7.1305 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


என்னும் 
வைத்திய சாஸ்திர ஸர்வார்த்த ஸங்கிரஹம் . 


நூலியற்றிய முறை 

ஒரு குறிப்பு. 
1. ஸம்ஸ்க்ருத மூலக் கிரந்தத்திலுள்ள விஷயங்கள் யாவற் 
யும் ஆதியோடந்தமாக விபாகம் செய்ததும் , • பிறகு 
வாழ்த்து , ” நூலின் தன்மை , " ரோக பரீக்ஷையும் 
ஸையும் என்றவாறு முற்றிலும் விஷயங்களுக்கெல்லாம் 
கள் இட்டதும் தமிழில் மொழி பெயர்த்த ஆசிரியரே . 

2 , சாஸ்த்ரீய பிரமாணங்களை அனுஸரித்துத் தமி , பெ 
பெயர்ப்பாசிரியரே சார்ங்கதா தீபிகை என்கிற டிப்பணியையும் எழு 
சேர்த்திருக்கிறார் . 

3. ஒவ்வொரு விஷயத்தின் இறுதியிலும் போடப்பட்டுகள் 
இலக்கங்கள் , ஸம்ஸ்கிருத மூலக் கிரந்தத்தின் அந்தந்த அத்தியாய் 
னுடைய அவ்வவ்விஷயங்களின் மொழிபெயர்ப்புக்கு ஆதா 
ச்லோகங்களின் எண்ணிக்கைகளை முறையே குறிப்பிடுகின்றன 

4. கிரந்தத்தின் இறுதியிலுள்ள பிராசீந -நவீத மாநங்க 
கிற விஷயமும் , முதல் இரண்டாவது அனுபந்தங்களும் ( போக 
சிகித்ஸைகளும் , முக்கியமான சில ஒளஷத வகுப்புகளும் அ 
குண விசேஷங்களும் ), விஷய அகராதியும் தமிழில் மொடி . 
த்த ஆசிரியராலேயே இயற்றி இணைக்கப் பெற்றன . 

5. நூலின் மற்ற அம்சம் மூலக் கிரந்தத்தின் மொழி 
பாகும் . மேலே குறிக்கப்பட்டவாறு மொழி பெயர்ப்பாசிரியர் : 
க்கப் பட்டுள்ள அம்சங்கள் இந் நூலைப் படிப்பவருக்குப் பல 
லும் ஸௌகரிய பளிக்கும் எனக் கருதுகிறோம் . 


மே . து . 


ஆயுர்வேத பூஷணம் 
பண்டிதமே. துரைஸ்வாமி ஐயங்கார் . 


A Complete Manual of Ayurvedic System 

of 
Practical Medicine 


Translated from Sanskrit Original into Tamil 


BY 


AYURVEDA BHUSHAN 


Pandit M. DURAISWAMI AIYANGAR , A.V.S. 
Piplomed Ayurvedic Medical Practitioner , Translator of " Ashtangahridayam , " 
Madhava Nidanam ," " Kadambari," Megha Sandesa & c . into Tamil . 
Author of " Kiratarjuniya Gadya Sangraha , " " Tri -Docha Tattwa " , 
" Nidana Sara " & c . in Sanskrit ; Vice President, the All -India 
Ayurveda Vidya Pitha . Examiner , Vidvad Examinations 
of The All - India Ayurveda Vidya Pitha , Gwaliar State , 

The Lanka Ayurvedic College , & c . & c . 


WITH 


A GLOSSARY 


99 


" SARNGADHARA DIPIKA 


3rd Edition - Thoroughly Revised 


MADRAS : 
THE VAIDYA KALANIDHI OFFICE 

PUBLISHERS 
VEPERY 

1927 
( All Rights Reserved .] 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


ஸ்ரீ சார்ங்கதரனுடைய 
பிராசீன ஸம்ஸ்க்ருத ஆயுர்வேத நூலின் 

தமிழ் மொழி பெயர்ப்பு . 


டிப்ளோமா என்னும் அதிகாரப் பத்திரம் பெற்ற ஆயுர்வேத 
சிகித்ஸகரும், " அஷ்டாங்க ஹ்ருதயம் " மாதவ நிதாநம் " " காதம்பரீ ”” 
" மேக ஸந்தேசம் ” முதலிய ஸம்ஸ்க்ருதக் கிரந்தங்களைத் 

தமிழில் மொழி பெயர்த்தவரும் , " த்ரிதோஷ தத் 
துவம், " " நிதா:கஸரம் ” கிராதார்ஜுநீய கத்ய ஸங்கிர 
ஹம் " முதலிய ஸம்ஸ்க்ருத நூல்களுக்கு ஆசிரியரும் , 

எல்லா இந்திய ஆயுர்வேத வித்யாபீட உபாக்ரா 
ஸநாதிபதியும், டில்லி டிப்பி ஆயுர்வேத காலேஜ் , ஆயுர்வேத 
வித்யாபீடம் , க்வாலியர் ஸம்ஸ்தான ஆயுர்வேத வித்வத் 
பரீக்ஷை, லங்கா ஆயுர்வேத காலேஜ் முதலிய 

வற்றின் ஆயுர்வேத 
வித்வத் பரீக்ஷகருமான 

ஆயுர்வேத பூஷணம் 
பண்டித மே . துரைஸ்வாமி ஐயங்கார் , ஏ . வி . என் . 

அவர்களால் மொழி பெயர்க்கப்பெற்றது . 


மேற்படியார் இயற்றிய 
சார்ங்க தர தீ பிகை 

என்னும் விரிவான டிப்பணி , 
அனுபந்தங்கள் முதலியவற்றுடன் கூடியது. 
முற்றிலும் பரிசோதிக்கப்பெற்ற 

மூன்றாம் பதிப்பு 


சென்னை 
“ வைத்திய கலாநிதி ” ஆபீஸ் , வேப்பேரி . 

1927 


Printed at 
The Swadevamitran Branch Press , Mount Road, 

Madras, 


VII 


பொருளடக்கம் . 


- 


... 


91 


2 - வது , 
3 - வது 
4.வது 
5 - வது 
6 வது 


- 18 


1 


ம் 


- 


வது 


23 


நூலியற்றிய முறை ( ஒரு குறிப்பு 
மூன்றாம் பதிப்பின் குறிப்புரை 
இரண்டாம் பதிப்பின் முகவுரை 

XI 
முகவுரை , முதற்பதிப்பு ) 

XII 
பூர்வ கண்டம் . 

பக்கம் 1 - முதல் 93- வரையில் 
1 - வது அத்தியாயம் , பரிபாஷை 

1 
ஔஷதம் முதலிய வற்றின் விவரம் 9 
நாடி பரீக்ஷை முதலியது 

15 
தீபன பாசனாதி குணங்கள் 
சாரீரம்- கலை முதலியவற்றின் விவரம் 

21 
உணவு உட்செல்லும் வகை முதலியது 33 
ரோகங்களின் ஸங்க்யை 

38 
மத்யம கண்டம் . 

பக்கம் 94 - முதல் 237- வரையில் , 
1 - வது அத்தியாயம், ஸ்வரஸ கல்பனை 

100 
பாண்ட 

125 
ஹிம 

127 
128 

132 
குளிகா 

148 
லேஹ்ய 

158 
ஸ்நேஹ 

163 
வந்தான வி 

183 
தாதுசுத்த முறை 

192 
12 - வ இரஸங்கள் 

207 


94 


. 


க்வாத 


11 


. 


. 


கல்க 


2 - வது 
3 - வது 
4 - வது 
5 - வது 
6 -வது 
7 - வது 
8 - வது 
9 - வது 
10 - வது . 
11 - வது 


சூர்ண 


தி 


க 


... 


22 


11 


-வது 


- 


VIJI 


.. 


- 


பமன் 


1 


விரேசன 


. 


11 


278 


உத்தர கண்டம் . 

பக்கம் 238 முதல் 346 வரையில் 
1 - வது அத்தியாயம் , ஸ்நேஹபான விதி 

233 : 
2 . வேத 

244 
249 

2551 
வஸ்தி 

262 
நிரூஹவஸ்தி 

272 
உத்தர வஸ்தி 
நஸ்ய 

280 
தூமபான 

290 
கண்டூஷாதி 

294 
லேபநாதி 

297 
இரக்தமோக்ஷண , 

316 
நேத்திர சிகித்ஸை 

அனுபந்தம் -1 . 

பக்கம் 347 - முதல் 378 வரையில் 
ரோகங்களும் சிகித்ஸைகளும் 

347.. 
அனுபந்தம் -2 . 

பக்கம் 379 - முதல் 383 -வரையில் . 
முக்கியமான ஔஷத வகுப்புகளும் அவற்றின் குணவிசேஷங்களும் 379 
விஷய அகராதி 

384. 
பிராசீந- நவீங்ந மாநங்கள் 

430 


4 - வது 
5 - வது 
6 - வது 
7 - வது 
8 - வது 
9 - வது 
10 - வது 
11 - வது 
12 -வது 
13 - வது 


2 


11 


324 


- 


... 


IX 


மூன்றாம் பதிப்பின் 

குறிப்புரை . 


ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரம் கற்க முயல்பவருக்கு முற்றிலும் . 
உபயோகமானதும் அவசியமாயுள்ள தும் இச் சார்ங்கதாஸம் ஹிதை . ஆயுர் 
வேத சாஸ்திராம்சங்கள் அனைத்தும் ஸாங்கோபாங்காகவும் மிக்க ஒழுங் 
காகவும் சுருங்கவும் விளங்கவும் விவரிக்கட்டட்டிருப்பதால் , கற்றுத்தேர்ந்த 
வைத்தியர்களுக்கும் தொழில் முறையில் இன்றியமையாத் தோழனெ 
னக்கூடியதும் இச்சம்ஹிதையே . ஆகவே நான் இதை மூன்றா முறை 
இப்பொழுது மீண்டும் பதிப்பிக்கும் பாக்கியம் பெற்றேன் . 

எவ்விஷயமும் ஒரு முறைக்குப் பன்முறை பரிசீலனம் செய்யப் 
பட்டால் பெரிதும் சீர்மை பெறுமென்பது அனைவரும் அறிந்த தத்து 
வம் . இரண்டாம் பதிப்பு வெளியான இவ்வெட்டு வருட காலத்தில் சிற் 
சில அம்சங்கள் திருத்தப்படவேண்டியவையாய் எனக்குத் தெரிய 
வரவே , அவைகளையெல்லாம் குறித்துக்கொண்டு இப்பதிப்பில் 
திருத்தியமைக்க ஸௌகரியம் நேர்ந்தது . மொழி பெயர்ப்பு 
பாகங்களில் சில சீர்திருத்தம் செய்யப்பட்டதோடு , வேறு சில முத் 
கியமான உபயே கமுள்ள அம்சங்களும் இப்பதிப்பில் விருத்தி செய் 
யப்பட்டும் விசேஷமாய் ஒழுங்குபடுத்தப்பட்டுமிருக்கின்றன . அவற்றுள் 
முதலில் இரண்டு அனுபந்தங்களைக் குறிப்பிடலாம் . பிறகு குறிப்பிடக் 
கூடியவை விஷய அகராதி முதலியன . 

சார்ங்கதர ஸம்ஹிதையின் மத்ய கண்டத்தில் விவரித்துள் 
ஒவ்வொரு ஔஷதமுறையும் , உத்தர கண்டத்தில் விளக்கியுள்ள ஒவ் 
வொரு சிகித்ஸாமுறையும் பற்பல ரோகங்களில் உபயோகிக்கக் . 
கூடியவையென்று நூலில் கூறப்பட்டிருக்கின்றன . அவ்வௌஷதங் 
கள் யாவும் , அச்சிகித்ஸாமுறைகள் அனைத்தும் எந்தெந்த வியாதி 
களுக்கு உபயோகமாகின் றனவோ அவ்வியாதிகள் யாவும் அகராதி 
முறையில் பகுக்கப்பட்டு , அவ்வியாதிகளின் பெயர்களின் கீழ் அவ் 
வௌஷசங்களும் சிகித்ஸாமுறைகளும் வகுப்பு வகுப்பாக முதல் 
அனுபந்தத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றன . சார்ங்கரர ஸஹிதை 

முதற்பதிப்பில் இவ்விஷயமே சேர்க்கப்படவில்லை . " சோகம் 


X 


* களும் ஔஷதங்களும் என்கிற பெயருடன் இரண்டாம் பதிப்பில் 
ஒருவாறு இவ் விஷயம் சேர்க்கப்பட்டது . அப்பதிப்பில் இவ்விஷயம் 
18 , பக்கங்களில் அச்சிடப்பட்டது . இந்த மூன்றாவது பரிப்பில் 
“ ரோகங்களும் சிகத்ஸைகளும் என்கிற முதல் அனுபந்தமாக 
சேர்க்கப்பட்டு , பெரும்பாலும் ஸம்பூர்ணமாகச் செய்யப்பட்டிருக்கிறது . 
இவ்விஷயம் 32 - பக்கங்கள் கொண்டதாய் இப்பொழுது அச்சாயி 
ருப்பதைக்கொண்டே இது எவ்விதம் விருத்தி செய்யப்பட்டிருக்கிற 
தென்னும் உண்மை விளங்கும் . 

இரண்டாம் பதிப்பில் இல்லாத புதிய அ சம் மற்றொன்று இரண் 
டாவது அனுபந்தமாக இப்பதிப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறது . ஒளஷ 
தங்களுக்குள்ள குண விசேஷங்களை ( Specific actions ) அனுஸரி 
த்து , சார்ங்கதரன் கூறியுள்ள படியே ஒளஷத -சிகித்ஸா முறைகளைக் 
கூறுபாடு செய்து இந்த பாகம் அமைக்கப்பட்டது . இது வைத்தியர்க 
ளுக்கும் இனிது உபயோகமாயிருக்கும் . மேலும் புதிதாகச் சேர்க்கப்பட் 
டுள்ள “ பிராசீந -நவீநமாநங்கள் முதலிய சில சில்லரை விஷயங்களும் 
படிப்பவருடைய உபயோகத்திற்கு இன்றியமையா தன வென்று இப் 
பதிப்பை உற்றுப்படிப்பவருக்குப் புலப்படும் . 

மற்றொரு முக்கியமான அம்சம் இதில் இறுதியில் இணைக்கப்பெற் 
றுள்ள விஷய அகராதியாம் . முதல் இரண்டாம் பதிப்புகளின் விஷய 
அகராதிக்கும் இப்பதிப்பிலுள்ள விஷய அகராதிக்கும் ஒழுங் 
கிலும் அளவிலும் மிக வித்தியாஸத்தைக் காணலாம் . இப்பதிப் 
பிலுள்ள இவ்விஷய அகராதியை , வைத்தியர்களும் கற்றறிந்த ஏனை 
யோரும் தனியான ஒரு வைத்திய அகராதி ” யென்றே கருதக்கூடும் . 

மேற் கூறிய சீர்பாடுகளையும் அபிவிருத்திகளையும் செய்ய நான் 
ஏற்றுக்கொண்ட சிரமம் எத்தகையதென்பது இப்பதிப்பை 
சிரத்தையுடன் உற்று போக்குபவருக்கு விளங்காமற்போகாது . அவ் 
வித சிரமங்கள் ஒரு புறமிருக்க , இந்நூலை மீண்டும் அச்சிடுவதற்குக் 
கைட்பொருளை விசேஷமாகச் செலவு செய்யும் சிரமமோ மிகப் பெரிது, 
இதில் பிரபுக்களின் தயவையோ, நண்பர்களின் உதவியையோ நாம் 
சிறிதும் நாடவில்லை . இப்புத்தகத்தைப் படிக்கும் விவேகிகளே 
எல்லா சிரமத்திற்கும் ஈடுசெய்பவரென்பது எமது துணிபு . 

வேப்பேரி , 
15-2-1927 . ) 


நமது 


மே . து. 


XI 


இரண்டாம் பதிப்பின் 


முகவுரை 


வடமொழியில் ஆதிகாலத்தில் இயற்றிய ஆயுர்வேத நூல்கள் 
நூற்றுக் கணக்காயுண்டு , அவற்றில் எதுவும் இதுகாறும் தமிழில் 
மொழிபெயர்க்கப்பட வில்லை . ஆகவே அக்குறையை நீக்குவதற்கு 
முதன் முதல் இச் சார்ங்கதர ஸம்ஹிதையை நான் மொழி பெயர்த்து 
முடிக்க முன் வந்தேன் . இதன் முதற் பதிப்பு வைத்திய கலாநிதி 
பத்திரிகையோடு சிறுகச் சிறுக அச்சிட்டு வெளியிடப்பட்டு நான்கு 
வருஷங்களுக்கு முன் முடிவு பெற்றதென்பது பலருக்கும் தெரிந்த 
விஷயர் . ஸஸ்கிருத ஆயுர்வேத நூல்களிலுள்ள பெரும்பான்மை 
யான சாஸ்த்ரீய விஷயங்களெல்லாம் இச் சார்ங்கதர ஸம்ஹிதையில் 
சுருக்கி விவரிக்கப்பட்டிருப்பதாலும் , விஷபவிபாகங்களைச் செய்து 
ஒழுங்காகத் தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டு டிப்பணி முதலியவற் 
றேடு வெளியிடப் பட்டதாலும் , வைத்திய சாஸ்திர வல்லோரும் மற் 
றும் அறிஞர்களும் இக் கிரந்தத்தை மிகவும் மதிப்புடன் ஏற்றுச் சிறப் 
-பிக்கலாயினர் . ஆகவே முதலிற் பதிப்பித்த பிரதிகள் முற்றிலும் செல் 
வழிந்து இங்ஙனம் இரண்டாம் பதிப்பும் இப்பொழுது வெளியிட 
வேண்டியதாயிற்று . மூலிகை முதலியவற்றைக் குறிப்பிடும் சில 
அபூர்வமான வடமொழிச் சொற்களுக்குப் பொருள் எழுதுவதிலுர் , 
மொழி பெயர்ப்பின் முறையிலும் , விஷயங்களை விபாகிப்பதிலும் இ 
பதிப்பில் மேலான சீர் திருத்தம் செய்வதற்கு அதிக சிரமமும் ஊக்க 
மும் எடுத்துக்கொள்ளப் பட்டுள்ளது . அட்டவணையும் , “ ரோகங்களும் 
ஔஷதங்களும் என்கிற தலையங்கத்துடன் கூடிய பாகமும் இப்பதி 
ப்பில் புதிதாகச் சேர்க்கப்பட்டன . முதற் பதிப்பின் முகவுரையிலேயே 
இக்கிரந்தத்தின் சிறப்பையும் உபயோகத்தையும் மற்றுமுள்ள வரலாறு 
களையும் விளங்க விவரித்திருப்பதால் இனி இங்கு மொழியக்கூடிய 
விசேஷமேது மிலது . 


மே . து . 


8-4-1919 . 


முதற்பதிப்பின் 
முகவுரை . 


சார்ங்கதர ஸம்ஹிதையானது வடமொழியில் வைத்திய விஷ . 
யங்களைப் பொதுவாக விவரிக்கும் சரகஸம்ஹிதை , ஸுச்ருத ஸம் 
ஹிதை, அஷ்டாங்க ஸங்கிரஹம் , அஷ்டாங்க ஹ்ருதயம் முதலியவை: 
களைப் போன்றதோர் காய சிகித்ஸா பிரதானமான ஆயுர்வேத நூலாகும் . 
பிராசீன வடமொழி வைத்திய நூல்களிலுள்ள பரிபாஷைகளும் , பல 
வாறான பிணிகளின் பிரிவுகளும் , ஒளஷத முறைகளும் , சிகித்ஸாகிரமங் 
களும் கூடுமான வரையில் இதன் ஆசிரியரால் அங்கோபாங்கங்களோடு 
சுருக்கி விளக்கப் பட்டிருக்கின்றன . ஆகையால் இது மற்றக் கிரத்தங் 
களைவிட சுருக்கமான தும், வைத்தியர்களுக்குத் தொழில் முறையில் 
அதிக உபயோகமுள்ள துமான வைத்திய நூலாகும் . ஆகவே மிகப் 
பிரஸித்திபெற்ற ஆயுர்வேத நூல்களுள் சார்ங்கதரஸம்ஹிதையே வைத், 
தியக் கிரந்தம் படிக்க ஆசம்பிப்பவருக்கும் முதலிற் பலவகையிலும் 
உபயோகப்படக் கூடிய தாம் . தமிழில் எழுதிய இந் நூலைப்பற்றி சில 
விஷயங்களை விவரிப்பதற்கு முன் , ஆயுர்வேதம் என்னும் விஷயத்தை 
இதனடியிற் சிறிது குறிப்பிடுவது இச்சந்தர்ப்பத்திற்கு அவசியமெனக் 
கருதுகின்றேன் ; ஸம்ஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்த இப்புஸ்த 
கத்தைப் படிப்பவருக்கு ஆயுர்வேதம் இவ்விவ்விஷயங்கள் அடங்கிய 
தென்றும் , வடமொழியில் அபூர்வமான இவ்வளவு வைத்திய நூல்கள் 
இருக்கின்றன வெனவும் ஒருவாறு அறிய விருப்பமிருக்குமென்பதில் 
ஐயமில்லை . 

அகில ஜீவராசிகளுடைய பிணிகளைப் போக்கவும் , ஆரோக்கியத் 
தைக் காக்கவும் , ஆயுளைப் பெருக்கவும் ஆதாரமாக ஆயுர்வேதம் என்னும் 
சாஸ்திரம் ஆதியில் பிரம்மதேவனால் உணரப்பட்டதென்றும் , அப்பால் 
அது இலக்ஷம் ச்லோகங்கள் அடங்கிய மிகப் பெரியதோர் கிரந்தமாக 
அவரால் இயற்றப்பட்டு தக்ஷப்பிரஜாபதிக்கு உபதேசிக்கப்பட்டதென் 
றும் ஸுச்ருத ஸம்ஹிதை முதலிய பண்டைக்காலத்திய வைத்திய 

கூறுகின்றன . தகூரிடமிருந்து அச்வினீதேவதை 


நூல்கள் 


முகவுரை 


XIII 


களும் , அவர்களிடமிருந்து இந்திரனும் அக்கலைபைக் கற்றறிந்தனா 
பாம் . - ஆதியில் தேவர்களிடம் இங்கனம் உ.தேச பரம்பரையிற்பரவிய 
தும் , உலகத்திற்கெல்லாம் மிகவும் உபயோககரமாயமைந்ததுமான அள 
-விறந்த அச்சாஸ்திரத்தை , மஹேந்திரன் , மனிதரையும் பிணிகளிட 
மிருந்து காக்கவெண்ணி , இவ்வுலகத்தோரால் எளிதில் உணரக்கூடிய 
வாறு எட்டுப் பகுதிகளாகப் பிரித்து , பரத்வாஜர் முதலிய முனிவர் 
களுக்கு உபதேசித்து , இவ்வுலகிலும் பரவச்செய்ததாக - ஆயுர்வேத நூல் 
களில் சரித்திரத்திற்கு ஸம்பந்தப்பட்ட பாகங்கள் அறிவிக்கின்றன . 
மேலும் ஆயுர்வேதம் அனைத்தையும் சாரீரம் என்றும் , நிதாநம் என் 
றும், ஓஷதி விபாகம் என்றும் , ஒளஷதகல்பம் என்றும் , சிகித்ஸாவிதி 
யென்றும் வேறுவித பல வகுப்புகளாகப் பிரித்து , இவ்வுலகில் இதைப் 
படிப்பவருடைய புத்திக்கு அதிக ஆயாஸமுண்டாகாதபடி அமைத்த 
தும் அவ்விந்திரனேயாம் , அல்ல.மலும் இச்சாஸ்திரமனைத்தையும் 
ஒரு 

குறுகிய ஒரு புருஷாயஸ்ஸில் கற்றுணர்வது 
கடினமெனக் கருதி , மானிடருக்கேற்ற மிக விரிவான 
ஸாக்ரமத்தை அவ்விந்திரன் காயசிகித்ஸை யெனவும் 2 சல்ய 
சிகித்ஸை பெனவும் இரண்டு பெரிய 

பாகங்களாகப் பகுத்து , 
அவற்றுள் முதலாவதை பரத்வாஜர் முதலியவர்களது பரம்பரையைக் 
கொண்டும் , இரண்டாவதை தன்வந்தரியின் பரம்பரையைக்கொண்டும் 
இவ்வுலகிற் பிரசுரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது . இவ்விரு விஷ 
யங்களுக்கே சாரீரம் முதலிய மற்ற எல்லா அம்சங்களும் அங்கங்களாய் 
அமைந்துள்ளன . 


மனிதன் 


1. காயசிகித்ஸை , பாலசிகித்ஸை , கிரஹசிகித்ஸை , ஊர்த்வாங்க 
சிகித்ஸை , சல்யசிகித்ஸை , விஷசிகித்ஸை , இரஸாயாசிகத்ஸை , வாஜீ 
காரணம் என்னும் இவை எண் வகையான ஆயுர்வேதாங்கங்கள் எனப் 


படுகின்றன . 


2. ஒளஷதப் பிரயோகங்களால் செய்யப்படும் சிகித்ஸை காய 
சிகித்ஸையாகும் . 

3. யந்திரசஸ்திரங்களைக்கொண்டு செய்யப்படுவது சல்ப 
சிகித்ஸையாகும் , 


XIV 


முகவுரை 


வந்து 


பிரம்மருஷியான பரத்வாஜரானவர் மஹேந்திரனிடம் சென்று 
காயசிகித்ஸைடைப் பிரதானமாகக்கொண்ட சாஸ்திரத்தை உபதே 
சிக்கப்பெற்று , மே தினியில் 

மேன்மை தங்கிய அத்ரிபுத்ர 
ரான புநர்வஸு என் பவருக்கு அதை ஆதியோடந்தமாய் உ.தேசித் 
ததாக இதிஹாஸம் கூறுகிறது . அப்பு:நர்வஸுவும் பாஞ்ச ல க்ஷேத்தி 
ரத்திலுள்ள காம்பில்ய ராஜதானியில் நிவாஸம் செய்துகொண்டு பிரஹ் 
மவித்துக்களான அக்னிவேசர் , பேளர் , ஜ தூகர்ணர், பராசரர் , ஹரீதர் , 
க்ஷாரபாணி என்னும் ஆறு சிஷ்யர்களுக்கு அக்காயச்சித்ஸா ப்ரதானமான 
வைத்திய சாஸ்திரத்தை முற்றிலும் மொழிந்தருளினார் . டி.த்ரியவம் 
சத்திற் பிறந்து தன்வந்தரியென்றும் திவோதாஸன் என்றும் பிரஸித்தி 
பெற்ற இராஜ ருஷியானவர் , கலைகளனைத்துக்கும் கல்வாரி யெனத் 
தகும் காசிமாநகரில் வஹித்துவருகையில் , ஸுச்ருதர் , ஔபதோவ , 
ஔரப்ரர் , பௌஷ்கல வதர் , கரவீர்யர் , கே புராஷிதர் முதலிய 
க்ஷத்ரிய குலத்தினரான சிஷ்யர்களுக்குத் தமது விருப்பத்திற்கு ஏற்ற 
வாறு சல்யசிகத்ஸையை ஆதாரமாகக்கொண்ட ஆயுர்வேதத்தை உப 
தேசித்தனர் . இவ்விருவிதமான ஸம்பிரதாயங்களுள் , முதலிற் கூறப் 
பட்டது பாத்வாஜஸம்பிரதாயம் என்று அல்லது ஆத்ரேயஸம்பீர 
தாயம் என்று வழங்கப்படும் ; மற்றொன்று தன்வந்தரி ஸம்பிரதாயம் 
அல்லது ஸுச்ருதஸம்பிரதாயம் என்று மொழியப்படுவது வழக்கம் . 

அப்பால் இவ்விரு ஸம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தனித் 
தனியே அநேகம் கிரந்தங்களை இயற்றலாயினர் . 

( காயசிகித்ஸ. 
ப்ரதானமான வைத்திய நூல் முதன் முதல் அக்னிவேச முனிவரால் 
தமது மதிவிசேஷத்தைக்கொண்டு இயற்றப்பட்டது . எனினும் ஆத் 
ரேயர் என்னும் முனிச்ரேஷ்டரால் உபதேசிக்கப்பெற்ற விஷயங் 
களை எவ்வகையிலும் அது மீறியதல்ல . அதன் பிறகு பேௗர் முதலிய 
வர்களும் தனித்தனியே காயசிகித்ஸா ப்ரதானமான நூல்களியற்றி புத் 
தியிற் சிறப்புற்ற தமது மாணாக்கர்களுக்கும் உபதேசித்தனர் ” என்று 
சரகஸம் ஹிதையின் ஸ த்திரஸ் த்தாகத்தினுடைய முதல் அத்தியா 
யத்தில் மொழியப்பட்டிருக்கிறது . அவ்விதமே " ஔபதேநவதந்திரம் , 
ஔ ரப்ரதந்திரம் , ஸுச்ருததந்திரம் , புஷ்கலாவத்தந்திரம் என்னும் 
இக்கிரந்தங்களே , பிற்காலத்தில் ஏற்பட்ட சல்யசிகித்ஸா ப்ரதான 


முகவுரை 


XV 


மான மற்றெல்லா நூல்களுக்கும் மூலகாரணங்களாயின ” என்றும் 
ஆயுர்வேத நூல்களில் கூறப்படுகிறது . 

ஆனால் , தன்வந்தரி ஸப்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸுச்ருத ஒளப் 
தோல ஔரப்ர -பௌஷ்கலாவத - போஜாதிகளால் 1 இயற்றப்பட்ட 
சல்யதந்திரங்களும் , ஆத்ரேய ஸம்பிரதாயத்தைச் சேர்ந்த அக்னி 
வே.ச - போ - ஜ தூகர்ண ஹாரீத - க்ஷா ரபாண்யாதிகளால் இயற்றப்பட்ட 
காயசிகித்ஸையை முக்கியமாயுடைய கிரந்தங்களும் இப்பொழுது லுப் 
தமய் விட்டனவென்று வரைந்திட வருந்துகின்றேன் . அவற்றுள் பல 
நூல்கள் அநேக வைத்தியக் கிரந்தங்களுக்கு வியாக்யா எங்கள் இயற் 
றிய சக்ரபாணி , விஜயாஜிதன் , சிவதாஸன் முதலானோரின் காலத்தி 
லும் இருந்து வந்ததாக அவர்களால் ஆங்காங்கு எடுத்து உதஹரிக்கப் 
பட்ட அநேகம் பாடங்களைக் கெண் அநுமானிக்க வேண்டியிருக்கின் 
றன . " ஸுச்ருத ஸம்ஹிதை ” என்னும் வைத்திய நூல் இப் 
பொழுது எங்கும் கிடைக்கக் கூடியதென்றும் , ஆகவே லுப்தமாகப் 
போன ஔபதே.வ- ஔரப்ராதி தந்திரங்களுடன் அதையும் சேர்த் 
துப் படிப்பது சரியல்லவென்றும் சிலர் நினைக்கக்கூடும் . ஸுச்ருதர் 
என்னும் ராஜருஷியினால் ஆதியில் " வ்ருத்த ஸுச்ருதம் என் 
னும் சல்ய தந்திரம் ஒன்று இயற்றப்பட்டு அக்காலத்தில் அது பிரத் 
தம " கவும், அச்சிகித்ஸைடைச் செய்தவருக்குச் சிறந்ததோர் பிரமாண 
நூலாகவும் இருந்துவந்தது . அப்பால் எவரோ அம்மஹுக் கிரந்தத் 
தைச் சுருக்கி ஸங்கிரஹ நூல் ஒன்று எழுத , அதையும் வேறு எவரோ 
சீர்திருத்துவதாகப் பாவித்து , சாஸ்திரத்திற்கும் பிரத்தியா நுபவத் 
திற்கும் இணங்காத அநேக வகையில் அதை சீர்குலைத்துவிட்டனர் 
அந்த ஸங்கிரஹநூலே இப்பொழுதுள்ள ஸுச்ருத ஸம்ஹிதையாகும் 

பலர் அபிப்பிராயப் படுகின் றனர் . ஆங்காங்கு வைத்திய 
நூல்களின் வியாச்யா தாக்கள் " வ்ருத்த ஸுச்ருதம் ” என்னும் 
பெயரைக் குறிப்பிடுவதைக் கொண்டும் , அவர்கள் அவ்வவ் 
வியாக்யாநங்களில் தாம் எழுதும் சில விஷயங்களுக்குப் பிரமா 

1 , போஜன் முதலானவர் சல்ய தந்திரம் இயற்றியிருக்கின் 
றனர் என்று டல்லணாசாரியார் இயற்றிய நிபந்த ஸங்கிரஹம் என்னும் 
ஸுச்ருத வியாக்கியாரும் முதலியவற்றால் பிரஸித்தம் . 


என்று 


. 


XVI . 


முகவுரை 
ணமாக வருத்தஸுச்ருதத்திலிருந்து எடுத்துக் கூறும் ச்லோகங் 
களும் வாக்யக்களும் இப்பொழுதுள்ள ஸுச்ருதத்தில் எங்கும் 
காணப்படவில்லை யென்பதைக்கொண்டும் , ஆதியில் " வ்ருத்தஸுச் 
ருதம் ” என்று ஒரு கிரந்தம் இருந்த துண்டென்றும் இப்பொழுதுள்ளது 
அதன் ஸங்கிரஹமாயிருப்பதுடன் பல விதத்தில் வைத்திய சாஸ்திர 
தத்துவங்களை மாறுபாட்டுடன் விளக்கும் வேறு போலிக் கிரந்தமென் 
றும் வியக்தமாகக் கூறலாம் . அக்னிவேசர் இயற்றிய விரிவான ஸப் ஹீ 
தையைச் சுருக்கி , சரகர் , இப்பொழுது பிரஸித்தமாயுள்ள சரகஸம் 
ஹிதையை வரைந்தது போலவே , வருத்தஸுச்ருதமும் ஸங்கிரஹிக்கப் 
பட்டதாகத் தெரியவருகிறது . இவ்விஷயத்தை இத்துடன் நிறுத்திக் 
கொண்டு ஸந்தர்ப்பத்தை அநுஸரிப்போம் . 

காயசிகித்ஸையையும் , சல்யசிகித்ஸையையும் பிரதானமாகப் பெற்ற 
இவ்வைத்திய சாஸ்திரம் , காலக்ரமத்தில் உலகில் வேரூன்றி நன்றாகச் 
செழித்து வருங்கால் , எண் வகையான வைத்தியங்கங்களில் ஒவ் 
" வொன்றிலும் அநேகம் பெயர் தனித்தனியே மிகவும் பிரவீணர்க 
ளென்று பிரஸித்திபெற்று வரலாயினர் . அவர்களுள் சல்யசிகித்ஸை 
யில ஸுச்ருதர் முதலிய குருபரம்பரையைச் சேர்ந்தவர்களும் , கழுத் 
திற்கு மேற்பட்ட ஊர்த்வாங்கங்களிலுண்டாகும் கோளாறுகளுக் கேற்ற 
சாலாக்ய சிகித்ஸையில் ஜனகர் , நிமி , காங்காயர் முதலியவர்களும் , 
காயசிகித்ஸையில் அக்னிவேசர், பேளர் முதலியவர்களது பரம்பரையில் 
வந்த சரகர் முதலியவர்களும் , பூதவித்யையில் அதர்வருஷி முதலான 
வர்களும் , கௌ மாரப்ருத்யம் என்னும் பால்சிகித்ளையில் ஜீவகன் முக 
லானோரும் , அகதமென்னும் விஷசிகித்ஸையில் காச்யபர் முதலியவர் 
களும் மேலான அறிவும் அநுபவமுமுள்ளவர்களா யிருந்து வந்தனராம் . 

இவ்வாறு ஆயுர்வேதத்தி லடங்கிய ஆறு அங்கங்கள் முதலில் 
அநே சவித சீர்பாடுகளையும் பெற்று அபிவிருத்தி யடைந்து வருகையில் , 
அப்பால் ஔஷதப் பிரயே கங்களில் சில புதிய முறைகளும் அறிவிற் 
சிறப்புற்ற ஆய வைத்திய களுடைய அநுபவத்தில் வரத்தொடங்கின . 
அவைகளே இரஸௌஷத முறைகள் அல்லது இரஸயாங்கள் என 
மொழியப் பதிகின்றன . ஒஷதிகள் முதலிய ஸ்தாவர ஜங் ஜீவ 
ராசிகளைச் சேர்ந்த சரக்குகளை , மனிதர் முதலியவர்களுடைய ஜீவ ஸம் 


முகவுரை 


XVII 


பந்தமுள்ள தாதுக்களில் ஸம்பவிக்கும் கோளாறுகளை அகற்றுவதற்கு 
அபாயம் நேரிடாவண்ணம் உபயோகிக்கக் கூடியவை யென்று , சருதி , 
முற்காலத்திய வைத்தியர்கள் ஆதியில் தாம் இயற்றிய ஆயுர்வேத சிகித் 
ஸாக் கிரந்தங்களில் ஓஷதிவகைகளை அல்லது மூலிகைகளைக் கொ 
ண்டே பெரும்பாலும் ஒளஷத முறைகளைக் கூறலாயினர் . பிறகு 
காலம் செல்லச் செல்ல , வைத்தியசாஸ்திரகூல்லோரால் பதார்த்த 
குணங்களும் பலவித உபாயங்களைக் கொண்டு டரிசீலிக்கப்பட்டு வரவே , 
ஜீவராசிகளைச் சேநாத அயம் முதலிய லோஹவர்க்கங்களும் , கந்தகம் 
முதலிய தாதுவர்க்கங்களும் , பாரதம் என்னும் பாதரஸம் முதலிய 
இரஸவர்க்கங்களும் தகுந்தவாறு பக்கவம் செய்யப்படுமானால் , 
அவற்றையும் ஒளஷதமாகப் பிராணிகளின் தேஹத்தில் பிணிகளைப் 
போக்கப் பிரயோகிக்கலாமென்று நிச்சயித்தார்கள் . மேலும் மூலிகை 
முதலிய வற்றால் பக்குவம் செய்யப்படும் ஒளஷதங்கள் அளவில் அதிக 
மாய் உபயோகிக்க வேண்டியவைகளா யிருப்பதுடன் , அநேக விதத்தில் 
அருசியைக் கொடுத்து , வியாதிகளை நீடித்த காலத்தில் போக்கக் கூடிய 
வையாயிருக்க, அதற்கு நேர் மாறாக , இரஸௌஷதங்கள் அளவில் , 
மிகச் சொற்பமாகப் பிரயோகிக்கத் தகுந்தவையாகவும் , ஆகவே உட் 
கொள்வதற்கு அருவருப்பைத் தராதனவாகவும் , சீக்கிரத்தில் ஆரோக் 
கிய மளிக்கவல்ல வீர்யமுள்ளன வாயும் இருப்பதால் , மூலிகைகளாலான 
ஔஷதங்களைக் காட்டிலும் இரஸௌஷதங்கள் மேன்மை பொருந்தி 
யவையெனக் கருதப்பட்டன . ஆயுர்வேதத்தைப் படித்தறிந்தவர் இதே 
பொருளைக் கூறுவதான ஒரு பத்தியமும் படிப்பதுண்டு : அதாவது 
" ஸ்வல்பமாத்ரோபயோகித்வாத் அருசோப்ரஸங்கத :, க்ஷிப்ரமாரோ 
க்ய தாயித்வாத் பேஷஜேப்யோ திகோ ரஸ : ” என்பதேயாம் . ஆதிமன் ., 
நித்யநாதன் , சந்திரஸேனன் , ஸோமதேவன் , கோவிந்தன் , நாகார் 
ஜுனன் முதலியவர்கள் அவ்வித இரஸாயகக் கிரந்தங்களை இயற்றி , 
அவ்விஷயமான அறிவுக்கு அக்காலத்தில் அதிகாரிகளாகவும் அனைவ 
ராலும் கருதப்பட்டிருந்தனர் . வாஜீகரணம் என்னும் தந்திரம் ஒரு 
வாறு காமகலையிற் பற்றுள்ள போகிகளுக்கே ஏற்றதென்று கருதி , 
முற்காலத்திய ஆர்ய வைத்தியர்கள் அதைத் தகுந்தவாறு கௌரவிக்கா 
மல் , அதில் விசேஷப் பிரவ்ருதி யில்லா தவரா யிருந்தனரென்றும் , 
இவ்வுலகத்து இன்பங்களிலேயே விசேஷ விருப்பமுள்ளவரா யிருந்த 


XVIII 


முகவுரை 


யவார்கள் அரசாண்ட காலத்தில் தமக்கு விருப்பமான இச் சாஸ்திரங் 
கற்றவரை அதிகமாக ஆதரித்து வந்தனர் என்றும் , அதுமுதல் வாஜீ 
கரணம் என்னும் விஷயத்தையே பிரதானமாகப் பெற்றதும் , சிறிது 
காய சிகித்ஸையின் விஷப மடங்கியது மான திப்பி வைத்தியம் அல்லது 
யூனானி வைத்தியமென்று ஒருவாறு திரிபடைந்த யவக வைத்தியம் 
என்பதோர் பிரத்தியேகமான முறையும் ஏற்பட்டதென்று , முகம் 
மதியர் அரசாண்ட காலத்து சரித்திரங்களைக் கொண்டு அனுமா 
னிக்கப் படுகிறது . ஆகவே யவக வைத்தியர்கள் ‘வாஜீகரணம் எனப் 
படும் வ்ருஷ்ய சிகித்ஸா ப்ரதானமான அங்கத்தில் தேற்சியுடைய 
வர் என்று ஒருவாறு புகழ் பெறலாயினர். 


இங்ஙனம் அக்னி வேசர் ஸுச்ருதர் முதலிய முனிவர்கள் பிரத்தி 
யேகமான ஒவ்வொரு விஷயத்தில் மிகவும் நிபுணர்களாயிருந்து , தாம் 
அறிந்த அரிய விஷயங்களை லோகோபகாரத்தின் பொருட்டு நூல்களா 
வியற்றியிருக்க , அவ்வளவு விரிவான ஒவ்வொரு கிரந்தத்திலுமடங்கிய 
விஷபங்களைக் கிரஹித்து சரகர் , வாக்படர் , பாவமிச்ரர் , சக்ரதத்தர் முத 
லியவர்கள் பொதுவாக அகில வைத்திய விஷயங்களும் அடங்கிய ஸங் 
கிரஹக்கிரந்தங்களை வரைந்தனர் . இக்கிரந்தங்களில் வைத்தியத் 
திற்கு அவசியமான காயசிகித்ஸை, சல்யசிகித்ஸை , சாலாக்யசிகித்ஸை 
முதலான அம்சங்கள் அனைத்தும் அந்தந்த விஷயத்திற் பிரதானமான 
வையென்று பிரமாணமாகக் கொள்ளப்படும் உத்கிரந்தங்களிலிருந்து 
போதுமான வளவு ஸங்கிரஹித்து எடுத்துச் சேர்க்கப்பட்டிருப்பதைக் 
கருதியே , இவை ஸங்கிரஹக்கிரந்தங்கள் என வழங்கப்படுகின் றன ; 
"ஆனால் ஸங்கிரஹம் என்னும் பெயரால் இவை சுருக்கமான சிறிய 
நூல்கள் என்று சிறிதும் பிரமங்கொள்ளலாகாது . ஆகவே அனுபவத் 
தில் ஸாதாரணமாய் உபயோகிக்கப்படும் ஔஷதங்களைப் பக்குவம் 
செய்கையிலும் , பிணியாளிகளிடம் நின்று சிகித்ஸாக்ரமங்களை நிறை 
வேற்றுகையிலும் வைத்தியருக்குக் கலக்கமின்றி விஷயங்களைச் சுருங் 
கவும் விளங்கவும் இவை உபதேசிக்கக்கூடியவையாயில்லை ; காரியம் 
செய்யப்புகும் போது வைத்தியர்களுக்கு அவ்வித கலக்கங்கள் எவ்வகை 
யிலும் ஏற்படாவண்ணம் எல்லாப் பிணிகளுக்கும் ஏற்ற ஔஷத 
முறைகளையும் , சிகித்ஸாகிரமங்களையும் , வைத்திய பரிபாஷைகளையும் 


முகவுரை 


XIX 


சுருக்கமாக -- ஆனால் வேண்டிய வளவு --- விவரித்துச் சார்ங்க தான் என் 
னும் வைத்தியச்ரேஷ்டர் இந்த ஸம்ஹிதையை இயற்றலானார் . 

ஆயுர்வேதத்திலடங்கிய அகில அங்கங்களையும் அதன தன் பரி 
பாஷைகளுடன் வெகு சுருக்கமாகத் தெளிவாய் அறிவதற்கு எவரே 
னும் விருப்பங்கொண்டால் , அவர்களுக்கு இச்சார்ங்கதா ஸம்ஹிதை 
ஒன்றே அனுகூலமானதென்பதற்கு ஐயமில்லை . இச்சார்ங்கதரன் 
சாஸ்த்ரீயமான விஷயங்களை விவரிப்பதில் பிராசீன முனிவர் முதலான 
மஹான்கள் மொழிந்துள்ள தத்துவமார்க்கங்களினின்றும் சிறிதும் தவ 
றினரல்லர் . என்றாலும் சரகர் - ஸுச்ருதர் - வாக்படர் முதல ன ஆதி 
காலத்திய ஆசாரியர்களைப்போல் ஸுத்ர - சாரீர - நிதாந - சிகித்ஸாதி 
ஸ்த்தாகங்கள் என்னும் பிரிவுகளை இவர் இந்த ஸம்ஹிதையில் ஏற்படுத் 
தாமல் , ( 1 ) பரிபாஷைகள் , சரீரதத்துவம் , நாடீபரீக்ஷை , ரோகநிதாநம் 
என்னும் முதலில் அறியவேண்டிய விஷயங்களை ஒரு பாகமாகச் 
சேர்த்து அதைப் பூர்வகண்டம் என்றும் , ( 2 ) இதற்கு அடுத்தாற்போல் 
அறியவேண்டியவையான ஸ்வரஸம் , க்வாதம் , பாண்டம் , லேஹ்யம் , 
ஸ்நேஹம் முதலிய பற்பல வகையான :ஔஷதமுறைகளைப் பக்குவம் 
செய்யு முறைகளுடையவும் அவற்றின் உபயோகங்களுடையவும் விஷ 
யங்களை மற்றொரு பகுதியாகச் செய்து அதை மத்யமகண்டம் என் 
றும் , (3 ) அவ்வித ஒளஷதங்களைக்கொண்டு பூர்வகண்டத்திற் குறிப் 
பிட்ட ரோகங்களுக்குச் செய்யவேண்டிய ஸ்நேஹாம் , இரத்த மோக்ஷ 
ணம் முதலான சிகித்ஸாக்ரமங்களைச் சேர்த்து உத்தரகண்டம் என்றும் 
ஆக மூன்று கண்டங்களை யமைத்தார் . இவ்வாறு தமது நூலில் நூதன 
மாக விஷய விபாகம் செய்து , படிப்பவரின் மனதிற் சிறிதும் கலக்க 
முண்டாகாவண்ணம் இக்கிரந்தத்தை இயற்றியதும் ஒருவித சீர்திருத்த 
மெனத் தகுந்ததே . ஆகவே இப்புஸ்தகமானது கற்றறிந்த வைத்தியர் 
களுக்கு ஔஷதநிர்மாணங்களிலும் , சிகத்ஸாகிரமங்களிலும் உடனுக் 
குடன் உதவுமாறு சிறந்ததோர் கைச்சுவடியா யமைந்துள்ளது . இதில் 
சரீரதத்துவம் மிகச் சொற்பமாகவே கூறப்பட்டிருப்பதற்கும் , வியாதி 
களின் ஸங்க்யைகளையெல்லாம் முற்றிலும் மொழிந்து அவற்றின் பூர்வ 
ரூப - ரூப் - ஸம்ப்ராதி -உபசயங்களின் தன்மைகளைச் சிறிதும் விவரிக்கா 

1. பூர்வ - ரூபாதிகளைப் பற்றிய விவரங்களை இப்புஸ்தகத்தின் 
ஆரம்பத்தில் ( 1 - ம பக்கம் டிப்பணியில் ) பார்க்க , 


முகவுரை 


மல் விட்டதற்கும் காரணம் , வைத்தியர்கள் சிகித்ஸை செய்யும்பொ 
ழுது அத்தருணத்திற்கு அவசியமான ஔஷதாதிகளிலும் , கார்யக்ர 
மங்களிலும் மட்டும் கலக்கமுறா வண்ணம் வெகு சுருக்கமாக அவர் 
களுக்கு விஷயங்களை யுபதேசிக்கக் கூடியவாறு இந்நூல் உபயோகப் 
படவேண்டுமென்று இந்நூலாசிரியர் கருதினார் என்பதேயாம் , 

சார்ங்கதரஸம்ஹிதையானது , சரக -ஸுச்ருதாதி ஸம்ஹிதைக 
ளுக்குப் பிற்காலத்தில் ஏற்பட்டதெனத் தெரிய வருகிறது . இதன் ஆசி 
ரியரான சார்ங்கதரன் என்பவர் கி . பி . பதினான்காவது நூற்றாண்டின் 
ஆரம்பத்தில் ஜீவித்திருந்ததாகவும் , இவருடைய பிதாவின் பெயர் 
" தமோதரன் ” என்று வழங்கப்பட்டதாகவும் இதே கவியினால் 
இயற்றப்பட்டதோர் ஸம்ஸ்கிருதக்கலம்பக நூலான 

" சார்ங்கதர 
பத்ததி ” என்னும் புஸ்தகத்திலுள்ள சில வர்ணனைகளைக்கொண்டு 
அறியப்படுகிறது . இச் சார்ங்கதா பதததிக்கு பீடர்ஸன் என்பவரால் 
ஆங்கிலத்தில் வரையப்பட்ட முகவுரையிலும் இவ்வாறே சார்ங்கதர 
னுடைய காலம் குறிக்கப்பட்டிருக்கின்றது . 

ஸாளக்ராம நிகண்டு 
என்று கூறப்படும் “ ப்ருஹந்நிகண்டு ரத்நகரம் ” என்னும் வைத் 
திய நூலில் அதன் ஆசிரியரால் மொழியப்பட்டுள்ள சில விவரங்களைக் 
கொண்டு , இச்சார்ங்கதரன் , " விச்வப்ரகாசம் ” என்கிற வெகு பிர 
வித்தமான ஸம்ஸ்கிருத நிகண்டுவின் ஆசிரியர் ஜீவித்திருந்த காலத் 
திற்கு முன்னமே இருந்தாரென நிச்சயிக்கவேண்டி வருகிறது . விஜய 
நகர் ராஜ்யத்தை ஆண்டுவந்த வீரபுக்கன் என்னும் அரசனுடைய 
ஆஸ்த்தாகத்தில் , அகில அதிகாரங்களையும் பெற்று , வேதங்களுக் 
கெல்லாம் பாஷ்யமியற்றியவரென்று பெயர் பெற்ற ஸாயமாதவா 
சாரியருக்கு ஸமகாலத்தில் இச் சார்ங்கதரனும் அவ்விடங்களில் ஸம் 
பந்தம் பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது . சார்ங்கதர ஸம் 
ஹிதை, சார்ங்கதர பத்ததி என்னும் இவ்விரண்டு நூல்களைத் தவிர் 


12 


1. சார்ங்கதாபத்ததி யென்னும் வடமொழியிலுள்ள கலம்பக 
நூல் , பீடர்ஸ்ன் என்கிற ஆங்கில வித்வானால் பரிசோதிக்கப்பட்டு , 
பம்பாய் ஸம்ஸ்கிருதக் கோவையில் ( Bombay Sanskrit Series ) 
1880 - ம் வருஷம் அச்சிற்பதிப்பிக்கப்பட்டு வெளியாயிருக்கிறது . 


முகவுரை 


.XXI 


த்து இவரால் இயற்றப்பட்ட நூல்கள் வேறு ஏதேனும் உண்டென் 
பதும் இல்லையென்பதும் தெரியவில்லை . பலவிதமான ஜ்வரங்களுக்கு 
ஔஷதங்களையும் , சிகித்ஸாக்கிரமங்களையும் விவரிப்பதற்கென்று முன் 
னூறு ச்லோகங்கள் கொண்டதாய் இயற்றப்பட்ட " த்ரிசதீ என் 
னும் வைத்திய நூலுக்கும் சார்ங்கதரன் என்பவர் ஆசிரியர் என்று 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அச் சார்ங்கதான் , காகரவம்சத்திற் 
பிறந்த தேவராஜன் என்னும் அந்தணருடைய புத்திரரென்றும், 
வைகுண்டாச்ரமெரென்னும் யதியினுடைய சிஷ்யரென்றும் , கூர்ஜர 
தேசத்தில் வஸித்தவரென்றும் அந்நூலிலுள்ள சில பத்தியங்களால் 
அறியப்படுவதால் , திரிசதியின் ஆசிரியரான சார்ங்கதான் இந்த ஸம் 
ஹிதை இயற்றிய சார்ங்கதரனினும் வேறு பட்டவர் என்பது நன்கு 
விளங்குகின்றது . 

அகஸ்தியர் , தேரையர் , புலிப்பாணி முதலியவர்களும் , மற்றும் 
வித்தமுனிகள் எனக்கூறப்படும் சில இரஸசாஸ்திரவல்லோரும் தமி 
ழில் வரைந்துள்ள வெவ்வேறு வைத்திய நூல்கள் கூட ஆயுர்வேத 
நூல்கள் என்று வழங்கப்படுவதை நாம் கவனித்து வருகின்றோம் . 
ஆயுர்வேதம் ருக்வேதத்திற்கும் அதர்வவேதத்திற்கும் உபவேதமென் 
னும் 

விஷயம் இச்சாஸ்திரத்திற் பிரவ்ருத்தியுள்ள அனைவரும் 
அறிந்ததேடாம் . வேதம் அநாதியென்று 5.7 ம் நம்பியிருக்கின்றோம் ; 
அவ்விதமின்றி மேனாட்டார் சொல்லும் விதமாய் வேதமும் பண்டைக் 
காலத்தில் ஒருவரால் இயற்றப்பட்டதேயென்று சிலர் நினைத்த 
போதிலும் , உலகில் இப்பொழுதுள்ள வித்யைகளெல்லாம் ஏற்படுவ 
தற்கு அநேகமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே , ஸகல சாஸ்திரக் 
களஞ்சியமான வேதமென்னும் இந்துக்களின் மஹாவித்யை புவியிற் 
பிரசாரத்திலிருந்ததென்று எவரும் அங்கீகரிக்காமலிருப்பதற்கில்லை , 
அக்காலம் முதல் தேவர்களும் , முனிவர்களும் , வத்தர்களும் , மற்றும் 
ஆசார்யர்களென்று ஆதரிக்கப்பட்டு வந்த மஹான்களும் வேதங்களிலட 
ங்கிய வைத்திய ஸம்பந்தமான அம்சங்களைக் கிரஹித்து ஸம்ஹிதைகளை 
யும் ஸங்கிரஹக் கிரந்தங்களையும் நூற்றுக் கணக்கா யியற்றலாயினர் . 
அவற்றுள் பிரஜாபதி ஸம்ஹிதை , அச்விஸம்ஹிதை, வலபித்ஸம்ஹிதை , 
பாஸ்கரஸம்ஹிதை, 

வைத்யஸர்வஸ்வம் , வியாதிஸிந்து விமர் தரம் , 
ஜீவநார்தவம் , ஜீவதானம் , வைத்யஸந்தேஹபஞ்ஜாம் , த்வைததிர்ணய 


XXH 


முகவுரை 


ஸகல 


தந்திரம் என்னும் இக்கிரந்தங்கள் முறையே பிரம்மதேவன் , இந்தி 
ரன் , அச்வினீ தேவதைகள் , சூரியன் , நகுலன் , ஸஹதேவன் , யம 
தர்ம ராஜன், ச்யவன முனி , ஜனகமஹாராஜன், அகஸ்தியர் இவர்க 
ளால் இயற்றப்பட்டவை யென்றும் , இந்தக் கிரந்தங்களே உலகில் 

சிகித்ஸாசாஸ்திரங்களுக்கும் ஆதாரங்களாய் ஏற்பட்டவை 
யென்றும் 

பிரஹ்மவைவர்த்தபுராணத்தில் பிரஹ்மகண்டத்தின் 
பதினாறாவது அத்தியாயத்தில் பதினாறு பத்தியங்களில் நிரூபிக்கப்பட் 
டிருக்கிறது , ஆகவே முற்காலத்தில் கிரேக்கர்களும் , அரேபியர்களும் 
யூனானி யெனப்படும் யவனர்களும் , சீன தேசத்தவர்களும் வைத்திய 
சாஸ்திரத்திற் பரிசயம் பெற்றதற்கும் , இது ஸம்பந்தமான நூல்கள் 
இயற்றியதற்கும் ஆயுர் வேதமே ஆதாரமா யிருந்ததென்பதற்கு ஆக்ஷேப 
மில்லை . இவ்வாறு உலகில் ஸகல தேசத்து வைத்திய முறைகளுக்கும் 
லம்ஸ்கிருதத்திலுள்ள ஆயுர்வேதக் கிரந்தங்களே ஆதாரமான துபோல் , 
தமிழில் இயற்றியுள்ள வைத்திய நூல்களுக்கும் இவையே மூலமா 
யேற்பட்டன வென்பதிலும் ஸந்தேகமில்லை. தேசாந்தரங்களில் அல் 
லது த்வீபாந்தரங்களி லிருந்தவர்கள் , தமது பரத கண்டத்திற்கு யாத் 
திரையாக வந்து , இங்கிருந்து மற்றச் சாஸ்திரங்களைப் போலவே ஆயுர் 
வேத நூல்களையும் தமது தேசத்திற்குக் கொண்டுபோய் , தமது பாஷை 
களில் மொழி பெயர்த்தும் , அவற்றிலிருந்து விஷயங்களைக் 
கிரஹித்தும் வைத்திய நூல்களை யியற்றினர். ஆனால் ஆயர் 
வேதத்தை ஆதாரமாகக்கொண்டு தம் தேசத்திய வைத்திய சாஸ்தி 
ரம் எழுதப் பட்டதாகக் கூறுவதைப் பெருமையாகக் கருதாமல், தமது 
தேசத்தில் தமது அறிவைக்கொண்டே ஏற்படுத்திய சாஸ்திர 
மெனக் கூறும்படி அன்னிய நாட்டினர் அவற்றை வரைந்தனர் . 
ஆனால் பரதகண்டத்தியவரான நமது தமிழ் நாட்டார் வேதத் 
திலும் உபவேதமான ஆயுர்வேதத்திலும் அளவற்ற ஆதராதிசய 
முடையவர்களா யிருப்பது இயல்பே யாதலின் , தமிழில் பிரத்தியேக 

இயற்றப்பட்ட வைத்திய நூல்களையும் ஆயுர்வேத நூல்கள் 
என்றே வழங்குவது தமக்கும் தமது நூல்களுக்கும் மிகப் பெருமை 
யெனக் கருதினார் என்று நிர்ணயிக்கின்றேன் . மேலும் ஸம்ஸ்கிருதத் 
தில் ஆயுர்வேதக் கிரந்தங்களை இயற்றிய ஆதி புருஷர்களான அகஸ்தி 
யர் , தன்வந்தரி முதலானவர்களே முக்கியமான தமிழ் வைத்திய நூல்க 


மாக 


முகவுரை 


XXII 


" ளுக்கும் ஆசிரியராயிருந்தனர் என்றும் , ஸம்ஸ்கிருதத்திலுள்ள ஆயுர் 
வேத ஸுத்திரங்களுக்கு வியாக்கியாதம் வரைந்த யோகாநந்தநாதர் 
என்பவர் , தமிழ் வைத்திய முறைப்படி கிரந்தங்கள் இயற்றிய வித்தர் 
களில் ஒருவர் என்றும் கருதப்படுகிறது . இவை முதலான ஸம்பந்தங் 
களைக் கொண்டு தமிழிலுள்ள வைத்தியக் கிரந்தங்களுக்கும் ஆயுர்வே 
தம் என்னும் பெயர் வழக்கத்தி விருப்பதாகக் கூறவேண்டி வருகிறது . 
ஆனால் அகஸ்தியர் வைத்திய காவியம் , அகஸ்தியர் வைத்தியம் , அகஸ் 
தியர் பரிபூரீணம் , போகர் எழுனூறு , யூகமுனி ஆயிரம் , உரோமருவி 
ஐன்னூறு , புலிப்பாணி ஐன்னூறு முதலிய தமிழ் வைத்தியக் கிரக்கங் 
களைக் கவனித்துப் பார்த்தோமாயின் , அவற்றில் ஸம்ஸ்கிருத வைத்தியக் 
கிரந்தங்களில் வழங்கப்படும் பரிபாஷைகளும் , விஷய விபாகங்களும் 
காண்பதரிதா யிருக்கின்றன . உதாரணமாகச் சரீர தத்துவம் , பிரஸவ 
சிகித்ஸை , வஸ்திகர்மர் , இரத்த மோக்ஷண விதி , சஸ்திர சிகித்ஸை , 
இரஸ - லோஹ - தாது வர்க்கங்களை ஔஷத முறைப்படி பக்குவம் 
செய்வதற்கான சாஸ்த்ரீய பரிபாஷா கிரமங்கள் முதலிய வைத்திய 
-சாஸ்திரத்திற்குப் பிரதான அங்கங்களான அம்சங்களைக் கூறும் பிரா 
சீன தமிழ்வைத்திய நூல்கள் 

எங்கிருக்கின் றனவோ இது 
வரையிலும் ஒருவராலும் வெளியிட முடியவில்லை . 

சரீர தத்துவம் , பிரஸவ சிகத்ஸை யென்னும் இவ் விஷயங்களைத் 
தவிர்த்தும் மற்ற எல்லா பாகங்களும் சார்ங்கதர ஸம்ஹிதையில் சுருக்க 
மாக விவரிக்கப் பட்டுள்ளன . சரீர தத்துவம் முதலிய ஸகல அங்கங் 
களும் அடங்கிய வைத்திய நூல்கள் வடமொழியில் அநேகம் உண்டு . 
அவ்விதமான கிரந்தங்களை ஸம்ஸ்கிருதமறியாத தமிழ் வைத்தியர்களும், 
தமிழிற் பரிசயமுள்ள ஆங்கில வைத்தியம் கற்றவரும் , ஆயுர்வேதாபி 
மானிகளும் அறியவேண்டுமெனவும் , இவ்வாறு ஆயுர்வேத வைத்திய 
சாஸ்திரத்தைத் தேசத்திற் பரவச்செய்து ஆயுர்வேத வைத்தியர்களுக் 
கும் ஒருவாறு செல்வாக்கை யுண்டுபண்ணி , ஆங்கில வைத்தியர்களு 
டன் இவர்களுக்குத் தொழில்களில் ஒற்றுமையை ஸம்பாதித்து வைக்க 
வேண்டுமெனவும் கருதி , ஸம்ஸ்கிருத பாஷையிலுள்ள ஆயுர்வேத 
நூல்களைத் தமிழில் மொழி பெயர்க்க முயன்றேன் . அவற்றுள் சார் 
ங்கதர ஸம்ஹிதையே பெரும்பான்மையான ஆயர்வேத வைத்திய பரி 


னமான 


XXIV 


முகவுரை 


பாஷைகள்டக்கிய சிறிய ஸங்கிரஹக் கிரந்தமாகவும் , ஆயுர்வேதம் கற்க 
ஆரம்பிப்பவருக்கும் , வைத்தியத்தில் தேர்ச்சி பெற்று சிகித்ஸை செய்து 
வரும் தொழிலாளிகளுக்கும் ஒருமிக்க உதவக்கூடிய சிறந்த நூலாகவும் 
இருப்பதைக் கண்டு , மொழி பெயர்க்கவேண்டிய வடமொழி வைத்திய 
நூல்களுள் இதையே முதலில் எழுதி வெளியிடுவது உசிதமென்று 
நிச்சயித்து , அங்ஙனம் செய்ய முயன்று , வைத்திய கலாநிதியின் 
மூலமாக நேயர்களுக்கு இதைச் சிறுகச் சிறுக அளித்துவந்து முற்றி 
லும் கடவுளருளால் கடைப் பிடிக்கலானேன் . 

இதில் வடமொழியிலுள்ளபடியே வழங்கவேண்டிய பரிபாஷை 
களையும் , மற்றும் ஸம்ஸ்கிருத வைத்தியத்திற் பரிசயமில்லாதவர் அறி 
வது கடினமெனத் தோற்றும் பாகங்களையும் அனைவரும் நன்குணரும் 
பொருட்டு அவ்வவ்விடங்களில் விவரமாக டிப்பணியும் வரையப்பட்டு 
ளது . அகிலடங்கிய ஒவ்வொரு விஷயத்தையும் உடனுக்குடன் அவ 
சியமான ஸமயங்களில் எடுத்துப் பார்ப்பதற்கு எளிதாயிருக்குமாறு 
இறுதியில் தெளிவாக விஷய அகராதியும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது . 
ஆகவே வடமொழியிலுள்ள சார்ங்கதர ஸம்ஹிதையின் மொழிபெயர்ப் 
பான இப்புஸ்தகம் தமிழ் நாட்டிலுள்ள ஆயுர்வேத வைத்தியர்களுக் 
கும் , வைத்திய நூல்களைப் படிப்பதிற் பிரியமுள்ள மற்றவருக்கும் நன் 
குதவுமென்று நம்புகிறேன் . 


ஆயுர்வேத பூஷணம் 


வைத்திய கலாநிதி ஆபீஸ் , 

சென்னை . 
1915 செப்டம்பர் 73 ) 


மே . துரைஸ்வாமி ஐயங்கார் . 


இக் கிரந்தத்திலுள்ள ஆயிரக்கணக்கான விஷயங்கள் யாவும் 
வெவ்வேறாகப் பகுக்கப்பட்டு , முற்றிலும் தலையங்கங்கள் இடப் 
பெற்றிருக்கின்றன . இதனால் நூலிலுள்ள விஷயங்கள் எளிதில் 
கண்டறியக் கூடிய ஸௌகரியமுண்டாகிறது. இறுதியில் விஷய 
அகராதிக்கு முன்பு இரண்டுவித அனுபந்தங்களும் சேர்க்கப்பட் 
டிருக்கின்றன . ( 15-2-27 ) 


பாக 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


பூர்வ கண்டம் 


முதல் அத்தியாயம் 

பரிபாஷை 
கடவுள் வாழ்த்து : - இமயமலையில் மாசற்ற நிலவில் ஒளிவீசும் 
மெஹௌஷதியைப்போல் 1 பார்வதியானவள் எவரது திருமேனியின் 
தேஜஸ்ஸினிடையிலிருந்தவளாய் 

பிரகாசிக்கின் றனளோ, அப்பர 
மேச்வரன் உங்களுக்கு எல்லாச் சிறப்பையும் அளித்தருள்வாராக . 1. 

நூலின் தன்மை : - பிராசீன முனிவர்களால் பிரயோகிக்கப்பட்டு , 
வைத்தியர்களின் அனுபவத்தில் பன்முறையும் பயன் தரக்கூடியன 
வென்று அறியப்பெற்ற வைத்திய முறைகளை நன்கு சுருக்கிச் சான் 
றோர் மனதைத் திருப்தியுறச் செய்யுமாறு இந்நூல் இயற்றப்படுகிறது .2 

ரோகபரீக்ஷையும் சிகித்ஸையும்: -- வைத்தியன் , ரோகிகளுக்குண் 
டாகும் எல்லாப் பிணிகளையும் , காரணம் , பூர்வரூபம் , ரூபம் , ஸம்ப்ரா 
ப்தி , உபசயம் 2 மற்றும் அவற்றின் உட்பிரிவுகள் இவைகளால் நன்கு 


1. சில ஓஷதிகள் இரவில் மின்மினியைப்போல் ஒளியுடன் 
பிரகாசிக்கும் குணமுடையவை . இது வைத்தியக்கிரந்தமான தால் 
இதற்கேற்றவாறு பிரகரண த்தை அனுஸரித்து மஹௌஷதியானது 
உபமானமாகக் கூறப்பட்டது . 

2. காரணம் ( வியாதி ஹேது ) , பூர்வரூபம் ( ரோகத்தின் முற் 
குறிகள் ) , ரூபம் ( ரோகத்தின் இயற்கைக் குறிகள் ) , ஸம்ப்ராப்தி 
( ரோகம் சரீரத்திற் பரவும் வகை ), உடசயம் ( ரோகம் உபசாந்தியாகும் 
வகை ) இந்த ஐந்துக்கும் பஞ்சலக்ஷணங்கள் என்று பெயராம் . 


2 


சார்ங்ககரகஸம் 


( அத்தி . 1 


பரீக்ஷித்து , ரூஹ்யண்ம் , "காஷ்ணம் 1 என்கிற இருவித சிகித்ஸா 
கிரமங்களையும் சாஸ்திர முறைப்படி நடத்தவேண்டும் . 3 . 


ரூம் 


நூலின் உபயோகம் : -- அறிவுடையோர் , தேவர்களுக்கிருப்பது 
போல் சிறப்புற்ற ஓஷதிகளுக்கும் பல பேதங்களிருப்பதை யுணர்ந்து , 
ஐயமின்றி அவற்றின் பிரபாவங்களை ஆதரித்தேற்க வேண்டும் . இயற் 
கையானவையும் , வெளிக்காரணங்களாலேற்படுபவையும் , உடலைப் 
பற்றியவையும் , மனதைப்பற்றியவையுமான நான்குவித ரோகங்க்கு 
பூர்வ கர்மங்களையும் , வாத பித்த கபங்களென்னும் தோஷங்களையும் 2 
காரணமாகக் கொண்டு உற்பத்தியாகின்றன ; அவ்வித வியாதிகளை 
விலக்கப் பொல்லா வினைப் பயன்களைப் போக்குபவையும் , நற்பயன் 
விளைவிப்பவையுமான சிறந்த வைத்திய முறைகளைப் பிரயோகிக்க 
வேண்டும் . ஆகமங்களில் குறிக்கப்படாத அனேக முறைகளை 
யும் பிரத்யக்ஷானுபவத்தைக்கொண்டும். 

அனுமானத்தைக்கொண்டும் 
அனைவரின் நன்மையின் பொருட்டு அதிக விரிவின்றி இதிற் 
கூறுவோம் . 4-6 . 


கண்டங்களூடையவும் அத்தியாயங்களுடையவும் அட்டவணை : 
( 1 ) பரிபாஷை , ஒளஷதம் முதலியவற்றின் விவரம் , Bாடீ பரீக்ஷாதிவிதி , 
தீபனபாசனாதி குணங்கள் , சாரீரம் , உண்வு முதலியது உட்செல்லும் 
வகை, ரோகங்களின் ஸங்க்யை இவ்விஷயங்களடங்கிய ஏழு அத்தியா 
யங்கள் முறையே பூர்வகண்டத்திலும் , ( 2 ) ஸ்வரஸம் , வாதம் , பாண்டம் , 
ஹிமம் , கல்கம் , சூர்ணம் , குளிகை, லேஹ்யம் , ஸ்நேஹம் , ஸந்தானம் , 


1. ப்ருஹ்மணம் - சரீரத்திற்கு புஷ்டி தரக்கூடிய சிகித்ஸை ; 
கர்ஷணம் - சரீரத்திலுள்ள தோஷங்களை வெளிப்படுத்தச் செய்யப் 
படும் லங்கனம் , வமனம் , விரேசனம் முதலிய சிகித்ஸா முறைகள் . 

2. தோஷங்கள் - வாதம் , பித்தம், கபம் என்கிற இம்மூன்றும் , 
ரோகங்களைப் பிறப்பிக்கும் காரணங்களின் சேர்க்கையினால் கோளா 
றடைந்து , பிறகு சரீரத்தைத் தூஷிப்பதால் தோஷங்களென்று 
கூறப்படுகின்றன . 


அத்தி -1 . ) 


பூர்வகண்டம் . 


3 


தாதுசுத்தி , இரஸங்கள் இவ்விஷயங்களடங்கிய பன்னிரண்டு அத்தி 
யாயங்கள் முறையே மத்யமகண்டத்திலும் , ( 3 ) ஸ்கேஹபானம் , ஸ்வே 
தவிதி , வமனம் , விரேசனம் , அநுவாஸவேஸ்தி , நிரூஹவஸ்தி , உத்தர 
வஸ்தி , நஸ்யம் , தூமபானவிதி , கண்ஷோதிவிதி , லேபநாதிவிதி, இரத்த 
மோக்ஷணவிதி ,நேத்திரசிகித்ஸை இவ்விஷபங்களடங்கிய பதின்மூன்று 
அத்தியாயங்கள் முறையே உத்தரகண்டத்திலும் விவரிக்கப்படும் . ஆக 
இந்த ஸம்ஹிதையில் முப்பத்திரண்டு அத்தியாயங்களும் , இரண் 
டாயிரத்து அறுனூறு பத்தியங்களும் 1 அடங்கியிருக்கின்றன . 7-13 ) . 

மாக்த பரிபாஷை : --ஔஷதத்தில் வஸ்துக்களைப் பிரமாணமின் 
றியே உபயோகித்தால் , அவை எங்கும் முறைப்படிச் சேராவாகையால் 
ஔஷதமுறைகளுக்கும் அவற்றை ரோகிகளுக்குப் பிரயோகிப்பதற்கும் 
அவசியமான அளவுகள் இங்கு கூறப்படுகின்றன . 14 . 


அளவுகளின் விவரம் : -- சாளரம் முதலிய துவாரங்களினூடே 
சூரியகிரணங்களில் காணப்படும் நுண்ணிய பொடி த்ரஸரேணுவென் 
றும் , அதில் முப்பதில் ஒருபாகம் பரமாணுவென்றும் வழங்கப்படும் . 


30 பரமாணுக்கள் கொண்டது 1 த்ரஸரேணு. இதற்கே வம்சீ 
- என்றும் பெயர் . 


6 த்ரஸரேணு கொண்டது 1 மரீசி . 
6 மரீசிகள் கொண்டது 1 இராஜிகை. 
3 இராஜிகை கொண்டது 1 ஸஷபம் . 
8 ஸர்ஷபம் கொண்டது 

1 யவம் . 
4 ய்வம் கொண்டது 1 குஞ்ஜ . ( குன்றுமணி . ) இதற்கே இரக் 
திகை என்றும் பெயர் . 

1. ப்ரக்ஷிப்தங்களென்று வழங்கப்படும் சில பத்தியங்களை 
யும் , பெரிய பத்தியங்களில் 32 எழுத்துகளுக்கு அதிகமிருக் 
கும் பாகங்களையும் , மந்திரம் முதலிய வாக்கியங்களையும் சேர்த்துக் 
கொண்டால் குறைவுள்ள தாகத் தோற்றும் பத்தியங்களும் சரியாய் 
விடலாம் . 


4 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -1 


6 குஞ்ஜாக்கள் கொண்டது 1 மாஷம் . 

1 மாஷம் . இதற்கே ஹேமம் , 
தாமம் என்றும் பெயர் . 

4 மாஷங்கள் கொண்டது 1 சாணம் . இதற்கே தரணம் , டங் 
கம் என்றும் பெயர் . 

2 சாணம் கொண்டது 1 கோலம் . இதுவே க்ஷுத்ரகம் , வட 
கம் , த்ரங்க்ஷணம் என்றும் கூறப்படும் . 

2 கோலம் கொண்டது 1 கர்ஷம் . இதையே பானரிமானிகை, 
அக்ஷம் , பிசு , பாணி தலம் , கிஞ்சித்பாணி , திந்துகம் , பிடாலபதகம் , 
ஷோடசிகா, கரமத்யம் , ஹம்ஸபதம் , ஸுவர்ணம் , கவளக்ரஹம் ,, 
உதும்பரம் என்றும் வழங்குவர் . 

2 கஷங்கள் கொண்டது 1 அர்த்தபலம் . இதற்கே சுக்தியென் 
றும் , அஷ்டமிகை யென்றும் வேறு பெயருண்டு. 

2 சுக்திகள் கொண்டது 1 பலம் . இதுவே முஷ்டி , ஆம்ரம் , 
சதுர்த்திகை, ப்ரகுஞ்சம் , ஷோடசீ , பில்வம் என்றும் கூறப்படும் . 

2 பலங்கள் கொண்டது 1 ப்ரஸ்ருதி . இதற்கு ப்ரஸ்ருதமென் 
றும் பெயர் . 

2 ப்ரஸ்ருதிகள் கொண்டது 1 அஞ்ஜலி . இதுவே குடவம் ,. 
அர்த்த சராவம் , அஷ்டமானம் என்றும் வழங்கப்படும் . 

2 அஞ்ஜலிகள் கொண்டது 1 மானிகை . இதற்கு சராவம் , 
அஷ்டபலம் என்றும் பெயராம் . 

2. மானிகைகள் கொண்டது 1 பிரஸ்த்தம் . 

4 பிரஸ்த்தங்கள் கொண்டது 1 ஆடகம் . இதற்கு பாஜகம், காம் 
ஸ்யபாத்ரம் என்றும் பெயர் ( அறுபத்து நான்கு பலம் .) 

4 ஆடகங்கள் கொண்டது 1 திரோணம். இது நல்வணம் , உன் 
மணம், உன்மானம் , கடம் , இராசி, கலசம் என்றும் கூறப்படும் . 

2 திரோணங்கள் கொண்டது 1 சூர்ப்பம் . இதற்கே கும்பம் 
என்றும் பெயர் ( அறுபத்து நான்கு சராவம் ). 

2 சூர்ப்பங்கள் கொண்டது 1 திரோணீ. இதுவே வஹம் , 
கோணீ என்றும் கூறப்படும் . 

4 திரோணிகள் கொண்டது 1 காரீ . ( நாலாயிரத்துத் தொண் 
ணூத்தாறு பலம் .) 

2000 பலங்கள் கொண்டது 1 பாரம் . 
100 பலங்கள் கொண்டது 1 துலாம் . 


அத்தி - 1. ) 


பூர்வகண்டம் 


5 


மாஷம் , சாணம் , கர்ஷம் , பலம் , அஞ்ஜலி , பிரஸ்த்தம் , ஆடகம் , 
திரோணம் , திரோணீ, காரீ இவை ஒவ்வொன்றும் முறையே .மேன் 
மேலும் நான்கு நான்கு பாகம் அளவில் அதிகமானவையாம் . 14-33 . 

பதார்த்தங்களின் தன்மைகளை அனுஸரித்து பிரமாணபேதங் 
கள் : - குஞ்ஜா என்கிற அளவு முதற்கொண்டு குடலம் வரையிலு 
ள்ள அளவுகளின்படி திரவபதார்த்தத்தையாவது , ஈரம் அல்லது 
உலர்ந்த மற்ற எவ்வித பதார்த்தத்தையாவது ஔஷத முறைகளில் 
உபயோகிக்கும்போது அவற்றையெல்லாம் முறைகளிற்கூறிய அதே 
அளவில் உபயோகிக்க வேண்டும் . திரவபதார்த்தம் அல்லது ஈர 
பதார்த்தங்களை மட்டும் பிரஸ்த்தம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவு 
களில் பிரயோகிக்கும்போது , உலர்ந்த வஸ்துக்களுக்குக் கூறப்பட்டுள்ள 
அளவைவிட இரண்டு பங்கு அதிகமாய்ச் சேர்க்க வேண்டும் . ஆனால் 
துலா பிரமாணங்கொண்ட அளவில் திரவம் அல்லது 

வஸ் 
துக்களை அவ்விதம் இரண்டு பங்காகச் சேர்க்க வேண்டிய அவசிய 
மில்லை . 34,35 . 


ஈர 


36 . 


அளவு பாத்திரம் : -- சுற்றளவிலும் , உயரத்திலும் நான்கு அங்கு 
லங் கொண்ட தாய் மண் , மரம் , மூங்கில் , உலோஹம் முதலியதால் 
செய்யப்பட்ட பாத்திரத்தின் அளவானது குடவம் 1 எனப்படும் . 

ஔஷதங்களுக்குப் பெயரிடல் : - ஔஷத முறைகளில் எந்த 
பதார்த்தம் முதலிற் கூறப்படுகின்றதோ, அப் பதார்த்தத்தின் பெய 
ரைக்கொண்டே அந்த ஔஷதத்தின் பெயரும் வழங்கப்படும் . 37 . 

காளிங்க பரிபாஷை: -- நிறை அல்லது அளவானது காளிங்கம் 
மாகதம் என்று இருவகைப்படுமென்றும் , காளிங்கத்தினும் மாகத 
மானமே சிறந்ததென்றும் இவ்விஷயமறிந்தவர் கூறுவர் 2. காலம் , ஜாட 

1. குடவத்தைப்போலவே அதற்குக் குறைந்தவையும் அதிகமு 
மான அளவுகளுக்கும் பாத்திரங்களை நிர்மிக்கலாம் . 

2. . முன்னால் களிங்கதேச முறைப்படி வழங்கிய அளவுகளுக்குக் 
* காளிங்கம் என்றும் , மகததேச முறையில் வழங்கியவற்றிற்கு மாகதம் 
என்றும் பெயர் வந்ததாக இதனால் அறியப்படுகிறது . 


6 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி - 1 
ராக்னி , வயது , சக்தி , பிரக்ருதி , 1 தோஷம் , இடம் இவற்றின் தன்மை 
களை உற்று நோக்கித் தகுந்தவாறு மாத்திரைகள் ஏற்படுத்தவேண்டுமே 
யன்றி வேறுவிதமாய் அனைத்துக்கும் நிச்சயமான நிறை அல்லது 
அளவுகளைக் கூறுவதற்கில்லை . கலியுகத்தில் மனிதர் மந்தாக்னிகளாக 
வும், வலிவிற் குறைந்தவராகவும் , உருவத்திற் குன்றியவராகவும் இருப் 
பதால் , அவர்களுக்குத் தகுந்த அளவுகளை அறிஞர் அங்கீகரிக்கக்கூடிய 
வகையில் கூறுகின்றோம் . 38 , 39 . 
காளிங்க அளவுகள் : 

12 கௌ ரஸர்ஷபம் 2 ( அல்லது ஸர்ஷபம் ) கொண்டது 1 யவம் " 
2 டவங்கள் கொண்டது 1 குஞ்ஜா. 
2 குஞ்ஜா கொண்டது 1 வல்லம் , 
8 குஞ்ஜா கொண்டது 1 மாஷம் 3 

4 மாஷம் கொண்டது 1 சாணம் . இதுவே நிஷ்கம் , டங்கம் 
என்றும் சொல்லப்படும் . 

6 மாஷங்கள் கொண்டது 1 கத்யாநகம் . 
10 மாஷங்கள் கொண்டது 1 கர்ஷம் . 
4 கஷம் கொண்டது 1 பலம் . ( 10 சாணங்கள் ) . 
4 பலம் கொண்டது 1 குடவம் . 

பி.சஸ்த்தம் முதலிய மற்ற அளவுகளெல்லாம் மாக தமானத்திற் 
கூறிய மாதிரியே . 40-43 . 

பதார்த்தங்களை யுபயோகிக்கும் வகைகள் : -- வாய் விடங்கம் , 
திப்பிலி , வெல்லம் , நெய் , கொத்தமல்லிவிதை , தேன் இவற்றைத் 
தவிர மற்ற வஸ்துக்களை எல்லாக் காரியங்களிலும் புதிதாகவே உபயோ 
கிக்க வேண்டும் . சீந்தில் , வெட்பாலை , ஆடாதோடை , பூசுணி , 
தண்ணீர் விட்டாங்கிழங்கு, அமுக்கிறாங்கிழங்கு , மருதோன்றி , சத 

1. வாதப் பிரக்ருதி , பித்தப் பிரக்ருதி , சிலேஷ்மப் பிரக்ருதி 
என்று பிரக்ருதிகள் மூன்று . 

2 கௌரஸர்ஷபம் (வெள்ளைக் கடுகின் நிறை கொண்டதாகை ; 
யால் இப்பெயர் வந்தது ) . இதற்குக் குறைந்த சிறிய அளவுகள் மாகத 
அளவுகளைப் போன்றவையே , 

3. குஞ்ஜாக்கள் 7 கொண்டது 1 பாஷம் என்றும் சிலர் . 


அத்தி -1 ] 


7 


பூர்வகண்டம் 


குப்பி , முதியார் கூந்தல் இவற்றை ஈரமாகவே உபயோகிக்கவேண்டும் ; 
ஆனால் முன் ஈரவஸ்துக்களுக்குக் கூறிய முறைக்கேற்பட்ட அளவை 
விட இருமடங்காகச் சேர்க்கக்கூடாது . உலர்ந்த பதார்த்தம் புதிதா 
யிருந்தால் ஸகல காரியங்களிலும் உபயோகிக்கலாமென்றும் , ஈரமான 
வஸ்துவை யோகத்தில் விதித்ததைவிட இரண்டு மடங்காகச் சேர்க்க 
வேண்டுமென்றும் சொல்லப்படும் விதியானது எங்கும் பொதுவான 
தாகும் . 44-46 . 

ஔஷத முறைகளில் விவரம் கூறவிடின் செய்யவேண்டிய 
வகை: - ஔஷத முபயோகிக்க வேண்டிய வேளையைக் குறிப்பிடாம 
லிருந்தால் காலைநேரமும் , ஓஷதிகளிலிருந்து கிரஹிக்கவேண்டிய 
பாகம் இன்னதென்று குறிக்காமலிருந்தால் அவற்றின் வேரும் , ஒளஷ 
தங்களில் உபயோகிக்கப்படும் பதார்த்தங்களுக்கு அளவுகள் தனித் 
தனிக் கூறாவிட்டால் எல்லாவற்றிற்கும் ஸம பாகமும் , ஒளஷதங் 
களைப் பக்குவம் பண்ணுவதற்குப் பாத்திரம் இன்னதென்று குறிப் 
பிடாவிட்டால் மட்பாத்திரமும் , கஷாயம் முதலியதைக் காய்ச்சுவதற் 
குத் திரவ பதார்த்தம் இன்னதென்று கூறப்படா தவிடத்தில் ஜல 
மும் , தைலம் முதலியதைப் பக்குவம் செய்ய இவ்வித எண்ணெய் 
வேண்டுமென்று விவரிக்காவிட்டால் நல்லெண்ணெயும் கிரஹிக்கப் 
படவேண்டும் . ஏதேனும் ஒரு யோகத்தில் ஒரே பதார்த்தம் இரண்டு 
தடவைக் கூறப்பட்டிருந்தால் , அதை அந்த முறையில் இரு மடங்கா 
கச்சேர்க்கவேண்டுமென்பது கருத்தாம் . சூர்ணம் , ஸ்நேஹம் , ஆஸவம் , 
லேஹ்யம் இவற்றில் சந்தனம் சேர்க்கவேண்டியதானால் பெரும்பாலும் 
வெண் சந்தனமும் , கஷாயம், லேபம் இவைகளிலாயின் செஞ்சந்தன 
மும் சேர்க்கவேண்டும் . 2 47-50 . 

காலபேதத்தினால் பதார்த்தங்களுக்கும் குணபேதம் : - ஒளஷ 
தோபயோகியான மூலிகை முதலியவைகளை வருஷத்திற்கு 
மேல் உபயோகிக்காமல் வைத்திருந்தால் குணஹீனங்களாய்விடும் . 
சூர்ணங்களின் வீர்யமும் இரண்டு மாதங்களுக்குப் பின் குறைவடை 

1. யோகம் - ஔஷதமுறை . 

2. ஸ்நேஹம் , ஆஸவம் , லேபம் முதலிய விசேஷமுறைகளைப் 
பற்றிய பொருள் முதலான விவரங்களைப் பின்னால் அந்தந்த அத்தியா 
யத்திற் காண்க. 


. 


8 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -1 . 


யும் . குளிகைகளும் லேஹ்யங்களும் ஒரு வருஷத்திற்கப்பால் ஸத்துவ 
மிழந்துவிடும் . நெய் , தைலம் முதலியவை நான்கு மாதங்களுக்குப் 
பிறகு குணங்குன் றியவையாகும் . இலகுபாகமான 1 ஓஷதிகள் ஒரு 
வருஷத்திற்குப்பின் வீர்யமற்றவையாய்விடும் . ஆஸவங்கள் , தாதுத் 
திரவ்யங்கள் , இரஸவர்க்கங்கள் இவற்றிற்குக் காலம் செல்லச் செல்ல 
கணங்களும் அதிகமாகும் . 51-53 . 

ஒரு யோகத்தில் தகாததை விலக்குவதும் ததந்ததைச் சேர்ப் 
பதும் : -- ஒரு யோகத்தில் சொல்லியிருக்கும் பதார்த்தங்களின் வரிசை 
யில் ஏதேனுமொரு பொருள் , குறிப்பிட்ட வியாதிக்குத் தகாததா 
யிருந்தால் , அறிந்தவன் அப்பதார்த்தத்தை அவ்வரிசையிலிருந்து 
விலக்கிவிடலாம் ; வியாதிக்கு ஏற்றதான பொருள் மற்றொன்றிருந் 
தால் , முறையில் மொழியப் படாவிடினும் சேர்த்துக்கொள்ளலாம் . 54 . 

ஓஷதிகளுண்டாகும் இடங்களும் அவற்றைக் கிரஹிக்கத் தகுந்த 
காலங்களும் : -- விந்தியம் முதலிய பர்வதங்கள் சூடுள்ளவையெனவும் , 
இமாலயம் முதலான மலைகள் குளிர்ந்தவை யென்றும் கருதப்படுகின் 
றன ; ஆகவே அவற்றில் உற்பத்தியாகும் ஓஷதிவகைகளும் , அவற்றிற் 

காரணமாயுள்ள அப்பிரதேசங்களுக்கேற்ற குணமுள்ளன 
வாகும் . காடுகள் , தோட்டங்கள் முதலான வேறிடங்களிலும் இவ் 
வோஷதிகள் பயிராகின்றன . சுத்தமான சித்தத்துடனும் நிர்மலமான 
சரீரத்துடனுங் கூடிய புருஷன் நல்ல சுபதினத்தன்று விடியற்காலத் 
திலேயே சூரியனுக்கு எதிர்முகமாயிருந்து சிவபெருமானுக்கு 
னம் செய்வதாக இருதயத்தில் தியானித்து , ஸாதாரண பூமியில் 2 
வடபாகத்திலிருக்கும் ஓஷதியை மௌனமாகவே இருந்து கிரஹிக்க 
வேண்டும் . புற்று அல்லது பாழிகள் , மனதுக்கு வெறுப்பைத் தரும் 

1. இலகுபாகம் - சிறு ஜ்வாலையில் எளிதில் பண்ணப்படும் 
இளம் பாகம் . 

2. ஆயுர்வேத நூல்களில் பூமியானது ஜாங்கலம் , ஆநூபம் , 
ஸா தாரணம் என்று மூன்று விதமானதென்றும் , அவற்றில் வெயிலா 
லும் காற்றாலும் விசேஷமாய் வறண்டுள்ள பூமி ஜாங்கலமென்றும் , 
சதுப்பான பூமி ஆநூபம் என்றும் , இரண்டுக்கும் பொதுத்தன்மையா 
யுள்ள து ஸாதாரண பூமியென்றும் கூறப்படும் . 


வந்த 


அத்தி -2 . ) 


பூர்வகண்டம் . 


9 


இடங்கள் , எப்பொழுதும் ஈரமாகவேயிருக்கும் பள்ளத்தாக்குகள் , 
மயானபூமி , சவர் நிலம் , அனைவரும் செல்லும் பாதை இவ்விடங்களி 
லுண்டானவையும் , கிருமி முதலிய ஜந்துக்கள் , அக்னி , பனி இவற்றி 
னால் எரிக்கப்பட்டவையுமான ஓஷதிகள் பயன்படா . சரத்காலத்தில் 
ஒஷதிகளில் இரஸம் 1 நிரம்பியிருக்குமாகையால் , அப்பொழுது ஸகல 
காரியங்களுக்கும் மூலிகைகளைக் கிரஹிக்கவேண்டும் . ஆனால் விரேகம் 
வமனம் இவ்விரண்டுக்கும் உபயோகமாகக்கூடிய பதார்த்தங்களை 
வஸந் தகாலத்தின் இறுதியில் கிரஹிக்கவேண்டும் . 55-59. 

அந்தந்த பதார்த்தங்களிலிருந்து கிரஹிக்கவேண்டிய அம்சங் 
கள் : - எவற்றிற்கு வேர்கள் மிகவும் பெரிதோ, அவ்வித செடிகளின் 
வேர்களிலுள்ள பட்டையையே கிரஹிக்கவேண்டும் . ஓஷதிகளின் 
தன்மையறிந்தவன் , சிறிய வேர்களையுடைய மூலிகைகளை அறிந்து 
அவற்றை ஸமூலமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் . ஆலமரம் முத 
லியதைப்போன்ற விருக்ஷங்களிலிருந்து பட்டையும் , வேங்கையைப் 
போன்றவற்றிலிருந்து ஸாரமென்னும் பிசினும் , தாளிசம் போன்ற 
மரங்களிலிருந்து இலைகளும், த்ரிபலை முதலிய திலிருந்து 

பலங் 
களும் , 3 காட்டாத்தி முதலிய திலிருந்து புஷ்பங்களும் , கள்ளி 
லான திலிருந்து பாலும் கிரஹிக்கக்கூடியன . 60-61 ) . 


1 


இரண்டாவது அத்தியாயம் . 


மான 


ஔஷதம் முதலியவற்றின் விவரம் . 
ஔஷதங்களை உபயோகிக்கும் காலங்கள் : -- ஔஷதத்தை 
அதிலும் விசேஷமாக கஷாயங்களைப் பெரும்பாலும் காலைநேரத்தில் 
உட்கொள்வதே உத்தமம் . மனிதர் மருந்துண்பதற்கு ஐந்து வித 

காலங்களுண்டென்றறிய வேண்டும் . அவையாவன --சிறிது 
1. வருஷ ருதுவில் பெய்யும் மழையினால் சரத்ருதுவில் செடி 
கொடிகளெல்லாம் செழித்து இரஸம் நிரம்பியிருப்பதியல்பு. 

2 , விரேகம்-- குடலிலிருந்து கீழ்நோக்கி மலங்கழி தல் . 

3 த்ரிபலை - கடுக்காய் , தான்றிக்காய் , நெல்லிக்காய் இம்மூன் 
றுக்கும் தனிப்பட தரிபலை யென்று பெயர் . 


10 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி -2 


மாலையில் 


சூர்யோதயமாகையிலும் , பகற் போஜனஸமயத்திலும் , 
போஜன் முண்ணும் நேரத்திலும் , அடிக்கடியும் , இரவிலும் என்கிற 
இவ்வைந்து வேளைகளிலும் ஒளஷதம் புஜிக்கக்கூடும் . ( 1) பித்தம் , 
- கபம் இவை அதிகமான ஸமயத்திலும் , விரேகம் , வமனம் , லேகநம் 1 
என்கிற இவற்றிற்காகவும் பெரும்பாலும் விடியற்காலத்தில் ஔஷத 
முண்ணவேண்டும் . ஒளஷதத்தை யுபயோகிப்பதற்கு இதுவே முதற் 
காலமாகும் . ( 2 ) அபாகவாயு விகாரமடைந்திருந்தால் ஔஷதத்தை 
போஜனத்திற்கு முன்பு உபயோகிப்பது நலம் . அரோசகமாயிருந் 
தால் அப்பொழுது சுவையுண்டுபண்ணக் கூடிய மருந்தை நற்சுவை 
யுள்ள பற்பல ஆஹாரங்களுடன் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் . 
ஸமாகவாயு 2 விகாரமடைந்திருந்தால் , ஜாடராக்னியும் மந்தமாயிருக்கு 
மானால் ஸமர்த்தனான வைத்தியன் பசியை உத்தீபனம் செய்யக்கூடிய 
ஔஷதத்தை போஜனத்தின் இடையில் 

உபயோகிக்கச் 

செய்ய 
வேண்டும் . வியாநமென்னும் 3 வாயு பிரகோபத்தையடைந்தால் போஜு 
னம் செய்த வுடனேயும் , விக்கல் , ஆக்ஷேபகவாதம் , 4 நடுக்கல் இவ்வித 
ரோகங்களில் போஜனத்திற்கு முன்னும் பின்னுமாகவும் ஒளஷ , 
தத்தை யுபயோகிக்கவேண்டும் . 

ஔஷதமுபயோகிக்க இவ்விதம் 
இரண்டாவது காலமும் கூறப்பட்டது, ( 3 ) உதாதவாயு 5 பிரகோ 
பத்தை யடைந்து குரல் முதலியதைக் கெடுத்தால் மாலையில் போஜ 
னம் செய்யும்பொழுது ஒவ்வொரு கபளத்தினிடையிலும் ஒளஷதத் 
தைப் பிணியாளிக்குக் கொடுக்கவேண்டும் . பிராணவாயு 

கோளா 
1. விரேகம் , லேகாம் முதலியவற்றின் விவரமான பொருள்" 
முதலியவற்றை 4 -வது அத்தியாயத்தில் பார்க்கவும் . 

2. ஸமாநவாயு-- நாபிக்குக் கீழுள்ள அவயவங்களின் வேலை 
களைச்சரிவர நடத்தும் ஒருவித வாய . 

3. வியாகவாயு - ஸர்வ அவயவங்களையும் வியாபித்துச் சரீரகாரி 
யங்களையெல்லாம் நடத்தும் வாயு . 
4. ஆக்ஷேபகவாதம்--கை கால் கண் 

முதலிய அவயவங்களை 
மூலைக்கு மூலை யிழுக்கும் ஒருவித வாதரோகம் . 
5 . 

உதாநவாயு - கண்டத்திலிருந்துகொண்டு அவ்விடத்தி 
லுள்ள வேலையை நன்றாக நடத்தும் வாயு . 

6. பிராணவாயு - சரீரம் உயிருடனிருப்பதற்கு முக்கியமான 
ஒருவித வாயு . இதற்குச் சிரஸ்ஸு முக்கிய ஸ்தானமாம் . 


6 


அத்தி - 2 ] 


பூர்வகண்டம் . 


11 


றடைந்தால் பெரும்பாலும் மாலையில் போஜனம் செய்தபின் ஒளஷ 
தத்தை யுபயோகிக்கலாம் . இதை மூன்றாவது காலமாகக் கருத 
வேண்டும் . ( 4 ) தாஷம் , வாந்தி , விக்கல் , ச்வாஸரோகம் , விஷதோ 
ஷம் இவற்றில் ஔஷதத்தை அடிக்கடியும் ஆஹாரத்துடன் கலந்தும் 
கொடுக்கலாம் . இது நான்காவது காலமாகும் . ( 5 ) கழுத்திற்கு 
மேற்பட்ட அவயவங்களில் உற்பத்தியாகும் பிணிகளிலும், குமட்டலை 
யுண்டாக்குவதிலும் , ப்ருஹ்மணம் செய்வதிலும் இரவில் உணவு உட் 
கொள்ளாமலிருந்து வெறும் வயிற்றிலேயே பாசநம் சமநம் என்னும் 
சிகித்ஸைகளைச் செய்யவேண்டும் . மருந்துகளை யுபயோகிப்பதில் இவ் 
விதம் ஐந்தாவது வேளையும் கூறப்பட்டது . 1-12 . 

பதார்த்தங்களுக்கு ஐந்து தன்மைகள் : - பதார்த்தங்களில் இர 
ஸம் , குணம் , வீர்யம் , விபாகம் , பிரபாவம் என்று ஐந்து விதமான தன் 
மைகள் அனுபவக் கிரமத்தைக்கொண்டு கூறப்படுகின் றன, 13 . 

இரஸங்கள் : - இனிட்பு , புளிப்பு , உப்பு , காரம் , கைப்பு , துவர்ப்பு 
இவை ஆறும் இரஸங்கள் அல்லது சுவைகளெனப்படும் ; இவை பல 
பதார்த்தங்களில் பலவகையிற் கூடியிருக்கின்றன . அவற்றுள் பருதிவி 
ஜலம் இவ்பட் ரண்டு பூதங்களின் அம்சங்களால் புளிப்பும் , ஜலம் அக்னி 
இவற்றின் அம்சங்களால் உப்பும் , வாயு ஆகாசம் இவற்றின் அம்சங்க 
ளால் காரமும் , வாயு அக்னி இவைகளின் அம்சங்களால் கைப்பும் , பூமி 
வாயு இவற்றின் அம்சங்களால் துவர்ப்பும் , இவ்வாறு இரண்டிரண்டு 
பூதங்களின் சேர்க்கையினால் முறையே அறுசுவையும் உற்பத்தி யாகின் 
றன . 14,15 . 

குணங்கள் - குரு , ஸ்நிக்த்தம் , தீக்ஷ்ணம் , ரூக்ஷம் , இலகு என் 
கிற இவ்வைந்தும் கிரமமாக ப்ருதீவீ , ஜலம் , அக்னி , வாயு , ஆகாசம் 
இவ்வைந்து பூதங்களின் அல்லது அந்த பூதங்களாலான வஸ்துக்களின் 
குணங்களாகக் கருதப்படுகின்றன . ஐந்துவகையான இக்குணங்களி 
லேயே மற்ற எல்லாக் குண ஸமூஹங்களும் அடங்கியவைகளாம் . 
16 , 161 . 

1 ... குரு - பாரமானது ; ஸ்நிக்த்தம் - பசையுள்ளது ; தீக்ஷணம் 
வெகு சீக்கிரத்தில் வேலை செய்யும் சுருக்குள்ள தன்மை : ரூக்ஷம் 
வறட்சி , இலக - இலேசு . ( குரு , இலகு , மந்தம் , தீக்ணம். சீதம் 
உஷ்ணம் , ஸ்திக்த்தம் , ரூக்ஷம் , சலக்கணம் , கரம் , ஸந்த்ரம் , திரவம் 


மடை 


சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி - 2 . 
வீர்யங்கள் : - திரவ்யங்களை ஊடுருவி ஆச்ரயித்திருக்கும் வீர்யங் 
கள் பெரும்பாலும் சீதம் உஷ்ணம் என்று இருவகைப்படும் ; ஆகையி 
னால் உலகமெங்கும் வியாபித்துள்ள வஸ்துக்களெல்லாம் காங்கை 
அல்லது குளிர்ச்சி யுள்ள தாகக் காணப்படுகின்றன . வேறு வீர்யங்கள் 
எவையாகிலும் உண்டானால் , அவையும் ஒருவாறு இவ்விரண்டிலேயே 
உட்பட்டவையாகும் . 17 , 18. 

விபாகங்கள்:- உட்கொள்ளப்படும் பதார்த்தங்கள் குடலிற் சென் 
றதும் மதுரமாகவும் , அம்லமாகவும் , கடுவாகவும் மூன்றுவித விபாகங்களை 
(பரிணாமங்களை ) . அடைகின்றன ; பெரும்பாலும் மதுரமும் இலவண 
ரஸமுமுள்ள பதார்த்தங்கள் மதுரமாகவும் , அம்லம் அம்லமாகவும் , 
துவர்ப்பு , காரம் , கைப்பு இவை கடுவாகவும் பாகத்தை அடைகின் 
இப்படி மதுர மாக பாகமாகும் பதார்த்தத்தினால் கபமும் , அம்லமாக பாக 

டயும் பதார்த்தத்தால் பித்தமும் , கடுபாகத்தினால் வாயுவும் விருத்தி 
பாவதியல்பு . 1 19-204 . 

பிரபாவம் : -- நெல்லிக் கனியானது கொடியெலுமிச்சம் பழத்திற் 
கேற்ற இரஸம் , குணம், வீர்யம் , விபாகம் இவைகளுடன் கூடியதா 
பிருந்தும், கொடி யெலுமிச்சையைப்போல் இரஸாதிகளுக்குத் தகுந்த 
பயனைத் தராமல் , மூன்று தோஷங்களுக்கும் ஒருமிக்கக் காணும் 
கோளாறுகளைப் போக்குவதும் , அவ்விதமே ஸஹதேவீ 2 யென்னும் 
செடியின் வேரை சிரஸ்ஸில் கட்ட ஜ்வரம் உபசாந்தி யடைவது 
போல் சில திரவ்யம் உட்கொள்ளப் படாமலே பரிசம் முதலான 
தாலேயே சில ஸமயத்தில் பயனளிப்பதும் பிரபாவம் எனப்படும் . 3 . 
மிருது , கடினம் , ஸ்த்திரம், ஸரம் , ஸூக்ஷ்மம் , ஸ்த்தூலம் , விசதம் , 
பிச்சிலம் என்று குணங்கள் இருபது விதங்களென்பது வாக்படன் 
முதலியவரது கொள்கை .) 

1. உட்கொள்ளப்படும் பதார்த்தங்கள் எவ்வித சுவையுள்ளன 
வாயினும், குடலுக்குள் சென்றபின் கிரமமாக மேலே சொன்னவி தமாய் 
தடலிலுள்ள ஜடராக்னி முதலிய தின் சேர்க்கையினால் மூன்று வித 
மாகப் பக்குவமாய் மாறுபாடடையும் . 

2. ஸஹதேவீ - பேராமுட்டியைச் சேர்ந்த ஒருவித செடி , 

3. ஒரு பதார்த்தமானது, அதற்குள்ள இரஸம் குணம் வீர்யம 
விபாகம் இந்த நான்கு விதமான தன்மைகளுக்கும் மாறான வேலையைச் 
செய்தால் , அந்த சக்தியே பிரபாவம் என்று சொல்லப்படும் . 


அத்தி -2 ) 


பூர்வசண்டம் . 


13 


ஔஷதத்திற்கு உபயோகிக்கப்படும் பதார்த்தங்களில் சில அவற்றிற் 
குள்ள இரஸத்திற்கும் , வேறு சில குணங்களுக்கும் , சில வீர்யத்திற் 
கும் , சில விபாகத்திற்கும் , வேறு சில பிரபாவத்திற்கும் ஏற்றவாறு 
வேலைகளைச் செய்யக்கூடியன . 21- 231 . 

இருதுக்களும் அவற்றில் தோஷங்களுக்குண்டாகும் மாறுபாடு, 
களும் : -- வாத பித்த கபங்கள் எந்த காலங்களில் சயம் , பிரகோபம் , 
உபசமம் . என்கிற . மூன்று நிலைமைகளை யடைகின்றனவோ அந்த 
காலங்கள் , சூரியன் மேஷம் முதலிய இராசிகளிற் சேருவதால் ஆறு 
இருதுக்களாக வகுக்கப்பட்டுள் . சூரியன் , மேஷம் விருஷபம் இவ் 
விரு இராசிகளில் இருக்கும்போது கிரீஷ்மருதுவம் , மிதுனம் கடகம் 
இவற்றிலிருக்கையில் பிராவ்ருட் ருதுவும் , சிங்கம் கன்னி இவற்றி" 
லிருக்கையில் வர்ஷருதுவும் , துலாம் விருச்சிகங்களிலிருக்கும்போது 
சரத்ருதுவும் , தனுஸ் மகரங்களிலிருக்கையில் ஹேமந்தமும் , கும்ப 
மீனங்களிலிருக்குங்கால் வஸந்தமுமாகும் 1. வாயுவானது கிரீஷ்மருது 
வில் சயத்தை அடைந்து , பிராவ்ருட்காலத்தில் பிராகோபித்து , சரத் 
ருதுவில் தானே உபசமமடைகின்றது . பித்தத்திற்கு வர்ஷாகாலத் 
தில் சயமும் , சரத்காலத்தில் பிரகோபமும் , வஸந்தத்தில் உபசமமும் 
உண்டாகும் . கபத்திற்கு ஹேமந்தத்தில் சயமும் , வஸந்தத்தில் பிர 
கோபமும் , பிராவ்ருட்காலத்தில் உபசமமும் ஏற்படுகின்றது . கார்த் 
திகைமாதத்தின் இறுதியிலுள்ள எட்டு நாட்களும் , மார்கழிமாதத் 

1. இருதுக்களை இவ்விதம் கணக்கிடுவது மற்ற ஆயுர்வேத 
நூல்களுக்கும், உலகத்தில் வழங்கப்படுவதற்கும் வித்தியாஸமாயிருப்ப 
துடன் , தோஷங்களுக்கு உபசமமும் மற்ற வைத்தியக்கிரந்தங்களைப் 
போலில்லாமல் வெவ்வேறு ருதுவில் சொல்லப்பட்டிருக்கிறது ; 
மேலும் ப்ராவ்ருட் என்பது வர்ஷருதுவுக்கே மற்றொரு பெயரா 
யிருக்க , அதைப் பிரத்தியேகமாக ஒரு ருதுவாகவும் கூறியிருப்பது 
சில வைத்தியாசார்யர்களுடை அபிப்பிராயத்தை யனுஸரித்ததாகும் . 

2. வாத பித்த கபங்களுக்கு ஸ்தானங்களை விவரமாக 5 -வது 
அத்தியாயத்தில் காண்க ; ஒவ்வொரு தோஷமும் அததற்குள்ள முக் 

ஸ்தானத்திலேயே விருத்தியடைந்தால் சயம் என்றும் , 
அதற்கும் மேலாக விருத்தியாய் இதர தோஷங்களின் இடத்தையும் . 
வியாபித்தால் பிரகோபம் என்றும் , அவ்வி தமான நிலைமைகளிலிருந்து 
குறைந்து தன் ஸ்தானத்தை வந்தடைந்தால் உபசமம் என்றும் 


2 


கியமான 


14 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -2 


யம் 


உணவா 


தின் முதலில் எட்டு நாட்களுமாக இப்பதினாறு தினங்களும் 
தம்ஷ்ட்ரைகள் 1 எனப்படுமாகையால் , அக்காலத்தில் அற்பமாக உண 
வுகளையுண்டு ஜாக்கிரதையாயிருப்பவரே ஆரோக்கியக்குறைவின்றி 
ஸுகமாய் வாழ்வர் . 24-297 . 

ஆஹாராதிகளால் தோஷங்களுக்கு மாறுபாடுகள் : - வாதபித் 
தகபங்கள் , அததற்கு ஏற்ற குணமுள்ள ஆஹாரங்களாலும் செயல் 
களாலும் அகாலத்திலுங்கூட சய ப்ரகோபங்களைப் பெறக்கூடும் ; 
அவற்றிற்கு எதிரிடையான குணங்களுடன் கூடிய ஆஹாரவிஹாரங் 
களால் உங்சமத்தை அல்லது க்ஷயத்தையடையும் . இலகுவும் ரூக்ஷமு 
மான குணங்களுடையதும் அளவில் மிகக் குறைந்ததுமான 
லும் , அதிக சைத்தியத்தாலும் , ஆயாஸத்தாலும் , மாலை நேரத்தினா 
லும் , காமம் , சோகம் , பயம் , சிந்தை இவைகளாலும் , இராத்திரியில் 
நித்திரையின்மையாலும் , அபிகாதத்தாலும் , நீந்துவதாலும் , சரீர 
தாதுக்கள் க்ஷணமடைவதாலும் , உணவு ஜீர்ணமான பின்பும் வாயு 
பிரகோப்படையும் ; இவற்றிற்கு நேர் விபரீ தகுணமுள்ளவைகளால் 
அது உபசாந்தியாகும் . காரமும் அம்லமுமான இரஸங்களையுடைய 

காங்கையுள்ளதும் காந்தலுமான உணவுகளையுண்பது , 
அதிக உஷ்ணமான இடங்களிலிருப்பது , உஷ்ணத்தை விருத்தியாக் 
கும் காரியங்களைச் செய்வது , பசி தாஹங்களை அடக்குவது இவற்றா 
லும், நடுப்பகலிலும், உணவு ஜீர்ணமாகுந் தருணத்திலும் பித்தம் 
பிரகோபிக்கும் ; இவற்றிற்கு விபரீத குணங்களால் பித்தம் சாந்தி 
யடையும் . மதுரமும் ஸ்நிக்ததமும் குளிர்ந்ததுமான ஆஹாரங்களைப் 
புஜிப்பது, பகலில் நித்திரை செய்வது , பசி மந்தித்தல் , காலைநேரம் , 
ஆயாஸமின்றி ஸுகமாயிருப்பது இவைகளாலும் , 
கொண்ட ஸமயத்திலும் கபம் பிரகோபமாகும் ; விபரீத குணங்களால் 
அது உபசாந்தியடையும் . 30-351 . 


தும் மிகக் 


உணவு 


வழங்கப்படும் . சயம் பிரகோபம் இரண்டு நிலைமைகளில் சரீரக் 
கோசாறும் , உபசயத்தில் அக்கோளாறுக்குக் குணமும் உண்டாகும் . 

1 . மதம்ஷ்ட்ரை- யமனது கோரப்பல் . ( அதைப்போல் 
N ங்கரமானது எனக் கருத்து . ) 


யம் 


அத்தி - 3 ] 


15 


1 


பூர்வகண்டம் . 
மூன்றாவது அத்தியாயம் . 


நாடீ பரீக்ஷை முதலியது . 
நாடியின் நிலை : -கரத்தில் பெருவிரலின் அடியில் ஜீவ நிலைமை 
களைக் குறிப்பதான யாதொரு தமனியுண்டோ , 1 அதன் அசைவுகளைக் 
கொண்டு சரீரத்தின் ஆரோக்கிய நிலைமையையும் , வியாதியின் கூறு 
பாட்டையும் பண்டிதர் அமிகின் றனர் . 1 . 

பலவித நிலைமைகளில் நாடியின் மாறுபாபாடுகள் : -- நாடியானது , 
வாயுவின் பிரகோபத்தினால் ஸர்ப்பத்தைப் போலவும் அட்டையைப் 
போலவும் அசையும் . பித்தம் பிரகோபமடைந்தால் களிங்கம் , 2 க.கம் , 
தவளை இவற்றைப்போல் அசையும் . கபம் பிரகோபித்தர்ல் ஹம்ஸம் 
போலவும் புறாவைப்போலவும் அசையும் . ஸந்நிபாதத்தினால் செங்கு 
ருவி , தித்திரி , விச்சுள்ளி இப் பறவைகளைப்போல் செல்லும் . ஸம் 
யோகங்களால் சிறிது நேரம் வேகமாகவும் சிறிது நேரம் மந்தமாகவும் 
நாடி நடக்கும் . வாத பித்த கபங்கள் அததற்குற்ற நிலையைவிட்டு 
இடம் புறண்டசைந்தாலும் , நாடி சற்றுநேரம் விட்டு விட்டசைந்தா 
லும் , அதிக க்ஷணகதியாகவோ சீதமாகவோ இருந்தாலும் உயிருக்கே 
அபாயம் நேரிடு மென்றறியவும் . ஜ்வரம் வந்திருக்கையில் நாடி வெகு 
உஷ்ணமாகவும் வேகமாகவும் இருக்கும் , கோபம் காமம் இவை யுண்டா 
யிருக்கையில் வேகமாகவும் , சிந்தையும் பயமு முண்டான போது க்ஷண 
கதியாகவும் , பசி யின்மையிலும் சரீர தாதுக்கள் மெலிவடைந் திருக்கை 
யிலும் மிகவும் மந்தகதியாகவும் , ஆமதோஷம் அதிகரித் திருந்தால் நாடி 
யானது இரத்தம் நிறைந்து சிறிது உஷ்ணம் தணிந்து திரண்டுருண் 
டும் , பசிதீபனம் நன்குண்டா யிருப்பவனுக்கு வேகத்துடன் சபலமாக 
வும் , பசி தணிந்து சுகித்திருப்பவனுக்கு வலிவுடன் திடமாகவும் அசை 
யும் , 2-8 . 

அசுப ஸ்வப்னங்களும் பரிஹாரங்களும் : - ஸ்வப்னங்களில் வஸ் 


1. தமனீ - சுத்த ரத்தமோடும் இரத்தக்குழாய் . 
2. களிங்கம் கள்ளிக் காக்கை யெனப்படுகிறது . 


16 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -3. 


திர மணியாமலும் , மொட்டைத் தலையாகவும் , சிவப்பு அல்லது கறுப் 
பான துணியைத் தரித்துக்கொண்டும் , அங்கஹீனமாகக் கறுத்து விகார 
மாகவும் , பாசம் அல்லது ஏதேனும் ஆயுதத்தைக் கையிலேந்திக் 
கொண்டும் , கட்டியடித்து வதைத்த வண்ணமும் , தென் திசை நோக் 
கிச் சென்றவாறும் , எருமை , ஒட்டை , கழுதை இவற்றிலேறிக்கொ 
ண்டுமிருக்கும் ஆண்களையோ பெண்களையோ யாதொருவன் காண்கி 
நானோ, அவன் ஆரோக்கிய நிலைமை தவறி சீக்ரத்தில் பிணியாளியாய் 
ஆயுளையும் இழப்பான் . மேலும் எவனொருவன் தான் உயரத்திலிரு 
ந்து கீழே விழுவதாகவும், நீரிலோ நெருப்பிலோ மறைவதாகவும் , 
துஷ்ட விலங்குகளால் வதைக்கப் படுவதாகவும் , மத்ஹியம் முதலிய 
வற்றால் விழுங்கப்படுவதாகவும் , நேத்திரங்களும் தீபமும் அவிந்து விடுவ 
தாகவும் , தைலத்தையும் கள்ளையும் குடிப்பதாகவும் , இரும்பையோ 
எள்ளையோ பெறுவதாகவும் , பக்குவமான அன்னத்தைப் புஜிப்ப 
தாகவும் , கிணற்றில் அல்லது பாதாளத்தில் விழுவதாகவும் கனவு 
காண்கிறானோ, அவனும் அவசியம் ரோகியாகப் போய் உயிரையும் 
துறப்பான் . இவை முதலிய துஸ்வப்னங்களைக் கண்டவன் அவற்றை 
வேறெவரிடமும் சொல்லாமலே , காலையி லெழுந் திருந்து ஸ்நாநம் 
செய்து , பொன் , எள் , இரும்பு இவற்றை தானம் செய்ய வேண் 
டும் . இஷ்ட தைவங்களை ஸ்தோத்திரம் செய்து தேவாலயத்திலும் 
வலிப்பது நலம் . இவ்விதமாக மூன்று நாட்கள் செய்தபின் துஸ் 
வப்னத்தினா லுண்டாகும் தீமைகளினின்றும் அவன் மீட்சி பெறு 
வான் . 9-16 . 

சுப ஸ்வப்னங்கள் :-ஸ்வப்னங்களில் தேவர்கள் , அரசர் , மித் 
திரர்கள் , பிராம்மணர்கள் , பசு , ஸமித்து , அக்னி , தீர்த்தம் இவை 
களைக் காண்பவனும் , கலங்கிய ஜலங்களைத் தாண்டுவதாகவும் , பகை . 
வரை ஜயிப்பதாகவும் , மாடமாளிகையிலும் விருஷபத்தின் மீதும் பர்வ 
தத்தின் 

மேலும் யானையின் பேரிலும் ஏறி யிருப்பதாகவும் பார்ப்பவனும் , 
வெளுத்த புஷ்பங்கள் வஸ்திரங்கள் மாம்ஸம் மத்யம் கனிகள் 
இவற்றைப் பெறுவதாகக் காண்பவனும் ஆரோக்கியமடைவதுடன் 
செல்வவானாகவும் ஆவான் , கூடத் தகாதவருடன் கூடுவது , மலத் 
தைப் பூசிக்கொள்வது , புலம்புவது , இறப்பதுபோல் தோற்றுவது , 
பக்குவம் பண்ணாத இறைச்சியை யுண்பது , அட்டை வண்டு ஸர்ப்பம் 


அத்தி -3 .) 


பூர்வகண்டம் . 


• 17 


தேனீ இவைகளால் கடிக்கப்படுவது , இவ்விதமான தோற்றங்கள் 
ஸ்வப்னத்திலுண்டானால் அவன் ரோகத்தினால் பீடிக்கப்படுபவனாயிருக் 
தாலும், சீக்ரத்தில் சுகமடைந்து ஆரோக்யமுள்ளவனாய் செல்வத் 
துடன் வாழ்வான் . 17-21 . 

தூத பரீக்ஷையும் சதனழம் : - ரோகியின் தூதகள் தன்னைச் 
சேர்ந்தவராகவும் , திறமையுள்ளவராகவம் , நிர்மலமான வஸ்திரங்கள் 
தரித்தவராகவும் , ஆரோக்யமுள்ளவராயும் , குதிரை அல்லது விருஷ 
பத்தின் மீதேறிக்கொண்டு வெளுத்த புஷ்பம் கனி இவற்றையுடைய் 
வராயும் , நல்ல குலத்தில் பிறந்து நன்னடக்கையுள்ளவராகவும் , 
பிராணனுக்கா தாரமான வாயு வரும் திசைநோக்கி நிற்பவராகவுமிரு 
ந்து 1 வைத்தியரிடம் தகுந்த ஸமயத்தில் சென்றால் , அந்த ரோகிகள் 
சுகம் பெறுவர். ரோகியின் பொருட்டு வைத்தியரை அழைத்து வரு 
வதற்காகச் செல்லும் தூதனுக்கு நற்சகுனமாவது சுபமல்ல ; ஆனால் 
வெகு விரோதமாக இருப்பதுபோல் தோற்றும் க்ரூரமான சகுனமே 
நன்மை தரும் . ரோகிக்கு சிகித்ஸை செய்வதற்காகப் புறப்படும் 
வைத்தியனுக்கு யாத்திரையில் 

சகுனம் 

மே உற்றதாகும் . 
வைத்தியனிடம் சிகித்ஸைக்காகப் புறப்படும் ரோகிக்கோ க்ரூரமாகத் 
தோற்றும் சகுன த்தையே சுபமாகவும் , சுபமாகத் தோற்றுவதையே 
அபசகுனமாகவும் கருதவேண்டும் . 22-25 ;. 

சிகித்ஸைக்குத் தகுந்த ரோகிகள் : -- அவனவனது சுபாவத்திற் 
குற்ற பிரக்ருதியென்ன , வர்ணமென்ன இவற்றுடன் கூடியவனும் , 
தகுந்த வலிவுள்ளவனும் , இந்திரியங்களை யடக்கியாளும் தன்மை 
யனும் , வைத்தியரிடம் பக்தியுள்ளவனுமான ரோகிக்கே வைத்தியன் 
சிகித்ஸை செய்யவேண்டும் . 26-26 ) . 


சுபமான 


1. யஸ்யாம் ப்ராண மருத் வாதி ஸ . நாடீ ஜீவஸம்பு தா என் 
கிற அரை ச்லோகம் 

ப்ரகரணத்துக்கு ஸம்பந்தமில்லாமல் , எவரா 
லேயோ நடுவில் சேர்க்கப்பட்டதாகத் தோற்றுவதால் இங்கு 

அதை 
மொழிபெயர்க்காமல் விடுத்தோம் . 

2 


18 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி-4 . 


நான்காம் அத்தியாயம் . 


தீபன பாசனாதி குணங்கள் . 
தீபனம் : -- பசியை உத்தீபனம் செய்யக்கூடியதும் , ஆனால் அபக் 
குவமான 

உணவை ஜீர்ணமாகத் தகுந்தவாறு பக்குவம் செய்ய வல் 
லமையற்றதுமான பதார்த்தம் அல்லது குணம் தீபனம் எனப்படும் . 
அதாவது ஜடாமாம்பைப் போன்றது . . 

பாசனழம் , தீபன.பாசனழ : ம் :-- யாதொன்று ஆமமென்னும் 
அபக்குவமான உணவை நன்கு ஜீர்ணமாகும்படி பக்குவம் செய்யக் 
கூடியதோ , ஆனால் பசியை உத்தீபனம் செய்ய 

வல்லமையற்றதாகவு 
மிருக்கிறதோ அவ்வித பதார்த்தம் அல்லது குணம் பாசனம் எனப் 
படும் . அதாவது நாக்கஸேரம் போன்றது. மேற்கூறிய இரண்டுவித 
குணங்களுமுடைய பதார்த்தங்கள் திபன பாசனம் என்று கூறப்படு 
மாம் . அதாவது சித்திரமூலம் போன்றது . 13 . 

சமனம் : -- ஸமமான நிலைமையிலுள்ள வாத பித்த கபங்களென் 
னும் தோஷங்களுக்குக் கோளாறுண்டுபண்ணாமலும் , பிரகோபமடை 
ந்த தோஷங்களைச் சரீரத்தினின்றும் கழியச் செய்யாமலும் , வைஷ 
ம்பப்பட்ட தோஷங்களை மட்டும் மை நிலைமைக்குக் கொண்டுவரத் 
தகுந்த பதார்த்தம் அல்லது குணம் சமனம் என்று சொல்லப்படும் . 
அதாவது சீந்திற்கொடி முதலிய தாம் . 24 . 

அனுலோமனம் :-- எப்பொருளானது குடலிலுள்ள மலங்களைப் 
பக்குவம் செய்து , மலச்சிக்கலைப் போக்கி , அம்மலங்களை ஆஸன வழி 
யினால் தள்ளுகின்றதோ அதை அனுலோமனம் என்று அறிக . அதா 
வது கடுக்காயைப் போன்றது. 34 . 

ஸ்ரம்ஸனம் : -- பக்குவமாகவேண்டிட மலம் முதலியது குடலில் 
சிக்கிக்கொண்டிருந்தால் அதைத் தகுந்தவாறு பக்குவம் செய்யாமலே 
ஆஸன வழியாக வெளியில் தள்ளும் குணமுடைய பதார்த்தம் அல் 
லது குணம் ( ஸ்ரம்ஸனம் 

எனப்படும் , 

அதாவது 
போன்றது . 43 . 

பேதனம் : -- வாதாதி தோஷங்கள் கோளாறடைந்து , அதனால் 
வகிப்போய் குடல்களில் சிக்கிக்கொண்டும் , அல்லது சிக்கிக்கொள் 


சரக்கொன்றை 


அத்தி - 4. ) 


பூர்வகண்டம் . 


19 


எலுமிருக்கும் எவ்வகையான மலத்தையும் உடைத்துக் கீழ்நோக்கித் 
தள்ளுங் குணமுடைய பதார்த்தம் பேதனம் எனப்படும் . அதாவது 
கடுகரோகிணியைப் போன்றதாம் . 5 ) . 

ரேசனம் : - பக்குவமானதும் பக்குவமாகாததுமான எல்லா மலத் 
தையும் நன்கு திரவமாகச்செய்து குதமார்கத்தினால் வெளியில் கழித்து 
விடுங் குணமுடைய வஸ்துவானது ரேசனம் எனப்படும் . அதாவது 
சிவதை வேரைப்போன்றது . 61 . 

வம்னம் : - கோளாறடைந்த பித்தத்தையாவது கபத்தையாவது 
எப்பொருள் பலாத்காரமாய் மேல்நோக்கி வெளிப்படுத்துங் குணமுடை 
பதோ, அது வமனம் என்றறியவும் . அதாவது மதனபலம் (மருக் 
காரை ) முதலியதைப் போன்றதாம் , 75 . 

தேஹ ஸம்சோதனம் : - குடலில் சேர்ந்திருக்கும் மலத்தை அவ் 
விடத்திலிருந்து மேலாகவும் கீழாகவும் வெளிப்படுத்துங் குணமுடைய 
பதார்த்தம் தேஹ ஸம்சோதனம் எனப்படும் . அதாவது தேவதாரி 
யின் கனி முதலியதைப் போன்றது . 83 . 

சேதனம் : - சரீரத்தினுள் தகாத விதமாகப் பற்றிக்கொண்டுள்ள 
கபாதி தோஷங்களை எந்த வஸ்துவானது தனது சக்தியினால் நன்கு 
அடியோடு அறுத்து நிவ்ருத்தி செய்யுமோ அது சேதனம் எனப் 
படும் . அவையாவன : யவக்ஷரம் , மிளகு , சிலாஜது , முதலியன . 9 , 

லேக்னம் : -- எந்த பதார்த்தம் , தேஹத்திலுள்ள தாதுக்களை 
யாவது தோஷங்களையாவது " சோஷணம் செய்து அவை யிருக்குமிடங் 
களினின்றும் கல்லி வெளிப்படுத்துமோ அது லேகனம் என்று 
கூறப்படும் . அவையாவன . தேன் , வென்னீர் , வசம்பு , யவதானியம் 
முதலியன . 101 . 

ரோஹி : - உஷ்ண வீஃபத்தினால் தீபனம் பாசனமென்னும் குண 
ங்களுடன் கூடிய தாய் , குடலிலுள்ளத் திரவ பதார்த்தங்களுக்கு வறட் 
சியை யுண்டாக்குவது கோஹி என்று சொல்லப்படும் . 

அவையா 
வன : சுக்கு , ஜீரகம் , யானைத் திப்பிலி முதலியவை . 111 . 

ஸ்தம்பனம் : - எப்பொருள் வறட்சி , சீதலீர்: பம் , கஷாய ரஸம் , 
இலகுத்தன்மை இவற்றால் வாதத்தை விருத்தி செய்யுமோ அது 


20 


சார்ங்கதர ஸம் ஹிதை . 


( அத்தி - 4 . 


யவை . 


அது சுக்ரலம் 


“ ஸ்தம்பனம் எனட்டடும் . அவையாவன : வெட்டாலை, பெருவாகை , 
முதவியவற்றைப் போன்றவையாம் . 121 . 

இரஸாயனம் :-சீக்கிரத்தில் கிழத்தனம் நேரிடாமல் சரீரத் 
திற்கு வலிமையைக் கொடுத்து , இதர சோகங்களை யொழிக்கக்கூடிய 
பதார்த்தம் - இரஸாயனம் என் றறிக.. அவையாவன : சீந்தில் , 
ருதந்தீ யென்னும் அழுகண்ணி , குங்கிலியம் , கடுக்காய் முதலி 

13 ) . 
வாஜீகரம் .-- எந்த வஸ்துவை யுபயோகிப்பதால் ஸ்திரீகளிடம் 
விருட்பம் அதிகரிக்குமோ அது வாஜீகரம் என்று வழங்கப்படும் . 
அவை பேராமுட்டி , காஞ்சோதி இவற்றைப் போன் றவையாம் . 141 . 
சுக்ரகம் : -- எந்த திரவ்யத்தினால் சுக்ரம் விருத்தியடையுமோ 

எனப்படும் . அவையாவன : - அமுக்கிறாங்கிழங்கு , 
நிலப்பனங் கிழங்கு , சர்க்கரை , தண்ணீர்விட்டாங் கிழங்கு , பால், உளு 
ந்து , சேராங்கொட்டை ; இவை சுக்ரத்தை விருத்தி பண்ணுவதுடன் , 
அதை வெளிப்படுத்துங் குணமுமுடையன . 15-161. 

ஆர்த்தவ ஜனகழம் , ஸ்தம்பனழம்: -- கனிந்த கண்டங்கத்திரிக் 

எது ஸ்த்ரீகளுக்கு ஆர்த்தவத்தை உண்டுபண்ணி வெளிப்படுத் 
தும் ; ஜாதிக்காய் அதைக் குறைக்கும் ; கடுக்காய் சோஷணம் பண்ணி 
விடும் . 17 ) . 

ஸூக்ஷ்மம் : --தேஹத்திலுள்ள வெகு ஸுக்சுமமான துவாரங் 
களிலும் ஊடுருவிச் செல்லும் குணமுடைய பதார்த்தம் 

ஸூக்ஷ்மம் 
என்று சொல்லப்படும் . அவையாவன : - இந்துப்பு , தேன், வேம்பு , 
ஆமணக்கெண்ணெய் முதலிடன . 18 ) . 

வ்யவாயி : -- எந்த பதார்த்தத்தை யுபயோகித்தவுடனே அதன் 
சக்தி உடலெல்லாம் வியாபித்து , அதன் பிறகு அப்பதார்த்தம் ஜீர்ண 
மாகுமோ, அது வ்யவாயி என்று வழங்கப்படுகிறது . அது கஞ்ஜா, 
அபினி முதலியவற்றைப் போன்றது . 191 . 

விநRE : - எது ஸந்தி பந்தங்களை நெகிழச் செய்து , ஓஜஸ் என் 
னும் வீர்யத்தையும் தாதுக்களிலிருந்து விலக்கி விடுங் குணமுடை 
யதோ, அட்பொருள் விகா எனப்படும் . அது பாக்கு , கோத்ரவம் 
முதலியதைப் போன்றது . 20 / 


காவான 


அத்தி -5 .) 


பூர்வகண்டம் . 


21 


மதகாரி : - எந்த திரவ்யம் புத்தியைப் போக்குந் தன்மையதாக 
வும் , தமோகுணம் மேலிட்டதாகவும் இருக்கின்றதோ, அது மதகாரி 
எனப்படுகின்றது . அது மத்யம் முதலியதைப் போன்றதாம் ; மேலும் 
வ்யவாயி , விகா , ஸூக்ஷ்மம் , சேதனம் என்னும் குணமுடைய 
வஸ்துக்களும் மதகாரியாக இருக்கின்றன , 21 , 22 , 

யோகவாஹி: -- ஸர்ப்ப விஷம்போல் மிக உஷ்ணவீர்யமுடைய 
தாய் பிராணனைப்போக்குங் குணமுடைய விஷபதார்த்தம் யோக 
வாஹி என்று கூறப்படும் . 224 . 

ப்ரமாதி : -- எந்தவஸ்து , தன் வீர்யத்தினால் நாடிகளினின்றும் 
தோஷங்களை அப்புறப்படுத்துங் குணமுடையதோ அது ப்ரமாதி 
என்று சொல்லப்படும் . அவை 

வசம்பு முதலியதைப் 
போன்றதாம் . 231 . 

அபிஷ்யந்தி : --பசையினாலும் , குருகுணத்தினாலும் இரஸ 
மென்னும் அன்னப்பசை ஒடுவதற்கான குழாய்களை அடைத்து , சரீ 
ரத்திற்குச் செழிப்பை யுண்டாக்குங் குணமுடைய பதார்த்தம் , அபிஷ் 
யந்தி என்று கூறப்படும் . அது தயிர் முதலியதைப் போன்றது . 243 . 


மிளகு , 


ஐந்தாம் அத்தியாயம் . 


சாரீரம் - கலை முதலி பவற்றின் விவரம் . 
கலை : -- தாதுக்களிலும் ஆசயங்களிலும் தேஹத்தின் சூட்டினால் 
பரிபக்குவமான நிலைமையில் பசைபோன்ற யாதொரு பதார்த்த 
முண்டோ அது 

கலை என்று சொல்லப்படுகிறது . 1 . 
தாதுமுதலியவற்றின் எண்ணிக்கைகள் : 

மனிதசரீரத்தில் 
உள்ளும் புறமுமுள்ள தாது முதலியவற்றின் எண்ணிக்கைகள் முத 
லில் சுருக்கமாகக் கூறப்படுகின்றன ; அவையாவன : - கலைகள் ஏழு , 
ஆசயங்கள் ஏழு, தாதுக்கள் ஏழு, தாது மலங்கள் ஏழு , உபதா துக் 
கள் எழு , சர்மங்கள் ஏழு , தோஷங்கள் மூன்று , ஸ் .5. யுக்கள் தொடர் 
ளாயிரம் , ஸந்திகள் இரண்டாயிரத்துப்பத்து , எலும்புகள் முன்னூறு , 


L 


22 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி -5 . 


மர்மங்கள் நூற்றேழு , விரைகள் எழுனூறு , இரஸவஹங்களான 
தமனிகள் இருட்பத்தினாலு , மாட்ஸபேசிகள் புருடருக்கு ஐன்னூறு , 
ஸ்திரீகளுக்கு ஐன்னூற்றிருப்பது , மாம்ஸகண்டரங்கள் பதினாறு ; 
புருடருக்குச் சரீரத்தில் பத்து ஸ்ரோதஸ்ஸுகள் ; இவைகளையே 
விவரமாக இதனடியில் கூறுகிறோம் . 2-6 . 

S ழ கலைகள் : -- மாட்ஸதரா , இரக்ததரா, டேதோதரா , யக்ருத் 
அல்லது ப்லீஹதரா , அந்திரதா , அக்னிதரா , சுக்ரதரா சுன்று கலை 
கள் ஏழுவிதமாகக் கூறப்பட்டிருக்கின் றன .1 73 . 

ஏழ ஆசயங்கள் : -- பார்புக்குள் கபாசயமும் , அதற்குக் கீழ் ஆமா 
சடமும் , காபிக்குமேல் சிறிது இடது பாகத்தில் அக்னியாசயமும் , 
அதற்கு மேலுள்ள திலமென்னும் பித்தாசயத்திற்குக் 2 கீழ் வாதாசய 
மும் , அதற்கும் கீழ் மல. சயமும் , அதன்கீழ் வஸ்தியென்னும் மூத்ரா 
சயமும் , மார்புக்குள் ஜீவ ., தாரமான இரத்தாசயமும் ஆக ஏழுவிதங் 
கள க ஆசயங்கள் வகுக்கட்டட்டுள , கர்ப்பம் தரிக்கும் அவயவம் கர்ப் 
பாசயமென்றும் , முலைட்பா லுண்டாகும் - அவயங்கள் இருண்டும் ஸ்த 
க்யாசயங்களென்றும் , ஸ்த்ரீகளுக்குப் புருடரை விட மூன்று ஆசயம் 
கள் அதிகமாய் ஏற்பட்டிருக்கின்றன. 9-11 . 

. 
ஏழு தாதுக்கள் : - இரஸம் , 3 இரத்தம் , மாம்ஸம் , மேதஸ் , 4 
எலும்பு , பஜ்ஜை , 5 சுக்லம் என்று இவை ஏழுவகையான தாதுக்கள் 

1. ஒவ்வொரு தாதுவின் நுண்ணிய அம்சங்களையும் கவசம் 
போல் மூடியிருக்கும் மிக மெல்லிய சமப்போன்ற பசையுள்ள பாகம் 
கலையென்று கூறப்படுகிறது . 

2 . கபம் முதலியது உண்டாய் நிலைத்திருப்பதற்கும் உணவு 
முதலியவை தங்குவதற்கும் . ஆதாரமாயுள்ள 

பாகங்கள் 
ளெனப்படும் . 

ணவுகள் 

நன்றாகப் டக்குவமாவதற்கு வேண்டிய 
பித்தம் அக்னியென்றும் , அது தங்குமிடம் அக்னியாசயம் அல்லது 
பித்தாசயமென்றும் சொல்லப்படும். 

3. சடலில் வெண்மையாகவும் திரவமாகவும் இரத்தமாக 
மாறக்கூடிய நிலைமையி லுமுள்ள பக்குவமான உணவின் ஸாராம்சம் 
இரஸமெனப்படும் . 

4. மேதஸ்- கொழுப்பு . 
5. மஜ்ஜை - எலும்புகளுக்குள் இருக்கும் புரசலான தாது . 


ஆசயங்க 


உண 


பூர்வகண்டம் . 


23 


எனப்படும் . இவையெல்லாம் பாசகமென்னும் பித்தத்தின் காங்கை 
யினால் பக்குவம் பண்ணட்பட்டு ஒன்றிலிருந்தொன்றாய் உற்பத்தியாகின் 
றன ; அதாவது -- இரஸத்திலிருந்து இரத்தமும் , இரத்தத்திலிருந்து 
மாம்ஸமும் , மாம்ஸத்திலிருந்து மேதஸ்ஸும், மேதஸ்ஸிலிருந்து 
எலும்பும் , எலும்பிலிருந்து பஜ்ஜையும் , மஜ்ஜையிலிருந்து சுக்லமும் 
உண்டாகின்றன . 12 , 13 . 

ஏழ 

மலங்கள் :-( 1 ) நாக்கு , கண் , தவடையன் உட்பாகம் இவ் 
விடங்களிலுண்டாகும் திரவபதார்த்தங்கள் ; ( 2 ) அன்னரஸம் பக் 
குவமாய் இரத்தமாக மாறும் பொழுது அதற்கு ஒருவித வர்ணத்தை 
யண்டுபண்ணும் இரஞ்ஜகம் என்கிற பித்தம் ; ( 3 ) காதுகளுக்குள் 
உண்டாகும் குறும்பியென்னும் அழுக்கு ; (4 ) நாக்கு பற்கள் அக்குள் 
இந்த அவயங்களிலுண்டாகும் மலம் ; ( 5 ) சுகங்களிலும் சேத்திரங் 
களிலும் சேரும் - அழுக்கு ; ( 6 ) " மீலுண்டாகும் ஊத்தை ; ( 7 ) 
சரீரத்திலுண்டாகும் கட்டிகள் ; இவை முறையே ஏழு தாதுக்களி 
லிருந்து முண்டாகும் எழு மலங்களாகும் . 14, 15 . 

ஏழ உபதாதுக்கள் :-( 1 ) ஸ்திரீகளுக்கு அந்தந்த காலத்தில் 
உற்பத்தியாய் , பின்னர் தானே க்ஷணிக்கும் ஸ்தம்பம் , (2 ) மாதவிடா 
யில் வெளியாகும் இரஜஸ் என்கிற திரவம் , ( 3 ) வஸையென்னும் 
மாம்ஸங்களிலிருந்துண்டாகும் சுத்தமான ஒருவகைத் தைலம் போன்ற 
பதார்த்தம் , { 4 ) எயர்வை , ( 5 ) பற்கள் , ( 6 ) மயிர்கள் , ( 7 ) ஓஜஸ் 
இவை முறையே ஏழு தாதுக்களிலிருந்து உற்பத்தியாவதால் ஏழு உப 
தாதுக்கள் என்று வழங்கப்படுகின்றன . இவற்றுள் ஓஜஸ் என்னும் 
உபதாதுவானது சீதவீர்:LL: கவும் , பசையுள்ளதாகவும் , சரீரத்திற்கு 
வேண்டிய 

வைரப்பொருளடங்கிப்பதாகவும் , ஸௌம்யகுணமுள்ள 
தாயம் தேஹத்திற்கு வலிவையும் புஷ்டியையும் கொடுக்கக் கூடியது 
மான ஓர் அரும்பொருளாகும். 16-18 .. 

ஏழ சர்மங்கள் : - மாம்ஸங்களைக் கவர்ந்திருக்கும் அவா 
என்கிற முதல் சர்மம் வித்ம என்கிற தேமலுண்டாவதற்கு ஆதார 
மானது . லோ ஹிதா என்கிற இரண்டாவது சர்மம் திலகாலக்மென் 
னும் ஒருவித பரு உற்பத்தியாவதற்கு தாரமானது . 

ச்வேதா 
என்கிற மூன்றாவது சர்மம் சர்மதளமென்கிற படை உண்டாவதற்கு 
ஆதாரமாகும் . நான்காவது தம் எனப்படுகிறது ; அது 


24 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி -5 . 


ஸம் ச்வித்ரம் என்கிற வெண்குஷ்டங்களுண்டாகு மிடமாகும் . ஐந் 
தாவது வேதா என்றும் , எல்லாவித குஷ்டங்களும் உண்டாவதற்கு 
அதுவே ஆதாரமென்றும் கூறப்படுகிறது . ரோஹிணீ” என்கிற ஆரு 
வது சர்மம் கிரந்தி , கண்டமாலை , அப்சீயென்னும் புற்றுவியாதி இவை 
கள் உற்பத்தியாவதற்கு ஆதாரமாகும் . ஏழாவது சமம் ஸத்தூலா 
எனப்படுகிறது ; வித்ாதி முதலியவை இதை ஆச்ரயித்துண்டாகும் . 
இவ்விதம் ஏழு சர்மங்களும் சேர்ந்து இரண்டு நெல்லளவு கனமுள் 
ளனவாம் .1 19-22 

மூன்று தோஷங்கள் : - 4, பித்தம் , கபம் என்கிற இம்மூன் 
றும் தோஷங்கள் என்றும் , தாதுக்கள் என்றும் , மேலங்கள் என் 
றும் வழங்கப்படுகின்றன . தோஷங்களில் ஒவ்வொன்றும் ஐந்துவித 
மாகப் பிரிக்கப்படும் ; இவைகள் முதலில் விகாரமடைந்தே, பிறகு 
சரீரமெல்லாம் தூஷிக்கப்படுமாகையால் தோஷங்கள் என்றும் , சரீ 
ரத்தை எவ்விதத்திலும் தாங்குவதற்கு ஆதாரமாயிருப்பதால் தாதுக் 
கள் என்றும் , மலங்கள் .சரீரத்தில் சேருவதற்குக் கோளறடைந்த 
இந்த தோஷங்கள் காரணமாயிருப்பதால் மலங்கள் என்றும் மொழி 
பயப்படுவதா யறியவும் . பித்தம் ஸ்வாதந் தரியமில்லாதது ; கடமும் 
ஸ்வாதந் தரியமற்றது ; அவ்விதமே ஏழு தாதுக்களும் ஸ்வேதம் முத 
லிய மலங்களும் பராதீனமான செயல்களை புடைபவை ; ஆனக பால் 
இவையனைத்தும் வாடிவால் இழுக்கப்படும் போகப்போல் வாதமென் 
கிற தோஷத்தினால் எவ்வென்விதம் செலுத்தப்படுமோ அவ்வித 
மெல்லாம் செல்லுந் தன்மையுடையன வரம் . 23-25 . 

1. சரீரத்தில் அவ்வவ்விடங்களுக்கு இயற்கையாயுள்ள வர் 
ணங்களை விளக்கக்கூடியதாயிருப்பதால் அவபாவி என்றும் , நிறத் 
தில் சிவந்திருப்பதால் லோ ஏறி தா என்றும் , அவ்விதமே வெண்மை 
யாயிருப்பது ச்வேதா என்றும் , வெண்சிவப்பு கலந்தது தாம்பா என் 
றும் , பரிசம் முதலியவற்றால் விஷயங்களைப் புத்திக்கு எட்டவைக்கும் 
சக்தியுள்ளது வேதர் என்றும் , வீக்கங்கொள்வதற்கும் ஆறுவதற் 
கும் தகுந்ததாயிருப்பதால் நோ a என்றும் , தடிப்பாக இருப்ப 
தால் ஸத்தூலா என்றும் கிரமமாக பெயர்கள் ஏற்பட்டன . இங்கு 
ஸத்துலா என்று சொல்லப்படுவது ஸுச்ரு தஸம் ஹிதையில் மாம் 
ஸ்தரா என்று கூறப்பட்டிருக்கிறது . 


அத்தி - 5 ] | 


பூர்வகண்டம் 


25 


வாயு அல்லது வாதம் : - வாயுவானது , சரீரத்தில் அந்தந்த 
தாதுக்களும் அவயவங்களும் இதர தோஷம் முதலியவைகளும் செய்ய 
வேண்டிய அதனதன் காரியங்களை விபஜனை செய்து ஒழுங்காக நடத்தி 
அவைகளைத் துண் வேதத்கேற்ற ஸ்வதந்திர சக்தி யுடையதாயிருப்ப 
தால் , சரீரத்திலடங்கிய தோஷ-தாதுக்களுள் இதுவே வலிவுள்ள 
தென்று கருதப்படுகிறது . இது தமோகுண மடமாகவும் , ஸக்ஷம 
மாகவும் , சீதவீர்ய முடையதாகவும் , வறட்சி யுண்டுபண்ணும் தன் 
மை :பதாகவும் , இலகுவாகவும் , அசையக்கூடிய குணமுள்ளதாகவும் 
அமைந் துளது , அபாகம் , ஸாதம் , பிராணம் , உதாகம் , வியாகம் 
என்று இவ்வாதம் ஐந்து வகையானது ; இவற்றுள் அபாகம் என்கிற 
வாயுவுக்குக் குடலுக்குள் மலாசயமென்னும் ! பாகமும் , ஸமானத் 
திற்கு பக்கசபமும் , பிராணவாயுவுக்கு இருதயமும் , உதாடவாதத் 
திற்குக் கண்டமும் , வியாகவாதத்திற்கு ஸர்வசரீரமும் முக்கிய ஸ்தா 
னங்களாகக் கூறப்படுகின்றன . 

26-28 . 
பித்தம் : -- பித்தமானது உஷ்ண வீர்யம் , திரவத்தன்மை , மஞ் 
சள் அல்லது இலைப்பசுமை நிறம் , இரஜோகுணம் , கசப்பும் காரமு 

இரஸம் இத்தன்மைகளுடையதும் , எரிக்கப்பட்டபின் புளி 
ப்பு ரஸத்தைப் பெறக்கூடியதுமாயிருக்கின்றது . குடலில் பவாசய 
மென்கிற இடத்திற்கருகில் 2 உணவுகளைப் பக்குவம் செய்யக்கூடிய 
தான எள்ளிலையைப் போன்ற திலமென்கிற பித்தாசயத்திலடங்கிய 
பித்தமானது பாசகம் என்றும் , லேபனமென்னும் பூச்சுகளையும் அப் 
யங்கத்தி லுபயோகிக்கப்படும் தைலம் முதலியவற்றையும் பக்குவம் 
செய்யவல்லதும் , தோலுக்கு ஒருவித காந்தியை யுண்டுபண்ணக் 
கூடியதுமான பித்தமானது ப்ராஜகம் என்றும் , ய க்ருத் என்னும் 
கல்லீரலுக்குள் உண்டாவதும் , அன்ன ரஸத்திற்கு ஒருவித நிறத்தைக் 
கொடுத்து இரத்தமாகச் செய்யத் தகுந்ததுமான பித்தம் பஞ்ஜகம் 
என்றும் , இரண்டு நேத்திரங்களுக்கும் ரூபங்களைப் பார்க்கக்கூடிய 

1 , மலாசயம் -- உணவின் கழிவுப்பொருட்கள் சேர்த்திருக்கும் 
குதத்திற்கு மேலுள்ள குடலின் ஒரு பாகம் , 

2 , உணவுகள் பித்தம் முதலியவைகளுடன் கூடி ஜீ. ணமாகு 
டமான சிறுகுடலைச் சேர்ந்த ஓர் பாகம் பக்வாசயம் எனப்படும் . 


26 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி - 5 . 


சக்தியைக் கொடுக்கும் பித்தம் ஆலோசகம் என்றும் , அறிவையும் , 
விசேஷமான புத்தியையும் உண்டாக்கக்கூடியதாய் இருதயத்திலிருக் 
கும் ஒருவித பித்தம் ஸ ! தகம் என்றும் , ஆக பித்தம் ஐந்து விதமாகப் 
பகுக்கப்படுகின்றது . 29-32 ) . 

கபம் அல்லது சிலேஷ்மம் ; -- கபம் , குழகுழப்பானது, பார 
முள்ளது , வெண்மையானது , பசையுள்ளது , சீதவீர்யமுடையது , 
ஸத்வகுணம் மேலிட்டது , இயற்கையில் மதுரஸமுள்ளது , தஹிக் 
கப்பட்டால் இலவண ரஸமுடையது . இதில் க்லே தகம் என்கிற கபம் 
ஆமாசயமென்னும் இரைப்பையிலும் , ஸ்நேஹநம் என்பது சி.ஸ்ஸி 
லும் , ரஸநம் என்பது கண்டத்திலும் , அவலம்பகம் என்பது இருத 
யத்திலும் , ச்லேஷகம் என்பது ஸந்திகளிலும் இருந்துகொண்டு , 
தேஹத்திற்கு வன்மையையும் எல்லா அவயவங்களுக்கும் திறமை 
யையும் உண்டுபண்ணும் , 33-35 ) . 

ஸ்தாயு , ஸந்தி , எலும்பு : --தேஹத்தில் மாம்ஸம் , எலும்பு , 
மேதஸ் இவைகளை ஒன்றோடொன்று பிணைத்துக் கட்டுவதற்குப் 
யோகமான பந்தன வஸ்து ஸ்நாயு என்றும் , தனித்தனி அவயவங் 
.கள் ஒன்றோடொன்று சிலேஷ்ம வஸ்துவுடன் சேர்ந்து கட்டுண்டி 
ருக்கும் சரீரபாகங்கள் ஸந்திகள் என்றும் சொல்லப்படுகின் 

றன . 
சரீரத்திலுள்ள 

தாதுக்களெல்லாவற்றிற்கும் 
தேஹம் திடமாய் நிற்பதற்கு எலும்புகள் உபயோகமாயிருக்கின்றன . 
36 , 37 . 

மர்மம் , ஸிரை, தமனீ , மாம்ஸசீே முதலியவை : --- பெரும் 
பாலும் ஜீவாதாரமான ஸ்தானங்கள் மர்மங்கள் என்று முனிவர் 
கள் கண்டறிந்து மொழிந்திருக்கின்றன.. ஸந்திகளை பந்தனம் செய் 
யும் நாட்கள் ஸ்நாயுக்கள் என்றும் , 1 வாத பித்த கபங்களென்னும் 
தோஷங்கள் அல்லது தாதுக்கள் ஓடுவதற்கேற்ற நாடிகள் விரை 
கள் என்றும் வழங்கப்படுகின்றன .2 இரஸமென்கிற தாதுவையும் 

1 , ஸ்நாட் - மாம்ஸபேசிகளை எலும்புகளுடன் சேர்த்துப் பிணைப் 
பதற்கு யோகமான வன்மையும் வெண்மை நிறமுமுள்ள நார் ; 
இதை ஆங்கிலத்தில் டெண்டன் ( Tendon ) என்பார்கள் . 

2. விரைகள் - தாதுக்களிலிருந்து (தோஷங்கள் ) கழிவுப் 


பூர்வகண்டம் . 


* 27 


விசேஷமாய் வாயுவையும் தேஹமெங்கும் வேகத்துடன் பாலச்செய் 
யும் குழல்கள் தமனிகள் எனப்படும் . ! பிராணிகளின் அவயவங் 
களுக்கு வன்மையையும் வேலைகளைச் செய்வதற்கு நல்ல பிடிமானத் 
தையும் தருவதற்கேற்ற தாதுக்களை மாம்ஸபேசிகள் என்பார்கள் . 2 
அவயவங்களை வேண்டிய விதமாக நீட்டவும் சுருக்கவும் உபயோக 
மாகும்படி ஒருமிக்கச் சேர்ந்த மாம்ஸபேசிகளின் நார்கள் கண்டரங் 
கள் என்று கூறப்படுகின் றன . மூக்கு , நேத்திரங்கள் , காதுகள் 
இவற்றின் இரண்டிரண்டு துவாரங்களும் , மேஹாம் அல்லது 
யோனி , அபாகதேசம் , முகம் இவற்றின் ஒவ்வொரு துவாரமும் , 
சிரஸ்ஸில் ஒரு துவாரமும் , ஸ்த்ரீகளுக்கு விசேஷமாக ஸ்தனங்களில் 
இரண்டும் , கருப்பையின் வழியில் மற்றொன்றும் ஆக இப்பதின் 
மூன்று துவாதங்களும் ஸ்ரோதஸ்ஸுகள் என்று சொல்லப்படுகின் 
றன . பிராணிகளுக்குச் சஃமத்தில் நுண்ணிய வேறு துவாரங்களும் 
அளவிறந்தவையுண்டு . 38 - 42 . 

புப்புஸம் , ப்லீலும் , யாரும் : - புப்புஸம் என்கிற அவயவம் 
உதானவாயுவுக்கு ஆதாரமாய் , மார்பின் உட்புறத்தில் இடது புறமா 
யமைந்திருக்கின்றது . இரத்தம் ஓடுவதற்கு ஆதாரமான விரை 
ளென்னும் நாளங்களுக்கு ஒருவாறு மூலமாயிருக்கும் ப்லீஹம் என் 
கிற அவயவம் வயிற்றினுள் இடது பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக் 
கிறது . 4 வயிற்றினுள் வலது பாரிசத்தில் அமைந்துள்ள பக்ருத் 
பொருட்கள் வெளிப்பட்டு ஓடுவதற்கேற்ற குழாய்கள் விரைகள் ; 
இக்குழாய்களே ஆங்கிலத்தில் வைன்கள் (veins ) எனப்படும் . 

1. தமனிகள் - சுத்தரத்தம் ஓடும் ஆர்டரீ ( Artery ) என்கிற 
இரத்தக்குழாய்கள் 

2. மாம்ஸபேசிகள் -தசைநார்கள் . 

3. புட்புலம் என்பதே ச்வாஸாசயம் என்று சொல்லப்படும் ; 
மார்பினுள் இடது புறத்திலிருக்கும் ச்வாஸாசயம் புட்புஸமென்றும் , 
வலது புறத்திலிருப்பது உண்டுகமென்றும் சில கிரந்தங்கள் கூறுகின் 
றன . ஆனால் ச்வாஸாசயம் (Lungs- லங்ஸ் ) இரண்டென்றும் இரண் 
டுக்கும் புப்புஸமென்றே பெயரென்றும் விவஹரிப்பது பொருந்தும் . 

4. ப்லீஹத்தில் அனேகம் இரத்தக்குழாய்கள் பாவிருட்ட 
துடன் , அதில் இரத்தத்திலுள்ள செங்குறு கடங்கள் விசேஷமாய் 


28 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி -5 


அல்லது கல்லீரல் என்ற அவபவம் இரஞ்ஜகமென்னும் பசுமைநிற 
முண்டாக்கக்கூடிய பித்தத்தை யுண்டாக்கும் . முதலில் இரத் 
தம் ஊடுருவிச் செல்லுவதற்கும் ஆதாரமாயுள்ளது .1 43, 44 . 

திலம் , வருக்கம் , பீஜம் , இருதயம் : -- வயிற்றுக்குள் ஈருருவங் 
கொண்ட ஒருவித திரவம் ஒடுவதற்கான நாளங்களுக்கு மூலமாகவும் , 
நீர் வெட்கையைத் தணிக்கக் கூடியதுமான அவயவம் திலம் என் 
றும், 2 வருக்கங்கள் என்கிற இரண்டு கிரந்திகள் வயிற்றினடியில் 
மேதஸ் என்னும் நிணநீரைப் பொசித்து நிரப்புவதற்தாக அமைந்தி 
ருக்கின்றன வென்றும் கூறப்படுகின்றது .3 வருஷணங்கள் அல்லது 
பீஜங்கள் என்கிற இரண்டு கிரந்திகள் வீர்யவாஹீ யென்கிற சுக்லம் 
ஓடுவதற்கேற்ற நாதக் குழல்களுக்கும் , சுக்லமுண்டாவதற்கும் , புரு 
ஷத்தன்மைக்கான சக்தியை உண்டாக்குவதற்கும் ஆதாரமானவை . 
சுக்லமும் மூத்திரமும் வெளிவருவதற்கு வழியாகவும் கர்ப்பத்தை 
யுண்டாக்கும் உபகரணமாகவும் ஏற்பட்டிருக்கும் அவயகம் லிங்க 
மென்று ... றப்படுகிறது . இருதயமானது ’ சை தன்யமென்கிற உணர்ச் 
சிக்கு ஒருவித ஸ்தானமென்றும் , ஓஜஸ் என்னும் தாதுவுக்கு ஆச்ரய 
மானதென்றும் கருதப்படுகிறது .4 45-453 . 


* 


உற்பத்தியாவதும் அழிவதுமாயிருப்பதைக் கருதி, அதை முற்காலத் 
தில் இரத்த நாளங்களுக்கு மூலஸ்த்தானமென்று கருதினர்போலும் . 

1. இரத்தம் ஊடுருவிச் செல்லுவதற்கு ஆதாரமாயுள்ளதென்று 
கூறுவதால் , குடலிலிருந்து அன்னரஸத்தை கிரஹித்துக்கொண்டு 
யக்ருக்கண்டத்தினுள் நுழைந்துபோகும் . ஒருவித முக்கிய இரத்தக் 
குழாய் ( Portal Veine ) குறிக்கப்படுகிற தென்க . 

2. திலம் என்பதை சில பித்தாசயம் அல்லது பித்தப்பை 
( gall bladder ) என்று கூறுகின்றனர் . சார்ங்கதரனுடைய கொள் 
கைப்படி எள்ளிலைபோல் நீண்டிருக்கும் க்லோமா அல்லது கணையமே 
திலம் ( Pancreas ) எனத் தெரியவருகிறது . 

3. வருக்கங்கள் மூத்திரக் குண்டிக்காய்களென்று ( Kidneys) 
வழங்கப்படுகின்றன . ஆனால் இவை மூத்திரத்தை யுண்டுபண்ணும் 
வைகளேயன்றி மேதஸ்ஸை உண்டாக்குபவையல்ல . 

4. இருதயமானது இரத்தக்குழாய்களுக்கெல்லாம் நாபிஸ்த்தா 
னம் போலிருந்துகொண்டு இரத்தத்தை உடல்முடிய எப்பொழுதும் 


அத்தி -5 ] 


பூர்வகண்டம் 


29 


ஸிரை முதலியவற்றல் ரீம் போஷிக்கப்படும் வகை : -- 
விரைகளும் தமனிகளும் நாபியிலிருந்து களம்பி , சரீரத்திலெங்கும் 
வியாபிக்கின்ரறன . அந்த விரை முதலியவை , வாயுவினால் தூண்டப் 
பட்டு , அந்தந்த அவயவங்களுக்கு வேண்டிய தாதுப்பொருட்களை 
யீன்றுக் கொடுத்து எப்பொழுதும் சரீரத்தைப் போஷிப்பிக்கும் இயல் 
புடையன . 

1 நாபியில் வந்து சேரும் பிராணவாயுவானது இருதயகம 
லத்தின் இடையிலுள்ள பாகத்தைப் பரிசித்து , பிறகு ஆகாயத்தி 
லுள்ள அமுதமெனத் தகும் சுத்தவாயுவைச் சரீரம் உட்கொள்வதற் 
காக, உள்ளடங்கிய வாயுவானது கண்டத்தை விட்டு வெளி வருகின் 
றது ; அவ்விதம் ஆகாயத்திலுள்ள அமிருதவாயுவானது உச்சுவ.ஸ 
ரூபமாய் உறிஞ்சப்பட்டு வேகமாக உட்செல்லுகின்றது. 

இவ்வித 
வாயுவே தேஹமனைத்தையும் செழிக்கச்செய்து , ஜாடராக்னியையும் 
விருத்தி செய்கின்றது . 47-494 . 

ஆயுளும் இறப்பும்: -- சரீரத்திற்கும் முற்கூறிய பிராணவாயு 
முதலியவற்றிற்கும் பரஸ்பரமுண்டான சேர்க்கையினால் ஆயுள் ஏற் 
படுகிறதென்றும் , காலக்கிரமத்தில் அவைகளுக்குண்டான ஸம்பந்தம் 
விலகி அவை வெவ்வேறாகப் பிரிந்து விடுவதாலேயே மரணமென் 
பது உண்டாகிறதென்றும் அறிஞர் கூறுகின்றனர் . பூமியில் எங்கும் 
என்றைக்கும் மரிக்காமலே ஜீவித்திருக்கக் கூடியதான பிராணி ஒன் 
றுமே கிடையாது . ஆகையால் மரணம் தடுக்கக்கூடாதது . என்றா 
லும் , சரீரத்திற்கு ரோகங்களை மட்டும் வரவிடாமல் இயன்றவளவு 
தடுக்கவேண்டும் . 50-51 ) . 

வியாதிகளை விலக்குதல் : - மரணமென்பது எவராலும் தடுக்க 
முடியாதது ; ஆகிலும் பிணிகளை மட்டும் தடுப்பது அவசியம் . வியாதி 
நேர்ந்திருக்கையில் அதற்குப் பரிஹாரம் செய்யாமலிருந்தால் , சிகித் 
ஸையினால் நிவ்ருத்திக்கக்கூடிய சோகங்களும் சிகித்ஸைக்கு வசப் 


பரவச் செய்கிறது ; ஆனால் உணர்ச்சிக்கு இது முக்கிய ஆதாரமென் 
கிற விஷயம் யோசிக்கக்கூ.டியது . 

1. இங்கு நாபி யென்று சொல்லப்படுவது தொப்புளல்ல ; இரத் 
தக்குழாய் முதலியவைகளுக்கு மூலஸ்தானமான இடமே பாபியென்று 
சொல்லப்படுவதாய் அறிக, காபியென்றால் மூலம் எனப் பொருள் . 


*30 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி . 5 


ஏனெ 


படாமல் யாப்யம் என்ற நிலைமையை யடைந்துவிடும் . யாப்யமா 
யிருக்கும் ரோகம் அஸாத்யமாகவும் , அவ்விதமே அஸாத்யமான 
ரோகம் சீக்கிரத்தில் பிராணஹரமாகவும் 

1 ஏற்படும் . ஆகையால் , 
காமவிபாகங்களை 2 நன்கறிந்து 

ஒவ்வொரு மனிதனும் பிணிகள் 
அணுகவொட்டாமல் சரீரத்தை இரவித்து வரவேண்டும் . 
னில் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நான்குவித புருஷார்த் 
தங்களுக்கும் உடலே முதற் கருவியாகிறது . 52-53 ) . 

போகாரோ கியங்களின் காரணம் : - தாதுக்கள், மலங்கள் , 
தோஷங்கள் இவை வைஷம்ய மடைந்தால் சரீரத்திற்கு அழிவை 
யுண்டுபண்ணும் ; அவை இயற்கைத் தன்மையில் குறித்த அளவி 
லே இருந்து வந்தால் சரீரத்திற்கு வலிவையும் விருத்தியையும் இன்பத் 
தையும் அளிக்குமென்று அறிக . 544 . 

ஸ்ருஷ்டி கிரமம் 
ழப் பிரக்ருதி முதலியது : -- உலகத்திற்கு முதற் காரணமாயிருப் 
பவனும் , விருப்பு வெறுப்புகளொழிந்தவனும் , ஞானானந்தைக ஸ்வ 
ரூபியமான பரமபுருஷனது அதீனத்தில் , சூரியனுக்குப் பிரதிச்சாயை 
யைப்போல் ‘ மூலட்பிரக்ருதி என்று ஒன்றுண்டு . இந்தப் பிரக்ருதி 
யானது சுபம் அசேதனமாயிருந்தாலும் , பரமாத்மாவுக்குள்ள சைதன் 

1 . ஸாத்யம் , கஷ்ட ஸாத்டம் , யாப்யம் , அஸாத்யம் என்று 
வியாதிகள் நான்கு விதம் . ( 1 ) சிகித்ஸையினால் எளிதில் பரிஹரிக் 
கக்கூடிய ரோகம் ஸாத்யம் . ( 2 ) விசேஷமான சிகித்ஸைகளால் 
வெகு கட்டப்பட்டு நிவ்ருத்தி செய்யக்கூடியது கஷ்ட ஸாத்யம் . 
( 3 ) சிகத்ஸை செய்தும் ரோகம் நிச்சேஷமாக சாந்தியடையாமல் 
சிகித் ைபலத்தினால் . சீக்கிரம் மரணம் நேரிடாமல் காலங்கழித்து 
வரக்கூடிய ரோகம் யாப்பம் . ( 4 ) எவ்வித சிகித்ஸையினாலும் சிறி 
தும் நிவ்ருத்திக்க முடியாதது அஸாத்யரோகம் எனப்படும் . 

2. பூர்வஜன்மத்திற் செய்த கர்மங்களுக்குத் தகுந்த விதமே 
இந்த ஜன்மத்தில் ரோகங்கள் உண்டாகுமென்று கர்மவிபாகம் என் 
கிற சாஸ்திரம் கூறுகின்றது . எவ்வெவ்வித கர்மங்களால் எவ்வெவ் 
வித ரோகங்கள் உண்டாகக் கூடுமென்று ஸம்ஸ்கிருதத்திலுள்ள வீர 

ஹ்மாவலோககம் முதலிய கர்மவிபாக கிரந்தங்களில் விவரங்கள் 
கூறப்பட்டுள . 


அத்தி -5 .) 


பூர்வகண்டம் . 


31 


யத்தின் ஸம்பந்தத்தினால் , ஒருவித நாடகம் போல் அநித்தியமான இவ் 
வுலக மனைத்தையும் படைத்தது . ஸர்வஜகத் காரணமான 
பிரக்ருதியானது இச்சாமயமானதும் மஹத்தென்னும் மற்றொரு பெய 
ருள்ள துமான புத்தி யென்னும் தத்துவத்தை முதலில் உண்டாக் 
கிற்று , இந்த புத்தியிலிருந்து அஹங்காரம் என்னும் தத்துவம் 
பிறகு உண்டாயிற்று , பின்னர் , இது ஸாத்வி க , ஹங்காரம் , இராஜஸ.ா 
ஹங்காரம் , தாமஸஹங்காரம் என்று மூன்று விதமாகப் பிரிந்தது . 
55-58 . 

ஏகாதசேந்திரியங்கள் : -- ஸாத்விக - ராஜஸாஹக் கரங்களின் 
சேர்க்கையினால் பதினோரு இந்திரியங்கள் உண்டாயின . அவற்றுள் 
செவி ,சர்மம் , நேத்திரம் , நாக்கு , 5.சி என்னும் இவ்வைந்தும் ஞானேந் 
திரியங்களென்றும் , வாக்கு , கரம் , பாதம் , உபஸ்த்தம் , குதம் என்கிற 
இவ்வைந்தும் கர்மேந்திரியங்களென்றும் , மனதென்னும் பதினோராவது 
இந்திரியமானது இருவிதமான தன்மையு முள்ளதென்றும் வழங்கப் 
படும் . 59-601 . 

பஞ்ச தன் மாத்ரைகள் : -- பிறகு , ஸாத்விக தாமஸ் ஹங்காரங்க 
ளின் சேர்க்கையினால் தன் மாத்ரைகள் என்னும் ஐந்துவித தத்துவங் 
கள் உண்டாயின . அவையாவன :-சப்த தன் மாத்திரை, ஸ்பர்ச தன் 
மாத்ரை , ரூப தன்மாத்ரை , இரஸ தன் மாத்ரை , கந்த தன் மாத்ரை 
என்பவைகளே , 61-623 


பஞ்சபூதங்கள் முதலியவை : - இந்த பஞ்சத தன்பாத்ரைகளி 
லிருந்து முறையே ஆகாசம் , வாயு , அக்னி , ஜலம் , ப்ருதிவீ என்று 
ஐந்து பூதங்கள் உண்டாயின . ஸ்தூல ஸ்வரூபமான இந்த ஐந்து 
பூதங்களுடையவும் இயற்கைக் குணங்களான சப்தம் , ஸ்பர்சம் , ரூபம் , 
இரஸம் , கந்தம் என்கிற இவ்வைந்தும் பஞ்ச தன் மாத்ரைகளின் 
‘ விசேஷங்கள் எனப்படுகின் றன . சப்தம் முதலிய இந்த ஐந்து ‘ விசே 
ஷங்களையும் ஐந்து ஞானேந்திரியங்களுக்கு ஸம்பந்தமான ஐந்து 
‘விஷயங்கள் என்றும் வழங்குவர் . வாக்கு , கரம் , பாதம் , உபஸ்த்தம் , 
குதம் என்கிற இந்த ஐந்து கர்மேந்திரியங்களுக்கும் முறையே பேசு 
தல் , கிரஹித்தல் , ஸஞ்சரித்தல் , இன்பமனுபவித்தல், பலவின் 


32 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி 5 


ஜனம் செய்தல் என்று ஏற்பட்டுள்ள ஐந்து கர்மங்கள் அவற்றின் 
‘விஷயங்கள் எனப்படும் . 63-66 . 

இருபத்தினாலு தத்துவங்கள் : - ஈச்வரனை ஆச்ரயித்திருக்கும் 
மூலப்பிரக்ருதிக்கு பிரதானம், பிரக்ருதி , சக்தி , அவிக்ருதி என்று 
வேறு பெயர்களுமுண்டு, மஹத் அல்லது புத்தி , அஹங்காரம், பஞ் 
சதன்மாத்ரைகள் இவ்வேழு தத்துவங்களும் தனித்தனியே ஒரு 
வகையில் பிரக்ருதிகளாகவும் , மற்றொரு வகையில் விக்ருதிகளாகவும் 
தோற்றுவதால் , இவை பிரக்ருதி விக்ருதிகள் என்று மொழியப்படு 
கின்றன . பதினோரிந் திரியங்களும் , பஞ்சமஹா பூதங்களும் ஆக இப் 
பதினாறு தத்துவங்களும் விக்ருதிகள் அல்லது விகாரங்கள் எனப் 
படும் . ஆக மூலப்பிரக்ருதி ஒன்று , பிரக்ருதி விக்ருதிகள் ஏழு , விக் 
ருதிகள் பதினாறு ; இவை யெல்லாம் சேர்ந்து இருபத்தினாலு தத்து 
வங்களென்றும் , உலகமனைத்திலும் வியாபித்திருப்பவை இவைகளே 
யென்றும் அறிஞர் கூறுகின்றனர் . 67-69 . 

ஜீவாத்மாவும் அதன் நிலைமையும் : - எப்பொழுதும் அழி 
வில்லா நித்தியபுருஷனான ஜீவாத்மாவானவன் , இவ்வாறு இருபத்தி 
னான்கு தத்துவங்களாலாகிய சரீரமென்னும் கிருஹத்தினுள் , மன 
தாகும் தனது தூதனுடன் சேர்ந்து வாஸம் செய்து வருகிறான் . ஆத 
லால் , இந்த ஜீவாத்மாவே நல்வினை தீவினைகள் , இன்ப துன்பங்கள் 
முதலியவற்றால் சூழப்பட்டும் , மனதாலும் கர்மங்களென்னும் மாயக் 
கயிறுகளாலும் கட்டப்பட்டுமிருக்கிற சரீரியென்றும் வழங்கப்படு 
கிறான் . கர்மம் , சினம் , லோபம் , மோஹம் , அஹங்காரம் , புத்தி அல் 
லது மஹத் , பத்து இந்திரியங்கள் இவைகளெல்லாம் சரீரியென்கிற 
ஜீவாத்மாவைக் கட்டும் கருவிகளா யேற்பட்டிருக்கின்றன . இந்த 
ஜீவாத்மா 

அஞ்ஞானத்தினால் பந்தனத்தையும் சரீரத்திலிருந்த 
வாறே தனது ஸ்வரூபத்தையறியும் ஞானத்தைப் 

பெறுவதால் 
மோக்ஷத்தையுமடைகிறான் . இவ்விதம் கட்டுண்டிருக்கையில் ஜீவாத் 
மாவுக்கும் சரீரத்திற்கும் துன்பங்களை ரோகமே விளைவிக்கின்ற 
ஆரோக்யம் அவற்றின் இன்பத்திற்குக் காரணமாகும் , 


அத்தி - 6. ] 


பூர்வகண்டம் 


33 


ஆறாவது அத்தியாயம் . 


உணவு உட்செல்லும் கூகை முதலியது . 
ஆஹ்ாரம் உட்சென்று ஜீர்ணமாவது: - உணவு முதலில் பிராண 
வாயுவினால் தள்ளப்பட்டு ஆமாசயம் என்னும் இரைப்பையில் விழு 
ந்து , அது அறுசுவையுடையதாயிருந்தாலும் , முதலில் மதுரரஸமாக 
மாறி , நுரைத்துத் திரவத்தன்மையையும் பெறுகின்றது . பிறகு , அன் 
னத்தைப் பக்குவம் செய்யும் பாசகம் என்கிற பித்தத்தினால் சமைக் 
கப்பட்டு , அம்லரஸமாக மாறுபாடடையும் . பக்வாசயத்திற்கும் ஆமா 
சயத்திற்கும் இடையிலிருப்பதும் , பித்ததராவென்கிற ஆறாவது கலை 
டாகக் கூறப்படுவதுமான கிரஹணீ” என்கிற இடத்தில் 1 அவ்வுணவு 
விழுகின்றது . குடலிலுள்ள ஜாடராக்னி என்னும் ஒருவித பித் 
தத்தினால் அன்னம் பக்குவம் செய்யப்பட்டு , கடுரஸமாய் மாறுகிறது . 
இவ்விதம் உணவு கிரமமாகப் பக்குவமாய் வந்தால் இரஸம் என்னும் 
ஒருவகை திரவமாகவும் , பக்குவமாகாமற்போனால் ஆமம் என்கிற 
ஒருவித தோஷமாகவும் பரிணமிக்கும் . அங்குள்ள ஜாடராக்னியின் 
பலத்தினால் மறுபடியும் அந்த இரஸம் இனிய சுவையுள்ள தாகவும் 
அதிக எண்ணெய்ப் பசையுடையதாகவும் ஆய்விடும் . நன்றாகக் குட , 
லில் பக்குவமான உணவின் இரஸானது அமுதத்திற்கு ஒப்பிடக் 
கூடியதாய் அகில தாதுக்களையும் போஷித்துவரும் . ஜாடராக்னி 
மந்தமாயிருந்து உணவு தகுந்தவாறு பக்குவமாகாமற்போனால் , அதன் 
இரஸம் கடுவும் அம்லமுமான இரஸத்தைப் பெற்று , விஷத்தன்மை 
யையுமடைந்து , பலவித பிணிகளையும் உண்டாக்கும் . 1-6 . 

1. சிறுகுடலும் , ஆமாசயம் என்கிற இரைப்பையும் ஸந்தி 
க்கும் இடத்திலுள்ள கபாடம் போன்ற பாகம் கிரஹணீ 

எனப் 
படும் . அதற்கு ஆங்கிலத்தில் பைலோரிக் வால்வ் ( Pyloric valve) 
என்று பெயர் . குடலில் பக்குவமாவதற்குத் தகுந்தவாறு உணவெல் 
லாம் ஒருவித திரவமாகும் வரையில் அதைச் சிறுகுடலிற் போகவிடா 
மல் கிரஹத்துவைத்திருப்பதால் கிரவணீ என்று பெயர் வந்தது . 
இவ்விடம் கெட்டுப்போவதால் உண்டாகும் ஒருவித அஜீணபேதி 
யும் கி " ஹ a என்று வழங்கப்படும் . 

3 


34 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -6 


மலங்கள்: - இவ்வாறு நன்கு ஜீர்ணமான உணவின் ஸாராம்சம் 
இரஸம் ஆகவும் , நிஸ்ஸாரமான கழிவுப் பொருளானது மலம் என்ப 
தாகவும் , சில திரவமான கழிவுகளாகவும் மாறிவிடுகின்றன . அந்த 
நீர்மயமான கழிவுப்பொருள் விறைகளென்கிற காரி ரத்தக் குழாய் 
களின் மூலமாய் மூத்திராசயத்தையடைந்து மூத்திரமாக மாறி வெளி 
வருகின்றது . உணவின் திப்பியான மலமானது பவ சயத்திற்கு 
அடியில் வந்து சேர்ந்திருக்கும் . அது , அதற்குக் கீழே குதத்துவாரத் 
தில் அமைந்துள்ள மூன்று வலயங்களைப்போன்ற வலிகள் என்று 
சொல்லப்படும் அவயவங்களால் வெளிப்படுத்தப்படுகின்றது ; அவற் 
றுள் மேலுள்ள வலயமானது பிரவாஹிணீ என்றும் , மத்தியிலுள் 
ளது ஸர்ஜரி என்றும், இறுதியிலிருப்பது கிராஹிகா என்றும் 1 
கூறப்படும் . 7-8) . 

இரஸம் இரத்தமாக மாறுதல் : -உணவுகளின் ஸாராம்சமான 
இரஸம் என்கிற தாதுவானது முதலில் ஸமானவாயுவினால் தள்ளப் 
பட்டு இருதயத்தை அடைகின்றது . பிறகு , அந்த இரஸம் இரஞ்ஜ 
கம் என்கிற பித்தத்தினால் சென்னிறமடைந்து நல்ல இரத்தமாகப் 
பக்குவமாய்விடுகிறது . இரத்தமானது சரீரமெங்கும் வியாபித்து ஜீவ 
னுக்கு உத்தமமான ஆதாரமாகவும் ஆகிறது . இரத்தம் சுபாவத்தில் குரு 
குணமுடையதாகவும் , பசையுள்ளதாகவும் , இடைவிடாது அசைந் 
தோடுந் தன்மையதாகவும் , சிறிது இனிய சுவையுடன் கூடியதாகவும் 
இருக்கும் . ஏதேனும் காரணத்தினால் முறிவு பெறுமானால் பித்தம் 
போல் பசுமை நிறங்கொள்ளும் . 9-10) . 

தாதுக்களின் பரிணாமம் : - இரஸம் முதலிய தாதுக்கள் பாசக 
பித்தத்தினால் பக்குவம் செய்யப்பட்டு , முற்கூறியபடி முறையே ஒரு 
தாது மற்றொரு தாதுவாக மாறி , ஒரு மாஸத்தில் சுக்லமாக ஆய்விடு 

1. குதம் என்கிற மலத்துவாரத்தில் மூன்றுவிதமான தசைநார் 
களால் மூன்றுவித 

தெ வலயங்கள் அல்லது வலிகள் ஏற்பட்டிருக்கின் 
றன ; இவற்றுள் மலத்தை அழுத்தித் தள்ளுவது பிரவாஹிணீ " என் 
றும் , அதை மெல்ல நெகிழச்செய்வது ஸஜ.நீ என்றும், மேலிருந்து 
வரும் மலத்தைத் தாங்கிக்கொள்வது கிராஹிகா என்றும் கூறப்படு 
கின்றன . இம்மூன்று வகையான தசைநார்களால் குதம் என்னும் 
அவயவம் ஆக்கப்பட்டிருக்கிறது . 


அத்தி - 6 ) பூர்வகண்டம் . 

351 
கின்றன ; ஸ்த்ரீகளுக்கும் அவை இவ்விதமே திரிபடைந்து , கடைசி 
யில் இரஜஸ் என்கிற தாதுவாக மாறுகின் றன . ஆண் பெண்கள் 
இரு பாலரும் காதல் திகரித்துப் புணருங்கால் , அவர்களுடைய தோஷ 
மற்ற சுக்லமும் இரஜஸ்ஸும் ஒன்றோடொன்று கலந்தால், ஸ்த்ரீ 
யின் கருப்பையில் கர்ப்பம் ஆவிர்ப்பவித்து காலக்கிரமத்தில் சிசுவாக 
வெளிவருகின்றது . இதில் , ஸ்த்ரீயினுடைய இரஜஸ் அதிகமாயிருக் 
தால் பெண் சிசுவும் , சுக்லம் அதிகமானால் ஆண் சிசுவும் , இரண்டும் 
ஒரே அளவாயிருந்தால் நபும்ஸகனும் பிறக்கக்கூடுமென்று கூறப்படு 

ஈச்வரேச்சையின்படி இம்மூன்றிலொன்று ஜனிப்பதாகக் 
கொள்ள வேண்டும் . 11-13 ) . 

வயதுக்குத் தகுந்தவாறு ஔஷதப் பிரமாணங்கள் : --சிசுக்களு 
க்கு முதல் மாதத்தில் ஸாதாரணமாய் ஒளஷதங்களை பால் , தேன் , 
சர்க்கரை , நெய் இவை சேர்த்து லேஹ்யமாகச் செய்து ஒரு குஞ்ஜா 
பிரமாணத்திற்கு அதிகப்படாமல் கொடுக்கலாம் . ஒரு வருஷம் பூர்த்தி 
யாகிற வரையில் மாதம் ஒன்றுக்கு ஒரு குஞ்ஜாபிரமாணம் அதிக 
மாகக் கொடுத்து வரலாம் . பிறகு பதினாறு வயது வரையில் வருஷம் . 
ஒன்றுக்கு ஒரு மாஷம் வீதம் பிரமாணத்தை அதிகப்படுத்தலாம் . அத 
ற்கு மேல் எழுபது வயதுவரையில் ஒரே அளவில் ஔஷதங்களை உப் 
யோகித்து வரவேண்டும் . 

எழுபது வயதுக்குமேல் பாலர்களுக்குக் 
கொடுக்கும் விதமாக ஒளஷதப் பிரமாணங்களைச் சிறுகச் சிறுகக் குறை 
த்துவரவேண்டும் . மேற்கூறிய அளவுகள் கல்கம் , சூர்ணம் இவ்விரு 
வித ஔஷதங்களை உபயோகிப்பதற்கேயாம் . பலவித கஷாய ரூப 
மாகப் பக்குவம் செய்த ஔஷதங்களை மட்டும் முற்கூறிய அளவுகளை 
விட நாலு மடங்கு அதிகமாய் உபயோகிக்கவேண்டும் . 14-17 . 

வயதுக்கேற்றவாறு சிகித்ஸாழறை முதலியது : - அஞ்ஜரும் , 
லேபம் , ஸ்நாகம் , அப்யங்கம் , வமரும் , பிரதிமர்சம் 1 என்கிற இவ்வித 

1. அஞ்ஜாம் - மைதீட்டுவதுபோல் கண்களில் ஒளஷதமிடல் ; 
லேபம் - பூச்சிடல் ; ஸ்நாநம்- கஷாயாதிகளால் செய்யப்படும் நீராட் 
டம் ; அப்யங்கம் 

- தைலா திகளை சிரஸ்ஸு முதலானவற்றில் தேய்த் 
தல் ; வடம் - வாந்திக்குக் கொடுத்தல் ; பிரதிமர்சம் - இரண்டு பிந்து 
அளவில் தைலத்தை நஸ்.பமிடல் ; கவளம் -- ஔஷதங்களால் வாய்க் 


36 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -6 . 


2 


சிகித்ஸா முறைகள் மனிதனுக்குப் பிறந்தது முதலாக என்றைக்கும் 
பயன் தரக் கூடியன . கவளம் ஐந்தாவது வயதுக்குப் பிறகும் , நஸ்ய 
மென்பது எட்டு வயதுக்கு மேலும் , விரேகமானது பதினாறு வயதுக்குப் 
பிறகும் , புணர்ச்சி இருபது வயதுக்கு மேலும் ஏற்றவையாம் . 18 , 19. 

ஆயுள் அழிதல் : - வாலிபவயது விருத்தியாய் வருவதாலும் , தே 
ஹத்தின் ஒளி , புதிது புதிதான விஷயங்களை ஆலோசிக்கும் மேதை 
யென்னும் மதிவிசேஷம் , சர்மம் , திருஷ்டி , சுக்லம் , விக்ரமச் செய்கை , 
ஸாதாரண புத்தி , கர்மேந்திரியங்கள் ,1 மனது என்கிற இப்பத்து தத்து 
வங்களும் கிரமமாக முதிர்ச்சியடைந்து வருவதாலும் ஆயுளும் குறை 
ந்து வரும் , 20 . 

வாதப் பிரக்ருதி முதலிய தன்மைகளின் குறிகள் . 

வாதப் பிரக்ருதி : - மிகச் சொற்பமான கேசங்களுடையவனும், 
மெலிந்தும் வறட்சியுள்ள துமான தேஹமுடையவனும், மிதமின்றி 
எட்பொழுதும் பேசுங் குணமுள்ளவனும் , சலசித்தனும், ஆகாயத்தில் 
ஸஞ்சரிப்பதாகக் கனவு காணும் தன்மையனுமான மனிதன் வாதப் 
பிரக்ருதி எனப்படுவான் . 21 . 

பித்தப் பிரக்ருதி : -- வாலிய வயதிலேயே நரையுண்ட மயிர்களைப் 
பெற்றவனும் , பாதியிற் சிறந்தவனும் , அடிக்கடி வியர்வையுண்டாகும் 
தன்மையனும் , வெகு ரோஷமுள்ளவனும் , கனவுகளில் பற்பல 
தேஜோமயமான உருவங்களைக் காண்பவனுமான மனிதனைப் பித்தப் 
பிரக்ருதி என்றறிய வேண்டும் . 22 . 
கொப்புளித்தல் ; நஸ்டம்- மூக்கில் ஔஷதமிடுதல் ; விரேகம் - பேதிக் 
குக் கொடுத்தல் . இவைகளைப் பற்றிய விஷயங்கள் உத்தரகண்டத் 
தில் விரிவாகக் கூறப்படும் . 

1. கர்மேந்திரியங்களைப் பற்றி 5 - வது அத்தியாயத்தில் பார்க்க . 

2. சிசுக்கள் கர்ப்பத்தில் உற்பத்தியாகும்போதே , மாதா பிதாக்க 
ளுடைய சரீரத்தின் வாத பித்த கபங்களின் நிலைமைகளுக்கு ஏற்றவாறு , 
இப்மூன்று தோஷங்களில் ஒன்றோ இரண்டோ மூன்றுமோ சிறிது 
மேலோங்கியிருக்குமாகையால் , அவற்றிற்கேற்க சிசுக்களுக்கு வாதா 
திப் பிரக்ருதிகள் ஏற்படுகின்றன . இம்மூன்று பிரக்ருதிகளை ஆங்கில 
வைத்தியர் சொர்கள்: (NervQiis ) , பிலியஸ் ( Bilious ), ப்ளெக்மாடிக் 
( phlegmatic ) என்று முறையே வழங்குகின்றனர் . 


K 


அத்தி -6 .) 


37 


பூர்வகண்டம் . 


உண்டாகிறது. 


கபப் பிரக்ருதி : - கம்பீரமான கொள்கைகளுடையவனும் , 
திரண்டுருண்டு நல்ல வலிவுடன் கூடிய சரீரத்தைப் பெற்றவனும் , 
செழித்து வளர்ந்து நிகிங்கிப்பான தலைமயிர்களுடையவனும் , ஸ்வப் 
னங்களில் பற்பல நீரோடைகளைக் காண்பவனுமான மனிதன் கபப் 
பிரக்ருதி எனப்படுவான் . 23 . 

மீச்ரப் பிரக்ருதிகள் : -வாத பித்த கபங்களில் இரண்டிரண்டு அல் 
லது மூன்று தோஷங்கள் சேர்ந்து சிலருக்குப் பிரக்ருதி.பாக ஏற்படுமா 
னால் அவர்களிடம் , முன் தனித் தனி தோஷத்திற்குக் கூறிய குறிகள் 
பலவாறு கலந்து காணப்படும் ; அம்மனிதர்கள் மிச்ரப்பிரக்ருதிகள் 
எனப்படுவார்கள் .. 231 . 

நித்ரை முதலியவை உண்டாகும் வகை : - தமோகுணம் , கப் 
தோஷம் இவற்றின் ஸம்பந்தத்தினால் . நித்ரை " 
தமோகுணம் , பித்தம் இவற்றால் மூர்ச்சை என்னும் மயக்கம் 
உண்டாகிறது . இரஜோகுணம் , வாத பித்தங்கள் இவற்றின் ஸம் 
பந்தத்தினால் பிராந்தி என்கிற புத்திமாறாட்டம் ஏற்படுகிறது . 
வாத கபங்கள் , தமோகுணம் இவற்றின் ஸம்பந்தத்தினால் சோம்பல் . 
உண்டாகிறது . ஓஜஸ் என்கிற உபதாது க்ஷயமடைவது, மனநோய், 
அஜீர்ணம் , அதிக சிரமம் இவற்றால் சரீரத்திற்கு இளைப்பு உண்டா 
கும் . 24--25 . 

ஆலஸ்யம் முதலியவற்றின் விவரணம் : - கார்யங்களைச் செய் 
வதில் திறமையிருந்தும் உத்ஸாஹமற்றிருந்தால் அது ஆலஸ்யம் 
எனப்படும் . புத்திக்கு மழுக்கம் சிறிது நேரிட்டு , ஒரு முறை சவா 
ஸத்தை உட்கொண்டு மறுபடி வாயை நன்றாகத் திறந்து வெளியிடப் 
படும் நீண்ட ச்வாஸம் ஜ்ரும்பா ( கொட்டாவி ) என்று சொல்லப்படும் . 
உதாந வாயு , பிராணவாயு இரண்டும் சேர்ந்து மேல்நோக்கிச்செல்ல , அப் 
பொழுது சிரஸ்ஸுக்கு ஸமீபத்திலுள்ள கபமும் பொசிந்துவரு 
மானால் , மூக்கிலிருந்து வேகமாய் சப்தம் வெளியாகும் ; அது தும் 


1 . மிச்ரப் பிரக்ருதிகள் - வாத பித்தப்பிரக்ருதி , வாத கயப் 
பிரக்ருதி ,பித்த கபப் பிரக்ருதி ( தவக்த்வப்ரக்ருதிகள் ), த பித்த கபப் 
பிரக்ருதி (எஸ்.சி.பாதப்ரக்ருதி ) என்று நான்கு வகைப்படும் .. 


38 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி - 7 . 


மல் ( க்ஷவது ) எனப்படும் . வேண்டியவளவு ஆஹாரம் குடலில் விழுந்து 
நிரம்பியிருப்பதாலும், உதாநவாயு பிரகோபமடைவதாலும் வயிற்றி 
லிருந்து மேலோங்கி வரும் ஒருவித வாயு உத்காரம் ( ஏப்பம் ) எனப்படு 
கின்றது . 26-28 ) . 


ஏழாவது அத்தியாயம் . 


|| 


ரோகங்களின் ஸங்க்யை . 
வியாதிகளைப்பற்றிய முன்னுரை: -- முன்னால் , முனிவர்களால் 
ஆராய்ச்சி செய்யப்பட்ட ரோகங்கள் எவ்வளவுண்டோ அவ்வளவை 
யும் நாம் இங்கு சுருக்கமாகக் கூறுகின்றோம் ; அநேக விதமான வியாதி 
கள் ஏற்பட்டிருப்பதுடன் , அவற்றுள் ஒவ்வொன்றும் பலவித பேத. 
முடையதாகவும் இருக்கின்றது . 

ஜ்வரங்கள் : -ஜ்வரம் இருபத்தைந்து விதம் ; அவற்றின் விவ . 
ரம் பின்வருமாறு : -- வாதம் , பித்தம் , கபம் இம்மூன்று தோஷங்கள் 
கோளாறடைவதால் மூன்றுவித ஜ்வரங்களும் , வாத பித்தம் , வாத 
கபம் , பித்த கபம் என்று இரண்டிரண்டு தோஷங்கள் கோளாறடைவ 
தால் மூன்று வித த்வந்த்வ ஜ்வரங்களும் , மூன்று தோஷங்களும் ஒரு 
மிக்கக் கோளாறடைவதால் ‘ ஸந்நிபாதம் என்கிற ஜ்வாமும் உண்டா 
கின்றன . இவற்றில் உட்பிரிவுகள் அனேகம் உண்டு . விஷம ஜ்வரங் 
கள் ! பெரும்பாலும் ஸந்நிபாதத்தினால் 2 உண்டாகின் றன ; அவை 
லந்ததம் , ஸததம் , அந்யேத்யுத்யுஷ்கம் , த்ருதீயகம் , சாதுர்த்திகம் என்று 
ஐந்து வகைப்படும் . 3 

ஆகந்துகம் 4 என்று வேறுவகை . ஜ்வரமும் 
1 விஷம ஜ்வரங்கள் தமிழில் முறைக்காய்ச்சல் எனப்படும் . 
விட்டுவிட்டு காலம் மாறி வருவதால் விஷமம் என்று கூறப்படுகிறது . 

2. ஸந்நிபாதம் - மூன்று தோஷங்கள் ஒருமிக்கக் கோளாறடை 
தல் . 

3. ஸந்ததம் --- விடா ஜ்வரம் ; ஸததம் -- ஒரே நாளில் இரண்டு 
முறை விட்டுவிட்டு வரும் ஜ்வரம் ; த்ருதீயகம் - நடுவில் ஒரு நாள் 
விட்டு மூன்றாவது நாள் வரும் ஜ்வரம் ; சாதுர்த்திகம் -- நடுவில் இரண்டு. 
நாள் விட்டு நான்காவ 

வது தினம் வரும் ஜ்வரம். 
4. ஆகந்துகம்- பூர்வரூபம் முதலியவையில்லாமலே திடீரென்று 
உண்டாகும் ஜ்வரம் . 


( 


அத்தி - 7. ) 


பூர்வகண்டம் . 


39 


உண்டு . இது ஒன்றே பதின்மூன்று விதமாகப் பகுக்கப்படும் . இப் 
பதின் மூன்றையும் மூன்று பகுதிகளாகவும் பிரிக்கலாம் . அவற்றுள் 
முதற் பகுதிைையச் சேர்ந்தவை : அபிசாரம் , கிரஹாவேசம் , சாபம் இக் 
காரணங்களால் உண்டாகும் மூன்றுவித ஜ்வரங்களாம் ; அபிகாத 
ஜ்வரங்கள் இரண்டாவது பகுதியைச் சேர்ந்தவை ; அவை --சிரமம் , 
அவயவங்கள் அறுபடுதல் , சல்யம் முதலியவை சரீரத்திற்குள் பாய்தல் , 
அக்னி முதலியவற்றால் எரிக்கப்படுதல் என்கிற நான்குவித காரணங்க 
ளால் உண்டாகின்றன . அபிஷங்க ஜவரங்கள் மூன்றாவது பகுதியைச் 
சேர்ந்தவையாம் ; அவை- காமம் , பயம் , மனநோய் , கோபம் , மஹத் 
தான வியஸனம் , ஒளஷதங்களின் வாஸனை என்கிற ஆறு வகையான 
காரணங்களால் உண்டாகக்கூடியன . இவ்விதமாக அந்தந்த காரணங் 
களைக்கொண்டு இருபத்தைந்து விதமான ஜ்வரங்களையும் அறிந்து 
கொள்ளவேண்டும் 2. 2-6 , 

அதிஸாரம் : - மூன்று தோஷங்கள் தனித்தனியே கோளா 
றடைவதாலும் , ஸந்நிபாதத்தினாலும் , சோகத்தினாலும் , ஆழமென்கிற 
அஜீர்ணத்தினாலும் , பயத்தாலும் முறையே ஏழுவிதமான அதி 
ஸாரம் உற்பத்தியாகின்றது 3, 7 ) . 

கிரணி: - கிரஹணீ என்கிற குடலின் ஒரு பாகம் விகார 
மடைந்து , புஜித்த உணவு ஜீர்ணமாகாமல் அவ்விதமே பேதிராயவ 
துண்டு ; இதற்கு 

காஹணீ என்றே பெயர் . தனித்தனி தோஷம் 
1. அபிசாரம் - பிசாசம் -- முதலியவற்றை ஏவுதல் ; கிரஹா 
வேசம் - யக்ஷர் , கந்தர்வர் , மற்றும் சுத்ரதேவதைகள் முதலியவற்றின் 
ஆவேசம் ; சாபம் - முனிவர் முதலியவர்களால் இடப்படுவது . 

2. அபிக்பாஸ ஜ்வரம் என்கிற ஒருவித கொடிய ஜ்வரமும் , 
ஸப்ததாதுகதமான ஏழு ஜ்வரங்களும் , ஆபஜ்வரம் , பக்வஜ்வரம் என்கிற 
சில ஜ்வரங்களும் , ஆக வேறுவித பல விசேஷ ஜ்வரங்கள் மாதவநிதா 
நம் முதலிய கிரந்தங்களில் அதிகமாகக் கூறப்பட்டிருக்கின்றன . இந்த 
ஜ்வரங்களுக்கும் பிறகு கூறப்படும் ஸகல ரோகங்களுக்கும் குறிகள் பூர் 
வரூபம் முதலிய விவரங்கள் இந்த ஸங்கிரஹ கிரந்தத்தில் விசேஷமாய் 
விவரிக்கப்படமாட்டா . 

3 . பயா திஸாரம் என்பது மாதவநிதாகத்தில் இல்லை . 


40 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி . 7 


களால் மூன்றுவித கிரஹணீ ரோகமும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் 
ஆமதோஷத்தினால் ஒன்றும் ஆக ஐந்துவி தமாகும் . 8 . 

பிரவாஹிகா: - பிரவா ஹிகா 1 என்று மற்றொரு அதிஸாரம் 
உண்டு ; இது தனித்தனி தோஷங்களாலும் இரத்தத்தினாலும் 
ஆக நான்கு விதமாய் உண்டாகின்றது . 81 . 

அஜீர்ணம் : - மூன்று தோஷங்களால் தனித் தனியே மூன்று 
வித அஜீர்ணம் உண்டாகும் ; இவற்றுள் வாதத்தினால் உண்டாகும் 
அஜீர்ணம் , விஷ்டப்த்தம் என்றும் , பித்தத்தினால் உண்டாவது வித 
க்த்தம் என்றும் , கபத்தினாலுண்டாவது ஆமம் என்றும் வழங்கப் 
படும் .2 ஒன்றுக்கொன்று விரோதகுணமுள்ள உணவுகளை யுண்பதால் 
ஏற்படும் இரஸதாது விஷத்தன்மையடைந்து , விஷாஜீர்ணம் என் 
கிற மற்றோர் அஜீர்ணரோகத்தை உண்டாக்கும் . அலஸ்கம் என்று 
மற்றொரு அஜீர்ணவியாதி யுண்டு ; அது வாத பித்த கபங்களால் தனித் 
தனியே மூன்று விதமாய் உற்பத்தியாகின்றது . 

எறது . 3 மூன்று தோஷங்கள் 
கோளாறடைவதால் ஏற்படும் சில அஜீர்ணத்தினால் மூன்று விதமான 
விஷூசி ரோகங்களும் உண்ட - கின்றன . தண்டகாலஸகம் என் 
றும் , விளம்பிகா என்றும் வேறிரண்டு 5 வியாதிகளும் அஜீர்ண 
ரோகத்தைச் சேர்ந்தவையாம் , 9-11 . 


4 


1. பிரவ ஹிகா- இது சீதபேதி என்று வழங்கப்படும் . 

2. விஷ்டப்த்தம் -- ஜீர்ணமாகக் கூடாமலும் , வெளிவரவிடா 
மலும் குடலிலேயே தகையப்பட்ட தெனப் பொருள் ; விதக்த்தம்.- 
பித்தத்தின் சூட்டினால் மிகவும் எரிக்கப்பட்டது ; ஆமம் - கபம் பிர 
கோபமடைவதால் உணவு சிறிதும் பக்குவமாகாமல் தங்கிவிடுவது . 

3. அலஸகம் வாதத்தினாலேயே உண்டாவதாகவும் , விஷ்ட 
ப்த்தமே அலஸகம் என்பதாகவும் வாக்படர் கூறுகிறார் . அஹாரம் 
குடலில் பக்குவமாக ! மல் அடைபட்டு வெளிவரமுடியாமல் உண்டா 
கும் வயிற்றுப்பொருமல் அலஸகம் என்று கூறப்படுகிறது . 

4. வாந்திபேதி யென்கிற வியாதி விஷூசியெனப்படும் . 

5. விஷத்தன்மையுள்ள இரஸதாது சரீரமெங்கும் பரவுவதால் 
தேஹம் விறைத்துப்போய் குத்தல் குடைத்தலேற்பட்டால் அது 
தண்டகாலஸகம் என்றும் , விறைத்தலின்றி மற்றக் கோளாறுகளிருந் 
தால் விளம்பிகா என்றும் கூறப்படும் . 


அத்தி -7 .] 


பூர்வகண்டம் . 


• 41 


அர்சோரோகம் : - அர்சஸ் என்கிற மூவரோகம் ஆறுவிதம் ; 
அலை -- வாதார்சஸ் , பித்தார்சஸ் , கபார்சஸ் , ஸந்நிபாதார்சஸ் , ஸம் 
ஸர்கஜார்சஸ் 1 , ரக்தார் சஸ் 2 என்பவைகளாம் . இவை ஸஹஜார்சஸ் , 
உத்தரகாவஜார்சஸ் என்று பொதுவாக இரண்டு விதமாகப் பிரிக்கப் 
படும் . இவற்றில் சுஷ்கார்சஸ் , ஆர்த்ரார்சஸ் என்று வேறிரண்டு 
வகைகளுமுண்டு . 4 12 ) . 

சர்மகீலகம் : - இந்த ரோகம் வாதஜ சர்மகீலகம் , பித்தஜ சர்ம 
கீலகம் , கபஜ சர்மகீலகம் என்று மூன்று வகைப்படும் . 13 . 

கிருமிரோகம் : - இருபத்தோரு விதமான கிருமிகள் சரீரத்தில் 
உற்பத்தியாகின்றன ; அவையெல்லாம் பாஹ்யகிருமிகள் , ஆப்பந்தர 
கிருமிகள் என்று பொதுவாக இருவகைப்பட்டனவாம் . அவற்றுள் 


1. ஸம்ஸர்கம் --- இரட்டை தோஷங்களின் கோளாறு , ஸக் 
நிபாதம் - மூன்று தோஷங்களின் கோளாறு . ( ஸம்ஸர்கஜமான அர் 
சஸ்ஸை மூன்றுவிதமாகப் பிரிக்கக் கூடுமாயினும் , ஸம்ஸகம் என்கிற 
முறையைக்கொண்டு இங்கு ஒரேவிதமாகக் கூறப்பட்டதென்க . மாதவ 
நிதாகும் முதலியவற்றில் ஸம்ஸர்கார்சஸ் என்பதற்குப் பதிலாக ஸ்ஹ , 
ஜார்சஸ்லே ஆறாவதாகக் கூறப்பட்டிருக்கிறது . ) 

2. ரக்தார்சஸ் -- இரத்தம் பொசியும் மூலம் . 

3. பிறப்பிலேயே உள்ளது ஸஹஜார்சஸ் என்றும் , பிற்காலத் 
தில் வாதாதிதோஷங்கள் கோளாறடைவதால் உண்டாவது , உத் 
தரகாலஜமான அர்சஸ் என்றும் சொல்லப்படும் . 

4. மூலத்திலிருந்து இரத்தம் முதலியது பொசிந்து கொண்டி 
ருந்தால் அது ஆர்த்ரார்சஸ் என்றும் , பொசிவில்லாமலிருந்தால் 
சுஷ்கார்சஸ் என்றும் கூறப்படும் . 

5. குதத்வாரத்திலுண்டாகும் ஒருவித கட்டி சர்ட்கீலகம் 
எனப்படும் . இதைத் தமிழ் வைத்தியர்கள் கிரந்தி என்பார்கள் .ஆங்கி 
லத்தில் பிஸ்டுலா எனப் பெயர் . 

6. பாஹ்யகிருமிகள் - வெளியில் ரோமம் முதலியவற்றிலுள்ள 
தோஷங்களால் உண்டாகும் பேன் முதலியன ; ஆப்யந்தரகிருமிகள் - 
குடல், இரத்தம் முதலியற்றைச் சார்ந்து சரீரத்தின் உட்புறத்தில் 
--விருத்தியாகும் கிருமிகள் , 


42 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி - 7 . 


மகே 


யூகம் , லிஷா என்கிற இரண்டும் பாஹ்யகிருமிகள் எனப்படும் . ! 
மற்றவையெல்லாம் ஆப்யந்தர கிருமிகள் . அவையாவன : -- 

-- ஹ்ரு . 
தயாதம் , அந்த்ராதம், உதராவேஷ்டம் , சுரு, மஹாகுஹம் , ஸுகம் . 
தம் , தர்ப்பகுஸுமம் , ரக்தம் , மாத்ரு , ஸௌ ரஸம் , லோமவித்வம் 
ஸம் , ரோமத்வீபம் , உதும்பரம் , கேசாதம் என்கிற இப்பதினான்கும் 
பெரும்பாலும் கபத்தை ஆச்ரயித்து விருத்தியாகக்கூடியவை . 
ருகம் , லேலிஹம் , ஸலூ நம் , ஸௌஸுராதம் , ககேருகம் என்கிற 
வேறு ஐந்துவிதமான கிருமிகள் மலங்களில் உற்பத்தியாகின்றன . 2 
இவ்விருபத்தோரு விதமான கிருமிகளன்றி வேறு சில கிருமிகளும் 
உண்டு ; அவற்றுள் கபம் , இரத்தம் இவ்விரண்டையும் ஆச்ரயித்து 
உண்டாவது ஸ்நாயுகம் 3 என்று சொல்லப்படும் . வெளி தோஷங் 
களைக் காரணமாகக்கொண்டு விரணங்களில் உற்பத்தியாகும் வெவ் 
வேறு வகையான வேறு கிருமிகளும் உண்டு . 14-18 . 
1 , யூகம் - போன் ; Lr- ஈர் எனப்படும் 

எனப்படும் பேன் முட்டை ; 
( மலினமான வஸ்திரம் முதலியவற்றில் இருக்கும் வெண்மையான 
பேன்கள் லிஷா எனப்படும் என்று சிலர் ). 

2. ஆப்பக் கரமான பத்தொன்பதுவித கிருமிகளுக்கும் வியவ 
ஹாரத்தின் பொருட்டும் பெரும்பாலும் அவ்விதமான பெயர்கள் இடப் 
பட்டனவென்று மாதவ நிதாநத்தில் விஜயரதனுடைய வியாக்யா 


4 


னம் . 


3. ஸ்நாயுகம்- உணச்சி நரம்புகளுக்கு ( Nerves ) 

ஸ்நாயு 
என்றுபெயர் ; அவ்வித பரம்பு போன்ற கிருமியானது ஸ்நாயுகம் " 
எனப்படும். ஸ்நாயுகம் என்கிற கிருமியானது , இரத்தத்தையும் , 
நிண நீர் என்னும் ஒருவித கபத்தையும் விகாரப்படுத்தி ந : டீவிரணம் 
போன்ற ஒருவித ரோகத்தை உண்டுபண்ணுகிறது ; இதைத் தமி . 
ழில் நரம்புச்சிலந்தி யென்பார்கள் . 

மாதவகரனுடைய கொள்கை இவ்விஷயத்தில் பின்வரு 
மாறு : -கிருமிகள் இருபதுவிதம் . அவை பொதுப்பட பாஹ்யங்கள், 
ஆப்யந்தரங்கள் என்று இருவகைப்படும் . ( 1 ) வெளி தோஷங்களை 
ஆச்ரயித்துண்டாகுபவை, ( 2 ) கபத்தில் விருத்தியாகுபவை , (3 ) இரத் . 
தத்தில் விருத்தியாகுபவை , ( 4 ) மலத்திலுண்டாகுபவை என்று , 
அவற்றை மீண்டும் நாலு விதமாகப் பிரிக்கலாம் ; வெளி தோஷங் 
களாலுண்டாகுபவை : - பூகம் , விக்ஷா என்பவையாம் , 


குடலில் 


காமலா 


அத்தி - 7. ) பூர்வகண்டம் 

-43 
பாண்டுரோகம் : -- வாதம் , பித்தம் , கபம் , ஸந்நிபாதம் இவற் 
றால் தனித்தனியே ஒவ்வொருவித பாண்டுவும் , பண் உண்பதால் 
மற்றொரு விதமும் ஆக ஐந்துவித பாண்டு ரோகங்களாம் .1 19 . 

காமலா , கும்பகாமலா , ஹலீமகம் : -ஸாதாரணமான 
ரோகம் 2 ஒருவிதம் . கும்பகாமலா 3 என்பது மற்றொரு விதமானது .. 
ஹலீமகம் 4 என்னும் வியாதியும் ஒரேவிதம் . 194 . 

. 
இரத்த பித்தம் , 

இரத்த பித்தம் என்கிற ரோகம் ஊர்த்வகம் , 
அதோகம் , உபயமார்க்ககம் என்று மூன்று வகைப்படும் ; அவற்றுள் 
கபத்தை ஆச்ரயித்த கிருமிகள் : - அந்த்ராதம் , உதராவேஷ்டம் ,, 
ஹ்ருதயாதம் , பஹாகுதம் , சுரு , தர்ப்பகுஸுமம் , ஸுசந்தம் என் 
கிற கிருமிகள் , நாகப்பூச்சி, அட்டை , தானிய முளைகள் இவைகளைப் 
போன்றவையாம் . இரத்தத்தில் கண்களால் பார்க்கக்கூடாதவாறு 
வெகு ஸூஷ்மமாயிருக்கும் கிருமிகள் கேசாதம் , ரோமவித் 
வம்ஸம் , ரோமத்வீபம் , உதும்பரம் , ஸௌ ரஸட் , மாத்ரு என்று 
கூறப்படுகின்றன . குடலில் மலாசயத்தில் உற்பத்தியாகும் கிருமி 
கள் ககேருகம் , மகேருகம், ஸௌஸுராதம், லேலிஹம் என்பவை 
களாம் . இந்தக் கிரும் களால் உண்டாகும் ரோகங்களும் அங்கு 
விவரிக்கப்பட்டிருக்கின்றன . 

1. மண்ணை யுண்பதாலும் வாத பித்த கபங்களே விகாரமடை 
ந்து , அக்கோளாறுகளுக்கேற்ற குறிகளே காணப்படுமாகையால் தனிப் 
பட மண்ணுண்பதால் ஒரு பாண்டுரோகம் உண்டடாவதாகக் கூறுவது 
சரியல்லவென்னும் கொள்கையினால் ஸுச்ருத ஸம்ஹிதையில் நாலு 
விதமான பாண்டுரோகங்களே கூறப்பட்டிருக்கின்றனவாம் . 

2. ஸம்ஸ்கிருதத்தில் காமலாயெனப்படுவது தமிழில் காமாலை 
என்று வழங்கப்படும் . 

3 . காமலா ரோகத்தில் , இரத்தத்தில் பித்தம் அதிகம் சேர்ந்து 
உடலெல்லாம் மஞ்சள் நிறமாகக் காணப்படும் . காமலாரோகமே 
மிகவும் முதிர்ந்துபோனால் , மூத்திரம் முதலியவை மீகக் கறு நிறங் 
கொண்டு , உடல் வீங்கி, மல மூத்திரங்களில் சில ஸமயும் இரத்தமும் 
விழத் தொடங்கி , தாஹமும் வறட்சியும் பித்தமயக்கமும் அதிகரித்து 
விட்டால் அந்நிலை கும்பகாமலா எனப்படும் . தமிழில் வறட்கா 
மாலை என்றும் கூறுவதுண்டு . 

4. பாண்டு சோகத்தில் சரீரமானது , வாத பித்தங்களின் பி 2 
கோபத்தினால் சிறிது மஞ்சள் நிறமாக அல்லது இலைப்பசுமை நிற 


-44 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -7. 


வாய் , மூக்கு , செவி முதலிய மேல்வழிகளால் இரத்தம் வெளிவரு 
மானால் ஊர்த்வகம் என்றும் , கீழே குதம் , மூத்திரமார்க்கம் முதலிய 
வற்றால் வெளிப்படுமானால் அதோகம் என்றும் , இரண்டு வழிகளா 
லும் அல்லது மயிர்க்கால்கள் மூலமாகவும் வெளிப்படுமானால் உபய 
மார்க்ககம் என்றும் கூறப்படும் ; ஊர்த்வகரக்தபித்தம் கபதோஷத் 
தினாலும் , அதோகரக்தபித்தம் வாதத்தினாலும் , வாதகபங்களுடைய 
சேர்க்கையினால் உபயமார்க்ககமான இரத்தபித்தமும் உண்டாகின் 
தன . 20 . 

காஸம்: -- காஸரோகம் ஐந்துவிதம் ; அவற்றில் வாத பித்த கபங் 
களால் தனித்தனியே மூன்றுவித காஸங்களும் , ச்வாஸாசயத்தினுள் 
ஏதாவது அபிகாதம் முதலியவற்றால் விரணமுண்டாவதால் கூத 
--காஸம் என்கிற மற்றொருவித காஸமும் , தாதுக்கள் க்ஷணிப்பதால் 
வேறொருவித க , ஸமும் உண்டாகும் . 1 21 ;.. 

க்ஷயம் : - ஃபரோகமும் ஐந்து விதமே ; தனித்தனி தோஷத் 
தினால் மூன்று வித ஷயமும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , விரணங் 
களிலிருந்து இரத்தம் அபரிமிதமாய் வெளியாவதால் மற்றொன்றும் 
உண்டாகிறது . 221 . 

சோஷம் : --சோஷரோகம் ஆறுவிதம் ; விசேஷமான ஸ்த்ரீப்ர 
ஸங்கத்தினாலும் , சோகத்தினாலும் , உரக்ஷதம் முதலிய விரணத்தினா 
லும் , அதிகமாய் ஓடி வழி நடப்பதாலும் , மிதமிஞ்சிய வியாயாமத்தா 
லும் , கிழத்தன்மையினாலும் அவை உற்பத்தியாகின்றன 2 , 23 ) . 
முடையதாகவும் மாறிப்போய் , வலிமையும் உத்ஸாஹமும் கூபமடை 
ந்து , பசியின்மையுடன் மெதுவான ஜ்வரமும் , உடலெல்லாம் விசேஷ 
மான கோவும் உண்டாகுமானால் , அவ்வித ரோகம் ஹலீமகம் என்று 
சொல்லப்படுகிறது , 

1 , சுதந்திரமான சில காரணங்களாலும் , முதலில் கூறப்பட்ட 
நான்கு க : ஸங்களும் சிகித்ஸை செய்யப்படாமல் உபேக்ஷிக்கப்பட்டா 
லும் , பகாஸம் உண்டாகக்கூடும் . 

2. க்ஷபத்திற்கும் சோஷத்திற்கும் பேதம் விசேஷமாயில்லை . 
ஆயினும் வாத பித்த கபங்களின் கோள் : றுகளால் உண்டாகுபவை 
பெரும்பாலும் கூபம் என்றும் , ஸ்த்ரீப்ரஸங்கம் முதலிய சரீரத்திற்கு 
ஆபால ஹேதுவான மற்ற ஹேதுக்களால் உண்டாவது சோஷம் என் 


அத்தி -7 .] பூர்வகண்டம் . 

45 . 
ச்வாஸரோகம் : -- ருத்ரச்வாஸம் , தப கச்வாஸம் , ஊர்த்வச்வா 
ஸம் , மஹாச்வாஸம் , சின்னச்வாஸம் என்று வாஸ்ரோகம் ஐந்து 
விதம் . ! 241 . 

ஹிக்காரோகம் :-- விக்கல் என்று வழங்கப்படும் ஹிக்காரோக 
மும் ஐந்துவிதம் ; அவையாவன: க்ஷ த்ரஹிக்கா, அன்னஜஹிக்கா, 
கம்பீரஹிக்கா, யமள ஹிக்கா, மஹாஹிக்கா என்பவையாம் 2 . 25 .. 

அக்னிவிகாரம் : -உணவுகளை வயிற்றினுள் பக்குவம் செய்வதற் 
கேற்ற ஒரு 

வகையான பித்தம் கோளாறடைவதால் உண்டாகும் 
பிணி அக்னிவிகாரம் என்று வழங்கப்படுகிறது; இதில் அக்னி 
யானது விஷமம் , தீக்ஷ்ணம் , மந்தம் , பஸ்மகம் என்கிற நான்கு வித 
கோளாறுகளைப் பெறும் ; இதில் விஷமம் என்பது வாதத்தினாலும் , 


சுய 


றும் சாரங்கதரனுடைய கருத்து . இவ்விரண்டும் இராஜயக்ஷம்ரோ 
கம் என்று வழங்கப்படும் . 

1. ( 1 ) ஆயா ஸகரமான வேலை செய்வதாலும் , வறட்சியினா 
லும் அடிக்கடியும் சிறுகச் சிறுக மேலோங்கி வரும் மூச்சு க்ஷத்ரச்வா 
ஸம் எனப்படும் . ( 2 ) ச்வாஸமார்க்கங்களில் அடைப்பட்டுள்ள 
த்தை வெகு கஷ்டத்துடன் வெளிப்படுத்துகையில் , கழுத்தும் சிரஸ் 
ஸைச் சேர்ந்த முகம் முதலிய அவயவங்களும் விம்மிக்கொண்டு இரும் 
பவும் முடியாமல் அடிக்கடி பயக்கந்தரக்கூடிய வாஸம் தமகச்காலம் 
எனப்படும் ; தமகச்வாஸமே பிரதமகம் , ஸந்தமகம் என்று இருவகைப் 
படும் என்றும் மாதவநிதாநம் . ( 3) ஒரு முறை இருமல் வரும் போது 
மூச்சு ஒரே இழுப்பாய் மேலுக்கு வருமேயன்றி , மறுபடியும் சீக்கிரத் 
தில் வெளியிலிருந்து உள்ளுக்கு ச்வாஸம் வாங்கமுடியாமல் முகமெல் 
லாம் வெளுத்துத் திணறிப்போகும் நிலைமையையுண்டாக்குவது 
ஊர்த்வச்வாஸம் எனப்படும் . ( 4 ) தூரத்திலிருப்பவரும் கேட்குமாறு 
விருஷபம்போல் வேகமாகப் பிரயாஸப்பட்டு விடப்படுவது மஹாச்வர 
ஸம் என்று சொல்லப்படுகிறது . ( 5 ) வெகு நேரம் மூச்சுத்திணறி 
உடம்பெல்லாம் வலியுண்டாய் வயிறுப்பலுடன் வியர்வையும் விட்டு 
பிராணன் போய் விடுவதுபோல் தோற்றுவது ‘சின்னச்வாஸம் ஆகும் . 

. 
2. ( 1 ) இடையில் வெகுநேரம் ட்டுவிட்டு கண்டத்தின் 
அடியிலிருந்து இருவதுபோல் தோற்றுவது . த்ரஹிக்கா , ( 2 ) 
மிதமிஞ்சிய அன்னபானாதிகளால் வயிற்றினுள்ளடங்கிய வாயு கெருக் 
கப்பட்டு வெளிவருவதால் உண்டாகும் விக்கல் அன்னஜஹிக்கா . (3 ) 


46 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


( அத்தி -7. 


தீக்ஷணம் பித்தத்தினாலும் , மந்தமானது கபத்தினாலும் , பஸ்மகம் என் 
பது வாத பித்தங்களாலும் உண்டாகின்றன . 1 26 ) . 

அரோசகம்: - வாத பித்த கபங்களால் தனித்தனியே ஒவ்வொன் 
றும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , மனதுக்கு உண்டாகும் அருவருப்பு 
அல்லது ஸங்கடங்களால் ஒன்றும் ஆக ஐந்து அரோசகங்கள் உண்டா 
கின்றன . 273 . 

சர்தி : -சர்தி 2 ஏழு விதம் ; மூன்று தோஷங்களால் தனித் 
தனியே ஒவ்வொரு சாதியும் , குடலில் கிருமிகள் சேருவதால் ஒரு 
வித சர்தியும் , ஸந்நிபாதத்தினால் வேறொரு சர்தியும் , அருவருப் 
பான பதார்த்தங்களைக் காண்பதால் மற்றொரு சர்தியும் , ஸ்த்ரீகளுக்கு 
கர்ப்பந்தரிப்பதால் ஒருவித சர் தியும் உண்டாகும் . 28 ) . 

ஸ்வபேதம் : -- ஸ்வரபேதம் 3 ஆறுவிதம் ; வாத பித்த கபங்க 
ளால் மூன்று விதமும், மேதஸ் என்னும் கொழுப்பு அதிகரிப்பதால் 
ஒருவிதமும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , தாதுக்கள் க்ஷணிப்பதால் 
ஒன்றும் உண்டாகும் . 291 . 
5.பியிலிருந்து மேலோங்கி வருவதுபோலவும் கம்பீரமான தொனியுடன் 
கூடியதும் பலவித உபத்திரவங்களுண்டு பண்ணுவதுமான விக்கல் 
கம்பீரழிக்கா . (4 ) சிறிது நேரத்திற்கொரு முறை சிரஸ்ஸையும் 
கழுத்தையும் நடுங்கச்செய்துகொண்டு இரட்டையாக வரும் விக்கல் 
பமௗஹிக்கா . ( 5 ) மர்மங்களைப் பீடித்துக்கொண்டும் உடலை நடுக்கிக் 
கொண்டும் இடைவிடாமல் உண்டாவது மஹாஹிக்கா . 

1. ஒரு RAIL ம் நல்ல பசியும் மற்றொரு ஸமயம் பசி மந்தித்தும் 
இருந்தால் விஷமாகனி யென்றும் , பசியுண்டாகும்போது அது தாங்க 
முடியாததாயிருந்தால் தீக்கணாக்னி என்றும் , பசியே யில்லாமல் ஆஹா 
பத்தில் விருப்பமற்றிருந்தால் மந்தாக்னி என்றும் , ஒரு தினத்தில் 
அடிக்கடி உணவுகள் விசேஷமாய் புஜிக்கப்பட்டபோதிலும் அவை 
யெல்லாம் பஸ்மீகரிக்கப்படுவதுபோல் எப்பொழுதும் சாப்பிட வேண்டு 
மென்கிற விருப்பம் அதிகமானால் பஸ்மகாக்னி என்றும் கூறப் 
படும் . 

2. சர்தி- வமநம் அல்லது வாந்தியாதல் . ( மாதவநிதாநத்தில் 
கிருமிஜமான சர்தியும் கர்ப்பிணிகளுக்குண்டாகும் சாதியும் சேர்க் , 
கட்படவில்லை. ) 

3. ஸ்வாபேதம் - கண்டத்தின் தொனி மாறுபடுதல் ; தொண் 
டைக்கட்டல் . 


C 


அத்தி -7 .] 


பூர்வகண்டம் . 


47 


த்ருஷ்ணாசோகம் : ---த்ருஷ்ணாரோகமும் ஆறுவகைப்படும் ; 1 வாத 
பித்த கபங்களால் மூன்றும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , தாதுக்கள் 
க்ஷயமடைவதால் ஒன்றும் , சிலரோகங்களுக்கு உபத்திரவரூபமாக 2 
மற்றொன்றும் உண்டாகும் . 30 } . 

மூர்ச்சாரோகம் - மூர்ச்சாரோகம் வாதஜம் , பித்தஜம், கபஜம், 
ஸந்நிபாதஜம் என்று நான்கு விதமாகும் 3. 311 . 

பிரமம் முதலியன: - பிரமம் என்னும் தலைச்சுற்றல் , நித்திரை, 
-தந்தரை யென்னும் சோம்பல் , ஸக்யாஸரோகம் , 4 கலாதி என்கிற 
இளைப்பு இவற்றில் ஒவ்வொன்றும் , ஒவ்வொரு விதமேயாம் . 32 . 

மதம் : -- வாத பித்த கபங்களால் மூன்று மதங்களும் 5 , ஸந்தி 


அ 


1. த்ருஷ்ணாரோகம் - நீர் வெட்கையினால் உண்டாகும் வியாதி . 
( மாதவநிதாநத்தில் மூன்று தோஷங்களாலும் , விரணங்களிலிருந்து 
இரத்தம் அபரிமிதமாய் வெளிப்படுவதாலும் , மற்ற தாதுக்கள் க்ஷணிப் 
பதாலும் , ஆமம் என்கிற ஒருவித அஜீர்ணதோஷத்தினாலும் , உப்பு 
புளிப்பு முதலியவை மேலிட்ட உணவுகளை யுண்பதாலும் ஆக ஏழு 
விதமான த்ருஷ்ணாரோகம் உண்டாவதாகக் 

கூறப்பட்டிருக்கிறது . 
வேறு சில ரோகங்களுக்கு விசேஷக் குறியாகத் தோன்றும் உபத்திரவ 
ரூபமான த்ருஷ்ணை இந்த ரோகத்துடன் கூட்டி எண்ணக்கூடியதா 
யில்லை . ஸந்திபர் தத்தினால் உண்டாவதையே ஆம்தோஷத்தினால் 
ஏற்படும் தருஷ்ணை யென்றும் குறிப்பிட்டிருக்கிறது .) 
2. உபத்திரவம்-- ஒரு ரோகத்தைக் 

காரணமாகக் கொண்டு 
உற்பத்தியாகும் வேறு வியாதி . 

3. மூன்று தோஷங்கள் , இரத்தம் , மதுபானம் , விஷம் ஆக 
ஆறு காரணங்களால் ஆறுவித மூர்ச்சை யுண்டாவ 

வதாக 

மா தவகர 
னுடைய கொள்கை . 

4 , ஸந்யாஸம் -- சிரஸ்ஸுக்குள் உஷ்ணம் அல்லது பித்தம் 
அதிகரித்து , ஸந்நிபாதத்தினால் உண்டாகும் ஒருவித மூர்ச்சாரோகம் . 

5. மதம் -- வெறி ( மாதவகான் முதலியவர்களால் மதரோகம் , 
என்று தனிப்பட ஒரு ரோகம் வாதாதிதோஷங்களால் ஸட்பவிப்ப 
தாகக் கூறப்படவில்லை. 

பிறகு வரும் மதாத்படத்தில் இது சேர்க் 
கப்படுகிறது .) 


48 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி 7 


பாதத்தினால் ஒன்றும் , இரத்தத்தினால் ஒன்றும் , 1 மதுபானத்தினால் 
மற்றொன்றும் , விஷவேகத்தினால் வேறொன்றும் உண்டாகும் . 33 . 

மதாத்யயம் முதலியன: - மதாத்யயம் 2 என்கிற ரோகம் தனித் 
தனி தோஷத்தினால் ஒவ்வொன்றும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் 
ஆக நான்கு வகைப்படும் . பரமதம் , 3 பாநாஜீர்ணம் 4 , பாதவிப்ரமம் , 5 
பாநாத்யயம் 6 இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமேயாம் . 343 . 
தாஹரோகம் : - 

தாஹம் என்கிற காங்கை இரத்த - பித்த ஸம் 
பந்தத்தினாலும் , இரத்தத்தினாலும் , நாவறட்சியினாலும் , கேவல பித் 
தத்தினாலும் , தாதுக்கள் க்ஷணிப்பதாலும் , மர்மஸ்தானங்களில் அடி 
படுவதாலும் , வயிற்றில் இரத்தம் பொசிந்து நிரம்புவதாலும் ஆக ஏழு 
காரணங்களால் உற்பத்தியாகின்றன . 35 , 36 . 

உன்மாதம் : - மூன்று தோஷங்களால் தனித்தனியே ஒவ் 
வொரு உன்மாதமும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , விஷப்பிரயோகத் 
தினால் ஒன்றும் , மனநோய்களால் மற்றொன்றும் ஆக ஆறு உன் 
மாத ரோகங்கள் உண்டு , 37 . 

1. இரத்தமதம் - இரத்தத்தைக் குடிப்பதா லுண்டாகும் வெறி . 

2. மிதமிஞ்சிய மதுபானத்தினால் உண்டாகும் ரோகம் மதாத்ய 
யம் எனப்படும் . 

3. கபம் மிகவும் அதிகரித்து, ருசிகளை யறியவல்லமையற்று . 
சோம்பலும் மேலிட்டு, மலமூத்திரங்கள் பந்தகமடைந்து, சரீரம் 
டளுவாயிருப்பதுடன் லந்திகளிலும் தலையிலும் ஸஹிக்கக்கூடாத 
நோயுண்டானால் , அந்த மதம் பரமதம் எனப்படும் . 

4. பானம் பண்ணிய மது ஜீர்ணமாகாமல் பொறுக்க முடியாத 
வயிற்றுப் பொருமலும் , வாந்தியும், தொண்டையில் எரித்தலும் , உண் 
டானால் அது பாநாஜீர்ணம் எனப்படும் . 

5. இருதயம் , தொண்டை , மற்றும் பல அவயவங்கள் இவற் 
றில் அழற்சியும் , மூக்கு முதலான அவயங்களிலிருந்து கபம் அதிக 
மாய் பெருகுவதும் , மூர்ச்சையும் , வாந்தியும் , ஜ்வரமும் , தலைநோயும் , 
மத்ய ஸம்பந்தமான உணவு வகைகளில் வெறுப்பும் உண்டாக்கும் 
வியாதி பாகவிப்ரமம் என்று கூறப்படும் . 

6. பாதாத்யயம் என்கிற பிணி மாதவரி தாகம் முதலியவற் 
றில் தனியாகக் கூறப்படவில்லை . ( பெரும்பாலும் பாநாத்யயம் 
என்பது மதாத்யயத்தினால் நேரிடக்கூடிய அபாயகரமான ஒருவகை 
நிலைமையாகும் .) 


அத்தி - 7. ) 


பூர்வகண்டம் 


49 


வாத 


பூதோன்மாதம் : --பூதோன்மா தம் இருப்பது விதம் ; தேவர் , 
அஸுரர் , கந்தர்வர் , கின்னரர் , யக்ஷர் , பித்ருதேவதைகள் , குரு 
சாபம் , பிரேதம் , 1 குஹ்யகர், 2 வருத்தர் , ஜித்தர் , பூதங்கள் , பிசாசங் 
கள் , ஜலதேவதைகள் , நாகங்கள் , பிருஹ்ம ரக்ஷஸ்ஸுகள் , இராக்ஷஸர் , 
கூஷ்மாண்டதேவதை , 3 ஏவலெனப்படும் க்ருத்யை , வேதாளம் 
இவற்றால் பூதோன்மாதங்கள் இருப்பதும் உண்ட -கின்றன . 38-391 . 

அபஸ்மாரம் : -- அபஸ்மாரம் 4 வாத பித்த கபங்களாலும் , ஸந்தி 
பாதத்தினாலும் ஆக நான்கு காரணங்களால் உண்டடாகின்றது , 401 . 
ஆமவாதம் : -கீல்வாயு எனப்படும் 

ஆமவாதரோகமும் 
பித்த கபங்களாலும், ஸந்நிபாதத்தினாலும் ஆக நான்கு விதமாய் உற் 
பத்தியாகின்றது . 411 . 

சூலை : - சூலையென்னும் வயிற்றுநோய் எட்டுவி தம் ; அவை வாத 
பித்த கபங்களால் ஒவ்வொருவிதமும் , த்வந்த்வ தோஷங்களால் 5 
மூன்றுவி தமும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , ஆமதோஷத்தினால் 6 
ஒன்றும் ஆக எண்வகைப்படும் . 42 , 

பரிணாமசூலை முதலியன --உணவு ஜீர்ணமாகுங்கால் உண்டா 
கிற சூலை பரிணாமசூலை யெனப்படும் ; இதுவும் ஸாதாரண சூலைக் 
குண்ட காரணங்களாலேயே எட்டுவிதமாய் உற்பத்தியாகின்றது ; 

1. பிரேதம்-- ஒருவன் அபரிமிதமான பாபங்களைச் செய்து இற 
ந்தபின் , உத்தரக்ருத்யங்கள் அவனுக்கு நடவாமற்போனால் , நரகானு 
பவம் செய்து முடிந்த பிறகும் நல்ல ஜன்மமுமில்லாமல் , மோக்ஷமு 
மடைய முடியாமல் தவிக்க நேரிடும் ; அதன் பெயர் பிரேதம் . 

2. குஹ்யகர் - நிதிகளைக் காக்கும் பூதங்கள் . 

3. கூஷ்மாண்ட தேவதை -சிவனுடைய பிரமதகணத்தில் 
இருக்கும் கூஷ்மாண்டம்போன்ற வயிற்றையுடைய பூதங்கள் . 

4. அபஸ்மாரம்- காக்கைவலி . 

5. வாதபித்தம் , வாதகபம் , பித்தகபம் என்றவாறு இரட்டைப் 
பட்ட தோஷங்கள் த்வந்த்வங்கள் எனப்படும் . 

6. ஆமதோஷம் - இதைப்பற்றி 40 - வது பக்கத்தில் டிப்பணி 
யில் 2 - என்று குறிப்பிட்டிருப்பதைப் பார்க்க . 

4 


டான 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி 7 


மேலும் அன்னத்ரவசூலை , ஜ்வர பித்தசூலை ) என்கிற இவ்விரண்டும் 
ஒவ்வொரு விதமேயாம் . 43 , 44 . 

உதாவர்த்தம் : -- உதாவர்த்தம் 3 என்னும் ரோகம் பதின்மூன்று 
வகைப்படும் ; அவற்றுள் பசியை அடக்குவதால் உண்டாவது ஒன்று ; 
நாவறட்சியை அடக்குவதால் ஏற்படுவது இரண்டாவது ; நித்திரை 
யைத் தடுப்பதால் உற்பத்தியாவது மூன்றாவது ; ச்வாஸத்தை நிக்ர 
ஹம் செய்வதால் ஸம்பவிப்பது 

நான்காவது ; மேலோங்கி வரும் 
வாந்தியை அடக்குவதால் ஜனிப்பது ஐந்தாவது ; தும்மலைத் தடுப்ப 
தால் உண்டாவது ஆறாவது ; 

கொட்டாவியை அடக்குவதால் 
நேரிடுவது ஏழாவது ; ஏப்பமென்னும் தேக்கெறிவைத் தடுப்பதால் 
உற்பத்தியாவது எட்டாவது ; கண்ணீரை அடக்குவதால் ஏற்படுவது 
ஒன்பதாவது ; சுக்ரத்தை அடக்குவதால் ஸம்பவிப்பது பத்தாவது ; 
மூத்திரத்தைத் தடுப்பதால் உண்டாவது பதினொன்றாவது ; மலத் 
தைக் கட்டுவதால் ஜனிப்பது பன்னிரண்டாவது ; அபாநவாயுவை 
அடக்குவதால் உற்பத்தியாவது பதின்மூன்றாவது ; 4 இந்த உதாவர்த் 

1. பத்தியமும் அபத்தியமுமான உணவுகளைக் கலந்துண்பதால் 
ஆஹாரம் ஜீர்ணமான பிறகோ , ஜீர்ணமாகும்போதோ, ஜீர்ணமாகாம 
லிருக்கையிலேயோ எந்த சூலை உண்டாகிறதோ அது அன்னத்ரவ 
லை எனப்படும். 

2. ஜ்வரம் விசேஷமாய் அடித்து , அதனால் குடலில் பித்தம் 
அதிகரித்து உண்டாகும் சூலை ஜ்வரபித்தசூலை என்று சொல் 
லப்படும் . ( மா தவநிதாநம் முதலிய நூல்களில் இந்த சூலை குறிப் 
பிடப்படவில்லை . ) 

3. குடலுக்கும் , துவாரமுள்ள மூத்திரநாளம் முதலிய மற்ற 
அவயவங்களுக்கும் இயற்கையில் அமைந்துள்ள கீழ் நோக்கிச் செல் 
லும் அசைவு இயற்கைக்கு மாறாக மேல்நோக்கி அசையத் தலைப்படு 
வதால் உண்டாகும் ரோகம் உதாவர்த்தம் என்று கூறப்படுகிறது . 
குடலுக்கு இயற்கையான நெளியுந்தன்மை ஆவர்த்தம் ( Peristaltic 
motion ) என்றும் , மேல் நோக்கி யுண்டாகும் அவ்வசைவு உதாவர்த் 
தம் என்றும் கருதப்படுகிறது . 

4. பசி , தாஹம் , மல மூத்திர விஸர்ஜனத்தின் நிமித்தம் உண் 
டாகும் உணர்ச்சி முதலியவை வேகங்கள் எனப்படும் . 


1 


அத்தி -7 .) பூர்வகண்டம் . 

51 
தங்களுள் இறுதியிற் கூறிய மூன்றும் பல தீங்குகளுக்குக் காரண 
மான உபத்திரவங்களை யுண்டுபண்ணக் கூடியவையாகும் . - 45-48 . 

ஆநாஹழம் உரோக்ரஹழம் : - வயிற்றுப் பொருமலெனப்படும் 
ஆநாஹரோகம் இருவகைப்படும் ; அவற்றுள் குடலில் பக்வாசயம் 
என்கிற பாகத்தில் உற்பத்தி :பாகும் பொருமல் ஸாதாரண ஆசாஹம் 
என்றும் , இரைப்பை பென்கிற ஆமாசயத்தில் உண்டாவது பிரத்யா 
நாஹம் என்றும் கூறப்படும் . மாரடைப்பு என்னும் உரோக்ரஹ 
ரோகம் 1 ஒரே விதம் . 49 . 

ஹ்ருத்ரோகம் : - இருதயத்தைப் பற்றிய ரோகம் ஐந்துவிதம் ; 
அவற்றுள் வாத பித்த கபங்களால் மூன்று , ஸந்நிபாதத்தினால் 
ஒன்று 2 , கிருமிகளால் ஒன்று ஆக ஐந்து வகையாம் . 50 . 

உதரரோகம் : -- உதாரோகம் எண்வகைப்படும் ; 3 அவற்றுள் 
வாத பித்த கபங்களால் மூன்று , ஸர் பொதத்தினால் ஒன்று , வயிற் 
றில் ஒருவித சீர் சேருவதால் மற்றொன்று , மண்ணீரல் என்னும் 
ப்லீஹம் வீங்குவதால் ஒன்று , குடலில் முள் முதலியவை சேர்ந்து 
அவற்றால் குத்தப்பட்டு துவாரம் உண்டாய் விடுவதால் ஒன்று , மலபந் 
தத்தினால் ஒன்று ஆக எட்டு விதம் . 51 ) . 

தன்மம் : - குன்மரோகம் வாத பித்த கபங்களால் மூன்றும் , 
த்வந் தவதோஷங்களால் மூன்றும் , ஸந்திபாதத்தினால் ஒன்றும் , இரத் 
தத்தினால் ஒன்றும் 4 ஆக எட்டு விதமாகும் . 524 . 

1. உரோக்ராற்றம் -- ச்வாஸகாளத்தில் உண்டாகும் ஒருவித 
வாதரோகம் . மாதவகானால் இது குறிப்பிடப்படவில்லை . ஆனால் 
உரோகாதம் என்று மற்றொரு வியாதி அங்கு குறிக்கப்படுகிறது . 

2. ஸந்நிபாதத்தினால் ஒரு ஹ்ருத்ரோகம் உண்டாவதாக 
ஸுச்ருதரால் கூறப்படவில்லை . 

3. உதரம் - ஹேதாரோகம் ; [ வயிற்றுக்குள் குடலுக்கு 
வெளியில் நிணநீர் சுரந்து வயிறு மிகவும் ஊதியிருப்பதாகக் காணப் 
படுங்கால் அது ஜலோதரம் என்று சொல்லப்படும் . 
இடது பக்கத்திலுள்ள மண்ணீரல் வீங்குவதால் ப்லீஹோதாம் என் 
கிற வியாதி உண்ட வது போல் , வலது புறத்தில் கல்லீரல் என்கிற 
யக்ருத் வீங்குவதால் பக்ருத்தாலீ என்கிற கல்மந்தரோகம் உண் 
டாகின்றது .) 

4. இரத்த குன்மம்- இந்த ரோகம், ஸ்த்ரீகளுக்கு மாதவிடா 
யில் ஏற்படும் கோகாறுகளால் கருப்பையினுள் உண்டாகின்றது ; 


வயிற்றின் 


59 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -7. 


முத்பாகாதம் : - நீரடைப்பு என்கிற மூத்ராகாதரோகம் பதின் 
மூன்று வகைப்படும் ; அவற்றுள் வாதகுண்டலிகா என்பது முதலா 
வது ; இரண்டாவது வாதாஷ்டீலா ; மூன்றாவது வாதவஸ்தி ; 
மூத்ராதீதம் நான்காவது ; மூத்ா ஜடரம் ஐந்தாவது ; மூத்ரக்ஷயம் 
ஆறாவது ; ஏழாவது மூத்ரோத்ஸங்கம் ; எட்டாவது மூத்ரக்கிரந்தி ; 
ஒன்பதாவது மூத்ரசுக்ரம் ; மலாகாதம் பத்தாவது ; மூத்ரஸாதம் 
பதினொன்றாவது ; உஷ்ணவாதம் பன்னிரண்டாவது ; வஸ்திகுண் 
டலிகா பதின்மூன்றாவதாம் ; 1 இவற்றுள் இறுதியிற் கூறிய மூத்திர 
ரோகங்கள் மூன்றும் மிகவும் கொடியவையாகும் . 53-56 . 
ஆகவே ஸ்த்ரீகளுக்கே இவ்வியாதி உண்டாகக் கூடுமேயன்றி புருட 
ருக்கு உண்டாகாதென்று கூறப்படுகிறது ; ஏழு தாதுக்களில் ஒன் 
றான இரத்தம் ஒருவாறு விகாரமடைவதால் புருடருக்கும் வயிற்றில் 
இரத்த குன்மம் உண்டாகக் கூடுமென்று சிலரது கொள்கை . 

1. ( 1 ) வஸ்தியெனப்படும் மூத்திரப்பையினுள் வாயு பிரகோப 
மடைந்து அப்பையின் உட்புறத்திலேயே ஸஞ்சரிப்பதால் மூத்திரம் 
அடிக்கடியும் வெகு சொற்பமாகவும் வெளிவருமாயின் அது வாத 
குண்டலிகா எனப்படும் . ( 2 ) வாயுவானது வஸ்தியையும் , 
மார்க்கத்தையும் அடைத்து , வஸ்தியில் பொருமலை யுண்டாக்கி வீங் 
கச் செய்தால் அது அஷ்டீலா எனப்படும் ; ( கூழாங்கல் எனப்படும் 
அண்ட வடிவமான ஒருவித வழுக்கைக் கல் வட தேசத்தில் அஷ்டீலா 
என்று முன்னால் வழங்கப்பட்ட தாம் ; அவ்விதக் கல்லைப் போலவே 
இவ்வீக்கமும் காணப்பட்டதால் இதற்கும் அஷ்டீலா என்று பெய 
ரிடப் பெற்றது ). ( 3) மூத்திரவேகத்தை அடக்குபவனுக்கு வஸ்தியி 
னுள் வாயு பிரோகோபித்து அப்பையின் துவாரத்தை அடைத்து 
விடுவதால் சிலருக்கு மூத்திரம் வெளிவர முடியாமற் போய்விடும் ; 
அந்த ரோகம் வாதவஸ்தி எனப்படும். ( 4 ) மூத்திரத்தை அடக்கு 
வதால் சிலருக்கு மூத்திரம் வேகமாய் வெளிவராமல் வெகு மந்தமாய் 
வருமானால் அது மூத்திராதீதம் எனப்படும் . (5 ) மூத்திரவேகத்தை 
அடிக்கடியும் தடுப்பதால் வஸ்தியின் கீழ் துவாரம் அடைப்பட்டு வஸ்தி 
யில் பொருமலுண்டாய் அவ்வவயவம் நாபிக்கு மேல் கிளம்பினால் 
அது மூத்ர ஜடரம் என்று கூறப்படும் . ( 6 ) சரீரவறட்சியுடன் பலம் 
குன்றியவனுக்கு வஸ்தியில் வாயு பித்தம் இரண்டும் பிரகோபித்து 
மூத்திரத்தை வற்றச் செய்தால் அது மூத்ரக்ஷயம் எனப்படும் . ( 7) 
வஸ் தியிலோ , காளத்திலோ, லிங்கத்தின் முனையிலோ பிரகோப 
மடைந்த வாதத்தினால் மூத்திரம் தடைபடுவதுடன் 

இரத்தமும் 


பூர்வகண்டம் . 


53 


முத்ர கருச்சிரம் :--- நீர்ச் சுருக்கெனப்படும் மூதர்க்ருச்சிரம் எட்டு 
விதம் ; அவற்றுள் வாத பித்த கபங்களால் மூன்று விதமும், ஸந்நி 
பாதத்தினால் நான்காவதும் , சுக்ரத்தினால் ஐந்தாவதும் , 1 மலபந்தத் 
தினால் 2 ஆறாவதும் , அபிகாதத்தினால் 3 ஏழாவதும் , அச்மரீ என் 
கிற கல் அடைபடுவதால் எட்டாவதும் உண்டாகிறது . 57 , -58 . 


( 8 ) 


1 


, 


மூத்திரத்தோடு வந்தால் அது மூத்ரோத்ஸங்கம் எனப்படும் . 
வஸ்தியின் அடித்துவாரத்தில் உருண்டை வடிவாக ஒரு கிரந்தி உண் 
டாய் திடீரென்று மூத்திரத்தைத் தடுத்தால் அது மூத்ரக்கிரந்தி 
எனப்படும் . ( 9 ) மூத்திரத்துடன் ரேதஸ் கலந்து வருவதால் சாம்பல் 
கலந்ததுபோல் மூத்திரம் வெளியாகும் ; அது மூத்ரசுக்ரம் எனப் 
படும் . (10 ) மலத்தின் வேகத்தைத் தடுப்பவனுக்கு உதாவர்த்த 
ரோகம் உண்டாய் , அதன் மூலமாய் மூத்திரத்திலும் மலத்திற்குண் 
டான நாற்றம் முதலியது தோன்றும் ; அது மலாகாதம் என்று 
வழங்கப்படும். ( 11) வாயுவினால் பித்தமாவது கபமாவது இரண்டு 
மாவது இறுகிப்போய் , மூத்திரம் மஞ்சள் நிறமாகவோ வெண்மை 
யாகவோ சென்னிறமாகவோ எரித்தலுடன் வெளி வந்தால் அது 
மூத்ரஸாதம் என்று சொல்லப்படுகிறது . ( 12 ) மிதமிஞ்சின சரீர 
வுழைப்பினால் பிரகோபமான. பித்தம் வஸ் திபை யடைந்து, மஞ்சள் 
நிறமாகவும் இரத்தம் கலந்ததுமாய் மூத்திரத்தை கஷ்டத்துடன் 
எரித்தலை யுண்டாக்கி வெளிப்படுத்தினால் அது உஷ்ணவாதம் 
எனப்படும் . ( 13) வெகு வேகமாய் ஓடுவது முதலிய ஆயாஸ் கரமான 
காரியங்களால் திடீரென்று வஸ்தி . இடம் புரண்டு கர்ப்பத்தைப் போல் 
நாபிக்குமேல் தூக்கிக்கொண்டு நின்றால் அது வஸ் திகுண்டலிகா 
எனப்படும் . 

1. ஏதேனும் தோஷத்தால் விகாரமடைந்த ரேதஸ்ஸானது 
மூத்திரநாளத்தினுள் வந்து தங்கியிருந்து மூத்திரத்திற்குத் தடையை 
யுண்டுபண்ணி , வஸ்தியிலும் லிங்கத்திலும் வலியைத் தரும் . 

2 . மலமானது மலாசயத்தில் சிக்கிக்கொண்டு , மேன்மேலும் 
அவ்விடத்திலேயே விருத்தியாவதால் , மலாசயத்திற்கு எதிரில் 
வெகு அருகிலுள்ள மூத்திராசயமும் தாக்கப்பட்டு , மூத்திர நாளம் 
அதனால் சிறிது அடைபட்டு மூத்ரக்ருச்சிரம் உண்டாகும் . 

3 . ஏதாவது அடிபட்டு , சல்லியம் ஏதேனும் உட்புகுந்து மூத்திர 
மார்க்கத்தில் தடையை யுண்டுபண்ணுமாயின் அபிகா தஜ மூத்ர 
க்ருச்சிரம் உற்பத்தியாகும் . 


154 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி . 7 


அச்மரீ : - அச்மரீரோகம் 1 நான்கு விதம் ; அவற்றில் வாத பித்த 
கபங்களால் மூன்றுவித அச்மரீ ரோகங்களும் , சுக்ரத்தினால் மற்றொரு 
அச்மரீ ரோகமும் உண்டாகும் . 59 . 

மேஹம் அல்லது பிரமேஹ்ம்: --மேஹரோகம் இருபது வகைப் 
படும் ; அவையாவன : - இக்ஷமேஹம் , ஸுராமேஹம் , பிஷ்ட 
மேஹம் , ஸாந்த்ரமேஹம் , சுக்ரமேஹம் , உதகமேஹம், லாலாமேஹம் , 
சீதமேஹம் , வகைதாமேஹம் , சமைர்மேஹம் , மாஞ்ஜிஷ்டமேஹம் , 
ஹாரித்ரமேஹம் , நீலமேஹம் , இரத்தமேஹம் , கிருஷ்ணமேஹம், ஷார 
மேஹம் , ஹஸ்திமேஹம் , வஸாமேஹம் , மஜ்ஜாபோஹம் , மதுமேஹம் 
என்பவையாம் ; 2 இவற்றுள் இக்ஷமேஹம் முதல் சநைர்மேஹம் 
வரையிலுமுள்ள பத்துமேஹங்களும் கபத்தினாலும் , மாஞ்ஜிஷ்டமேஹம் 
முதல் ஷாரமேஹம் வரையிலுமுள்ள ஆறும் பித்தத்தினாலும் , மற்ற 
நான்கும் வாதத்தினாலும் உற்பத்தியாகின்றன . 60-62) . 
1 . 

வாயுவானது வஸ்தி முதலிய மூத்திர மார்க்கங்களிலுள்ள 
கப பித்தங்களையும் , மூத்திரத்தின் திரவ பாகத்தையும் , சுக்ரத்தையும் 
சோஷணம் செய்வதால் மணல்களைப் போன்ற சில கடின பதார்த்தங் 
கள் உண்டாகும் ; அவை அச்மரீ என்று சொல்லப்படும் ; மணல் 
களைப்போன்ற இப் பதார்த்தங்கள் சிறிய பருக்காங்கற்களைப் போல் 
இருந்தால் அவை 

‘ சர்க்கரா 

எனப்படும் : 
2. மேஹரோகத்தில் மூத்திரமானது நிறம் , மணம் , சுவை 
முதலியவைகளால் இக்ஷரஸம் முதலியவற்றிற்குச் சமானமாயிருந்தால் 
அததற்குத் தகுந்த பெயரால் அந்தந்த பேஹரோகமும் வழங்கப்படு 
கிறது . இ.கருப்பஞ்சாறு ; ஸுரா- கள் ; பிஷ்டம் - அரிசி முத 
லியவற்றின் மாவு ; ஸாந்த்ரம் - தோய்ந்து போன பால் முதலியதைப் 
போன்றது ; சுக்ரம் - ரேதஸ் ; உதகம் - ஜலம் ; லாலா -உமிழ்நீர் ; சீதம் -- 
வெகு குளிர்ந்தது ; கதா-பருக்காங்கல் அல்லது பணல் ; சதைர் 
மேஹம் வெகு சிறிய அளவில் அடிக்கடியும் போகும் மூத்திரரோகம் ; 
மஞ்ஜிஷ்டை ஓர் சாயமிடும் வேர் ; ஹரித்ரா-பஞ்சள் ; நீலம் - நீலநிறம் 
அல்லது நீலியைப் போன்றது ; ரக்தமேஹம் - இரத்த நிறமானதும் 
இரத்தத்துடன் கூடியதுமான மேஹம் ; கிருஷ்ணம் - மிகவும் கறுப் 
பானது ; க்ஷாரம்- உப்பு முதலிய சில காரட்பொருள் ; ஹஸ் திமேஹம் 
யானையைப்போல் அதிகமாக மூத்திரம் வெளிவிடுதல் ; வஸா-மாம்ஸம் 
கழுவிய நீர் போன்றது ; மஜ்ஜா-மஜ்ஜை. யென்னும் எலும்புக்குள் 
ளடங்கிய ஓர் தாது ; மது- தேன் . 


55 


பூர்வகண்டம் . 


அத்தி -7 .) 


ஸோம் ரோகம் : -ஸ்த்ரீகளுக்கு சில ஸமயம் கருப்பையிலிருந்து 
வெண்ணிற திரவம் வெளிவருவதுண்டு ; அவ்வித மேஹரோகம் 
" ஸோமரோகம் என்று சொல்லப்படும் ; இது 1 ஒரே விதமாம் . 63 . 

பிரமேஹ பிட்கைகள் : - பிரமேஹபிடகை 2 பத்துவிதம் ; அவை 
யாவன : -- சராவிகா, கச்சபிகா, புத்ரிணீ , விந்தா , அலஜீ , மஸுரிகா , 
ஸர்ஷபிகா , ஜாலிநீ , விதாரிகா , வித்ரதி என்பவையாம் ; 3 இவை 
மேஹரோகத்திற்கு உபத்திரவங்களாய் உண்டாவதியல்பு . 64 ) . 

மேதோ ரோகழம் சோதையும் : -- மேதோ விருத்தி 4 யென் 
னும் அதிஸ்த்தூலரோகம் ஒரே விதம் , சோபம் அல்லது சோதை 
என்கிற நீர்க்கோவை ஒன்பது வகையாம் ; அவற்றுள் தனித்தனி 
தோஷத்தினால் உண்டாவது மூன்று ; த்வந்த்வதோஷங்களால் உண் 
டாவது மூன்று ; ஸந்நிபாதத்தினால் ஒன்று ; அபிகாதத்தினால் ஒன்று ; 
விஷ ஸம்பந்தத்தினால் மற்றொன்றாம் . 65 ,. 

விருத்தி , அண்டவிருத்தி , கண்டமாலை , கண்டாலஜீ: -- விருத்தி 
ரோகம் ஏழுவிதம் ; அவற்றுள் வாதம் , பித்தம் , கபம் இவற்றால் மூன் 

கூறப்படவில்லை . ஆனால் 
கிர்ணயலாகரா அச்சுக்கூடத்தில் வெளியாகவிருக்கும் 

மார 

ா தவநிதாபத் 
தின் இறுதியில் அனுபந்தத்தில் இந்த ரோகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
பாவ ப்ரகாசம் முதலிய சில கிரந்தங்களிலும் இது குறிப்பிடப் 
பட்டுளது . 

2. பிரமேஹ பிடகை: - மேஹரோகிகளுக்குண்டாகும் இரா 
ஜப் பிளவை என்னும் சிலந்தி . 

3. சாரவிகா --சராவம் என்றால் அகல் எனப் பொருள் . அதைப் 
போன்றது சராவிகா ; கச்சபிகா - ஆமையைப்போன்றது; புத்ரிணீ- 
சுற்றிலும் சிறிய கொப்புளங்களுடன் கூடிய பிளவை ; விததா- வெகு 
ஆழமுள்ளதும் விசேஷ 

வலியுண்டுபண்ணுவதுமான 
அலஜீ - பல பருக்களுடன் கூடியதும், வெளுப்பும் சிவப்புமான 
வர்ண முடையதும் , வெகு துன்பந் தருவதுமான சிலந்தி ; மஸு 
ரிகா - கடலைகளுக்கு ஒப்பானது ; ஸர்ஷபிகா - வெண் கடுகுக்குச் சமா 
னமாயிருப்பது; ஜாலிநீ - வரிசையாய் வீங்கியெழும்பிய மாம்ஸஜாலங் 
களுடன் 

கூடியது; விதாரிகா - நிலப்பனங்கிழங்குக்கு ஒப்பானது ; 
வித்ரதி --- விப்புரு தியென்று வழங்கப்படும் சீழ்க்கட்டி , 

4. கொழுப்பு மிகவும் அதிகரிப்பதால் உண்டாகும் ரோகம் 
மே தா விருத்தி எனப்படும் . 


பிளவை ; 


56 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி - 7 


றும் , இரத்தித்தினால் ஒன்றும் , மேதஸ் என்னும் கொழுப்பினால் ஒன் 
றும் , மூத்திரத்தினால் ஒன்றும் , குடலிறக்கத்தினால் ஒன்றும் உண்டா 
கின்றன .1 அண்டவிருத்தி என்பது ஒரே விதம் . கண்டமாலை , 
கண்டாலஜீ என்கிற ரோகங்களும் ஒவ்வொரு விதமாம் . 66-673 . 

கிரந்தி : - கிரந்தி 2 என்னும் வியாதி ஒன்பது விதம் ; அவற்றுள் 
மூன்று தோஷங்களால் மூன்றுக் கிரந்திகளும் , இரத்ததோஷத் 
தினால் ஒன்றும் , விரைகளின் 3 தோஷத்தால் ஒன்றும் , மேதோ 
தோஷத்தினால் + ஒன்றும் , விரணத்தினால் ஒன்றும் , அஸ்த்தி தோ 
ஷத்தால் ஒன்றும் , மாம்ஸதோஷத்தினால் ஒன்றும் உண்டாகின் 
றன . 681 . 

அர்புதம் , யானைக்கால் : - அர்புதரோகம் 5 ஆறுவி தம் ; வாதார்பு 
தம், பித்தார்புதம், கபார்புதம், மாம்ஸார்புதம் , மேதோர்புதம் , இரத் 

1. விருத்தி- அண்டம் என்கிற பீஜம் பருத்துப்போவது . 
[ மூத்திரவேகத்தை அடக்குபவனுக்கு அண்டத்தில் அவ்விதத் 
திரவம் ஒன்று சேர்ந்து மூத்திர விருத்தி உண்டாகும் . அண்ட 
விருத்தி யென்று தனியாக ஒரு விருத்திரோகம் மாதவகரன் முதலி 
யவர்களால் கூறப்படவில்லை . கழுத்துக்கு மேல் சில விரணங்கள் 
வரிடை 

சையாக உண்டாவதுண்டு ; ச்வாஸாசய ஸம்பந்தமான கழலைபோக 
முள்ளவருக்கு இவ்வித கட்டிகள் முக்கியமாய் உற்பத்தியாகும் ; 
இவை ‘ கண்டமாலை என்று சொல்லப்படுகின்றன . ஒரு கட்டி உண் 
டாய் அது உடைந்து போய் ஆறிய பிறகு அதன் பக்கத்தில் மற்றொ 
ன்று உண்டாவது கண்டாலஜீ எனப்படும் . இதற்கே அபசீ" என் 
றும் பெயருண்டு . ) 

2. கிரந்தி -மாம்ஸம் கொழுப்பு இவை முதலியவை கெட்டுப் 
போய் உண்டாகும் ஒருவித கடினமான கட்டி ; இரத்தக்கிரந்தி, 
விரணக்கிரந்தி , அஸ்த்திக்கிரந்தி , மாம்ஸக்கிரந்தி என்னும் கிரந்திகள் 
மாதவ நிதாகத்தில் கூறப்படவில்லை . 

3 . விரைகள் -காரிரத்தக்குழாய்கள் - அதிக வேலை செய்யும் 
சிலருடைய கை கால்களிலுள்ள விரைகள் பருத்து முடிச்சு கட்டிக் 
கொள்வது இயல்பு ; அவை விராக்கிரந்தி எனப்படும் . 

4. மேதஸ்-- கொழுப்பு ; கொழுப்பானது சிலருக்கு ஒவ் 
வொரு அவயவத்தில் அதிகமாகச் சேர்ந்து கட்டிகள் உண்டாகக் 
கூடும் ; அவ்விதக் கட்டிகள் மேதோகிரந்தி எனப்படுகின்றன . 

5. அர்புதம் -- புரை குழல். 


அத்தி -7 .] 


பூர்வகண்டம் , 


57 


எண் 


தார்பதம் என்பவையாம் . ச்லீபதம் என்கிற யானைக்கால் வாதஜம் , பித் 
தஜம் , கபஜம் என்று மூன்று விதமாம் . 69 . 

வித்ரதி : -வித்ரதி ! ஆறு விதம் ; அவற்றுள் வாத பித்த கபங்க 
ளால் தனித்தனியே மூன்று வித்ரதிகளும் , இரத்த தோஷத்தினால் 
ஒரு வித்ர தியும் , அடிபடுவதால் ஒரு விதமும் , ஸந்நிபாதத்தினால் ஒரு 
வித்ரதியுமாம் . 704 . 
விரணங்கள் : - விரணங்கள் 2 பதினைந்து 

விதம் . அவையா 
வன : -- வா தவிரணம் , பித்தவிரணம் , கபவிரணம் , இரத்தவிரணம் ; 
வாத பித்தவிரணம் , வாதச்லேஷ்மவிரணம் , பித்த கபவிரணம் , ஸந்தி 
பாதவிரணம் , வாதாக்த விரணம் , இரத்தபித்த விரணம் , கபரக்த விர 
ணம் , வாத பித்த ரக்தவிரணம் , வாத கப ரக்தவிரணம், பித்த கப ரக்த 
விரணம் , ஸந்நிபாத ரக்தவிரணம் என்பவையாம் ; இந்த விரணங்கள் 
யாவும் ஆகந்து கங்கள் , சாரீரங்கள் , சுத்தமானவை , அசுத்தமானவை 
என்று மீண்டும் நான்குவிதமாகப் பிரிக்கப்படுகின்றன . 71-75 . 
ஸத்யோவிரணம் : -- ஸத்யோவிரணம் 3 

வகைப்படும் ; 
1. வித்ரதி -- ஒரு விதமான சீழ்க்கட்டி ; இதையே விட்புருதி 
யென்று தமிழில் வழங்குகிறார்கள் . ( குடல் முதலிய உள் அவயவங் 
களில் உற்பத்தியாகும் வித்ரதிகளைத் தனியாகக் குறிப்பிட்டு அவை 
களை அந்தர் வித்ரதி என்று மா தவகரன் கூறியிருக்கிறார் .) 

2. விரணங்கள்- இவை , இரத்தம் முதலிய தாதுக்களில் 
தோஷங்கள் சேர்ந்து சரீரத்தில் தானாகவே உண்டாகக்கூடிய கட்டி 
முதலியன . 

3.) ஸத்யோவிரணம் - ஏதாவது அடிபடுவதால் உண்டாகும் 
விரணம் . இதில் அவிக்லுப்தம் என்றால் அவயவம் அறுபடாமல் உள் 
காயம்படுதல் ; விலம்பிதம் - சதைகள் அறுபட்டுத் தொங்கும் காயம் , 
சின்னம் -ஸாதாரணமாய் சிறிது அறுபடுதல் ; பின்னம் - கோடரி 
கொண்டு பிளக்கப்பட்டது போன்ற காயம் ; ப்ரசலிதம் - அவயவம் 
நெகிழ்ந்து போதல் ; க்ருஷ்டம் --சர்மம் வழுன்றுபோதல் ; வித்தம் 
ஆணி முதலியவற்றால் குத்தப்படுதல் ; நிபாதிதம் - அடித்து நசுக்கப் 
படுதல் . ( மா தவநி தாகத்தில் சின்னம் , பின்னம் , வித்தம் , கூதம், 
பிச்சிதம், க்ருஷ்டம் என்று ஆறுவிதமான ஸத்யோவிரணங்கள் கூறப் 
பட்டிருக்கின்றன . ) 


58 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி - 7 . 
அவையாவன : - அவிக்லுப்தம் , விலம்பிதம் , சின்னம் , பின்னம் , ப்ரச 
லிதம் , க்ருஷ்டம் , வித்தம் , பொதிதம் என்பவையாம் . 76 . 

கோஷ்ட பேதம் :-- கோஷ்ட பேதம் என்பது சின்னாந்திரம் , 
நிஸ் ஸ்ருதாந்திரம் என்று இருவகைப்படும் . 76 ) . 

அஸ்த்தி பங்கம் , தகித்த விரணம் : - அஸ்த்தி பங்கம் 2 எட்டு 
விதமாம் . 

அவையாவன : -- பக்கப்ருஷ்டம் , விதாரிதம் , விவர்த்திதம் , 
விச்லிஷ்டம் , திர்யக் க்ஷிப்தம் , அதோகதம் , ஊர்த்வகதம் , ஸந்தி பக்கம் 
என்பனவாம் . அக்னியினால் எரிக்கப்படுவதால் ப்லுஷ்டம் , விதக்த் 
தம் , துர்த்தக்த்தம் , ஸம்யக் தக்த்தம் என்று நான்குவி தமான விரணங் 
கள் உண்டாகின்றன . 77 . 

நாடீ விரணம் : - நாடீ விரணம், ஐந்து விதம் ; அவற்றுள் வாத 
பித்த கபங்களால் மூன்று நாடீ விரணங்களும் , ஸந்நிபாதத்தினால் ஒரு 
விரணமும் , சல்யத்தினால் ஒன்றும் உண்டாகின்றன . 78,79 . 

பகந்தாம் : -- பகந்தாம் 5 என்கிற குதத்துவாரத்திற்கு அருகில் 
உண்டாகும் பிளவை எண் வகைப்படும் ; அவற்றுள் வாயுவினால் உற் 

1. கோஷ்டம் - குடல் ; குடலுக்கு உண்டாகும் சிதைவானது 
கோஷ்டபேதம் என்று சொல்லப்படுகிறது ; அதில் குடல் அறுபடு 
மானால் சின்னாந் திரம் என்றும் , ஆஸாத்வாரம் முதலியவற்றின் மூல 
மாய் குடல் வெளியே சரிந்துபோமானால் பிஸ் ஸ்ருதாந்திரம் என் 
றும் கூறப்படுகிறது . 

2. அஸ்த்தி பங்கம் - எலும்பு முரிதல் . பக்கப்ருஷ்டம் - இடுப்பு 
முரிதல் ; விதாரிதம்- எலும்பு பிளந்துபோதல் ; விவர்த்திதம் - எலும் 
புகள் திரும்பிப்போதல் ; விச்லிஷ்டம் - நழுவுதல் ; திர்யக்க்ஷிப்தம் - 
குறுக்காகச் சாய்தல் ; அதோகதம் - மேலிருந்து கீழ்முகமாக நழுவுதல் ; 
ஊர்த்வகதம் - கீழிருந்து மேலே ஏறி விடுதல் ; ஸந்திபக்கம் - ஸந்தியில் 
ஒடிந்து அல்லது விலகிப் போதல் , 

3. ப்லுஷ்டம் -- கொப்புளிக்கச் செய்தல் ; விதக்த்தம் -- அதிகமாக 
எரிந்து போகுதல் ; துர் தக்த்தம் நன்றாக சுடப்படாமை; ஸம்யக்தக் . 
த்தம் -ான்றாக முறைப்படி எரிக்கப்பட்டது . 

4 . நாடீ விரணம்-நரம்புச் சிலந்தி என்பதைப் போல் புரையோ 
டும் விரணம் . 

5. பகந்தரம்.-- இதைத் தமிழில் பவுத்திரம் என்கிறார்கள் . 


அத்தி -7 .] பூர்வகண்டம் . 

59 
பத்தியாவது சதபோதகம் என்றும் , பித்தத்தினால் உண்டாவது 
‘ உஷ்ட்ரக்ரீவம் என்றும் , கபத்தினால் ஆவது பரிஸ்ராவீ என்றும் , 
வாத கபங்களால் உற்பத்தியாவது ருஜு என்றும் , வாத பித்தங் 
களால் உண்டாவது பரிக்ஷேபீ என்றும் , கப பித்தங்களால் உண்டா 
வது அர்சோஜம் அல்லது மூலபகந்தரம் என்றும் , ஆகந்துகமான 
பகந்தரம் உந்மார்க் என்றும் , ஸந்நிபாதத்தினால் 

உண்டாவது 
சங்காவர்த்தம் என்றும் வழங்கப்படுகின்றன . 80-813 . 

உபதம்சம் : -- மர்ம்ஸ்த்தானத்திலுண்டாகும் ‘ உபதம்சம் 2 என் 
கிற வியாதி வாத பித்த கபங்களால் தனித்தனியாக ஒவ்வொன்றும் ,.. 
ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , இரத்த தோஷத்தினால் ஒன்றும் ஆக 
ஐந்து விதமானது . 82 . 

சூக தோஷம் : -- சூக தோஷம் 3 என்னும் மர்மஸ்த்தானத்தி 
லுண்டாகும் விரணமானது இருபத்து நாலு விதமாம் ; அவையா 
வன : -- லிங்கார்சஸ் , க்ரந்திதம், நிவ்ருத்தம் , அவமந்தம் , ம்ருதிதம் , 
சதபோாகம் , அஷ்டீலிகா, ஸர்ஷபிகா , தவக்பாகம் , அவபாடிகா , மாம்ஸ 
பாகம் , ஸ்பர்சஹாநி , விருத்தமணி , உத்பவம் , மாம்ஸார்புதம் , புஷ் 

1. ( 1 ) சதபோதகம் - அனேக முகங்களுடன் கூடியதும் , நுரை 
போன்ற இரத்தம் வடிவதுமான விரணம் ; ( 2 ) உஷ்ட்ரக்ரீவம் - ஒட்டை 
யின் கழுத்தைப்போல் நீண்டு வளர்ந்த விரணம் ; ( 3 ) பரிஸ்ராவீ - அதிக 
மாய் சீழ் வடியக்கூடிய விரணம் ; ( 4 ) ருஜு.ஆஸன துவாரத்திற்கு 
முன்புறத்தில் குறுக்காக நீண்டு வளர்த் திருட்பது ; ( 5 ) பரிக்ஷேபீ - மீக 
வும் வலியுண் பெண்ணும் விரணம் ; (6 ) அர்சோஜம் . மூல முளையினால் 
நேரிடும் கட்டி ; ( 7 ) உந்மார் கீ - குதத்வாரத்தினுள் ஏதாவது சல்லியம் 
தாக்கி குதத்வாரச்சுவரில் துவாரம் ஏற்பட்டு உண்டாகும் சீழ்க்கட்டி ; 
( 8 ) சங்காவர்த்தம் - சங்கின் உட்பக்கத்துச் சுழிடைப்போல் இருப்பது . 
( மாதவநிதானத்தில் ருஜு , பரிக்ஷேபீ , அர்சோஜம் என்கிற ஸம்யோகஜ 
பகந்தரங்கள் மூன்றும் கூறப்படவில்லை .) 

2. உபதம்சம் -- லிங்கப்புற்று என்று சொல்லப்படுகிறது . 

3. சூக தோஷம் -- மர்மஸ்த்தானத்தில் உண்டாகும் ஒரு வகை 
யான மேஹவிரணம் ; இதில் இரத்தமும் விகாரமடைந்து தோலைப் பற் 
றிய சில மேஹப்படைகளும் உண்டாகும் ; சர்மத்தைப்பற்றி உண்டா 
கும் முள்ளுகளைப் போன்ற சில முளைகள் சூகங்கள் எனட்டடும் . 


60 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[அத்தி -7 


கரிகா , ஸம்மூடபிடகா, அலஜீ , இரத்தார்புதம் , வித்ரதி , கும்பிகா, தில 
காலகம் , நிருத்தப்ரகசம் , பரிவர்த்திகா 1 என்பவையாம் . 83-86 . 

1. ( 1 ) லிங்கார்சஸ் - மர்மஸ்த்தானங்களில் மூல முளைகளைப் 
போல் ஒன்றன்மேல் ஒன்றாக வளர்ந்து மிகத்துன்பமளிக்கும் முளைகள் ; 
( 2 ) க்ரந்திதம் - எப்பொழுதும் சூகம் என்கிற முளைகளால் லிங்கம் 
நிரம்பியிருக்கும் வியாதி ; (3 ) நிவ்ருத்தம்- அடிக்கடி யுண்டாவதும் 
மறைவதுமான சூக தோஷம் ; (4 ) அவமந்தப்- மிக வேதனை யுண் 
டாக்குபவையும் , வெகு நீண்டு எண்ணிக்கையில் அதிகமாயிருப்பவையு 
மான கொப்புளங்களைப் போன்ற சூகங்கள் ; இதையே அதிமந்தம் 
என்று மாதவகரன் ; (5) மருதிதம் - தினவெடுத்துத் தேய்ப்பதால் 
வீங்கிப்போய் விடும் சூகம் ; (6 ) சதபோநகம் - ஸூக்ஷ்மமான அனே 
க துவாரங்களுடன் கூடியது ; ( 7) அஷ்டீலிகா - சிறிதும் பெரிது 
மாய் நீண்டு வளர்ந்திருப்பது ; ( 8 ) ஸர்ஷபிகா- வெள்ளைக்கடுகு போன் 
றது ; ( 9 ) த்வக் பாகம் - எரித்தலுடன் கூடிய ஜ்வரத்தை யுண்டாக 

டாக்கும் 
சூகம் : ( 10 ) அவபாடிகா- லிங்கத்தின் மேல் பிளவுகளை யுண்டுபண்ணு 
வது ; (11 ) மாம்ஸபாகம் - மாம்ஸத்தைக் கெடுத்து நெகிழச் செய் 
யும் சூகம் ; ( 12 ) ஸ்பர்சஹானி - பரிசித்தால் உணர்ச்சி யில்லாத 
சூகம் ; ( 13 ) விருத்தமணி - மணியென்னும் முனையை மூடிவிடும் 
வியாதி : ( 14 ) உத்பவம் பயறுகள் போன்ற சூக தோஷம் : இதையே 
மாதவகரன் உத்தமா என்கிறார் ; ( 15 ) மாம்ஸார்புதம் - லிங்கத்தின் 
மாம்ஸம் கெட்டுப் போய் குழல்போல் உண்டாகும் விரணம் ; ( 16 ) புஷ் 
கரிகா- அனேகம் சிறிய கொப்புளங்களுடன் கூடிய தாமரைப் பூவின் 
தாதுபோன்ற கட்டி ; ( 17 ) ஸம்மூடபிடகா - சுணையுள்ள வஸ்துக் 
களால் தேய்க்கப்படுவதால் லிங்கம் வீங்கிப்போய் உண்டாகும் சூக 
தோஷம் ; ( 18 ) அல p- சிவப்பும் கறுப்புமான அனேக சிறிய விர 
ணங்களுடன் கூடியது ; ( 19 ) இரத்தார்புதம் - சிவப்பும் கறுப்புமான 
அனேக பெரிய கொப்புளங்களுடன் கூடிய ஸஹிக்கக்கூடாத வேதனை 
- யைத் தரும் சூகதோஷம் ; ( 20 ) வித்ரதி - அனேக வர்ணமான 
சீழ் இரத்தங்கள் வெளியாகும் கட்டி ; ( 21 ) கும்பிகா- நாவற் கொட் 
டைப்போல் கறுப்பாயிருக்கம் விரணம் ; ( 22 ) திலகாலகம் - மாம்ஸங் 
களைக் சறுக்கச்செய்து சிதறப்பண்ணும் வியாதி ; (23 ) நிருத்தப்ப 
கசம் - லிங்கத்வாரத்தை அடைத்துவிடும் சூக தோஷம் ; (24) பரிவர்த் 
திகா - மணியின் மேலுள்ள சர்மத்தை மடித்துத் தோலுடன் தோலாய் 
சுருக்கிவிடும் சூக தோஷம் . ( இவற்றுள் லிங்கார்சஸ் என்பதை மாத 
வகரன் உபதம்சரோகத்தில் சேர்த்திருக்கிறார் ; நிவ்ருத்தம் , அவ 
பாடிகா , விருத்தமணி , நிருத்தப்ரகசம் , பரிவர்த்திகா இந்த ஐந்தும் 


அத்தி - 7 ] 


பூர்வகண்டம் . 


61 | 


- 


குஷ்டழம் வெண்குஷ்டமும் : -- குஷ்டரோகம் பதினெட்டு வித 
மாம் ; அவற்றுள் வாதத்தினால் காபாலிகம் என்கிற குஷ்டமும் , பித் 
தத்தினால் உதும்பரம் என்பதும் , கபத்தினால் மண்டலம் விசர்ச்சிகா 
என்பவையும் , வாத பித்தங்களால் ருக்ஷஜிஹ்வமும் , வாத கடங்களால் 
விபாதிகா- வித்மம் - ஏககுஷ்டம் -கிடிபம் - அலஸம் என்பவைகளும் , கப 
பித்தங்களால் தத்ரு - பாமா - விஸ்போடம் - மஹாகுஷ்டம் சர்ம 
தளம் -புண்டரீகம் --சதாருகம் இவைகளும் , ஸந்நிபாதத்தினால் காகண 
மும் உண்டாகின்றன . சவித்ரம் என்கிற வெண்குஷ்டம் வாதஜம் , 
பித்தஜம் , கபஜம் என்று மூன்றுவிதம் , 87-90 . 

. 
மா தவநிதாகத்தில் இட்பிரகாணத்தில் கூறப்படவில்லை ; ஆகவே 
மாதவ நிதாநத்தின்படி சூக ரோகம் பதினெட்டு விதமேயாம் . ) 

1. ( 1 ) காபாலிகம் --சர்மமானது வறட்சியுடன் கறுஞ்சிவப் 
பான மண் ஓடுபோல் ஆய்விடுவது ; ( 2 ) உதும்பரம் - அத்திப்பழம் 
போன்றது ; ( 3) மண்டலம் - வெளுப்பும் சிவப்பும் நிகிநிகிப்புமுள்ள 
வீக்கம் போல் சிறிது மேலுக்குக் கிளம்பிய அடர்த்தியான படை ; (4 ) 
விசார்ச்சிகா- கறுப்பாயும் , தினவுள்ளதும் , ஒருவித நீர்ப்பொருள் பொ 
சிந்து கொண்டிருப்பதுமான படை ; ( 5 ) ருசு.ஜிஹ்வம் - சுற்றிலும் சிவ 
ந்து நடுவில் மேக வர்ணமுள்ள வெகு தடிப்பான குஷ்டம் ; இதை 
யே ருஷ்யஜிஹ்வம் என்றும் சொல்வர் ; (6 ) விபாதிக : - கை கால் 
களில் வெடிப்புகளை அதிகமாய் உண்டாக்குவது ; ( 7 ) வித்மம் - சொரி 
யும்போது வெளுப்பும் சிவப்புமான மெல்லிய தோல்களை உதிரச் 
செய்வதும், சுரைப்பூ போன்ற துமான படை ; இது பெரும்பாலும் 
மாரில் உண்டாகிறது . (8 ) ஏககுஷ்டம்- மீன்செதிள் போன்ற தாய் 
உடலெங்கும் பரவியிருக்கும் குஷ்டம் ; ( 9 ) கிடிபம் அல்லது கிடிமம் 
காய் காய்த்ததுபோல் கடினமும் கறுவலுமான படை ; ( 10) அலஸம் - 
தினவுடன் கூடிய சிவந்த கட்டிகளையுடைய படை ; ( 11 ) தத்ரு , 
படர் தேமல் எனப்படும் படை ; ( 12 ) பாமா - ஸாதாரண 
( 13 ) விஸ்போடம் - கொப்புளம் ; ( 14 ) மஹா குஷ்டம் - இது 
யில் சொன்ன எல்லா இலக்ஷணங்களுடன் கூடியது ; ( 15 ) சமர் தளம் 
தினவு வலிகளுடன் கூடிய சிவந்த கொப்புளங்களையுடைய விரணம் 
( 16 ) புண்டரீகம்- தாமரைப்பூ போன்றது ; ( 17 ) சதாருகம் - கறுஞ் 
சிவப்பான அனேக வர்ணங்களுடன் கூடிய அதிக எரித்தலைத் தரும் 
வியாதி ; ( 18) காகணம்- காக்கணம் பூவுக்கு ஸமான குஷ்டம் . 


சிரங்கு ; 


வரை 


1 : 6.3 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -7 . 


க்ஷத்ர ரோகங்கள் : - இவை அறுபது விதம் ; அவையாவன : -- 
சர்க்கரார்புதம் , இந்திரவ்ருத்தா, பதவிகா, விவ்ருதா, அந்த்ரால்ஜீ , 
வராஹதம்ஷ்ட்ரா , வல்மீகம் , கச்சபீ , திலகாலகம் , கர்தபீ , ரகஸா , யவ 
ப்ரக்யா , விதாரிகா , கதரம் , மஷகம் , நீலிகா , ஜாலகர்தபம் , இரிவேல்லீ, 
ஜதுமணி, குதப்ரம்சம் , அக்னிரோஹிணீ, ஸந்நிருத்தகுதம் , கோடம், 
கு.கேம் , அநுசயீ , பத்மிநீ கண்டகம் , சிப்பம் , அலஸம் , முகதூஷிகா, 
கா , வ்ருஷ்ணகச்சூ , கந்தம் , பாஷாண கர்தபூம் , ராஜிகா, வ்பங்கம் , 
விஸ்போடம் , மஸுரிகா என்பவைகளும் இவற்றின் பிரிவுகளு 
மாம் . 2 இவற்றுள் வயங்கமானது வாதஜம் , பித்தஜம் , கபஜம் , ரக்தஜம் 
என்று நாலுவிதம் ; விஸ்போடமானது வாத பித்த கபங்களால் தனித் 
தனியே மூன்றுவிதமும் , த்வந்த்வதோஷங்களால் மூன்றும் , இரத்தத் 
தினால் ஒன்றும் , பக்திபாதத்தினால் ஒன்றும் ஆக எண்வகைப்படும் ; 
மஸுரிகை.பானது மூன்று தோஷங்களால் தனித்தனியே மூன்று 
விதமும் , த்வந்த்வதோஷங்களால் மூன்றுவிதமும் , லக்பொதத்தி 
னால் ஒரு விதமும் , சர்மம் - இரத்தம் - மாம்ஸம்- மேதஸ் - அஸ்த்தி - மஜ்ஜா 
சுக்ரம் இந்த தாதுக்களை ஆச்ரயித்து ஏழு விதமும் ஆகப் பதினான்கு 
விதமாக உண்டாகின்றது ; இவை.பனைத்தும் சேர்ந்து அறுபது விதங் 
களாகின்றன : மேதஸ் என்கிற கொழுப்பு - அஸ்த்தி -மஜ்ஜா- சுக்ரம் 
இவற்றைப்பற்றிய மஸுரிகாரோகம் நான்கும் அஸாத்தியம் . 91-99 . 

1. காரணம் , குறிகள் , சிகித்ஸை முதலியவை எவற்றிற்கு 
அற்பமாயிருக்கின் றனவோ அவை த்ரரோகங்கள் எனப்படுகின் 
நன . புலி முதலிய கொடிய விலங்குகள் க்ஷத்ரமிருகங்கள் எனப் 
படுவதுபோல் , மிகத் தீய குணமுள்ள சர்க்கரார்புதம் முதலியவைகளும் 
த்ரரோகங்கள் என்று கூறப்படுவதாகவும் சிலரது கருத்து . 

2. ( 1 ) சர்க்கரார்புதம் - வாதம் கபம் இரண்டும் பிரகோபித்து 
மாட்ஸம் -வரை - ஸ்நாயு இவைகளை உலர்த்தியும் , அவற்றில் சீழ்க் 
கட்டிகளையும் , பளிங்குகளைப் போன்ற கட்டிகளையும் உண்டுபண்ணி 
துர்க்கந் தமான சீழ் முதலியவற்றை வெளிப்படுத்துமானால் 
சர்க்கரார்புதம் எனப்படும் . ( 2) இந்திரவ்ருத்தா- தாமரைக்கிழங்கு 
போன்ற ஒருவித சீழ்க்கட்டி ; இந்திரவித்தா என்றும் சொல்லப்படும் ; 
(3 ) டாளிகா - காதுகளுக்குச் சமீபத்தில் அதிக வேதனையை யுண்டு 
பண்ணிக்கொண்டு ,உற்பத்தியாகும் கட்டி ; (4 ) பழுத்த அத்திப்பழம் 
போன்றறப் அசன்ற முகத்துடன் கூடிய விரணம் விவ்ருதா 


அத்தி - 7. ] 


பூர்வகண்டம் 


63 


-என்று கூறப்படும் . (5 ) அந்த்ராலஜீ - அடி சிறுத்து மேல்பாகம் விசா 
-லித்து முகம் காணப்படாமல் உன்ன தமாகக் கிளம்பியதான அதிக 
சீழில்லாத கட்டி. ( 6 ) வராஹதம்ஷ்ட்ரா- இரத்த வர்ணமான வட்டத் 
துடன் கூடியதும், சர்மத்தை வேகச் செய்வதும் , கொடிய வேதனை 
யைத் தருவதுமான விரணம் . ( 7 ) வல்மீகம்-- கழுத்து , அக்குள் , 
துடையிடுக்கு முதலிய விடங்களில் கிரந்திகள் வீங்கிப்போய் அனேக 
துவாரங்களுடன் கூடிய தாயுண்டாகும் புற்று போன்ற சீழ்க்கட்டி . 
( 8 ) கச்சபீ - வரிசையாக ஐந்தாறு இடங்களில் உற்பத்தியாகும் ஆமை 
யைப்போன்ற கட்டி . (9 ) திலகாலகம் - தோலோடு தோலாய் எள்ளு 
-கள் போல் கறுப்பாக உண்டாகும் சர்மரோகம் . 10) கர்தபீ -- அனேக 
சிறிய கட்டிகளுடன் கூடிய வீக்கம் , ( 11 ) ரகஸா - வேதனையின்றியே 
சர்மத்தின் மேல் சிவப்பாகவோ கறுப்பாகவோ மேலோங்கி வந்திருக் 
கும் சர்மவியாதி ; இதற்கே மாதவரிதா நம் முதலிய தில் நியச்சம் 
எனப் பெயர் . ( 12 ) யவப்ரக்யா - மாம்ஸத்தை ஆச்ரயித்து சாமையென் 
னும் தானியம் போல் கடினமாயுண்டாகும் பரு . ( 13 ) விதாரிகா 
அக்குள் துடையீடுக்கு முதலான விடங்களில் இரத்தவர்ணமாய் நிலப் 
பனங்கிழங்குபோல் உண்டாகும் சிலந்தி . (14 ) கதரம் - கல்லுகள் 
அல்லது முள்ளுகள் தாக்குவதால் பாதங்களில் உண்டாகும் ஒருவித 
காய்ப்பு ; ஆணிவிழுதல் என்றும் சொல்வது வழக்கம் . ( 15 ) மஷகம் 
வேதனை யுண்டுபண்ணாமல் உளுந்துருவங்கொண்டு உண்டாகும் பரு . 
( 16 ) நீலிகா- கறுத்தவர்ணமான பிறவி மறு . ( 17 ) ஜாலகர் தபம் - சீக் 
கிரம் பக்குவமாகாமல் ஜ்வரத்துடன் உண்டாகும் அக்னியம்மை 
போன்ற விரணம் . ( 18 ) இரிவேல்வீ - தலையில் உருண்டையாயுண் 
டாகும் வெகு வேதனையைத் தரக்கூடிய கட்டி . ( 19 ) ஜந்து மணி 
அல்லது ஜதுமணி -- தோலுடன் தோலாய் நோயில்லாமல் உண்டா 
யிருக்கும் பிறவித்தேமல் , ( 20 ) குதப்பம்சம் - சீதபேதி அதிவாரம் 
முதலியவற்றால் வெகு துர்பலமான மனிதனுக்கு குதம் வெளிவரு 
தல் . (21 ) அக்னிரோஹிணீ - மஹத்தான ஜ்வரத்தையும் அக்னியைப் 
போல் உள்ளும் புறமும் தாபத்தையும் உண்டாக்கிக்கொண்டும் , மாம் 
ஸத்தைப் பிளக்கச் செய்துகொண்டும் அக்குள் முதலான விடத்தில் 
உண்டாகும் பிளவை ; . இந்த நோய் ஒரு வாரத்திலாவது பத்து நாட் 
களிலாவது பதினைந்து நாட்களிலாவது மனிதனைக் கொன்றுவிடும் . 
( இதுதான் ப்ளேக் என்று சொல்லப்படுவதாகச் சில வைத்தியர்க 
ளுடைய கருத்து) . ( 22 ) ஸந்திருத்த குதம் - குதம் என்கிற ஆஸன 
தவாரம் வாயுவின் பிரகோபத்தால் சுருங்கிப்போய் மலம் தாராளமாய் 
வெளிவர முடியாமற்போய்விடுதல் , ( 23 ) கோடம்- மெற்கும் 
தினவையுண்டு பண்ணிக்கொண்டு வியாபிக்கும் சிவந்த படை . (24 ) 


64 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -7 . 


விஸர்ப்பம் , உதர்தம் , சீதபித்தம் : -- விஸர்ப்பரோகம் 1 வாத 
பித்த கபங்களால் தனித்தனியே மூன்று விதமும், த்வந்த்வ தோஷங் 
களால் மூன்று விதமும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , அக்னி தாஹத்தி 
னால் ஒரு விதமும் , அபிகாதத்தினால் ஒருவிதமும் ஆக ஒன்பது 
விதமாகின்றது . பித்த ச்லேஷ்மங்களால் உதர் தம் என்கிற ரோக 
மூம் , 2 வாதபித்தங்களின் ஸம்பந்தத்தால் சீதபித்தம் என்கிற ரோக 
மும் 3 உண்டாகின்றன . 

100-102 . 
சநகம் --- நகம் சறுத்தும் கடின மாகவும் ஆய்விடுவது . ( 25 ) அநுசயீ 
பாதத்தின் உட்புறத்தில் ஆழமாக மாம்ஸங்களை ஆச்ரயித்து அதிக 
வலியைத் தராமல் உண்டாகும் ஒருவித வீக்கம் . ( 26 ) பத்மிநீகண்ட 
கம் --- தாமரைத் தண்டிலுள்ள முள்ளுகளைப்போல் உண்டாகும் சர்ம 
வியாதி . (27 ) சிப்பம் - நகத்திற்கச் சுற்றிலுமுள்ள மாம்ஸத்தை ஆச்ர 
யித்து உண்டாகும் ஒருதவி விரணம் ; இதையே நகச்சுற்று என்பார் 
கள் . (28 ) அலஸம் - சேற்றுப்புண் . (29 ) முகதூஷிகா-- முகத்திலுண் 
டாகும் ஒருவிதமான தழும்பு . ( 30 ) க்ஷர - அக்குளிலுண்டாகும் கறு 
நிறமான இரத்தக்கட்டி . (31 ) வ்ருஷணகச்சூ - துடை யிடுக்குகளில் 
உற்பத்தியாகும் தினவை யுண்டுபண்ணுவதான படை . ( 32 ) கந்தம் - 
கக்ஷா என்னும் விரண த்தைப்போல் சரீரத்தில் வேறெங்கேயாவது 
உற்பத்தியாகும் பிளவை ; இதையே கந்தமாலா என்றும் சொல்வார் 
கள் . (33 ) பாஷாண கர் தடம் - முகவாய்க்கட்டையின் பூட்டிலுற் 
பத்தியாகும் ஒரு கட்டி, (34 ) ராஜிகா - கடுகைப்போன்ற பரு ; 
இதையே யுவாநபிடகா அல்லது யௌவனப் பரு என்பார்கள் . ( 35 ) 
வ்யங்கம் - ஒவிருதமான தேமல் . (36 ) விஸ்போடம் - கொப்புளம் . (37 ) 
மஸுரிகா -- அம்மை . ( இவற்றுள் கோடம் , விஸ்போடம் , மஸூரிகா 
என்பவற்றை 

மா தவகரன் க்ஷத்ரரோகத்தில் சேர்க்காமல் தனித் 
தனி அதிகாரத்தில் கூறியிருக்கிறார் . வ்யங்கம் முதலியவை வாதாதி 
பேதங்களைக்கொண்டு பிரிக்கப்படுவதால் மற்ற 23 விதங்களான 
க்ஷத்ரரோகங்களும் கணக்கிடப்படும் .) 

1. விஸர்ப்பம் -- அக்கி அல்லது அக்னியம்மை , மாதவதிதா 
நத்தில் விஸர்ப்பம் 

ஏழுவிதமென்று சொல்லப்படுகிறது ; அதில் 
அக்னிதாஹ அபிகாதங்களால் விஸர்ப்பம் கூறப்படவில்லை . 

2. உ . தர் தம் - எப்பொழுதும் தினவுடனும் வீக்கத்துடனும் 
கூடிய சென்னிறமான படை 

3. உதர்தமென்னும் படையில் எரித்தலும் வறட்சியும் அதி 
கரித்தால் அது சீ தபித்தம் எனப்படும் . 


வாதரக்தம் 
அத்தி -7 . ] பூர்வ கண்டம் , 

65 
அம்ல பித்தம் , வாத ரக்தம் : -- அம்லபித்தம் 1 என்னும் ரோ 
கம் வாதத்தினால் ஒன்றும் , கபத்தினால் ஒன்றும் , வாத கபங்களால் 
ஒன்றும் ஆக மூன்று விதமாய் 

உண்டாகின்றது . 
என்கிற ரோகம்2 வாத பித்த கபங்களால் தனித்தனியே மூன்று , ஸந்தி 
பாதத்தினால் ஒன்று , த்வந்த்வ தோஷங்களால் மூன்று , இரத்த 
தோஷத்தினால் ஒன்று ஆக எட்டு விதம் . 103-105 . 

வாதரோகங்கள் : - முற்காலத்திய முனிவர்களால் கூறப்பட்ட 
படி எண்பதுவித வாதரோகங்களும் அடியில் குறிக்கப்படுகின் 
றன ; அவையாவன -3 ஆகேயகம் , ஹநுஸ்தம்பம் , ஊருஸ்தம்பம் , 
சிரோக்ரஹம் , பாஹ்யாயாமம் , அந்தராயாமம் , பார்ச்வசூலம் , கடி 
க்ரஹம் , தண்டாபதாநகம் , கல்லீ , ஜிஹ்வாஸ் தம்பம் , அர்திதம் , பக்ஷா 
காதம் , கிரோஷ்டுக சீர்ஷம் , மக்யாஸ்தம்பம் , பங்கு , கலாயகஞ்ஜம் , 
தூநீ , பிரதி தூநீ , கஞ்ஜம் , பாதஹர்ஷம் , க்ருத்ர , விச்வாசீ , அப்பா 
ஹுகம் , அபதாககம் , விரணாயாமம் , வாதகண்டகம் , அபதந்திரகம் , 
அங்கபேதம் , அங்கசோஷம் , மிந்மிநம் , கத்கதம் , அஷ்டீலா, பிரத் 
யஷ்டீலா, வாமகம் , குப்ஜம் , அங்கபீடா , அங்கசூலம் , ஸங்கோசம் , 
ஸ்தம்பம், ரௌ க்ஷயம் , அங்கபங்கம் , அங்கவிப்ரம்சம் , விட்க்ரஹம் , 
பத்தவிட்கம் , மூகம் , அதிஜ்ரும்பா, அத்யுத்காரம் , அந்திரகூஜாம் , 
வாதப்ரவ்ருத்தி , ஸ்புரணம் , ஹிராபூரணம் , கம்பம் , கார்ச்யம் , ச்யாவம் , 
ப்ரலாபம் , க்ஷிப்தமூத்திரம் , நித்திராகாசம் , ஸ்வேதகாசம் , துர்பலம் , 
பலக்ஷயம் , சுக்ராதிப்ரவ்ருத்தி , சுக்ரகார்ச்யம் , சுக்ரநாசம் , சித்தாக 
வஸ்த்திதி , சித்தகாடியம் , ஆஸ்யவைரஸ்யம் , கஷாய வக்த்ரம் , ஆத் 
மாநம், பிரத்யாத்மாநம் , சைத்யம் , ரோமஹர்ஷம் , பீருத்வம் , தோதம், 
கண்டூ , ரஸாஜ்ஞதா, சப்தாஜ்ஞதா , பிரஸுப்தி , கந்தாஜ்ஞத்வம் , 
நேத்திரக்ஷயம் என்பவையாம் . 106-114 ) . 

. 
1. அம்லபித்தம்-- நெஞ்செரிவு அல்லது குலை யெரிவு ; மாதவ 
நிதாகத்தில் பித்தகபங்களால் நான்காவது அம்லபித்தம் ஒன்று 
கூறப்படுகிறது , 

2. வாதரக்தம் - குஷ்டத்தைச் சேர்ந்த ஒரு ரோகம் . 

3 .. ( 1 ) ஆக்ஷேபகம் - வலி அல்லது இசிவ . ( 2 ) ஹநுஸ்தம் 
பம்- மோவாய்க்கட்டைப் பிடிப்பு . ( 3 ) ஊருஸ்தம்பம் - துடைகளில் 

5 


66 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -7. 


வாத 


வெகு வேதனையுண்டு பண்ணுவதான ஜ்வரத்துடன் கூடிய 
நோய் . ( 4 ) சிரோக்ரஹம்- தலையை 

சிரோக்ரஹம்- தலையை அசைக்கமுடியாமலுண்டாகும் 
பிடிப்பு . ( 5 ) பாஹ்யாயாமம் - முதுகுப் பக்கமாய் வளையச்செய்யும் வலி . 
(6 ) அந்தராயாமம் - வயிற்றுப்பக்கமாய் வளையச்செய்யும் வலி . ( 7 ) 
பார்ச்வசூலம் - பக்கச்சூலை . (8 ) கடிக்ரஹம்- இடுப்புப் பிடித்தல் . ( 9 ) 
தண்டாபதாநகம் கொம்பைப்போல் சரீரத்தை விறையச்சைய்யும் 
ஒருவித வலி . ( 10 ) கல்லீ அல்லது கல்வீ - பாதம் , துடை , கை இவ 
ற்றை முடக்கிவிடும் வாயு . ( 11 ) ஜிஹ்வாஸ் தம்பம் நாக்கு அசைக்கக் 
கூடாமற் போய்விடுவது . ( 12 ) அர்திதம் முகத்தை அல்லது வாயை 
ஒரு பக்கமாக இழுக்கும் ஒருவித பார்ச்வவாயு . ( 13 ) பக்ஷாகாதம் 
பார்ச்வவாயு . ( 14 ) கிரோஷ்டுகசீர்ஷம் -- முழங்கால் வீங்கிப்போய் 
நோயையுண்பெண்ணும் ஒரு வாதரோகம் ; இதை நரித்தலைவாயு 
வென்றும் சொல்வர் . ( 15 ) மந்யாஸ் தம்பம் - கழுத்து நரம்புச்சுளுக்கு . 
( 16 ) பங்கு - வாயுவினால் இரண்டு காலும் ஸ்வாதீனமில்லாமற்போய் 
மூடவனாய் விடுதல் . 

( 17 ) கலாயகஞ்ஜம் - கால்களுடைய பூட்டுகள் 
தளர்ந்துபோய் தடுமாறிக்கொண்டே நடத்தல் . ( 18 ) தூநீ- குடலின் 
மேற்புறத்தில் ஆரம்பித்து ஆஸன த்வாரம் முதலியவற்றைப் பிளப் 
பதுபோல் கீழ்நோக்கிச் செல்லும் வாதநோய் . ( 19 ) பிரதி 

தூநீ 
ஆஸன த்வாரத்திலிருந்து ஆரம்பித்து குடலினுள்ள பக்வாசயம் என் 
கிற பாகத்தை நோக்கி மேல்பக்கமாக நோவை 

யுண்டுபண்ணும் 
வாதரோகம் . (20 ) கஞ்ஜம்- இடுப்பில் ஸம்பந்தப்பட்ட வாயுவானது 
துடையிலுள்ள கண்டரங்களை இழுத்து கால் அசைக்கக்கூடாமற் 
போவது. ( 21 ) பாதஹர்ஷம்- பாதங்களிற் பரிச உணர்ச்சியற்று ஒரு 
வித சிலிர்க்கையுண்டாவது . 

( 22 ) கருத்ரஹீ - இடுப்பிலிருந்து ஆரம் 
பித்து துடை, முழங்கால் , பாதம் இவற்றை நோக்கிக் கிரமமாக 
நோவை யுண்டுபண்ணிக்கொண்டு செல்லும் ஒருவித வாயு . (23 ) 
விச்வாசீ - க்ருத்ரஸீ மாதிரியே கையிலுண்டாகும் வாயு . (24 ) அப் 
பாஹு 

-கம் - கைகளிலுள்ள இரத்த நாடிகள் சுருங்கிப்போய் கை ஸ்வா 
தீனமற்று விடுவது. (25 ) அபதாநகம் - இருதயம் , சிரஸ் , கன்னம் 
முதலிய அவயவங்களில் வெகு வேதனையுண்டாய், கண்களும் மற்ற 
அவயவங்களும் முற்றிலும் அசைவற்று ஞாபகம் தடுமாறி , கூக்குர 
லிட்டுக்கொண்டு விழச்செய்யும் ஒருவித வலி . ( 26 ) விரணாயாமம் 
விரணவேதனையைப் பொறுக்க முடியாமலுண்டாகும் வலி 
மா தவநி தாகம் முதலியவற்றில் கூறப்படவில்லை .) ( 27 ) வா தகண்ட 
கம்-தரையில் நடக்கப் போகாமல் திகால்களில் உண்டாகும் நோய் . 
( 28 ) அபதந்திரகம் - அபதாநகத்திற்குள்ள குறிகளே சிறிது குறை 
வாகக் காணும் ரோகம் ; ( மாதவகரன் அபதாநக அபதந்திரகங்கள் 


பூர்வ கண்டம் 


67 


மல 


இரண்டும் ஒன்றே என்று கூறுகிறார் . ) (29 ) அங்கபேதம் - ஒவ்வோ 
ரவயவத்தையும் பிளப்பதுபோல் உண்டாகும் நோய் . (30 ) அங்க 
சோஷம்-- அவயவங்கள் போஷணைகளைக் கிரஹிக்கமுடியாமல் சுஷ் 
கித்தல் . ( 31 ) மிந்மிகம் - வாய் குளறுதல் . ( 32 ) கக்கதம் - தெற்று 
வாய் . ( 33 ) அஷ்டீலா- குடலுக்குள் நாபிக்குக் கீழே வாதம் அதி 
கரித்து குன்மத்தைப்போல் உண்டாகும் ஒருவித கட்டி , ( 34 ) பிரத் 
யஷ்டீலா- குடலில் குறுக்காக நீண்டு உண்டாயிருக்கும் கட்டி . ( 35 ) 
வாமநம் குள்ளம் . ( 36 ) குப்ஜம் - கன் . (37 ) அங்கபீடா - உடம் 
பெல்லாம் முறுக்கிப் பிழியப்படுவது போன்ற நோய் . ( 38) அங்க 
-சூலம் - ஊசியினால் குத்தப்படுவதுபோன்ற நோய் . ( 39 ) ஸங்கோசம் - 
அவயவங்கள் குறுகிப்போதல் . ( 40 ) ஸ்தம்பம் - அவயவங்கள் அசைக்க 
முடியாமற்போகும் திமிர்வாயு. ( 41 ) சௌக்யம் - சரீரத்தில் பசை 
யற்றுப்போதல் . ( 42 ) அங்கபங்கம் - அவயவம் சிதைவுறுதல் . 43 ) 
அங்கவிப்ரம்சம் அவயவம் இடம் விட்டு நெழுகிப் போதல் . (44) விட்க் 
ரஹம் - மலபந்தம் . (45 ) பத்தலிட்கம் -மிகவும் முதிர்ந்துபோன 
பந்தம் (46) மூகம் ஊமை. ( 47) அதிஜ்ரும்பா- மிதமிஞ்சிய கொட் 
டாவி . ( 48) அத்யுத்காரம்-மிதமிஞ்சிய ஏப்பம் . (49 ) அந்திரகூஜ 
நம் வயிற்றிலுண்டாகும் இரைத்தல் . ( 50 ) வாதப்ரகருத்தி - குடலி 
விருந்து மேலும் கீழுமாய் எப்பொழுதும் வாயு வெளிவருதல் . (51) 
ஸ்புரணம் - கை கால் முதலிய அவயவங்களின் துடிப்பு . (52 ) விரா 

விரைகளென்னும் இரத்தக்குழாய்களில் இரத்தம் மித 
மிஞ்சி நிரம்பியிருத்தல் . ( 53 ) கம்பம் -சரீரநடுக்கம். (54 ) கார்ச்யம் - 
இளைத்தல் . ( 55 ) ச்யாவம் - கறுத்தல் . ( 56 ) பிரலாபம் - தன்னையும் 
அறியாமல் பிதற்றல் . ( 57 ) கிப் தமூத்ரம் தனக்குத் தெரியாமல் 
அல்லது அடக்கச் சக்தியில்லாமல் மூத்திரம் வெளிவருதல் , ( 58 ) 
நித்திராநாசம் - தூக்கமின்மை . ( 59 ) ஸ்வேதநாசம் - வியாவையின்மை . 
( 60 ) துர்பலம்- பலயீனம் . (61 ) பலக்ஷயம் - பலம் அடியோடு அழிதல் . 
(62 ) சுக்ராதிப்ரவ்ருத்தி -இரேதஸ் அதிகமாய் வெளிவருதல் . (63 ) 
சுக்ரகார்ச்யம் - இரே தஸ் குறைவுபடுதல் . ( 64) சுக்ரநாசம் - சுக்ரம் அடி 
யோடு அழிந்துபோதல் . ( 65 ) சித்தாநவஸ் திதி - சித்தப்பபை.. ( 66 ) 
சித்தகாடியம் - எவ்வளவு கஷ்டத்திலும் மனமிளகாமை . ( 67 ) ஆஸ்ய 
வைரஸ்யம் - அரோசகம் . (68 ) கஷாயவக்த்ரம் - எந்த சுவையும் துவர் 
ப்புபோல் உணரப்படுதல் . (69 ) ஆத்மாகம் - வயிற்றுப்பொருமல். 
( 70 ) பிரத்யாத்மாதம் - நாபிக்கு அருகில் மட்டும் உண்டாகும் பொரு 
மல் . ( 71 ) சைத்யம் -உடலில் உஷ்ணம் குறைந்துவிடுதல் . ( 72 ) 
ரோமஹர்ஷம் - மயிர்ச்சிலிர்க்கை ( 73 ) பிருத்வம் - திட்சென்று 
பயப்படுந்தன்மை . ( 74 ) தோதம் - குத்தல் . ( 75 ) கண்டு தினவு . 


ரணம் . 


68 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி -7 ... 


டாமை . 


பித்த ரோகங்கள் : -- பிறகு பித்தத்தினாலுண்டாகும் நாற்பது 
வித ரோகங்கள் கூறப்படுகின் றன ; அவையாவன- தூ மோத்காரம் , 
விதாஹம் , உஷ்ணாங்கத்வம் , பிரமம் , காந்திஹாநி , கண்டசோஷம் , 
முகசோஷம், அல்பசுக்ரத்வம் , திக்தாஸ்யதா, அம்லவக்த்ரத்வம் , ஸ்வே 
தஸ்ராவம் , அங்கபாகதா, க்லமம் , ஹரிதவர்ணத்வம் , அத்ருப்தி , பீத 
தேஹத்வம் , ரக்தஸ்ராவம் , அங்கதாரணம் , லோஹகந்தாஸ்யதா , துர்க்கம் 
தத்வம் , பீதமூத்ர த்வம் , அரதி , பீதமலத்வம், பீததர்சநம் , பதநேத்ரதா , 
பீததந்தத்வம் , சீதேச்சை , பூதநகத்வம் , தேஜோத்வேஷம் , அல்பரித்ராத் 
வம் , கோபம் , கார்ச்யம் . பிக்கமலத்வம் , ஆந்தயம் , உஷ்ணச்வாஸம் , 
உஷ்ணமூத்ரத்வம் , உஷ்ணமலத்வம் , தமோதர்சாம் , பீதமண்டல 
தர்சநம் , பித்தநிஸ்ஸரணம் 1 என்டவையாம் . 115-121 . 
( 76 ) ரஸாஜ்ஞதா - சுவையறியக்கூடாக ( 77 ) சப்தாஜ்ஞதா - சப்த 
முணரக்கூடாமை . ( 78 ) பிரஸுப்தி- பரிசவுணர்ச்சி யிழத்தல் . ( 79 ) 
கந்தாஜ் ஞத்வம் -மணமறிய முடியாமை , ( 80 ) நேத்திரடியம் - கண் 
தெரியாமை . ( மாதவநிதாநம் முதலியவற்றில் கூறப்பட்டவைகளை 
விட சில வாதரோகங்கள் வேறு விதமாகக் கூறப்பட்டிருக்கின்றன . ) 

1. ( 1 ) தூமோத்காரம் - பகைவதுபோல ஏப்பம் விடுதல் . ( 2 ) 
விதாஹம் - எரிவு . (3 ) உஷ்ணாங்கத்வம் -சரீரம் சூடாயிருத்தல் . (4 ) 
பிரமம்- தலைச்சுற்றல் . ( 5 ) காந்திஹா நி - சரீரத்தில் ஒளி மழுங்குதல்... 
( 6 ) கண்ட 

சோஷம் - தொண்டைக்கம்மல் . ( 7 ) முகசோஷம் - 
முகம் உலர்ந்துபோதல் . ( 8 ) அல்பசுக்ர த்வம்- இரேதஸ் மிகக் குறைவு 
படுதல் . ( 9) திக்தாஸ்யதா-வாய்க் கசப்பு . ( 10 ) அம்லவக்த்ரத்வம் - 
வாய்ப்புளித்தல் . ( 11 ) ஸ்வேதஸ்ராவம் வியர்வை அதிகமாகக் கசி 
தல் . ( 12 ) அங்கபாகதா - சரீர வேக்காடு , ( 13 ) க்லமம் - சோர்வு . ( 14 ) 
ஹரிதவர்ண த்வம் -தேஹம் இலைப்பசுமை நிறங்கொள்ளல் . ( 15 ) அத் 
ருப்தி -எதிலும் திருப்தியின்மை . ( 16 ) பீத தேஹத்வம் - தேஹம் மஞ் 
சள் நிறமாதல் . (17 ) ரக்தஸ்ராவம் - சரீரத்திலிருந்து இரத்தங் கசி 
தல் . ( 18 ) அங்கதரணம் - சரீரம் பிளவுபடுதல் . ( 19 ) லோஹகந்தாஸ் 
யதா- வாயில் இரும்பு வாஸனையுண்டாவது . ( 20 ) துர்கந்தத்வம் - 
சரீரத்தில் துர்க்கந்தமுண்டாவது . (21 ) பீதமூத்ரத்வம் - மூத்ரம் மஞ் 
சள் நிறமாயிறங்குதல் . ( 22 ) அரதி-பாட்டல் . ( 23 ) பீதமலத்வம் 
மலம் அதிக மஞ்சள் நிறமாவது . ( 24 ) பீததர்சநம் - பார்க்கப்படுவ 
தெல்லாம் மஞ்சள் நிறமாகத் தோற்றல் , ( 25 ) பீதநேத்ரதா-கண் 
மஞ்சள் நிறமா யிருப்பது. ( 26 ) பீத தந்தத்வம் பற்கள் மஞ்சள் நிற 


69 


அத்தி - 7.] 


பூர்வ கண்டம் . 


டாகின் றன . 


கப ரோகங்கள் : - கபத்தினால் இருபதுவித ரோகங்கள் உண் 

அவையாவன : -- தந்த்ரா , அதிநித்ரை, கௌரவம் , 
முகமாதுர்யம் , முகலேபம் , ப்ரஸேகம் , ச்வேதாவலோகதம் , ச்வேதமலம் , 
ச்வேதமூத்ரம் , ச்வேதாங்கம் , சைத்யம் , உஷ்ணேச்சை , திக்தகாமிதா, 
மலாதிக்யம் , சுக்ரபாஹுல்யம் , பஹுமூத்ரம் , ஆலஸ்பம் , மந்தபுத்தி , 
த்ருப்தி , குர்க்குரவாக்யம் 1 என்பவையாம் . 122-1243 . 

இரத்த வியாதிகள்: - இரத்த தோஷத்தினால் பத்துவித ரோ 
கங்கள் உண்டாவதாக மொழியப்படுகிறது ; அவையாவன :--கௌ 


மாதல் . ( 27) சீதேச்சை - குளிர்ச்சியில் விருப்பம் அதிகரித்தல் . ( 28 ) 
பீதரகத்வம் நகங்கள் மஞ்சள் நிறமாவது . ( 29 ) தேஜோத்வேஷம் 
பிரகாசமான வெளிச்சங்களில் வெறுப்பு. ( 30 ) அல்ப நித்ராத்வம் 
தூக்கம் குறைந்து போதல் ( 31 ) கோபம் -சினம் . (32 ) கார்ச்யம் 
இளைத்துப் போதல் . ( 33 ) பிக்கமலத்வம்- திரவமாக விரேசனமாகு 
தல் . ( 34 ) ஆந்தயம் - குருட்டுத்தனம் . ( 35) உஷ்ணச்வாஸம் வெகு 
சூடாக மூச்சுவிடுதல் . (36 ) உஷ்ண மூத்ரத்வம் - மூத்திரம் வெகு 
சூடாக வருதல். ( 37 ) உஷ்ண மலத்வம் - மலம் மிகச் சூடாகப் போ 
தல் , ( 38 ) தமோதர்சநம் - கண்பார்வை இருளடைதல் . ( 39 ) பீத 
மண்டல தர்சநம் -ஆகாயத்தில் மஞ்சள் நிறமான ஏதோ வட்டங்கள் 
காணப்படுதல் , ( 4 ) ) பித்தநிஸ்ஸரணம் - பித்தம் அதிகமாகச் 


சுரப்பது . 


1. ( 1 ) தந்த்ரா - சோம்பல் ( 2 ) அதிநித்ரை - மிதமிஞ்சிய தூக் 
கம் . ( 3 ) கௌரவம் தன் சரீரம் தனக்கே பாரமாகத் தோற்றல் . ( 4) 
முகமா துர்யம் - எப்பொழுதும் வாய் இனிப்பாயிருத்தல் . ( 5 ) முகலேபம் 
வாய் குழ குழப்பாயிருத்தல் . ( 6 ) ப்ரஸேகம் -உமிழ்நீர் அதிகமாகச் 
-சுரத்தல் . ( 7 ) ச்வேதாவலோகரம் - எப்பொருளும் வெண்மையாக 
இருப்பது போலத் தோற்று தல் . ( 8 ) ச்வேதமலம் - மலம் வெளுப்பா 
யிருத்தல் . ( 9 ) ச்வேதமூத்ரம் - மூத்திரம் வெளுத்துப்போதல் . ( 10 ) 
ச்வேதாங்கம் - உடல் வெளிறு தல் .( 11 ) சைத்யம் - உடலில் சீதம் அதி 
கரித்தல் , ( 12 ) உஷ்ணேச்சை -- சூட்டில் விருப்பம் . ( 13 ) திக்தகாமி 
தா -கசப்பில் விருப்பம் . ( 14 ) மலாதிக்யம் - மலம் அதிகமாதல் , ( 15) 
சுக்ரபாஹுயம் -- சுக்ரம் அதிகமாகச் சுரத்தல் ( 16 ) பஹுமூத்ரம் 
மூத்திரம் அதிகமாயிறங்குதல் . ( 17 ) ஆலஸயம் - மந் தமாகக் காரியம் 
செய்தல் , ( 18 ) மந்த புத்தி - மிகக்குறைவான புத்தி . ( 19 ) த்ருப்தி 
வயிறு நிரம்ப ஆஹாரமுண்டது போல் எப்பொழுதும் உணர்ச்சி . 
20 ) குர்க்குர வாக்யம் -குரகுரவென்கிற குரலுடன் பேசுதல் . 


70 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி -7 . 


படை 


ரவம் , ரக்தமண்டலம் , ரக்தநேத்ரம் , ரத்தமூத்ரம் , ரக்தஷ்டீவகம் , ரக்த 
பிடகா, ஔஷ்ண்யம் , பூதிகந்தம் , ! பீடை , பாகம் 1 என்பவையாம் . 
125 - 1261 . 

முக ரோகங்கள் : -- முகத்தினுள் எழுபத்தினான்கு வியாதிகள் 
உண்டாவதாக மூத்தோரால் மொழியப்பட்டிருக்கின்றது ; அவற்றுள் 
உதடுகளில் பதினோரு ரோகங்கள் உண்டாகின்றன ; அவையாவன . 
வாத பித்த கபங்களால் தனித்தனியே மூன்றும் , ஸந்நிபாதத்தினால் 
ஒன்றும் , இரத்தத்தினால் ஒன்றும் , க்ஷதம் , மாம்ஸார்பதம் , கண்டோஷ் 
ட்டம் , ஜலார் புதம் , மேதோர்புதம் , அர்புதம் என்பவையுமாம் . 2 பற் 
களில் பத்துவித வியாதிகள் உற்பத்தியாகின்றன ; அவை : தாளகம் , 
க்ருமி தந்தம் , தந்தஹர்ஷம் , கராளம் , தந்தசாலம் , சர்க்கரா , அதிதந் 

1. ( 1 ) கௌரவம்: -- உடல் பருத்து பாரமாயிருப்பது போல் 
தோற்றம் . ( 2) ரக்தமண்டலம் - உடலில் இரத்த வர்ணமான 
கள் உண்டாவது . (3 ) ரக்தநேத்ரம் - கண் இரத்தவர்ணமாக ஆவது . 
(4 ) ரக்தமூத்ரம் -- மூத்திரத்துடன் இரத்தம் கசிதல் . ( 5 ) ரக்தஷ்டீ 
வகம் - உமிழ்நீரில் " , இரத்தம் வருதல் , ( 6 ) ரக்தபிடகா- இரத்தக் 
கட்டி , ( 7 ) ஔஷ்ண்யம் -தேஹத்தில் சூடு , அதிகரித்தல் . ( 8 ) பூதி 
கந்தம் -- சரீரத்தில் துர்நாற்றமுண்டாவது . ( 9 ) பீடை - சரீரத்தில் 
நோவுண்டாவது . ( 10 ) பாகம் -- சார வேக்காடு, ( வாத பித்த கபங் 
களைப் போல் இரத்தமும் நான்காவதான ஒரு தோஷமென்று சில 
ரது கருத்தானதால் , இரத்தத்தினாலும் ஸ்வதந்திரமாய் சில வியாதி 
கள் உண்டாகின்றன என்று இங்கு கூறப்பட்டது . மா தவகரன் 
முதலியவர்கள் வாதத்தினால் பிரத்தியேகமாக 80 வியாதிகள் உண் 
டாவதாகக் கூறியிருக்கின்றாரேயன்றி , பித்தம் முதலியவற்றால் இவ் 
வித வியாதிகள் பிரத்தியேகமாய் உண்டாவதாகச் சொல்லவில்லை . ) 

2. க்ஷதம்: - அடிபடுவதால் உண்டாகும் விரணம் . மாம்ஸார்புதம் - 
புரை சூழலைப்போல் உதடு வீங்கி விடுவது , கண்டோஷ்ட்டம் - உதடு 
வெடித்துப்போதல் . ஜலார்புதம் --உள்ளே துர்நீர் தங்கிய புரை 
குழல் . மேதோர்புதம் - கொழுப்புத் தங்கிய புரை குழல் . அர்புதம் - 
ஸாாரண புரை குழல் . 


அத்தி - 7 ) 


71 


பூர்வ கண்டம் . 


பல்லீறு 


தம் , ச்யாவதந்தம் , தந்தபேதம் , கபாலிகா என்பனவாம் . 1 
களில் பதின்மூன்று வியாதிகள் உற்பத்தியாகின்றன ; அவை சீதாதம் ; 
உபகுசம் , தந்தவித்ரதி , புப்புடம், அதிமாம்ஸம் , விதர்ப்பம் , ஸௌஷிரம் , 
மஹாஸௌஷிரம் , வாதநாடீ , பித்தநாடீ , கபாடீ , ஸந்நிபாதராடீ , ரக்த 
நாடீ என்பவையாம் .2 நாக்கிலுண்டாகும் வியாதிகள் ஆறு ; அவை 
வா தஜம் , பித்தஜம் , கபஜம் , அலஸம் , அதிஜிஹ்வம் , உபஜிஹ்வா 
என்பவையாம் . 3 அர்புதம் , தாலுபிடகா, கச்சபீ , தாலு ஸம்ஹதி , கள 
சுண்டீ , தாலுசோஷம் , தாலுபாகம் , புப்படம் என்று தவடையில் எட்டு 

1. ( 1 ) தாளாம் : - பல் பிளக்கப்படுவதுபோன்ற வேதனை . ( 2 ) 
க்ருமிதந்தம் பற்களில் கிருமியுண்டாதல் . ( 3 ) தந்தஹர்ஷம் -பற்சிலிர்க் 
கை . (4 ) கராளம் - கோரப்பற்களைப் போல் பல் ஒழுங்கீனமாதல் . (5 ) 
தந் தசாலகம் -பற்கள் ஆட்டங்கொள்ளல் . ( 6 ) சர்க்கரா - பற்களில் கறள் 
கட்டுதல். ( 7 ) அதிதந்தம் - பற்கள் ஒன்று மேலொன்றாய் முளைத்தல் . 
( 8 ) சயாவதந்தம் -கறுத்த பற்கள் . (9 ) தந்தபேதம் - பற்களில் 
இடிப்பது போன்ற நோய் . ( 10) கபாலிகா - சர்க்கரையே விருத்தி 
யாய் பற்களை விட்டுப் பிளந்து கழன்றுவிடும் நிலைமைக்கு வந்து 
விடுவது. 

2. சீதாதம் : - பல்லீறுகளிலிருந்து இரத்தமும் , மிருதுவான 
சிறிய துர்க்கந்த மாம்ஸங்களும் அடிக்கடி வெளியில் சிதறுதல் . 
குசம் - பல்லீறுகள் வெந்துபோய் எரிச்சலெடுத்து பற்கள் ஆட் 
கொள்ளும் ரோகம் . தந்த வித்ரதி- பல்லீறுகளின் குழிப்புண் . புப் 
புடம் - இரண்டு அல்லது மூன்று பற்களின் ஈறுகள் வீக்கங்கொண்டு 
உண்டாகும் ஒரு கட்டி . அதிமாம்ஸம் - கடைவாய்ப் பல்லில் அதிக 
நோயை யுண்டாக்கி உமிழ் நீரை விசேஷமாகச் சுரப்பிக்கும் பெரிய 
கட்டி , விதர்ப்பம்- பற்களின் அடியிலுள்ள மாம்ஸங்கள் தேய்ந்து 
ஈறுகளில் அதிக வலியை யுண்டாக்கும் வியாதி . ஸௌஷிரம் --ஈறு 
களின் அடியில் உண்டாகும் புரையோடும் கட்டி , மஹாஸௌ 
ஷிரம்-- ஸௌ ஷிரமே விருத்தியாய் ஈறுகளிலிருந்து பற்கள் சிதறிப் 
போகும் நிலைமைக்கு வந்து தவடைகள் பிளக்கப்படுவது - போன்ற 
நோய் . வாதாடீ , பித்தநாடீ , கபநாடீ , ரக்தநாடீ - இவைகள் அந் 
தந்த தோஷத்தினால் பல்லீறுகளில் உண்டாகும் புரையோடு கூடிய 
விரணங்கள் . 

3. அலஸம் அல்லது அலாஸம் : -- நாக்கின் மேல் உண்டாகும் 
ஒருவித கட்டி. அதிஜிஹ்வம் - உள் நாக்கு வளருதல் . உபஜிஹ்வா -- 
நாக்கின் அடியில் அதைப்போல் உண்டாகும் ஒருவித கட்டி , 


72 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


(அத்தி . 7 


வியாதிகள் உண்டாகும் .1 வாதரோஹிணீ, பித்தரோஹிணீ, கபரோ 
ஹிணீ , ஸந்நிபாதரோஹிணீ , மேதாரோஹிணீ , ப்ருந்தம் , கெளௌ 
கம் , களவித்ரதி , ஸ்வரபங்கம், துண்டிகேரீ , சதக்நீ , சாலூகம் , அர் 
புதம் , களாயு , வலயம் , வாதகண்டம் , கபகண்டம் , மேதோகண்டம் 
என்று தொண்டையில் பதினெட்டு வியாதிகள் உண்டாகும் . 2 வாத 
பித்த கபங்களாலும், இரத்தத்தினாலும் , ஸந்நிபாதத்தினாலும் ஐந்து 
ஆஸ்யபாகங்களும் , பூத்யாஸ்யம் என்கிற ஒரு வியாதியும் ; ஊர்த்வக 
தம் , அர்புதம் என்கிற இரண்டும் ஆக எட்டு வியாதிகள் முகத்தினுள் 
1. ( 1 ) அர்புதம்.-- 

தவடையின் மத்தியில் தாமரைப்பூ போல் 
உண்டாகும் வீக்கம் . (2 ) தாலுபிடகா - தவடையிலுண்டாகும் கட்டி . 
( 3 ) கச்சபீ -- ஆமையுருவமான அதிக வலியில்லாத வீக்கம் ; புட் 
டாளம்மை யென்று பாமரஜனம் சொல்லும் . ( 4 ) தாலு ஸம்ஹதி 
தாடையினிடையில் வலியில்லாமல் மாம்ஸம் பருத்துப் போவது 

பது. 
( 5) களசுண்டி - தாடையின் அடியில் துருத்தியைப் போல் உண்டா 
கும் நீண்ட வீக்கம் . (6 ) தாலு சோஷம் - தவடை உலர்ந்து போவது ; 
இதில் நோயுமுண்டு. ( 7) தாலுபாகம் - தாடையின் வேக்காடு . ( 8 ) 
புப்படம் - தாடையில் இலந்தங்கொட்டையைப் 

இலந்தங்கொட்டையைப் போல் உண்டாய் 
நீடித்திருக்கும் சிறிய வீக்கம் . 

2. ரோஹி a : – அனேக - சிறிய முளைகளுடன் கூடியதாய் 
தொண்டையின் துவாரத்தை மறைத்து விடுமாறு வளர்ந்த கிரந்தி 
ஸம்பந்தமான வீக்கம் , ப்ருந்தம்- அந்த வீக்கத்திலேயே விசேஷ 
எரித்தலும் , அதனால் ஜ்வரமும் தொடருமானால் ப்ருந்தம் என்று 
சொல்லப்படும் . கெளௌகம் - அன்ன பானங்கள் வாயு இவை போ 
கும் மார்க்கக்தைத் தடுக்கும். ஜ்வரத்துடன் கூடிய வீக்கம் , களவித் 
ரதி- தொண்டையனைத்திலும் வியாபித்த சீழ்க்கட்டி . ஸ்வரபங்கம் - 
மூச்சுவிட முடியாமல் தொண்டையிலுண்டாகும் ஒருவித கம்மல் . 
துண்டிகேரீ --- எரித்தலுடன் கண்டத்தை வேகச் செய்யும் புண் . 
சதக்நீ - மாம்ஸ ஸம்பந்தமான . முளைகள் விருத்தியாய் அவற்றால் 
தொண்டையினுள் வர்த்தியைப் போலுண்டாகும் மிக வேதனை 
யுண்டுபண்ணுவதான விரணம் . சாலூகம் - சிறிய முளைகளுடன் 
கூடிய கிரந்தி . அர்புதம் - குழல்போன்ற விரணம் . களாயு - கண் 
டத்தினுள் கடினமாயுண்டாகும் நெல்லிக்காய்களைப் போன்ற வீக்கம். 
வலயம் -- கபம் பிர்கோபமடைவதாலான வலயம் போன்ற வீக்கம் . 
கண்டம் - தொண்டையிலுண்டாகும் 

பெரிதான ஒருவித 
கட்டி . 


அத்தி -7 .) பூர்வ கண்டம் . 

731 
உண்டாகின்றன .1 இவ்விதம் முகவியாதிகள் எழுபத்துனான் காகும் . 
127--141 . 

கர்ண ரோகங்கள் : -- செவிகளுக்குள் வாதம் , பித்தம் , கபம் 
இரத்தம் , ஸந்நிபாதம் இவற்றால் ஐந்துவித ரோகங்களும் , வித்ரதி , 
சோதை , அர்புதம் , பூதிகர்ணம் , கர்ணர்சஸ் , கர்ணஹல்லிகா , பாதிர் 
யம் , தந்திரிகா, கண்டு , சஷ்குலீ , க்ருமிகர்ணம் , கர்ணநாதம் , ப்ரதீகா 
ஹம் என்று பதின்மூன்றும் ஆகப்பதினெட்டு வியாதிகள்உண்டாகும் .2 


1. ஆஸ்யயாகம் - வாயின் உட்புறத்திலுண்டாகும் வேக்காடு , 
பூத்யாஸ்யம் -- வாயிலுண்டாகும் துர்நாற்றம் , ஊர்த்வகதம் - வாயின் 
மேற்புறத்திலுண்டாகும் வேக்காடு , 

( பற்களில் எட்டுவித வியாதிகளும் , உதடுகளில் எட்டு வியாதி 
களும் , பல்லீறுகளில் பதினைந்தும், தாடைகளில் ஒன்பதும் , நாக்கில் 
ஐந்தும் , கண்டத்தினுள் பதினேழும், முகத்தினுள் எல்லா இடத் 
திலும் சேர்ந்து மூன்றும் ஆக அறுபத்தைந்து வியாதிகளே முகத் 
தினுள் உற்பத்தியாவதாக மாதவநிதாகம் முதலியவற்றில் கூறப்படு 
கிறது . இந்த கிரந்தத்தில் முகரோகங்களில் பல வியா திகளின் 
பெயர் வேறு விதமாயிருப்பதுடன் , மாதவநிதாநம் முதலியவற்றில் 
கூறப்பட்டிருப்பதினும் அதிகமாகவும் கூறப்பட்டுள .) 
2. சோதை : -- ஸாதாரண 

வீக்கம் , பூதிகர்ணம் -- செவிக்குள் 
சீழ்க் கொள்ளல் . கர்ணார்சஸ் - காதுக்குள் உண்டாகும் முளைகள் 
- கர்ணஹல்லிகா - காதின் உட்புறத்திலுண்டாகும் ஒருவித இரத்தக் 
கட்டி ; குறும்பியென்று சிலர் . பாதிர்யம்- செவிட்டுத்தனம் . தந்த் 
ரிகா - வீணையின் த்வனியைப்போல் எப்பொழுதும் செவியில் மெல் 
லிய சப்தம் உண்டாவது . கண் - அதிகமான தினவு. சஷ்குலீ 
காதின் சங்கு போன்ற உள்ள வயவத்திலுண்டாகும் விரணம் . க்ருமி 
கர்ணம் - காதுக்குள் க்ருமிகள் உற்பத்தியாவது . கர்ணநாதம்- 

எப் 
பொழுதும் காதுக்குள் கோஷமுண்டாவது . ப்ரதீநாஹம் - காதி 
லுண்டான குறும்பி மிகத்திரவமாகப் போய் மூக்கு வழியாக வெளி 
வருவது ; அப்பொழுது ஒரு பக்கத்தில் தலையில் அதிக வலியுண்டா 
கும். ( மாதவநி தாகத்தில் ரக்தஜகர்ணரோகம் 

கூறப்படவில்லை. 
மாதவ நிதாகத்தில் குறிப்பிடப்பட்ட கர்ண சூலை , கர்ண z வேடம் , 
கர்ணஸ்ராவம் , கர்ண கூதம் , கர்ணத்தில் குளவி முதலியவற்றின் பிர 
வேசம் , கர்ணபாகம் இவைகளுக்குப் பதிலாக இங்கு சோதை , அர் 
புதம் , கர்ணார்சஸ் , கர்ணஹல்லிகா , தந்தரிகா , சஷ்குலீ இவை கூறப் 
பட்டன . ) 


74 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -7 . 
கர்ணபாளீ யென்கிற வெளிக்காதில் உத்பாதம் , பாளி சோஷம் , 
விதாரீ , துக்கவர்த்தகம் , பரிபோடம் , லேஹீ, பிப்பலீ என்று ஏழு 
வித ரோகங்கள் உற்பத்தியாகின்றன .! காதின் அடிப்புறத்தில் வாபாத 
பித்த கபங்களால் மூன்றும் , இரத்தத்தினால் ஒன்றும் , ஸந்நிபாதத் 
தினால் ஒன்றும் ஆக ஐந்துவித வியாதிகள் உண்டாகின்றன . 142 
146 . 

நாஸா ரோகங்கள்: - மூக்கில் வாதம் , பித்தம் , கபம் , ஸந்நிபா 
தம் , இரத்தம் இவற்றால் ஐந்துவிதமான பிரதிச்யாயம் என்கிற ரோக 
மும் , பீநஸம், பூதிநஸ்யம் , நாஸார்சஸ் , ப்ரம்சது , கூவம் , நாஸாநாஹம் , 
பூதிரக்தம் , அர்புதம் , துஷ்டபீநஸம் , நஸாசோஷம் , நாஸாபாகம் , பூய 
ஸ்ராவம், தீப்தகம் என்கிற வேறு பதின்மூன்று வியாதிகளும் ஆகப் 
பதினெட்டு ரோகங்கள் நாசியில் உண்டாகும் . 2 147-148 ) . 


ஆபரணாதிகளைப் 


1. உத்பாதம் : - கனமான 

பூணுவதால் 
அல்லது அடிபடுவதால் காதுகள் கன்றிப்போயுண்டாகும் வீக்கம் . 
பாளி சோஷம் -- பாளியென்கிற வெளிக்காது மிகவும் வறண்டு போ 
தல் . 

விதாரீ- காது வெடித்துப்போயுண்டாகும் விரணம் . துக்க. 
வர்த்தகம் - த்வாரமுண்டாக்கி வளர்க்கும்போது உண்டாகும் 
கம் . பரிபோடம் - காதில் கருஞ்சிவப்பாக உண்டாகும் வீக்கம் .. 
லேஹீ - காதிலுள்ள மாம்ஸங்களை அழித்துவிடும் விரணம் . பிப்பலீ 
காதின் மேற்புறத்தில் கரடு முரடாக உண்டாகும் சர்மவியாதி . 
( மாதவ நிதாநத்தில் பாளிசோதை , பரிபோடம் , உத்பாதம் , உந்மந்த 
கம் , லேஹீ அல்லது பரிலேஹீ என்று ஐந்துவித பாளீ விரணங்கள் 
கூறப்பட்டுள . காதின் அடிப்புறத்தில் ஐந்துவித வியாதிகள் உண் 
டாவதாகவும் அதில் மொழியப்படவில்லை ; ஆகவே மா தவநி தாகத் 
தில் இருபத்திரண்டு கர்ணரோகங்களும் , இந்த கிரந்தத்தில் முப்பது 
கர்ணரோகங்களும் மொழியப்படுகின்றன ; ஸுச்ருத ஸம்ஹிதையில் 
இருபத்தெட்டுவித கர்ணரோகங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . ) 

2. பிரதிச்யாயம் : -- சிரஸ்ஸுக்குள் வாயு பிரகோபமடைந்து , 
நாசியின் அடியிலுள்ள கபம் , பித்தம் முதலியது சிரஸ்ஸை நோக்கி 
இழுக்கப்படுவதால் உண்டாகும் வியாதி . பீநஸம் -- மூக்கில் எப்பொழு 
தும் கபம் சீழ் முதலியது கசிந்துகொண்டிருப்பதுடன் , எரித்தலும் , மூக் 
கினுள் பொருமலும் , வாஸனையறிவதில் உணர்ச்சியின்மையு முண்டா 
னால் பீகஸம் எனப்படும் . பூதி நஸ்யம் - மூக்கில் சீழுண்டாவது , அல்லது 
துர்நாற்றமுண்டாவது. நாஸார்சஸ் - மூக்கினுள் உண்டாகும் முளை 


அத்தி - 7. ] 


பூர்வ கண்டம் . 


75 


சிரோ ரோகங்கள்: - சிரஸ்ஸைப்பற்றி யுண்டாகும் வியாதிகள் 
பத்து விதம் ; அவற்றுள் வாதத்தினால் அர்த்தாவபேதமும் , பித்தத் 
தினால் சிரஸ்தாபமும் , ஒருவித நோயும் , கபத்தினால் ஒன்றும் , ஸந்தி 
பாதத்தினால் ஒன்றும் , இரத்தத்தினால் ஒன்றும் , ஸுர்யாவர்த்தம் 
என்பது ஒன்றும் , தலையின் அதிர்ச்சியினால் ஒன்றும் , கிருமியினால் 
ஒன்றும் , சங்ககம் என்பது ஒன்றுமாம் . 1 149-150.. 

கபால ரோகங்கள் : - மண்டையில் உபசீர்ஷகம் , அரூம்ஷீகா, 
கள் , ப்ரம்சது -சிரஸ்ஸுக்கு அடியில் சேர்ந்து தோய்ந் திருக்கும் 
கபம் வெயிலின் வெப்பத்தினால் திரவமாகவும் முறிந்தும் போய் நாசி 
யின் வழியாகப் பெருகும் வியாதி ; வெயிலில் செல்லுவதால் ஜல 
தோஷமுண்டாவதாகக் கூறுவதற்குக் காரணம் இதுவே . கூவம்.- 
தும்மல் , நாஸாநாஹம் --நாசியின் பொருமல் , பூதிரக்தம் - சீழும் இரத் 
தமும் கலந்து நாசியின் மூலமாய்க் கசிதல் . துஷ்ட பீநஸம்- அடிக் 
கடி மூக்கிலிருந்து முற்கூறியீட்டி தோஷங்கள் கசிவதும் உலர்வது , 
மாயிருந்து மூக்கில் பொருமலும் துர்நாற்றமும் அதிகரிக்கும் வியாதி . 
நாஸாசோஷம் - நாசியில் பசையற்றுப் போவது . நாஸாபாகம் - நாசி 
வெப்பங்கொள்வது . பூயஸ்ராவம் -சீழ் வெளிவருதல் . தீப்தகம் - மூ ? 
கில் அழற்சி அதிகரித்து ச்வாஸமும் வெகு சூடாக வெளிவருதல் , 
( பீநஸம் , பூதிநஸ்யம் , நாஸாபாகம் , ஆகந்துபூயரக்தம் , தோஷஜ 
பூயரக்தம் , தோஷஜ க்ஷவது, ஆகந்து கூவது , ப்ரம்சது , தீப்தகம் , 
பீரதீநாஹம் , நாஸாஸ்ராவம் , நாஸாசோஷம் , ஐந்துவித பிரதிச்யாடம் , 
ஆகந்துக பிரதிச்யாயம் , ஏழுவித அச்புதம் , நான்கு சோதைகள் , நான்கு 
வித அர்சஸ் , நான்குவித இரத்த பித்தங்கள் ; ஆக முப்பத்தேழு வித 
நாஸா ரோகங்கள் மாதவநிதாநத்தில் கூறப்பட்டுள . ஸுச்ருதத் 
தில் முப்பத்தோருவித நாஸாரோகங்கள் கூறப்பட்டிருக்கின்றன .) 

1. அர்த்தாவபேதம் - ஒற்றைத் தலைவலி. சிரஸ்தாபம் - தலை 
யில் உண்டாகும் அழற்சி . ஸூர்யாவர்த்தம் -ஸுர்யன் உதயமாகும் 
போது ஆரம்பித்து மத்தியான்னம் வரையில் கிரமமாக அதிகரித்து 
வெயில் தாழத்தாழ குறைந்துவரும் தலைவலி. சங்ககம் -கன்னத் 
தில் ஸஹிக்கக் கூடாமலுண்டாகும் வலி . 


76 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -7 


- வித்ரதி , தாருணம் , பிடிகா , அர்புதம் ; இந்த்ரலுப்தம் , கலதி , பலிதம் 
என்று ஒன்பது வியாதிகள் உண்டாகும் . 151-152 . 

நேத்திர ரோகங்கள் : - கண்களில் தொண்ணூற்று நான்கு 
வியாதிகள் உற்பத்தியாகின்றன ; அவற்றுள் வர்த்மா என்கிற கண் 
சவ்வில் உண்டாவது 

இருபத்திநான்கு ; அவையாவன.- க்ருச்சி 
ரோமீலாம் , பக்கமபாதம் , கபோத்க்லிஷ்டம் , லோஹிதம் , அருங் 
நிமேஷம் , ரக்தோத்க்லிஷ்டம் , குகூணகம் , பஃமார்சஸ் , பஷ்மரோ 
தம் , பித்தோத்க்லிஷ்டம் , போதகீ , க்லிஷ்டவர்த்மா, பஹலம், பக்ஷ 
மோத்ஸங்கம் , அர்புதம் , கும்பிகா, விசதாவர்த்மா, லகணம் , அஞ்ஜா 
நாமிகா, கர்தமம் , ச்யாவ வர்த்மா, பிஸவர்த்மா , அலஜீ , உத்க்லிஷ்ட 
வர்த்மா என்பனவாம் .2 வர்த்மாவும் கண்ணின் 

வெள்ளை விழியும் 


க 


1. உபசீர்ஷம் - தலையின் மேல் மற்றொரு சிறிய தலையைப் 
போல் உண்டாகும் ஒருவித வளர்ச்சி . அரூம்ஷீக -அதிகமாக ஊன் 
ஜலத்தைப் பெருக்கும் அநேக கண்களுடையவையான தலையிலுண் 
-டாகும் புண்கள் . தாருணம் -மண்டையிலுள்ள சர்மம் அடிக்கடி 
வெடித்துப் போதல் . பிடிகா-சிறிய கட்டி . இந்த்ரலுப்தம்- தலை 
மயிர் உதிர்ந்து போதல் . கலதி - வழுக்கைத் தலை . பலிதம் - மயிர் 
நரைத்தல் . ( கபால ரோகங்களை மாதவகரன் க்ஷத்ரரோக நிதா 
நத்தில் சேர்த்திருக்கிறார் .) 

2. க்ருச்சிரோந்மீலநம் --- இமைகளை கஷ்டப்பட்டுத் திறக்க- 
வேண்டியதான 

வியாதி ; பக்ஷமயாதம்-இமைகளில் தின வெடுத்து 
அதிலுள்ள மயிர்கள் உதிர்ந்து விடுவது ; கபோத்க்லிஷ்டம் - கபம் 
பிரகோபமடைந்து கண்கள் கலங்கிப் போகும் வியாதி ; லேஹி தம் 
வர்த்மா என்கிற சவ்வின் இடையில் மிருதுவாகவும் சிவப்பாகவும் 
உண்டாகும் சிறிய முளை ; இதற்கே சோணிதார்சஸ் எனவும் பெயர் ; 
அருங் நிமேஷம் - வாயுவின் பிரகோபத்தினால் கண்ணிமைகள் தானே 
எப்பொழுதும் அசைவது; ரக்தோத்க்லிஷ்டம் - வர்த்மாவில் இரத்தம் 
அதிகமாய் ஓடுவதால் உண்டாகும் வீக்கம் ; குகூணகம் அல்லது 
* குஞ்சநம் - வர்த்மாவானது சுருங்கிப் போவதால் கண் திறக்கக்கூடா 
மல் 

பக்ஷமார்சஸ் - வெள்ளரிக்காயின் சிறிய விதைகள் 


போவது ; 


வியாதி ; 


அத்தி -7 .) பூர்வ கண்டம் , 

77 
சேரும் ஸந்தியில் ஜலஸ்ராவம் , கபஸ்ராவம் , ரக்தஸ்ராவம் , பர்வணி , 
பூய: ஸ்ராவம் , க்ருமிக்கிரந்தி , உபநாஹம் , அலஜீ , பூயாலஸம் என்று ஒன் 
போல் உண்டாகும் முளைகள் ; இதற்கே அர்சோவர்த்மா என்றும் 
பெயர் ; பக்ஷ்மரோதம் - இமைகளின் உட்புறங்களில் மயிர்கள் முளை 
த்து கண்களில் அரிப்பையும் வீக்கத்தையும் உண்டு 

பண்ணும் 
இதற்கே மா தவநிதாகத்தில் படிமகோபம் என்றும் 
வேறு சில நூல்களில் உப்பக்ஷம என்றும் பெயர் வழங்கப்படு 
கிறது ; பித்தோத்க்லிஷ்டம் - பித்தத்தினால் கண்களில் உஷ்ணம் 
அதிகரித்தல் ; போதக - கண்ணீரையும் தினவையும் வலியையும் 
அதிகமாயுண்டாக்கிக் கடுகுகளைப்போலுண்டாகும் சிறிய கொப்புளங் 
கள் ; க்லிஷ்டவர்த்மா - அதிக வேதனையின்றியே மிருதுவாகவும் 
சிவப்பாகவும் திடீரென்று உண்டாகும் ஸாதாரண வீக்கம் ; பஹலம் -- 
வர்த்மாவில் எல்லா இடத்தையும் வியாபித்து வர்த்மாவின் வர்ண 
மாகவே உண்டாகும் கடினமான கொப்புளங்கள் ; பஷ்மோத்ஸங்கம் 
வர்த்மாவுக்கு உட்புறத்திலும் வெளிப்புறத்திலு முண்டாகும் புரைகள் 
போன்ற முகங்களடன் கூடியதும் , தினவுள்ள துமான பெரிய கொட்பு 
ளம் ; கும்பிகா- மாதளம் விதைகளைப்போன்ற கொட்புளம் ; விகர ; 
வர்த்தமா.-- கடினமாகவும் , சிறியவைகளாகவும் உண்டாகும் பிடகை 
கள் ; லகணம் -- கடினமாகவும் , பழுக்குந்தன்மை யற்றதும் , பெரிதாக 
வும் உண்டாகும் வேதனையற்றதான கொப்புளம் ; இதற்கு மாதவ 
நிதாநம் முதலியவற்றில் நகணம் எனப் பெயர் ; அஞ்ஜநநாமிகா 
குத்தல் அழற்சியுடன் கூடிய சிவந்த சிறிய கொப்புளம் ; கர்தமம் 
க்லிஷ்டவர் தமாவைப் போலவே இருப்பதுடன் துர்நீர்கள் விசேஷ 
மாகக் கசிந்து கொண்டிருக்கும் வியாதி ; சயாவவர்த்மா - வர்த்மாவுக்கு 
வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் சன்றிப்போன துபோல் கறுஞ் 
சிவப்பாயுண்டாகும் வீக்கம் ; பிஸவர்த்மா -- வர்த்மாவுக்கு உட்புறத் 
தில் துவாரங்களும் வெளிப்புறத்தில் வீக்கமும் உண்டாய் ஒருவித 
திரவதைக் கசியச் செய்யும் வியாதி ; அலஜீ - சிவந்த கோடுகளுடன் 
கூடியதாய் வர்த்மாவில் உண்டாகும் வியாதி ; இதை மாதவகரன் 
ஸந் தீயிலுண்டாகும் ரோகங்களில் சேர்த்திருக்கிறார் . உத்க்லிஷ்ட 
வர்த்தமா -- வேதனையில்லாமல் வெளிப்புறத்தில் வீக்கத்துடன் கூடிய 
தாய் ஒருவித துர்நீரைக் கசியச் செய்யும் வியாதி , 


78 < 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -7 . 


மான 


( 


பது வியாதிகளுண்டாகின்றன . 1 சுக்லம் என்கிற வெண்மண்டலத்தில் 
லிரோத்பாதம் , வராஹர்ஷம் , விராஜாலம் , சுக்லிகா, சுக்லார்மம் , 
அதிமாம்ஸார்மம் , ப்ரஸ்தார்யர்மம் , பிஷ்டசம் , ராபிடிகா, கபக்கிரந்தி , 
அர்ஜுநம் , ஸ்நாய்வர்மம் , சோணிதார்மம் எனப் பதின்மூன்று வியாதி 
களுண்டாகும். 2 கிருஷ்ணபாகம் என்கிற கருவிழியில் சுத்த சுக்லம் , 

1. ஜலஸ்ராவம் --ஸந்தியின் இடையிலிருந்து மஞ்சள் நிற 

நீர்வடிதல் ; இதை பித்தஸ்ராவம் என்று . மாதவநி தாநம் ; 
கபஸ்ராவம் - பிசுபிசுப்புள்ள வெண்மையான நீர் வடிதல் ; ரக்தஸ்ரா 
வம்- 

இரத்தம் வடிதல் ;பர்வணி - குத்தல் அழற்சிகளுடன் கூடிய கொடி 
கொடியாகப் படர்ந்திருக்கும் வியாதி ; பூயஸ்ராவம் -சீழ் போன்ற 
துர்நீர் வடிதல் ; கிருமிக்கிரந்தி -- வர்த்மாவிலும் இமைகளிலும் தினவை 
யுண்டாக்கும் ஸூக்ஷ்ம கிருமிகள் சேர்ந்து ஸந்தியில் கிரந்தியைப் 
போலுண்டாகும் வீக்கம் ; உபநாஹம் --ஸந்தியிலுள்ள கிரந்திகள் 
வலியில்லாமல் வீக்கம் கொள்வது ; அலஜீ - வர்த்மாவிலுண்டாகும் 
அலஜியைப் போன்றதே ; மா தவநிதாகத்தில் ஸந்தியில் மாத்திரமே 
அலஜீ உண்டாவதாகக் கூறப்படுகிறது ; பூடாலஸம் -- ஸந்தியிலுண் 
டான வீக்கம் பக்குவமான பின் குத்தலுடன் சீழைப் பொசியச் செய் 
யும் வியாதி . 

2. விரோத்பாதம் - வேதனையுடன் அல்லது வேதனையில்லா 
மல் சென்னிறமாயுண்டாகும் கொடிபோன்ற மாசுகளால் கண் சிவ 
ப்பு நிறங் கொள்ளல் ; விராஹாஷம் -- விரோத்பாதம் முதிர்ந்து 
போவதால் கண்களிலிருந்து சென்னிறமான நீர் வடிதல் ; விரா 
ஜாலம் - இரத்தநாடிகள் பெருத்துப்போய் வெண்மண்டலத்தில் 
வலையைப் போல் சிக்குள்ளவைகளாக காணப்படுவது ; சுக்லிகா 
சிறிது கறு நிறமாகவும் மாம்ஸவர்ணமாகவும் அல்லது வெண்ணிற 
மாகவும் உண்டாகும் பொட்டுகள் ; இதையே சுக்திகா என்று மாதவ 
கரன் முதலியவர் கூறியிருக்கின்றனர் ; சுக்லார்மம் - மிருதுவாகவும் 
வெண்மையாகவும் உண்டாகும் ஒருவித பிந்து ; அதிமாம்ஸார்மம் - 
பெரிதாகவும் மிகுதுவாகவும் கறுநிறமாகவும் கல்லீரலைப் போலுண்டா 
கும் வியாதி ; பரஸ்தார்யர்மம் கறுஞ்சிவப்பாக முதலில் உற்பத்தி 
யாய் அப்பால் கிரமமாக நேத்திரம் முடிய வியாபிக்கும் பிந்து ; பிஷ்ட 
கம்- சாம்பல் பூத்தது 

மாசுகள் உண்டாவது ; விய் 
பிடிகா - விரைகள் என்னும் இரத்தநாடிகள் 

பருத்துப்போல 
கொப்புளங்களைப் போலுண்டாகும் வியாதி ; கபக்கிரந் தி- வெண்கரா 
நிறமாகவோ வெண்ணிறமாகவோ உண்டாகும் . மிருதுவான கிரந்தி 


போன்ற 


அத்தி -7 . ) 


பூர்வ கண்டம் . 


19 


ராசுக்லம் , க்ஷ தசுக்லம் , அஜகா , விராஸங்கம் என்று ஐந்துவித 
வியா திகள் உண்டாகும்.1 கண்களில் காசம் என்கிற ரோகம் வாதம் , 
பித்தம் , கபம் , ஸம்ஸர்கம் , ஸந்நிபாதம் , இரத்தம் இவற்றால் . ஆறு 
விதமாக உற்பத்தியாகின்றது .2 திமிரரோகமும் வாத பித்த கபங்க 
ளாலும் , ஸம்ஸர்க்கத்தினாலும் , ஸந்நிபாதத்தினாலும் , இரத்தத்தினா 
லும் ஆக ஆறு விதமாக உற்பத்தியாகும்.3 லிங்கநாசம் என்பது வாத 
பித்த கபங்களால் மூன்று விதமும் , ஸம்ஸர்க்கத்தினால் ஒன்றும் , ஸந்தி 
பாதத்தினால் ஒன்றும் , இரத்தத்தினால் ஒன்றும் , மற்றொரு ரோகத் 
திற்கு உபத்திரவ ரூபமாக ஒன்றும் ஆக ஏழுவிதமாம் .4 த்ருஷிடி 
பாகத்தில் பித்தவிதக்த்த த்ருஷ்டி , அம்ல விதக்த்தத்ருஷ்டி, உஷ்ண 
விதக்த்த த்ருஷ்டி , நகுலாக் த்யம் , தூஸராந்தியம் , ராத்ரியாந் தியம் , 


அர்ஜுநம்- முயலின் இரத்தத்திற்குச் சமானமான நிறமுடையதாய் 
உண்டாகும் ஒரு பிந்து ; ஸ்நாய்வர்மம்- கடினமானதும் , மாம்ஸத்தில் 
வியாபித்ததும் , பசையற்றதுமான ஒரு பொட்டு ; சோணிதார்மம் 
வெண்மண்டலத்தில் தாமரைப்பூவைப் போல் மிருதுவாக உண்டாய் 
மாம்ஸவளர்ச்சியைத் தருவதான வியாதி . 

1. சுத்த சுக்லம் - வெகு வெண்ணிறமாகப் பூவிழுதல் ; ஷிரா 
சுக்லம் - விரைகள் சிறுத்துப்போவதா லுண்டாகும் வெண்ணிறமான 
மாசு ; கூதசுக்லம் -- காயம்படுவதாலுண்டாகும் குறி ; அஜகா - பிசு 
பிசுப்புள்ள கண்ணீரை வடியச் செய்வதும் , சென்னிறமானதும் , ஆட் 
டுப்புழுக்கையைப் போன்றதுமான காய்ப்பு ; இதையே அஜகாஜா தம் 
என்றும் கூறுவர் ; விராஸங்கம் - விரைகளென்னும் நாடிகள் ஒன்று 
மேலொன்றாகச் சேர்ந்து வளர்ந்து விடுதல் . 

2. காசம் - காய் காய்ப்பது . அல்லது பூவிழுவல் . ஸம்ஸர்கம்- இர 
ண்டு தோஷங்கள் ஒன்றாக விகாரமடைதல் ; ஸம்ஸர்கத்தினால் மூன்று 
விதமான வியாதிகள் உண்டாகுமாயினும் , ஸம்ஸர்கம் என்கிற ஒரு 
பொதுப் பெயரால் அம்மூன்றும் குறிக்கப்படுவதைக் கருதி , மூன்றும் 
ஒரே ரோகமாகக் கூறப்பட்டதென்க. 

3. திமிரம் - திருஷ்டியை மறைத்துவிடும் வியாதி . 

4. லிங்கநாசம் - தர்சனசக்தியை அடியோடு அழித்துவிடும் 
வியாதி . (உபஸர்க்கத்தினால் உண்டாகும் லிங்கநாசம் மாதவகரனால் 
குறிக்கப்படவில்லை ). 


80 . சார்ங்கதர ஸம்ஹிதை. 

( அத்தி - 7 
ஹ்ருஸ்வ த்ருஷ்டி , கம்பீர த்ருஷ்டி என்று எட்டுவிதமாம் .1 அதி 
மந்தம் 2 என்பது வாதஜம் , பித்தஜம் , கபஜம் , ரக்தஜம் என்று நான்கு 
விதம் . அபிஷ்யந்தமும் 3 வாத பித்த கப ரக்தங்களால் நான்கு விதமா 
யுண்டாகும் . தேசத்திரத்தில் எல்லா பாகங்களிலும் பொதுவாக உண் 
டாகக்கூடிய ரோகங்கள் எண்வகைப்படும் ; 

அவையாவன :-வாத 
விபாயயம் , அல்சோபம், அங்யதோ வாதம் , பாகா த்யயம் , சுஷ்காக்ஷி 


1. பித்த விதக்த்த த்ருஷ்டி- பிரகோபமடைந்த பித்தம் நேத் 
திரத்தின் மத்தியில் வியாபித்து த்ருஷ்டியை மஞ்சள் நிறமாகச் 
செய்து பார்க்கப்படும் வஸ்துக்களையெல்லாம் மஞ்சள் நிறமாகத் 
தோற்றச்செய்வது ; அம்ல விதக்த்த த்ருஷ்டி - கண்களில் அம்ல 
மான நீருண்டாய் , அதன் ஸம்பந்தத்தினால் த்ருஷ்டிபாகம் அழற்சி 
கொள்வது ; உஷ்ணவிதக்த்த த்ருஷ்டி - அதிக உஷ்ண வஸ்துக் 
களை அல்லது அதிக தாபமான வெயிலைப் பார்ப்பதால் த்ருஷ்டி 
பாகம் கெட்டுப்போவது ; நகுலாந்த்யம் - பகலில் பற்பல வர்ணமண் 
டலங்கள் ஆகாயத்தில் வியாபித்திருப்பதுபோல் தோற்றுவதும் , 
கீரிப்பிள்ளையின் கண்ணைப்போல் காணப்படுவதுமான த்ருஷ்டி ; 
தூஸராந்தியம் - பார்க்கப்படுவதெல்லாம் புகைபடிந்ததுபோல் தோற் 
றுவது ; ராத்ரிகாந் த்யம் - இரவிற் கண் தெரியாமை ; ஹ்ருஸ்வ 
த்ருஷ்டி -- வெகு ஸமீபத்திலிருப்பதைத் தவிர தூரத்திலிருப்பவை 
காண முடியாமற் போவது ; பகலில் எந்த வஸ்துவும் வெகு சிறிதாகக் 
காணப்படுவதென்றும் சிலரது கொள்கை ; கம்பீர த்ருஷ்டி -- வாயு 
பிரகோபமடைந்து த்ருஷ்டிபாகம் மிகவும் சிறுத்துப் போய் , ஆழமான 
பிரதேசத்திலிருந்து வேதனை யுண்டாகும் வியாதி . த்ருஷ்டி -- கரு 
விழிக்கு நடுவில் பாபா என்று சொல்லப்படும் பாகம் , 

2. அதிமந்தம் - ஒற்றைத் தலைவலியுடன் நேத்திரகோளம் 
வேருடன் பிடுங்கப்படுவதுபோல் உண்டாகும் வெகு துன்பமளிக்கக் 
கூடிய சோய் , 

3. அபிஷ்யந்தம் --- கண்களில் பலவித துர்நீர்கள் சேர்ந்து கண் 
ணீர் வடிதல் , 


81 


அத்தி-7 .) 


பூர்வ கண்டம் . 


ஹதா திமந்தம் 


பாகம் , சோபம் , அத்யுஷிதம் , 

என்பனவாம் .1 
153-1704 . 

நபும்ஸக தோஷங்கள் .--- புருஷர்களுக்கு உண்டாகும் நபும் 
ஸகதோஷம் ஐந்து விதம் ; அவ்வித தோஷத்துடன் கூடியவர் ஈர்ஷ் 

1. வாத விபர்யயம் - வாயு பிரகோபித்து நேத்திரங்களிலும் 
புருவங்களிலும் மாற்றி மாற்றி வலியை யுண்டுபண்ணுவது . அல்ப 
சோபம் - கண்களில் உஷ்ணம் அதிகரித்து சிறிது வீக்கமுண்டாவது . 
அக்யதோவாதம் - காது , செலியின் மூலபாகம் , சிரஸ் , - மோவாய்க் 
கட்டை , இன்னும் வேறு இடங்களிலும் கோளா றடைந்த வாயுவானது 
கண்களிலும் புருவங்களிலும் அதிக வேதனை யுண்பெண்ணும் 
வியாதி . பாகாத்யயம் - அரிப்பு , அதிக வீக்கம் , வேதனை , வேக்காடு 
இவற்றுடன் கூடியதாய் நேத்திரம் கனிந்த அத்திப்பழம் போல் ஆய் 
விடுவது . சுஷ்காஜிபாகம்- பார்வை மங்காலகப் போய் , வர்த்மா 
என்கிற சவ்வு மிக வறண்டுபோவது . சோபம் -- ஸாதாரண வீக்கம் , 
அத்யுஷிதம் - கண்ணைச்சுற்றிலும் சறுஞ்சிவப்பான நிறம் படர்ந்து , 
கண் முடியவும் அழற்சி அதிகமாயுண்டாய் , கண்ணீரும் விசேஷமாகப் 
பெருகும் வியாதி . ஹதா திமந்தம் -- வாயுவின் பிரகோபத்தாலும் , 
டான அதிமந்தம் என்கிற வியாதி முதிர்ந்து விடுவதால் மஹத்தான 
வேதனைகள் நேத்திரத்திலுண்டாகும் ; அது அஸாத்தியமான வியாதி 
யான தால் ஹதா திமந்தம் என்று வழங்கப்படுகிறது. 

( வர்த்மாவில் இருபத்தோரு வியாதிகளும் , சுக்லமென்கிற 
வெண் மண்டலத்தில் பதினோரு வியாதிகளும் , லந்திகளில் ஒன்பது 
வியாதிகளும் , கிருஷ்ணமென்கிற கருவிழியில் நான்கும் , நேத்திரம் 
முழுமையிலும் சேர்ந்து பதினேழும் , த்ருஷ்டிபாகத்தில் பன்னி 
ரண்டும் , கண்களுக்கு வெளிப்புறத்தில் அவற்றைச் சார்ந்து இரண் 

ஆக எழுபத்தாறு நேத்திரரோகங்கள் மாதவகரன் முதலியவர் 
களால் கூறப்பட்டிருக்கின்றன .) 

6 


1 


82 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -7. 
யகன் , ஆஸேக்யன் , கும்பீகன் , ஸுகந்தி , ஷண்டன் என்று கூறப் 
படுவர் .1 1711 . 

சுக்ர தோஷங்கள் . -- சுக்ரதோஷங்கள் எண் வகைப்படும் ; 
அவையாவன : - வாத பித்த கபங்களால் மூன்றும் , ஸம்ஸர்க தோஷங் 
களால் மூன்றும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும் , இரத்தத்தினால் ஒன்று 
மாம் ; இவற்றுள் இரத்தத்தினால் உண்டாவதற்கு குணபகந்தி யென் 
றும் , வாத கபங்களின் சேர்க்கையினாலுண்டாவதற்கு பூயதோஷ 
மென்றும் , வாத பித்தங்களால் உண்டாவதற்கு க்ஷணதோஷமென் 
றும் , வாத கபங்களால் உண்டாவதற்கு கிரந்திலம் என்றும் , ஸந்தி 
பாதத்தினாலுண்டாவதற்கு மலதோஷமென்றும் பெயர் வழங்கப் 
படும் .2 172-1731 . 


1. ஈர்ஷ்யகன்-- தனக்குச் சுயமாய் வீர்யமில்லாமல் பிறர் புணர் 
வதையறிந்து பொறாமை மேலிட்டு அவ்விஷயத்தில் பிரவ்ருத்திப்ப 
வன் ; ஆஸேக்யன் -- மிகவும் சொற்பமான சுக்ரசோணிதமுள்ள தாய் 
தந்தையருக்குப் பிறந்ததால் சுக்ரமில்லாமலிருப்பவன் ; கும்பீகன் - 
1. சொற்பமான சுக்ரமுடையவனாயிருந்தும் இந்திரியமிக்ரஹம் பண்ண 
சக்தியற்றவனாய் புருஷரிடமும் புணரவிராம்புபவன் ; ஸுகந்தி 
அல்லது ஸௌ கந்திகன் - பற்பல ரோகங்களால் கோளா றடைந்த 
கர்ப்பாசயத்திலிருந்து பிறந்தவன் ; ஷ்ண்டன் 

ருதுகாலத்தில் 
ஸ்த்ரீஸம்போகத்தினால் பிறக்கும் பிள்ளை . 

2. குணபகந்தி - சவத்திற்கு ஸமானமான துர்நாற்றமுள்ளது ; 
பூயதோஷம் --சீழ்போன்றது ; கிரந்திலம் - தோய்ந்துபோய் கட்டி 
யானது . [ இங்கு இரத்த தோஷத்தினால் சுக்ரத்திற்கு தோஷம் 
உண்டாவதாகக் கூறாமல் , வாத கபங்களாலேயே குணபகந்தி , கிரந் 
திலம் என்கிற இரண்டு சுக்ர தோஷங்களும் உண்டாவதாகக் கூறப் 
பட்டிருக்கிறது ; ஆனால் வாத கபங்களாலேயே இரண்டு தோஷங் 
களும் உண்டாவதாகச் சொல்வது யுக்தமாகத் தோற்றாததுடன் , 
ஸுச்ருதம் முதலிய இதா கிரந்தங்களில் இரத்தத்தினால் குணப் 
தோஷம் உண்டாவதாகட் பிரயோகிக்கப் பட்டிருப்பதையும் கருதி 
இங்கு இரத்த தோஷத்தினாலேயே குணபகந்தி உண்டாவதாக வரை 
யப்பட்டது . ) 


3 


அத்தி-7 . ) பூர்வ கண்டம் . 

83 
ருது தோஷங்கள் : - இனி பிராசீன சாஸ்திர முறைப் படி 
ஸ்த்ரீகளுக்குண்டாகும் ரோகங்கள் கூறப்படுகின்றன: - ருது காலத் 
தில் வெளியாகும் சோணிதம் என்கிற உதிரத்தைப் பற்றிய வியாதி 
கள் வாத பித்த கபங்களால் மூன்றும் , பூயகந்தி , குணபகந்தி , கிரந் 
திலம் , க்ஷணம் , புரீஷதுல்யம் என்று ஐந்தும் ஆக எண்வகைப்படும் 1 . 
பிரதரம் அல்லது ரக்தப்பிரதம் 2 என்கிற வியாதியில் வாத பித்த 
கபங்களால் மூன்றும் , ஸ்ந்நிபாதத்தினால் ஒன்றும் ஆக நான்கு வித 
முண்டு . 174-176 . 

யோனி ரோகங்கள் : - வாத பித்த கபங்களால் மூன்றும் , ஸந்நி 
பாதத்தினால் ஒன்றும் , இரத்தம் கெட்டுப் போவதால் ஒன்றும் , இரத் 
தம் க்ஷணித்துப்போவதால் ஒன்றும் , சுஷ்கம் , வாமரும் , ஷண்டிதம் , 
அந்தர்முகம் , ஸுசீமுகம் , விப்லுதம் , புத்ரக்கம் , பரிப்லுதம் , உபப் 
லுதம் , ப்ராக்சரணம், மஹாயோநி , கர்ணிநீ, அத்யாநந்தி , அதிசரணம் 
என்று பதினைந்தும் ஆக இருபது வித யோனி ரோகங்களாம் . 
யோனிகந்தம் - என்கிற ரோகம் நான்கு விதம் ; வாத பித்த கபங்க 
ளால் மூன்றும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றுமாம் . 177--180 . 

1. பூயகந்தி முதல் புரீஷதுல்யம் வரையிலுள்ள ஐந்து வியாதி 
களின் விவரங்களைப்பற்றி சுக்ர தோஷ விவரங்களைப் பார்க்கவும் . 

2. பிரதரம்- பெரும் பாடு , 

3. சுஷ்கம்- வறட்சியுள்ளது ; வாமனம்- துஷ்டமலங்களைக் 
கசியச் செய்வது ; ஷண்டிதம் - நபும்ஸக்தோஷத்திற் கூறிய ஷண் 
டன் என்கிற குணமுள்ள யோனி ; அந்தாமுகம் - யோனியின் முகம் 
உட்புறமாக மடிந் திருப்பது ; ஸுசீமுகட் - ஊசியைப் போல் வெகு 
மெல்லிய த்வாரமுடையது ; விப்லுதம் - எப்பொழுதும் வேதனை 
யுடன் கூடியது ; புத்ரக்கம் - கஃப்பமுண்டானாலும் அடிக்கடி அதை 
அழியச் செய்யும் தன்மையுள்ளது ; பரிப்லுதம் --புணர்கையில் 
விசேஷ நோயுண்டுபண்ணுவது ; உபப்லுதம் - நுரையுடன் 
ஆர்த்தவமென்னும் உதிரத்தை கஷ்டத்தோடு 

வெளியிடுவது ; 
இதற்கே உதாவர்த்த யோனி என்று மாதவகரன் ; 

ப்ரக்சரணம் 
ஸம்யோகத்தில் முன்னதாக ஸ்த்ரீக்குப் பிரவ்ருத்தியை யுண்டுபண் 
ணக்கூடியது ; கர்ணிநீ - யோனியில் ஒருவிதக் கிரந்தி உண்டாவது 

| ; 
அத்யாநந்தி - மிதமிஞ்சிய ஆவலுள்ளது ; அதிசரணம் - பல முறையி 
லும் திருப்தி படையாதது . 

4. யோனிகந்தம் - யோனிப்பற்று என்கிற ஒருவித விரணம் . 


கூடிய 


84 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி-7 . 


கர்ப்ப வியாதிகள் : - உபவிஷ்டகம் , நாகோ தரம் , மக்கல்லம, 
மூடகர்ப்பம் , விஷ்கம்பம் , கூடகர்ப்பம் , ஜராயுதோஷம் , கர்ப்பபாதம் 
என்று கர்ப்பத்தைப் பற்றிய கோளாறுகள் எண் வகைப்படும் .1 181 , 
181 ) . 

ஸ்தன ரோகங்களும் , ஸ்தன்ய ரோகங்களும் : - வாத பித்த 
கபங்களால் மூன்றும் , ஸந்நிபாதத்தினால் ஒன்றும், அடிபடுவதால் ஒன் 
றும் ஆக ஸ்தன ரோகங்கள் ஐந்து . ஸ்தன்யம் என்கிற முலைப்பாலைப் 
பற்றி முன்போலவே வாத பித்த கப ஸந்நிபாதங்களாலும் , காயம் 
படுவதாலும் ஐந்துவித வியாதிகள் உற்பத்தியாகின்றன . 182 , 183 . 

பால ரோகங்கள் : - திறமையில்லாத புருஷனால் உண்டான 
சிசு , ஒருவனுக்கு இரண்டு பத்னிகளிருப்பதால் அவ்விருவர்களில் 
எவருக்கேனும் பிறக்கும் பலங்குன்றிய பிள்ளை , ஸ்த்ரீ புருஷர்களுக் 
குப் புத்திரோத்பான சக்தியில்லாமலிருந்தும் 

சக்தியில்லாமலிருந்தும் தைவச்செயலாகப் 
பிறக்கும் குழந்தை இம்மூன்றும் பெற்றோர்களின் தோஷத்தால் 
பிறந்தவையாம் . அன்றியும் வேறு வகையான பால ரோகங்கள் இரு 
பத்திரண்டாம் ; அவற்றுள் வாத பித்த கபங்களின் தோஷத்தினால் 
கோளாறடைந்த முலைப்பாலால் முறையே மூன்று வியாதிகள் உண் 
டாகும் ; தந்தோத்பேதப் , தந்தாகாதம் , தந்த சப்தம் , அகாலதந்தம் 


1. உபவிஷ்டகம் - கர்ப்பத்தில் சிசு நன்கு வளராமல் சிறுத் 
துப்போதல் ; நாகே தரம் -- சுக்ர சோணி தங்கள் கருப்பையில் சேரும் 
போது வாயுவின் ஸப்பந்தத்தினால் கோளா றடைத்து வயிற்றுப்பொரு 
மலை யுண்பெண்ணி , கர்ப்பக் குறிகளைக் காட்டி , பிறகு சிறிது காலத் 
தில் தானே கரைந்துவிடும் நோய் ; மக்கல்லம் - பிரஸவித்தவுடனே 
கர்ப்பாசயத்திலுள்ள அழுக்குகள் நன்கு வெளிவராமல் போய் , அழுக் 
குள்ள இரத்தம் அவ்விடத்தில் பிரகோபமடைந்த வாயுவினால் தகை 
பப்பட்டு ஒருவித கட்டியை யுண்டுபண்ணி , நாபிக்கு ஸமீபத்திலும் 
இடுப்பிலும் விசேஷமாக வேதனை யுண்டுபண்ணி வயிற்றுப் பொரு 
மலையும் தருமானால் மக்கல்லம் எனப்படும் ; மூடகர்ப்பம் - பிரஸவ 
காலத்தில் வாயுவினால் கருப்பையின் வாய் தகையப்பட்டு சிசு வெளி 
வரமுடியாமல் , மூத்திரமும் விருத்தியாய் இடுப்பு முதலான விடங் 
களில் நோயுண்டுடண்ணுதல் ; விஷ்கம்பம் - கர்ப்பாசயத்திற்கு அடி 
யில் பிரஸவ காலத்தில் சிசு உழல் மரம்போல் குறுக்காயிருப்பது ; 
இதற்கே டாரிகம் என்றும் பெயர் ; கூட கர்ப்பம் - கருத்தரித்திருந்தும் 


2 


கும் 


போன்ற 


அத்தி - 7. ] பூர்வ கண்டம் . 

85 
என்று பற்களைப்பற்றி யுண்டாகும் ரோகங்கள் நான்கு ; 1 மேலும் அஹி 
பூதநம் , முகபாகம் , முகஸ்ராவம் , குதபாகம் , உபசீர்ஷகம் , பத்மாருணம் , 
தாலுகண்டகம் , விச்சின்னம் , பாரிகர்ப்பிகம் , தௌர்பல்யம் , காத்ர 
சோஷம் , சய்யாமூத்திரம் , குகூணகம் , ரோதனம் , அஜகல்லீ என்று 
பதினைந்து வியாதிகளும் உற்பத்தியாகின்றன . வாத பித்த கபங்க 
ளின் கோளாறால் ஜ்வரம் முதலிய மூன்று ஸூதிகா ரோகங்களும் 
கர்ப்பிணிக் குண்டான குறிகள் காணப்படாமை ; ஜரா :பு தோஷம் -கர் 
ப்பாசயத்தினுள் சிசுவுக்குப் போர்வையைப் போலிருக்கும் பை கோளா 
நடைவது ; கர்ப்பபாதம் 5 -மாதங்களுக்குப் பிறகு 7 மாதங்களுக்கு முன் 
அகாலத்திலுண்டாகும் பிரஸவம் . 
1. தந்தோத்பேதம் - பற்கள் புதிதாக முளைக்கும்போது உண்டா 

வேதனை ; தந்தாகாதம் - பற்கள் பிடுங்கப்படுவது போன்ற 
வேதனை ; தந்த சப்தம்- பற்களில் நோய் அதிகரித்து விண்விண் என் 

சப்தம் உண்டாவது ; அகால தந்தம் - அகாலத்திலுண் 
டாகும் பல். ( மாதவநிதாநம் முதலியவற்றில் இந்த நான்கு ரோகங்க 
ளும் கிடையா .) 

2. அஹிபூதகம் - பற்கள் முளைக்கும்போது வாந்தி , ஜ்வரம் , 
வாயிலும் உடம்பிலும் ஒரு வகையான துர்நாற்றம் , அதிக அழுகை 
இவை இருக்குமானால் அஹிபூதகம் என்று சொல்லப்படுகிறது. அஹி 
பூதகம் என்பது ஸாமான்ய பால ரோகத்தில் சேர்ந்தது. முகபாகம் 
வாயில் புண் உண்டாவது ; முகஸ்ராவம் - வாயிலிருந்து எப்பொழு 
தும் சொள் ஒழுகுவது ; குதபாகம் - ஆஸன த்வாரம் புண்ணாய்விடுவது . 
உபசீர்ஷகம் - சிரஸ்ஸின் மேல் மற்றொரு தலையைப் போல் 

உண்டாகும் 
வீக்கம் ; பத்மாருணம் - தேஹம் தாமரைப் பூவைப்போல் வெண் சிவப் 
பாக ஆவது ; தாலுகண்ட கம் - தவடையின் மேற்புறத்தில் ஒரு பள்ளம் 
விழுந்து , தவடை அசைக்க முடியாமல் , ஸ்தயபானத்தில் குழந்தைக்கு 
வெறுப்புஉண்டாவது; விச்சின்னம் - மூத்திரப்பையின் ஸமீபத்தில்உண் 
டாகும் ஒருவித விஸர்ப்பரோகம் ; பாரிகர்ப்பிகம் - தாய் கர்ப்பிணியாகப் 
போன பின்பு அக்குழந்தை அவளிடத்தில் ஸ்தன்யயானம் செய்து , 
காஸம் , அஜீர்ணம் , வாந்தி , இளைப்பு முதலியவற்றால் பீடிக்கப்படுமானால் 
பாரிகர்ப்பிகம் என்று சொல்லப்படுகிறது ; தௌர்பல்யம் - பலயீனம் ; 
காத்ரசோஷம் - சரீரம் நாளுக்குநாள் இளைத்துப்போதல் ; சய்யா 
மூத்திரம்--- படுக்கையிலேயே மூத்திரம் விட்டுக்கொள்வது ; குகூண 
கம்- பாலின் தோஷத்தினால் கண்களின் வர்த்மாவில் ஒருவகையான 
அரிப்பு உண்டாகும் வியாதி ; ரோதனம்-- எப்பொழுதும் மிதமிஞ்சி 


86 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -7 . 


பால 


உண்டாகின்றன ; 1 அந்தந்த தோஷங்களுக்கும் அவரவரது பலங்க 
ளுக்கும் தகுந்தவாறு சிகித்ஸை செய்தால் அவை எளிதில் நிவ்ருத் 
திக்கக் கூடியவையாம் . 184-188. 

கிரஹங்கள் .-- பன்னிரண்டு பாலகிரஹங்கள் 2 உண் 
டென்று மாமுனிகள் கண்டறிந்திருக்கின்றனர் ; அவையாவன : 
ஸ்கந்தகிரஹம் 3, விசாக்கிரஹம் 4 

ச்வகிரஹம் 5 பித்ருகிர 
அழுதல் ; அஜகல்லீ -- ஒரு விதமான அக்கியைப்போன்ற சர்மவியாதி . 
( இவற்றுள் தாலுகண்டகம் , பாரிகர்ப்பிகம் , குகூணகம் , இவற்றைத் 
தவிர்த்து மற்றவைகள் வேறு நிதாநக்கிரந்தங்களில் காணப்பட 
வில்லை . ) 

1 , பிரஸலித்த ஸமயத்தில் உண்டாகும் ஜ்வராதிகள் ஸுதிகா 
ரோகங்கள் எனப்படும் . 

2. முன்னால் ஞாழற்காட்டிற் பிறந்த ஸுப்ரமண்யனைக் காப்ப 
தற்காகச் சிவபெருமானால் புருஷ உருவமுள்ள ஐந்து கிரஹங்களும் 
ஸ்திரீ யுருவமுள்ள ஏழு கிரஹங்களும் படைக்கப்பட்டதாகக் கூறு 
கின் றனர் . 

3. ஸ்கந்தகிரஹபீடை : - இதில் குழந்தைகளுக்கு ஒரு கண் 
ணில் நீர்வடியும் , தலையை அடிக்கடி புரட்டும் , தேஹத்தில் ஒரு பாரிச 
மெல்லாம் விழுந்து போகும், உடல் அசைவற்றிருக்கும் , வியர்வை 
அதிகமாகும் , தலை வணங்கி விடும் , பற்களைக் கடிக்கும் , முலையுண்ப 
தில் விருப்பமிராது , பயந்து வீரிட்டு அழும் , வாய் ஒரு பக்கமாய் 
இழுக்கப்படும் , சொள் அதிகமாய் பெருகும் , உயர விழித்துப் பார்க் 
கும் , உடலில் சவர் நாற்றம் வீசும் , முகம் திகைத் திருக்கும் , மலம் இறுகி 
விடும், கையை கெட்டியாக மூடிக்கொள்ளம் , ஒரு கண்ணும் புருவ 
மும் அசையக்கூடும் , இரு கண்களும் மிகச் சிவந்திருக்கும் ; இந்த கிரஹ 
த்தினால் சரீரத்தில் ஏதாவது சாச்வதமான கோளாறாவது மரண 
மாவது உண்டாவது 

நிச்சயம் . இதுவே ஸ்கந்தாபஸ்மாரம் எனப் 
படும் . 

4. விசாக கிரஹ பீடை : - நினைவு தவறுதல் , பயிர்களைப் பிச்சிக் 
கொள்ளுதல் , கழுத்து படங்கிக் கொள்ளல் , வாயிலிருந்து 
வருதல் , கைகால்கள் உதறுதல், தாயின் ஸ்தனம் தனது நாக்கு இவை 
களைக் கடித்தல் , ஜ்வரம் , து க்கமின்மை , உடம்பில் ஒருவித துர்க்கந்தம் 
இவைகள் மேற்டடி பீடையின் குறிகளாம் . 

5 . ச்வ கிரஹ பீடை : - நடுக்கல் , பயிர்ச்சிலிர்கை , வியர்வை , 
கண்களை எட்பொழுதும் மூடிக் கொள்ளல், பஹிராயாமம் என்கிற 


நுரை 


பூர்வ கண்டம் . 


87 


தூர் 


ஹம் 1 , நைகமேய கிரஹம் , 2 சகுநி கிரஹம் , 3 சீதபூதநா கிரஹம் , 4 
முகமண்டிநிகா கிரஹம் , 5 பூதரா கிரஹம் , அந்தபூதநா கிர 
வலி , நாக்கைக் கடித்துக்கொள்ளல் , கூக்குரலிடல் , ஓடுதல் , உடம் 
பில் மலத்திற்குச் சமமான துர்நாற்றம் உண்டாதல் , கதறுதல் இக்குறி 
கள் உண்டாகும் . 

1. பித்ருகிரஹ பீடை : - மயிர்ச்சிலிற்கை , அடிக்கடி அச்ச 
முறுதல் , திடீரென்று அழுதல் , ஜ்வரம் , இருமல் , அதிஸாரம் , வாந்தி , 
அதிக கொட்டாவி , தாஹம் , உடலில் சவத்திற்கு ஸமானமான 
நாற்றம் , வலி , உடல் அசைவற்றுப்போதல் , கறுபிறமாகுதல், கை 
களை கெட்டியாக மூடிக்கொள்ளுதல் , கண்ணீர் விடுதல் இவை பித்ரு 
கிரஹக் குறிகளாம் . 

2. நைகமேய கிரஹ பீடை : - வயிற்றுப் பொருமல் , கை கால் 
வாய் இவை துடித்தல் , நுரை கக்குதல் , தாஹம் , அதிஸாரம் , குரல் 
கம்மல் , தேகவர்ணம் மாறுபடுதல் , கூக்குரலிடல் , வாந்தி , இருமல் , 
தூக்கமின்மை, உதட்டைக் கடித்துக் கொள்ளுதல் , அவயவங்கள் 
சுருக்கங்கொள்ளல் , விழித்துப் பார்த்து சிரித்தல் , இடுப்பு வளைந்து 
போதல் , ஜ்வரம், ஒரு கண் வீங்குதல் , மயக்கம் இவ்விதக் குறிகள் 
காணப்படும் ; இதுவே நைகமேஷ கிரஹம் என்றும் கூறப்படுகிறது . 

3. சகுநி கிரஹம் : - இரவில் எல்லா அவயவங்களும் வீழ்ந்து 
விடுதல் , அதிஸாரம் , வாய்க்குள்ளும் தொண்டையிலும் விரணம் 
வெடிப்புகள் , ஸந்திகளில் எரித்தல் இவை யுண்டாகும் ; பகலில் 
அவையனைத்தும் மறைந்துபோய் வாயும் குதமும் அழன்றுவிடும் ; 
ஜ்வரமும் அதிகமாகும் . 

4. சீதபூதநா கிரஹ பீடை : - உடல் நடுக்கம் , அழுகை, மூலைப் 
பார்வை , தாஹம், குடல் இரைத்தல், அதிஸாரம் , உடலில் துர்நாற் 
றம், சரீரத்தில் ஒரு பாரிசம் முடிய குளிர்ந்து போதல் , மற்றொரு 
பாரிசம் சூடாயிருத்தல் என்பவை இதன் குறிகளாம். 

5. முகமண்டநிகா கிரஹ பீடை : -- கைகால்கள் மனோஹரமா 
கத் தோற்றும் , வயிற்றில் கறுநிறமான விரைகள் 

வியாபிக்கும் , 
ஜ்வரம் , அரோசகம் , சரீரவாட்டம் , கே.மய நாற்றம் இக்குறிகளும் 


காணப்படும் . 


6. பூதநா கிரஹ பீடை : - வாந்தி , நடுக்கம், சோம்பல், தூக்க 
மின்மை , விக்கல் , வயிற்றுப் பொருமல் , பேதி , தாஹம் , மூத்திரம் 
கட்டிப்போதல் , சரீரம் சக்தியற்று விழுந்துபோதல் , மயிர்ச்சிலிற்கை 
என்பவை இதன் குறிகளாம். 


88 

சார்ங்கதர ஸம்ஹிதை . ( அத்தி -7 . 
ஹம் , 1 ரேவதி கிரஹம் , 2 சுஷ்கரேவதி கிரஹம் 3 என்பனவாம் . கால் 
வெடிப்பு , வாதரக்தம் முதலிய வேறு நாற்பத்திரண்டு வியாதிகளும் 4 
குழந்தைகளுக்குண்டாகுமென இருஷிகள் கூறியிருக்கிறார்கள் . 188 
-191 ;. 

தோஷங்களின் பலவகையான கோளாறுகள் : -- வாத பித்த 
கபங்கள் சரீரத்தில் ஏற்றக்குறைவான நிலைமையை அடைவதால் , 
தனித்தனியான நிலைமையிலும் , இரண்டிரண்டு தோஷங்களின் 
சேர்க்கையிலும் , ஒருமிக்க மூன்று தோஷங்களின் சேர்க்கையிலும் 
அறுபத்திரண்டு வகையான வேற்றுமைகளைப் பெறும் ; அவ்வி தமான 
மாறுபாடுகளம் ரோகங்களென எண்ணப்பட்டும் . ஆகிலும் அவற்றை 
எங்கும் தனியாக வியாதிகளென்று விவஹரிக்கவில்லை. 5 192 ) . 


1. அந்த பூதநா கிரஹபீடை : - ஜ்வரம், காலம் , வாந்தி , பேதி, 
சரீர இளைப்பு , த்ருஷ்டி மந்தமாகுதல், அதிக வேதனை, மயக்கம் , 
திகில் , முலையுண்பதில் விருப்பமின்மை, நடுக்கம் முதலியவை இதில் 
காணப்படும் . 

2. ரேவதீ கிரஹபீடை : - சரீரம் பசுமையாகவும் கறுப்ப: கவும் 
மாறுதல், காது கண் முதலியவற்றைத் தேய்த்துக்கொள்ளல் , இரு 
மல் , வாயினுட்புறம் இரத்தவர்ணமாதல் , ஜ்வரம் ; திரவமாகவும் மஞ்சளா 
கவும் மலம் இறங்குதல் என்பவை இதன் குறிகள் . 

3. சுஷ்கரேவதீ கிரஹம் : - சரீரத்தில் கிரமமாக எல்லா அவயவ 
ங்களும் க்ஷணித்து வரும் . 

4. சாரீர வ்ரணம் 15 விதம் , ஸத்யோவ்ரணம் 8 விதம் , விஸர்ப் 
பம் 9 விதம் , உதர்த்தம் ஒன்று , வாத மக்தம் 8 விதம் , கால் வெடிப்பு 
ஒன்று ; ஆக 42 விதங்களாம் . 

5. தோஷங்கள் சுபாவநிலைபையினும் அதிகமாவதினாலேயோ, 
c ணிப்பதாலேயோ அவற்றிக்கு ஏற்படும் பிரிவுகள் பின் வருமாறு : 
வாதம் விருத்தியா தல் , பித்தம் விருத்தியாதல் , கபம் விருத்தியா தல் 
என்று தனித்தனியே 3 விதமாக விருத்திரூபமான கோளாறு . 
ஸர்கத்தினால் 9 வித விருத்தியுண்டு: - வாத பித்தங்கள் ஸமமாக 
விருத்தியாதல் , வாத கபங்கள் ஸமமாக விருத்தியாதல் , பித்த கபங் 
கள் ஸமமாக விருத்தியாதல் ; வாதம் வருத்தம் - பித்தம் வருத்ததரம் , 
பித்தம் வருத்தம் 

-வாதம் வருத்ததரம், கபம் வருத்தம் - வாதம் வருத்த 
தரம் ; வாதம் வருத்தம் -கபம் வருத்ததரம் , பித்தம் வருத்தம் - கபம் 
வ்ருத் ததரம் , கபம் வருத்தம் -பித்தம் வருத்ததரம் ; என்பனவாம் 


ஸம் 


அத்தி -7 .] 


பூர்வ கண்டம் . 


89 


பஞ்ச கர்மஜ ரோகங்கள் . - பஞ்ச கர்மங்களைச் செய்கையில் 
ஒவ்வொன்றிலும் நேரிடும் ஹீயோகம் , மித்யா யோகம் , அதியோகம் 


ஸந்நிபாதத்தினால் நேரிடும் விருத்திகள் 13 விதங்கள் : - கபம் வ்ருத் 
தம் - வாத கபங்கள் வருத்ததரங்கள் , பித்தம் வருத்தம் - வாத கபங்கள் 
வருத்ததரங்கள் , வாதம் வருத்தம் -- பித்த கபங்கள் வருத்த தரங்கள் ; 
பித்த கபங்கள் வருத்தங்கள் - வாதம் வருத்ததரம் ; வாத கபங்கள் 
வருத்தங்கள் பித்தம் வருத்ததரம் , வாத பித்தங்கள் வருத்தங்கள் 
கபம் வருத்ததரம் என்று ஆறுவிதம் . மூன்றும் ஒரே அளவாக 
வருத்தியாவது ஒருவிதம் . வாதம் வருத்தம் -பித்தம் வருத்தரம் . 
கபம் வருத்ததமம் ; வாதம் வருத்தம் - கபம் வருத்த்ததரம் - பித்தம் 
வருத்ததமம் ; பித்தம் வருத்தம்-கபம் வருத்ததரம் - வாதம் வருத்த 
தமம் ; பித்தம் வருத்தம் -வாதம் வருத்ததரம் கபம் வருத்ததமம்; கபம் 
வருத்தம் வாதம் வருத்ததரம்- பித்தம் வருத்ததமம்; கபம் வருத்தம் 
பித்தம் வருத்ததரம் வாதம் வருத்ததமம் என்று ஆறுவிதங்களும் 
சேர்ந்து ஸந்நிபாதத்தினால் 13 வகைகளாம் . இவ்வாறு வருத்தி 
ரூபமான கோளாறின் மூலமாய் தோஷங்கள் 25 வித நிலைமைகளை 
அடையம் , க்ஷண ரூபமான கோளாறின் மூலமாகவும் வருத்திக்குக் 
கூடிய கிரமப்படியே 25 வித நிலைமைகள் தோஷங்களுக்கு நேரிடுவ 
துண்டு . ஸந்நிபாதத்தில் ஒரு தோஷம் தந்நிலைமையில் இருப்பது , 
ஒன்று வருத்தியாவது, மற்றொன்று க்ஷணிப்பது என்கிற காமத்தில் 
ஆறுவிதமாம் ; அது எவ்விதமெனில்: -- வாதம் ஸமம் -பித்தம் வருத் 
தம் -கபம் க்ஷணம் ; பித்தம் ஸமம் - வாதம் வருத்தம் - கபம் க்ஷணம் ; 
கபம் ஸமம் -பித்தம் வருத்தம்- வாதம் க்ஷணம் ; வாதம் ஸமம் - கபம் 
வருத்தம் - பித்தம் க்ஷணம் ; பித்தம் மைம் - கபம் வருத்தம் - வாதம் 
க்ஷணம்; கபம் ஸமம் -வாதம் வருத்தம் - பித்தம் க்ஷணம் என்றவாறு . 
ஒரு தோஷம் க்ஷயித்து இரண்டு தோஷங்கள் வருத்தியாவதாலும் , 
இரண்டு கூயித்து ஒன்று வருத்தியாவதாலும் ஆறு பேதங்களுண்டு; 
அவையாவன : - வாதம் க்ஷணம் பித்தகபங்கள் வருத்தங்கள் ; பித்தம் 
க்ஷணம்- வா தகபங்கள் வருத்தங்கள் ; கயம் க்ஷணப -வாத பித்தங்கள் 
வருத்தங்கள் . வாதபித்தங்கள் க்ஷணங்கள்- கபம் வருத்தம் ; வாத கபங் 
கள் க்ஷணங்கள்- பித்தம் வருத்தம் ; பித்தகபங்கள் க்ஷணங்கள் - வாதம் 
வருத்தம் என்று 6 வகைகளாம் . ஆக இவை 12 விதங்களாயின் , 
இவை அனைத்தும் சேர்ந்து தோஷங்களின் 62 விதமான கோளாறு 
கள் எனப்படும் . 63 - வது விதம் தோஷங்களின் ஸமமான இயற்கை 
நிலைமையேயாம் ; அது ஆரோக்கியத்திற்குக் காரணமாம் , 

1. பஞ்ச கர்மங்கள் -- வயகம் , விரேகம் , நிரூஹவஸ்தி , அநுவா 
ஸந வஸ்தி ,நஸ்யம் என்கிற ஐந்துவித சிகித்ஸா முறைகளும் பஞ்ச 


90 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி -7 


என்கிற பேதங்களை 1 ஆதாரமாகக் கொண்டு பதினைந்துவிதமான 
கோளாறுகள் சரீரத்தில் உண்டாக்கக் கூடும் ; 2 அவையும் ரோகங்க 
னாகவே 

ஒருவாறு கருதப்படுகின்றன . 193 ) . 
ஷட்கர்மஜ ரோகங்கள் .-- ஸ்நேஹம் , ஸ்வேதம் , கண்ஷேம் , 
தூமம் , அஞ்ஜநம் , தர்ப்பணம் 3 என்கிற ஆறுவித சிகித்ஸைகளைச் 
செய்கையில் ஒவ்வொன்றிலும் ஹீகயோகம் , மித்யாயோகம் , 
யோகம் என்கிற மூன்றுவித தவறுதல்கள் நேரிடக் கூடுமாகையால் , 
அவற்றால் பதினெட்டு விதமாகச் சரீரத்தில் கோளாறுகள் உண்டாக 
லாம் ; அவற்றையும் ரோகங்களாகவே கூறவேண்டும் . 184 ) . 
கர்மங்கள் எனப்படும் . ( வமாம் - வாந்தியாவதற்காகச் செய்யப்படும் 
சிகித்ஸை . விரேகம்- பேதியாவதற்காகச் செய்யப்படுவது. நிருஹ 
வஸ்தி -கஷாயங்களை குதத்தின் வழியாகச் செலுத்தி மலங்களைக் 
கழித்தல் . அநுவாஸந வஸ்தி -தைல ஸம்பந்தமான ஔஷதங்களை 
குதமார்க்கத்தினால் செலுத்தி சிகித்ஸை செய்தல் . நஸ்யம் - மூக்கில் 
மருந் திடல் . ஸ்நேஹம், ஸ்வேதம் , வமரம் , விரேகம் , வஸ்தி என் 
பவை பஞ்ச கர்மங்களென்று வேறு சிலரின் கொள்கை .) 

1. பஞ்ச கர்மங்களைக் செய்கையில் ஔஷதங்களை உபயோ 
கிக்க வேண்டியதைவிட குறைந்த அளவில் உபயோகிப்பதும் , சிகித் 
லையைச் செய்யவேண்டிய கால அளவுப்படி செய்யாமல் குறைந்த 
கால அளவில் செய்து முடிப்பதும் , அந்தந்த முறைக்கு ஹீதயோகம் 
என்றும் , எந்த சிகித்ஸை எந்த ஸமயத்தில் செய்யக்கூடியதோ அதை 
வீட்டு வேறுவிதமான சிகித்ஸையை வேறுவிதமான ஸமயத்திற் 
செய்வது மி த்யாயோகம் என்றும் , எந்த கர்மமும் அளவுமீறி செய் 
யப்படுவது அல்லது அளவு கடந்த காலத்திற் செய்வது அதியோகம் 
என்றும் கூறப்படும் . 
2 . 

வமகத்தில் ஹீயோகம் , மித்யாயோகம், அதியோகம் என் 
றும், விரேகத்தில் ஹீயோகம் , மித்யாயோகம் , அதியோகம் என்றும் 
ஒவ்வொன்றிலும் 3 பேதங்கள் கூறப்படும் . அவ்விதமே நிரூஹ 
வஸ்தி , அநுவாளக வஸ்தி , நஸ்யம் இவற்றிற்கும் தனித்தனியே 
மூன்று வித்யாஸங்கள் உண்டாகையால் ஆகக்கூடி 15 ரோகங்கள் 
உண்டாகலாம் எனப்படுகிறது . 

3. ஸ்நேஹம் - சரீரத்தில் உள்ளும் புறமும் பற்பல தைலம் 
கிருதம் முதலியவற்றால் செய்யப்படும் சிகித்ஸை . ஸ்வேதம் வியர்வை 
யுண்டாகுமாறு செய்யப்படும் சிகித்ஸை . கண்ஷேம் - வாய்க்கொப்பு 
ளிக்கும் முறை . தூமம் பற்பல ஒளஷதங்களால் தூமபானம் செய் 
தல். அஞ்ஜநம் - மையிடுதல் . தர்ப்பணம் - தலையில் சில ஔஷதங் 


அத்தி - 7 ] பூர்வ கண்டம் , 

91 
சைத்தியம் முதலியவற்றல் உண்டாகும் ரோகங்கள் : - அதிக 
சைத்தியத்தினால் உண்டாகிற பாதை ஒரு ரோகமாகவும் , அவ்விதமே 
அதிக உஷ்ணத்தினால் ஒரு ரோகமும் , சல்யங்கள் 1 சரீரத்திற் புகுவ 
தால் ஒரு ரோகமும் , ஷாரங்களைக் கொண் அஜாக்கிரதையாக 
சிகித்ஸை செய்வதால் ஒரு ரோகமும் உண்டாவதுண்டு. 1951 . 

ஸ்த்தாவா ஜங்கமாதி விஷங்கள் : -- ஸ்த்தாவரம் , ஜங்கமம் , 
க்ருத்ரிமம் என்று விஷம் மூன்று விதம் . அவற்றுள் காலகூடம் முத 
லிய ஸ்த்தாவர விஷங்கள் ஒன்பது விதமாகப் பிரிக்கப்படுகின்றன . 6 
ஜங்கம விஷமும் அனேக விதம் . சிலந்திவிஷம் , ஸர்ப்பலிஷம் , தேள் 
விஷம் , எலிவிஷம் , குளவிவிஷம் முதலானவை ஜங்கமவிஷங்களாம் . 
இந்த விஷங்களில் ஒவ்வொன்றும் வாதப்ரகோபகாரி , பித்தப்ரகோப 
காரி , கபப்ரகோபகாரி , ஸக்திபா தகாரி என்று மீண்டும் நான்கு விதமாக 
வகுக்கப்படுகின்றது . விஷமானது சில ஜந்துக்களுக்குக் கோரப்பற் 


4 


களின் கல்கத்தால் வரப்புகட்டி , தைலம் முதலியவற்றைத் தலையில் 
தேங்கவைத்து செய்யப்படும் ஒருவித சிகித்ஸை . 

1. சல்யங்கள் சரீரத்திற்குள் புகுந்து பாதையை யுண்டுபண் 
ணும் முள் , ஆணிகள் , கல் , மண் முதலிய வெளிப்பொருட்கள் . 

2. க்ஷாரம் - எரித்தலையுண்டாக்கிக் கொப்புளிக்கச் செய்யும் 
காரமான உப்புவகை . 

3. செடி கொடி விருகம் முதலியவற்றைச் சேர்ந்த விஷக் 
கள் ஸ்த்தாவரவிஷங்கள் எனப்படும் . 

4. ஸர்ப்பம் , தேள் சிலந்தி , நாய் முதலியவற்றின் விஷங்கள் 
‘ ஜங்கம விஷ்ங்கள் என்று சொல்லப்படும் . 
5 . 

ஸாதாரண சில ஓஷதிகளை அல்லது ஔஷதங்களைக் 
கொண்டு செய்யப்படும் விஷம் க்ருத்ரிமவிஷம் என்று சொல்லப் 
படுகிறது . 

6. ஒன்பது விதமான ஸ்த்தாவர விஷங்கள் , -மூலவிஷம், 
பத்ரவிஷம் , பலவிஷம், புஷ்பவிஷம் , சர்மவிஷம் , ஜீரவிஷம் , ஸார 
விஷம் , நிர்யாஸவிஷம் , கந்தவிஷம் என்டவையாம் . ( மூலம் - வேர் ; 
பத்ரம். இலை : பலம் -கனி ; சர்மம் - தோல் ; r ரம் -பால் ; ஸாரம் -பரத் 
தின் உட்புரத்திலுள்ள வைரம் அல்லது சாறு ; நிர்யாஸம் பிசின் ; 
கந்தம் -மணம் . தாதுவிஷம் என்பது பத்தாவதாக ஸுச்ருத ஸம் ஹி 
தையில் கூறப்படுகிறது. ) 


92 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி . 7 
களிலும் , சிலவற்றிற்கு நகங்களிலும் , சிலதுக்கு மயிர்களிலும் , சிலதுக் 
குக் கொம்புகளிலும் , சிலவற்றிற்கு எலும்புகளிலும் , சிலதுக்கு மூத் 
திரத்திலும், சிலவற்றிற்கு மலத்திலும் , சிலதுக்கு சுக்ரத்திலும் , சில 
துக்கு திருஷ்டியிலும் , சிலதுக்கு நிச்வாஸம் என்கிற வெளிவரும் 
மூச்சுக் காற்றிலும் , சிலவற்றிற்கு உமிழ்நீரிலும் இருக்கும் ; வேறு சில 
ஜந்துக்கள் பரிசிப்பதாலும் விஷதோஷங்கள் ஏற்படுவதுண்டு. 
ஏதோ விஷம் சரீரத்தில் ஸம்பந்தித்து விட்டதாக சங்கை அதிகரிக்கு 
மானால் , அவ்வித சங்கையினாலேயும் விஷத்திற்குண்டான துர்க் 
குணங்கள் சரீரத்தில் தோற்றுவதுண்டு . 196-199 . 

க்ருத்ரிமவிஷம் முதலியன: -- க்ருத்ரிமவி ஷமானது 
விஷம் , தூஷீவிஷம் 2 என்று இரண்டு விதமாகப் பிரிக்கப்படுகிறது . 
தாது விஷங்கள் ஏழுவிதம் ; உபதாது விஷங்கள் ஏழுவிதம் 4 ; 


1. கரவிஷம் -- சத்ருக்களாலாவது , புருஷர்களைத் தம்மிடம் 
பாசமுள்ளவராகச் செய்ய விருப்பமுள்ள ஸ்த்ரீகளாலாவது உணவு 
< முதலியவற்றில் இடப்படும் ஒருவித விஷம் கரவிஷம் என்று சொல் 
லப்படுகிறது . இது பெரும்பாலும் விஷகுணமற்ற சில பதார்த்தங்களைச் 
சேர்த்துச் செய்யப்படுவதாம் . 

2. தூஷீவிஷம் -விஷகுணமுள்ள சில பதார்த்தங்கள் , அவற் 
றின் தன்மைக்குத் தகாத இடங்களின் ஸம்பந்தத்தாலோ, காலவித் 
யாஸத்தினாலோ , விஷஹரமான ஓஷதிகளின் சேர்க்கையினாலோ ,, 
தீ வாயு வெட்யில் முதலியவற்றாலோ , அல்லது இயற்கையினாலேயோ 
வீர்யத்தில் குன்றிப் போகுமானால் தூஷீவிஷம் எனப்படும் . தாதுக் 
களைப் பலவாறு தூஷிப்பிக்குந் தன்மை யுடையதாலும் தூஷீவிஷம் 
என்று சொல்லப்படுகிறது . 

3. பொன் , வெள்ளி , செம்பு , இரும்பு , வங்கம் , துத்தநாகம் , காரீ 
படம் இவை ஸப்த தாதுக்கள் எனப்படுகின்றன , இவற்றை முறைப் 
படி சுத்தம் செய்யாவிட்டால் , இவை விஷத்தன்மை யுடையவைகளா 
கும் . 

4. பொன் நிமிளை , வெள்ளி நிமிளை , மயில் துத்தம் , வெண் 
கலம், பித்தளை, கிரி விந்தூரம் என்னும் காவி , சிலாஜது இவை 
ஸப்த உபதாதுக்கள் . இவற்றையும் அசுத்தமாய் உபயோகித்தால் 
விஷத்தன்மையைக் காட்டும் . 


அத்தி-7 .) 


பூர்வ கண்டம் . 


93 : 


அவ்விதமே உடலிஷங்களும் ஏழுவி தங்களென்று கூறப்படுகின் றன . 
கெட்டுப்போன தண்ணீரால் 

ஒருவித விஷம் உண்டாகின்றது. 
அம்பு முதலிய ஆயுதங்களின் முனைகளில் தீட்டப்பட்டிருக்கும் ஒரு 
வித விஷம் திக்த்த விஷம் எனப்படும் 2. 200, 201 . 

காஞ்சொறி முதலியதால் உண்டாகும் தீமைகள் .--காஞ்சொறி 
யிலை, கெட்டுப்போன தண்ணீர் , காருங் கருணைக்கிழங்கு முதலியவற் 
றீன் ஸம்பந்தத்தினால் சர்மத்தில் எரித்தல் உண்டாகும் . சேரங்கொட் 
டையின் பாலாலும் எரித்தலுடன் வீக்கமும் உண்டாகும் . 202 . 

மயக்கம் . - கொட்டைப்பாக்கு , கஞ்ஜா, தான்றிக்காய் , கோத்ர 
வம் 3 இந்த நான்கு வஸ்துக்களால் நான்குவிதமான மதம் அல்லது 
மயக்கம் உண்டாகும் . சில ஓஷ திசௗடைய கனி , சர்மம் , வேர் , 
இலை இவற்றாலும் நான்கு வித மயக்கம் எம்டலிக்கும் . 213 . 

நீதாந அத்தியாயத்தின் முடிவுரை.- இவ்வாறு உடலில் இதர 
பதார்த்தங்களின் ஸப்பந்தத்தால் பிரவித்தமாக உண்டாகக்கூடிய பற் 
பல உபத்திரவங்களும் கூறப்பட்டன; தாதுவர்க்கங்கள் , ஒஷதிகளின் 
மூலவர்க்கங்கள் , ஜீவவர்க்கங்கள் முதலியவைகளால் ஸம்பலிக்கக் 
கூடிய வியாதிகள் இன்னும் எண்ணிறந்தவையுண்டு . 204 . 


1. எருக்கம்பால் , கள்ளிப்பால் , சிவனார்கிழங்கு , அலரி , குன்றி 
அபினி, ஊமத்தை இவ்வேழும் ஸப்த உபவிஷங்களாம் . 

2 . முற்காலங்களில் எதிரிகளின் மேல் அல்லது காட்டு விலக் 
குகளின் மேல் அப்பு முதலிய ஆயதங்களைப் போடும்போது , அவ் 
வம்புகள் பட்டு உடனே எதிரிகள் அல்லது விலங்குகள் தவறாமல் 
உயிர் துறக்க வேண்டுமென்று எண்ணி அவ்வாயுதங்களின் முனையில் 
விஷங்களைப் பூசுவது வழக்கம் . அது திக்த்த விஷம் எனப்படும் . 

3. கோத்ரம் - ஒருவித மயக்கந் தரும் தானியம் ; வரகு தானி 
யம் என்று சிலர் ; ஆனால் வரகுக்கு மயக்கமுண்டாகக்கூடிய சுபாவம் 
இருப்பதாகத் தெரியவில்லை . 


மத்யம கண்டம் 


முதல் அத்தியாயம் 


ஸ்வரஸ கல்பனை . 


( 


பஞ்ச் கஷாயங்கள்.-- இனி ஸ்வரஸம் , கல்கம் , க்வாதம் , 
ஹிமம் , பாண்டம் என்னும் ஐந்துவித கஷாயங்கள் கூறப்படுகின்றன ; 
இவற்றுள் ஸ்வரஸத்தைவிட கல்கமும் , கல்கத்தினும் க்வாதமும் , 
க்வாதத்தினும் ஹிமமும் , ஹிமத்தைவிட பாண்டமும் முறையே இலகு 
குணம் மேலிட்டவையாம் . 1 1 . 

ஸ்வாஸம் . - பதனழியாத ஓஷதிகளைப் புதிதாகக் 
கொண்டுவந்து அப்பொழுதே இடித்து , வஸ்திரத்திலிட்டுப் பிழிந் 
தெடுப்பதால் வரும் சாறானது ஸ்வரஸம் எனப்படும் . 2 . 

நிசோஷித ஸ்வாஸம் -- முற்கூறிய ஸாதாரண ஸ்வரஸத்திற் 
குபயோகமான வஸ்துக்கள் உலர்ந்திருந்தால் - அவற்றைச் சூர்ணம் 
செய்து , நான்கு பலம் சூர்ணத்தை இரு மடங்கு ஜலத்திற் போட்டு , 
ஓர் இராப்பகல் முடிய ஊறவைத்து, அப்பால் வடிக்கட்டி யெடுத்தாலும் 
சுத்தஸ்வரம்போன்றதாயிருக்கும் . இது இரவெல்லாம் ஊறவைப்பதால் 
நிசோஷித ஸ்வரஸம் எனப்படும் . 3 . 

பக்வ ஸ்வரஸம் .-- ஸ்வரஸத்திற்கான மூலிகைகள் ஈரமாகவே 
கிடைக்காவிட்டால் , உலர்ந்தவைகளைக் கிரஹித்து , எட்டுமடங்கு 
ஜலத்தில் இடித்துச் சேர்த்து , பக்குவம் செய்து , நாலில் ஒரு பங்காக 
வற்றவைத்து, வடிக்கட்டி ஸ்வரஸத்திற்குப் பதிலாயுபயோகிக்க 
லாம் . 4 . 

ஸ்வரஸங்களை யுபயோகிக்கும் அளவு : -ஸ்வரஸம் வெகு 
குருகுணமுள்ள தாகையால் அதைப் பொதுவாக அரைப்பலம் உப 

1. திரவியங்களுக்கு இலகு , குரு என்று குணம் இரண்டுண்டு ; 
அவற்றுள் குடல் முதலியவற்றிற்குக் கஷ்டத்தை யுண்டுபண்ணாமல் 
எளிதில் ஜீரணமாகக்கூடிய பதார்த்தங்கள் இலகு குணமுள்ளவை ; 
சிறிது அல்லது அதிக பிரயாசத்தின் பேரில் நீடித்து ஜீர்ணமாகக் 
கூடிய அல்லது ஜீர்ணமாகக்கூடாத வஸ்துக்கள் குருகுண முள்ளவை . 


அத்தி 1. ) 


மத்யம கண்டம் 


95 


யோகிக்கலாம் . நிசோஷி தஸ்வரத்தையும் , பக்வஸ்வரஸத்தையும் 
ஒரு பலப்பிரமாண 

ணம் உட்கொள்ளலாம் .1 5. 
ஸ்வரஸத்தில் சேர்க்கக்கூடிய இதர வஸ்துக்களின் பிரமா 
ணம்.-- தேன் , சர்க்கரை, க்ஷாரம் , ஜீரகம் , உப்பு, நெய் , தைலம் , மற் 
றும் பலவித சூர்ணங்கள் இவை முதலியவற்றை அவசியமானால் ஸ்வர 
ஸத்தில் தனித்தனியே அரைக்கால் பிரமாணம் சேர்க்கலாம் .2 6 . 

அம்ருதா ஸ்வரஸம் 3. -- சீந்திற்கொடியிலிருந்து ஸ்வரஸம் 
பிழிந்தெடுத்து , அதில் தேன் கலந்து உட்கொள்ள ஸகல பிரமே 
ஹங்களும் தீரும் .6 . 

தாத்ரீ ஸ்வரஸம்.-- நெல்லிக்கனியிலிருந்து ஸ்வரஸமெடுத்து , 
அதில் மஞ்சளின் சூர்ணத்தைக் கலந்தாவது , தேன் சேர்த்தாவது 
பிரமேஹரோகங்கள் தீருவதற்கு உட்கொள்ளலாம் . 7 . 

வாஸா ஸ்வரஸம் : - ஆடாதோடையின் ஸ்வரஸத்தில் தேன் 
சேர்த்து உட்கொண்டால் இரத்தபித்தம் , ஜ்வரம் , காலம் , க்ஷயம் , 
காமாலை, சிலேஷ்மரோகம் , பித்தப்பிரகோபம் இவை நீங்கும் . 8 . 

த்ரிபலா ஸ்வரஸம் முதலியன.-- கடுக்காய் , நெல்லிக்காய் , தான் 
றிக்காய் இம்மூன்றின் ஸ்வரஸத்தையும் ஒருமிக்கச் சேர்த்துத் தேன் 
கலந்து உட்கொண்டாலும் , மரமஞ்சள் ஸ்வரஸம் , வேப்பிலை ஸ்வ . 


1. பிறகு கூறப்படும் பற்பல ஸ்வரஸங்களை உட்கொள்பளுவ 
தற்குத் தனித்தனியே பிரமாணம் பெரும்பாலும் கூறப்படமாட்டா ; 
அவற்றை உட்கொள்ளுவதற்குப் பொதுவான பிரமாணம் இதுதான் 
என்றறிக . 

2 . ஸ்வரஸங்களில் தேன் முதலியவற்றையும் சூர்ணவகைகளை 
யும் சேர்ப்பதற்கு இதுவே பொதுவான அளவு ; ஆகவே பிறகு ஒவ் 
வொரு ஸ்வரஸத்திலும் தனித்தனியே இதர சரக்குகளைச் சேர்ப் 
பதற்குப் பெரும்பாலும் பிரமாணம் கூறப்படமாட்டாது . 

3. அம்ரு கா - சீந்திற் கொடி ; இவ்விதமே பிறகு கூறப்படும் 
எல்லா ஔஷதமுறைகளிலும் முதற்சரக்கின் பெயரைக்கொண்டு, 
ஸம்ஸ்கிருதத்தில் ஔஷதங்களுக்குக் குறிக்கப்படும் பெயரை முறை 
களில் முதன் முதல் குறிப்பிடப்படும் தமிழ் பெயரைக்கொண்டு 
தாத்ரீ என்பது நெல்லிக்கனி யென்றும் , வாஸா என்பது ஆட 
தோடையென்றும் கிரமமாபு ணருக . அவ்விதம் முதலிற் குறிக்கப்படு 
வது பெரும்பாலும் அந்தந்த முறையின் தாய்ச்சாக்காகும் . 


96 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி - 1 


ரஸம் , சீந்திற்கொடி ஸ்வரஸம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் தேன் 
விட்டு உபயோகித்தாலும் காமாலை சமனமாகும் . 9 . 

துளஸிஸ்வரஸம் முதலியது .-- துளஸியிலைச்சாற்றிலாவது , 
பெருவாகையின் ஸ்வரஸத்திலாவது மிளகுப் பொடியைக் கலந்துப் 
யோகித்தால் முறைக்காய்ச்சலென்னும் விஷமஜ்வரங்கள் தீரும் . 10 , 

ஜம்பூபல்லவ ஸ்வரஸம் முதலியது .-- நாவல் , L., நெல்லி 
இவற்றின் தளிர்களிலிருந்து ஸ்வரஸம் பிழிந்தெடுத்து , , அவற்றில் 
ஏதேனுமொன் றில் தேன் , நெய் , பால் இவற்றுள் எதையாவது சேர் 
து உட்கொள்ள உக்கிரமான இரத்தா திஸாரமும் நிவ்ருத்தியா 


கும் . 11 . 


பப்பூல ஸ்வாஸம் .-- கருவேலந்தளிர் ஸ்வரஸமாவது , பெரு 
வாகை , வெட்பாலை இவற்றின் பட்டைகளின் 

சாறாவது உட்கொள் 
எப்படுமானால் ஸகல விதமான அதிஸாரங்களையும் போக்கும் . 12 . 

ஆர்த்ரக ஸ்வரஸம் .--இஞ்சியின் ஸவரஸத்தில் தேன் கலந்து 
உட்கொள்ள வருத்தி யென்கிற அண்டவாயு நீங்கும் . ச்வாஸம் , 
காஸம் , அரோசகம் , பிரதிச்யாயம் இவற்றையும் அது சமனப்படுத் 
தும் . 13 . 

பீஜபூர ஸ்வாஸம் .-- கொடிமா தளம்பழத்தின் ஸ்வரஸத்துடன் 
தேன் அல்லது யவக்ஷாரம் கலந்து உபயோகிக்க பார்ச்வசூலம் , இரு 
தயத்தைப்பற்றிய நோய்கள் , மூத்திராசய ஸம்பந்தமான வியாதிகள் , 
கடுமையான குடலைப்பற்றிய வாயு இவை நிவ்ருத்தியாகும் . . 14 . 

சதாவரீ ஸ்வரஸழம்கந்யா ஸ்வாஸழம் .- (1 ) தண்ணீர் விட்டாங் 
கிழங்கின் ஸ்வரஸத்தோடு தேன் கலந்துபயோகித்தால் வயிற்றிலுண் 
டாகும் பித்த சூலை போகும் . ( 2 ) சோற்றுக் கற்றாழைச்சாற்றில் மஞ் 
சட்பொடி சேர்த்து உட்கொண்டால் ப்லீஹரோகம் , அபசீயென்கிற 
வியாதி இவ்விரண்டும் ஸ்வஸ்த்தமாகும் . 15 . 

அலம்புஷா ஸ்வரஸம் .-- பேச்சுரையின் ஸ்வரஸத்தை இர 
ண்டு பலம் அளவில் பருகினால் அபசீ , கண்டமாலை , காமாலை இவை 
நீக்கும் . 16 . 


மத்யம கண்டம் . 


.97 


அத்தி -1- ) 


சசழண்ட ஸ்வரஸம் .. -சசமுண்ட மென்னும் பச்சிலைச் 
சாற்றை இளஞ்சூடாகக் காய்ச்சி , மிளகுப்பொடியும் தூவி ஏழு நாட் 
கள் உபயோகித்துவர ஸுர்யாவர்த்தம் , அர்த்தாவபேதமென்கிற 
ஒற்றைத்தலை நோய் இவை நிவ்ருத்தியாகும் . 17 . 

பிராஹ்மீ ஸ்வரஸம் முதலியது . - பிரமியிலை , கூஷ்மாண்டம் , 
வசம்பு , சங்கங்குப்பி இவற்றின் ஸ்வரஸங்களுள் ஏதேனுமொன்றில் 
தேன் , கோஷ்டம் இவற்றைச் சேர்த்து உட்கொள்ள ஸகலவித உன் 
மாத ரோகங்களும் தீரும் . 18 . 

கூஷ்மாண்ட ஸ்வரஸம் .-- நீற்றுப் பூசினிக்காய் ஸ்வரஸத்தை 
வெல்லம் கலந்து உபயோகித்தால் , பதனழிந்த கோத்ரவ தானியத் 
தாலான உணவுகளை யுட்கொண்டதால் நேரிட்ட வெறி நிவ்ருத்தி 
யாகும் . 19 . 

காங்கேருகீ ஸ்வரஸம் . - பேய்ப்பீர்க்கம் வேரின் ஸ்வரஸத்தை 
உடனே 

தி முதலியவற்றால் வெட்டுண்ட 

அவயத்திலுள்ள 
விரணத்தின் துவாரத்தில் நிரம்பவும் விட்டால் , விரணத்தில் ஏற் 
படக்கூடிய வலியைச் சிறிதும் உணராம லிருக்கலாம் . 20. 

புட்பாக ஸ்வரஸங்கள் 2 . 
புடபாக 

ஓஷதிகளைப் 

புடமிட்டு பக்குவம் 
செய்து , அப்பால் அதன் கல்கத்தைப் பிழிந்து ஸ்வரஸம் கிரஹிக்கப் 
படுவதுண்டு ; அவ்வித புடபாகம் செய்வதற்கான சில முறைகள் 
இங்கு மொழியப்படுகின்றன . எவற்றிலிருந்து ஸ்வரஸம் கிரஹிக்க 
வேண்டுமோ அவ்வோஷதிகளை யெடுத்து , அவற்றின் மேல் சில இலை 

1. சசமுண்டம் என்பது இன்ன ஓஷதியென்று நன்கு விளங்க 
வில்லை ; சசமுண்டம் என்பதும் சசசிம்பீ யென்பதும் ஒரே வஸ்துதா 
னென்றும் , அதுதான் ஜீவந்தீ அல்லது பாலக்கீரை யென்றும் சில 
ரது கொள்கை . 

2. சில பதார்த்தங்களிலிருந்து ஸ்வரஸமெடுப்பது சிறிது 
பிரயாஸமாயிருந்தாலும் , அல்லது பக்குவம் செய்யாமல் அவ்வித ஸ்வ 
ரஸங்களை உபயோகிப்பது பிசகெனக் கருதப்பட்டாலும், அப்பொ 
ழுது அவ்வஸ்துக்களைப் புடபாகம் செய்து , அதன் பிறகு அவற்றி 
லிருந்து ஸ்வரஸம் பிழிந்து போகிப்பது நலமாகுமென்பது கருத்து ; 
அவ்வித புடபாகவிதி யென்கிற விஷயம் இங்கு விவரிக்கப்படுகிறது . 

7 


முறை : -- சில 


98 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி - 1 . 
களையோ மரப்பட்டைகளையோ சுற்றவேண்டும் ; அவை பெருங்கு 
முழன் , ஆல் , நாவல் முதலிய மரங்களின் பத்திரங்களாயிருந்தால் 
உத்தமம் . அதன்மேல் இரண்டு அங்குலம் கனமாக மண் முதலிய 
வற்றை லேபரம் செய்யவேண்டும் ; பிறகு மேற் பூச்சானது தழல் 
போல் சென்னிறமாகும் வரையில் புடத்தில் ஒளஷதத்தை எரிக்க 
வேண்டும் . இது தான் ஸாதாரணமாய் புடபாகம் செய்வதற்கான 
முறையாகும் . 21-224 . 

புடபக ஸ்வரஸ்த்தை உட்கொள்ளுவதற்கும் அதில் சேர்க் 
தம் பதார்த்தங்களுக்கும் அளவுகள் : -- புடபாகத்தினால் பக்குவம் 
செய்தெடுத்த ஸ்வரஸங்களைப் பொதுவாய் ஒரு தடவைக்கு ஒரு 
பலம் விதம் உட்கொள்ளலாம் ; இவ்வித ஸ்வரஸத்தில் தேன் சேர்க்க 
வேண்டுமானால் அதில் கால் பலம் சேர்க்கலாம் ; கல்கம் , சூர்ணம் , 
திரவ பதார்த்தங்கள் முதலியவைகளை ஸாதாரண ஸ்வரஸத்திற்கு 
உபயோகிக்கும் விதமாகவே சேர்க்கவேண்டும் . 231 . 

குடஜ புட பர்கம் . - வெட்பாலையின் பட்டைடை அரிசி கழுவிய 
நீரால் பச்சையாகவே அரைத்து அக்கல்கத்தில் நான்கு பலம் உருட்டி 
யெடுத்து , அதன் மேல் நாவலிலையைச் சுற்றி , நூலால் நன்றாகக் கட்டி , 
கோதுமைமாவை அதன்மேல் பூசி , அதற்குமேல் கனமாக மண்ணைத் 
தடவி , பசுஞ்சாணத்தினாலான வறட்டிகளின் இடையில் வைத்து 
எரித்தல் போடவும் ; மேலே பூசிய மண் தழலைப்போல் சென்னிறமாகக் 
கர்ணப்படும்போது அதை வெளியிலெடுத்து , மேலுள்ள கவசங்களை 
விலக்கி , உட்புறத்தில் பக்குவமாயுள்ள கல்கத்தைப் பிழிந்து ஸ்ல 
ரஸம் கிரஹிக்கவும் . அந்த ஸ்வரஸம் நன்கு குளிர்ந்தபின்னர் தேன் 
கலந்து உட்கொள்ளலாம் . இவ்வௌஷதம் , எவ்வித சிகித்ஸைக் 
கும் வசப்படாதவையும் , வெகு நாட்களாகத் துன்பமளிப்பவையுமான் 
ஸகலவித அதிஸாரங்களையும் போக்கும் . ஒரு பலம் அரிசியை 
உடைத்துக் கழுவி , எட்டு மடங்கு ஜலத்தில் சேர்த்து , ஒரு நாள் 
ஊறவைத்து, அந்த ஜலத்தை மட்டும் வடித்து இவ்விதமான எல்லா 
சிகித்ஸைகளிலும் அனுபானமாகக் கொடுப்பது நலம் . 24-28 . 

அரளுத்வக் புட பாகம் .-- பெருமரப்பட்டையையும் முன்போல் . 
புடபாகம் செய்து ஸ்வரஸமெடுத்து உபயோகிக்க ஜாடராக்னி விரு 


அத்தி -1 ] 


மத்யம கண்டம் ; 


99 


த்தியாகும் ; அதில் தேனையும் இலவம்பிசினையும் சேர்த்து உட் 
கொண்டால் எல்லா அதிஸரங்களும் தீரும் . 29 . 

ந்யக்ரோதாதி பு பாகம் : -1 ஆலமரம் முதலியவற்றின் பட்டை 
களை அரைத்து கல்கம் செய்யவும் ; தித்திரி யென்கிற பக்ஷியின் வயிற் 
றைக் குடைந்து குடல் முதலியவற்றை விலக்கி , அக்கல்கந்தை அவ் 
வயிற்றினுள் நிரப்பி , அக்னியிலிட்டுப் புடபாகத்தினால் பக்குவம் செய்து , 
அப்பால் அதைப் பிழிந்தெடுத்த ஸ்வரஸத்தில் தேன் சேர்த்து உபயோ 
கித்தால் எல்லா அதிஸாரங்களும் நிவ்ருத்தியாகும் . 30 ;. 

தாடிம புடபாகம் : -- நன்றாகக் கனிந்த மாதளம்பழத்தைப் புட 
பாக விதிப்படி சமைத்து , அதன் ஸ்வரஸத்தைத் தேனுடன் உட 
கொண்டாலும் அகில அதிஸாரங்களும் தீரும் . 311 . 

பீஜபூர புடபாகம் முதலியது : - கொடிமாதளை , மா , மாவல் 
இவற்றின் தளிர்களைத் தனித்தனியே புடபாகம் செய்து , இரஸம் 
பிழிந்து , அந்த இரஸங்களில் ஒன்றைத் தேனுடன் பருகினால் , ஸந்தி 
பாதத்தினாலுண்டான மிகத் துன்பமளிக்கும் வாந்தியும் நின்று 
விடும் . 32 , 33 . 

வ்ருஷபத்ர புடபாகம் : - ஆடாதோடை யிலைகளை அரைத்து , 
புடபாகம் செய்து , ஸ்வரஸமெடுத்து , குளிர்ந்த பின்னர் , தேன் 
கலந்து உபயோகித்தால் , இரத்த பித்தம் , க, ஸம், ஜ்வரம் , க்ஷ :பரோகம் 
இவை குணமாகும் . 34 . 

க்ஷத்ரா புடபாகம் : - கண்டங்கத்திரியின் வேர் , இலை , பட் 
டை, புஷ்பம் , காய் இவ்வைந்தையும் இடித்து புடபாகத்தினால் பக்கு 
வம் செய்து , ஸ்வரஸம் பிழிந்து , அதில் திப்பிலியின் சூர்ணத்தைச் 
சேர்த்து உட்கொண்டால் காஸம் , ச்வாஸம், கபப்ரகோபம் 
யனைத்தும் தீரும் . 35 . 

1. ஆல் , அரசு , அத்தி , வெள்ளிலோத்தி , செவ்விலோத்தி , 
சிறு நாவல் , பெருநாவல் , மருதை , வஞ்சி , கருங்காலி , பூவரசு , மா , நீர் 
வஞ்சி , பலாசு , மணிப்புங்கு, இலந்தை, கடம்பு , தும்பை, அதிமதுரம் , 
இலுப்பை இவை யாவும் ஆலமரம் முதலியவற்றின் + + என் 
பதால் குறிக்கப்படுகின்றன ; இவற்றின் கூட்டுக்கு " நீபக்ரோதாதி 

என்று பெயர் . 


வை 


கணம் 


100 

சார்க்கதர ஸம்ஹிதை ( அத்தி -2 . 
விபீதக புடபாகம் : -- பசுமையான தான்றிக்காய்களை யெடுத்து, 
அவற்றின் மேல் நெய்தடவி , கோதுமைமாவை மேலே பூசி , தழலி 
லிட்டு புடபாகம்போல் பக்குவம் செய்து, பின்னர் வெளியிலெடுத்து 
மேலுள்ள கவசங்களைப் போக்கி , அதன் தோலை சிறிதளவு புஜித் 
தால் காஸம் , ச்வாஸம் , பிரதிச்யாயம் , தொண்டைக்கம்மல் இவை 
நீங்கும். 36,37 . 

சுண்டீ புடபாகம் : -- சுக்குப் பொடியில் சிறிது நெய் சேர்த்து , 
அதை ஆபணக்கிலையில் சுற்றி, மந்தாக்னியிலிட்டு புடபாகம் செய்து , 
வெளியிலெடுத்து அச்சூர்ணத்துடன் ஸமபாகம் சர்க்கரை சேர்த்து , 
காலை வேளைகளில் புஜித்து வரலாம் ; அதனால் ஆமா திஸாரத்தினா 
லுண்டாகும் கஷ்டங்கள் நிவ்ருத்தியாகும் . மேலும் சுக்குத் துளை 
ஆமணக்கம் வேரின் சாற்றில் கலந்து , அதைப் புடபாகம் செய்து , 
அந்த இரஸத்துடன் தேன் கலந்து உட்கொண்டால் , வெகு கஷ்ட 
ஸாத்யமான ஆமவாத ரோகத்தினாலுண்டாகும் துன்பங்கள் போகும் . 
38-404 . 

ஸுரண புடபாகம் : - காருங்கருணைக் கிழங்கைப் புடபாகக் 
செய்து, ஸ்வரஸம் பிழிந்து , தைலம் உப்பு இவற்றை அத்துடன் கல 
ந்து உட்கொள்ள அர்சஸ் என்னும் மூலரோகம் தீரும் . 41 ) . 

ச்ருங்க புடபர்கம் : - மான்கொம்பை ஓர் மண் அகலில் 
வைத்து , அதன் மேல் மற்றொரு அகலை மூடி , சீலை செய்து புடம் 
போட்டு , அப்பால் அதிலிருந்துண்டாகும் பஸ்மத்தைப் , பசுவின் 
நெய்யிற் கலந்து உபயோகிக்க , இருதயத்திலுண்டாகும் நோய் நிச் 
சடமாய் நிவ்ருத்தியாகும் . 423 . 


இரண்டாம் அத்தியாயம் . 


க்வாத கல்பனை . 


கவாதம் : -1 க்ஷாயத்திற்கு உபயோகமான ஒரு பலம் திரவி 
யங்களை இடித்துப் பதினாறு மடங்கு ஜலத்தில் சேர்த்து , மட்பாத்தி 


1 , உலர்ந்த அல்லது பசுமையான ஓஷதிகளைக் காய்ச்சி வடிக் 
கட்டி யெடுக்கப்படும் கஷாயம் ‘க்வாதம் எனப்படும் . மூலிகை முத 


அத்தி -2 .) 


மத்யம கண்டம் 


101 


ரத்தில் எட்டில் ஒரு பங்காகச் சுண்டக் காய்ச்சி , வடிக்கட்டி யெடுக்க 
வேண்டும் ; இக்கஷாயத்தைக் கமலாக்னியிட்டு எரிக்கவேண்டும் ; இக் 
கஷாயத்தை இளஞ்சூடாயிருக்கையிலேயே உட்கொள்ளலாம் ; இவ் 
விதம் பக்குவம் செய்யப்படும் முறை க்வாதம் , ச்ருதம் , கஷாயம் , நீர் 
யூஹம் என்கிற பெயர்களால் வழங்கப்படுகிறது . 1,2 , 

கீவாதத்தை உட்கொள்ளும் அளவு : - வயது முதிர்ந்து அனுப் 
வம்பெற்ற வைத்தியருடைய உபதேசப்படி வாதத்தை நன்றாகப் பக்கு 
வம் செய்து , அதற்கு முன் புஜித்த ஆஹாரத்தின் இரஸம் 1 நன்கு 
ஜீர்ணமான பிறகு க்வா தங்களைப் பொதுவாக ஒரு பலம் அளவில் உட் 
கொள்ளலாம் . 3 . 

க்வாதத்தில் பதார்த்தங்களைச் சேர்க்கவேண்டிய பிரமாணம் : 
க்வாதத்தில் சர்க்கரை சேர்க்க வேண்டுமானால் , வாத தோஷத்தாலுண் 
டாகிய வியா திகளுக்கான க்வாதத்தில் நான்கில் ஒரு பாகம் சர்க்கரை 
யும் , பித்தா திகமான வியாதிகளில் க்வாதத்திற்கு எட்டில் ஒரு பங்கும் , 
கபாதிகமான ரோகத்தில் வாதத்திற்குப் பதினாறில் ஒரு பங்கும் சோக் 
கலாம் . தேன் சேர்க்கவேண்டுமானால் , வாதா திகமான வியாதியிலும் 
யோக்கிகக்கூடிய க்வாதத்தில் பதினாறில் ஒரு பங்கும் , பித்த வியாதியில் 
எட்டில் ஒரு பங்கும் , கபவியாதியில் நான்கில் ஒரு பங்குமாக முறையே 
முற் கூறியதற்கு மாறாகச் சேர்க்கவேண்டும் . ஜீரகம் , குங்கிலியம் , 
ஷாரங்கள் , உப்புகள் , சிலாஜது, பெருங்காயம் , திரிகடுகம் 2 இவற்றை 
க்வாதங்களில் சேர்ப்பதானால் ஒரு சாணப்பிரமாணம் 3 உபயோகிக் 


லியவைகளைக் காய்ச்சி யெடுக்கப்படுவதே கஷாயமென்று ஸாமானிய 
மாய் வழங்கப்பட்டாலும் , ஸ்வரஸம் , வாதம் , பாண்டம், சீதகஷாயம் , 
கல்கம் என்கிற ஐந்துக்குமே கஷாயம் என்பது பொதுப் பெயரா 
கும். 
1 .. 

உணவுகளையுண்ட பின்பு, அவற்றின் திப்பிகளெல்லாம் 
கீழ்க் குடலில் மலமாகப் பிரிக்கப்பட்ட பின் , இரத்தத்திற் சேருவதற் 
கேற்றதாய் மிகுந்துள்ள வெண்மையான திரவபதார்த்தம் இரஸம் 
எனப்படும் . 

2. சுக்கு , திப்பிலி , மிளகு இம்மூன்றுக்கும் ஒருமிக்க த்ரிகடு 
கம் எனப் பெயர் . த்ரியூஷணம் என்றும் வழங்கப்படும் . 

3 . சாணம்- 4 - வது பக்கம் பார்க்க . 


102 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி-2 . 


வாயை 


கலாம் , பால் , செய் , வெல்லம் , தைலம் , மூத்திரம் இவைகளையும் , இதர 
திரவ பதார்த்தங்களையும் , கல்கம் , சூர்ணம் முதலியவற்றையும் க்வாதத் 
தில் கால் பலம் வீதம் சேர்க்கலாம் . 4-6 

கவர்தத்தைத் தயார் செய்வதற்கான குறிப்பு : - பாத்திரத்தின் 
முகத்தை மூடிவிட்டு வாதத்தைக் காய்ச்சினால் அதில் சேர்த்துள்ள 
ஜலம் நன்றாகச் சுண்டாது ; ஆகவே க்வாதம் முதலியவற்றைக் காய்ச் 
சும்போது பாத்திரத்தின் 

மூடாமலிருக்க வேண்டுவது 
அவசியம் . 7 

குடூச்சியாதி க்வாதம்.-- சீந்திற்கொடி , கொத்தமல்லி விதை , 
வேம்பு , செஞ்சந்தனம் , பத்மகம் 1 இவற்றிற்கு குச்ேசியாதி கணம் 
எனப் பெயர் ; இப்பதார்த்தங்களைக்கொண்டு பக்குவம் செய்யப்படும் 
க்வாதத்தை யுபயோகிக்க ஸ்கல ஜ்வரங்களும் தீருமென நிச்சயிக்கப் 
டடுகிறது ; மேலும் நாவரட்சி , ஹ்ருல்லா ஸம் , 2 சரீரவேக்காடு , வாந்தி , 
அருசி இவற்றையும் போக்கும் ; தீபனகுணமும் இதற்குண்டு . 8 . 

சுண்ட்யாதி கவர்தம் : - சுக்கு , தேவதாரு , கொத்தமல்லி விதை, 
கண்டங்கத்திரி வெண் கண்டங்கத்திரி இவற்றை க்வாதம் செய்து , 
ஜ்வரத்தினால் வருந்துபவர் முதன் முதலில் பருகினால் ஆமதோஷத் 
தைப் பக்குவம் செய்து ஜ்வரத்தையும் போக்கும் . 93 . 

க்ஷத்ராதி கீவர்தம் : - கண்டங்கத்திரி , நிலவேம்பு , சுக்கு , 
ஆடாதோடை , தாமரைக்கிழங்கு இவற்றின் கஷாயத்தை யுட்கொள்ள 
எட்டுவித ஜ்வரங்கள் 3 சமனமாகும் . 101 . 


1. பத்மகம்.- இதை ஓரிலைத் தாமரையென்பர் சிலர் . 

2. ஹ்ருல்லாஸம் : - இருதயம் இயற்கையினும் அதிகமாய் பட 
படவென்று அடித்துக்கொள்ளல் . 

3 . வாதஜ்வரம் , பித்தஜ்வரம், கபஜ்வரம் , வாத பித்த ஜ்வரம் , 
வாதகபஜ்வரம் , பித்தகப ஜ்வரம் , ஸந்நிபா தஜ்வரம் , ஆகந்துக ஜ்வரம் 
என்று ஜ்வரம் ஸாமானியமாய் எட்டு விதங்களாம் . ( இந்நூலில் ரோகங் 
களின் ஸங்க்யைடைக் குறிப்பிடும் அத்தியாயத்தில் ஜ்வரம் இருபத் 


அத்தி -2 .) 


மத்யம கண்டம் 


103 


யான 


குடூச்சியாதி கீவாதம் இரண்டர்வது : - சீந்திற்கொ . மோடி , 
சுக்கு இவற்றின் வாதத்திற்கு நல்ல பாசக சக்தியுண்டு ; எல்லாக் 
குறிகளுடனும் பூர்ணமாய் உண்டான வாதஜ்வரத்தில் , அது உற்பத்தி 

ஏழாவது தினத்தில் இக்கஷாயம் உபயோகிக்கத் தகுந்தது. 
11;. 

* சாலிபர்ண்யாதி கீவாதம்.-- சிறுமல்லி , சிற்றாமுட்டி , திரா 
க்ஷை , சீந்திற்கொடி , நன்னாரிவேர் இவற்றைக் கஷாயமிட்டு இளஞ் 
சூடா யிருக்கையிலேயே பானம் செய்தால் கடுமையான வாத ஜ்வரம் 
தீரும் . 12) . 

காச்மர்யாதி கீவாதம் : - பெருங்குமிழன் , நன்னாரிவேர் , திரா 
க்ஷை , கழற்சி , சீந்திற்கொடி இவற்றின் வாதத்தில் வெல்லம் சேர்த்து 
உட்கொண்டால் வாதஜ்வரம் நிவ்ருத்தியாகும் . 13 ) . 

கட்பலாதி கீவர்தம் : - சிறுதேக்கு , வெட்பாலரிசி , வட்டத் 
திருப்பி , கடுகரோகணி , கோரைக்கிழங்கு இவற்றைச் சேர்த்து பக்கு 
வம் செய்த வாதமானது தீவிரமான பித்தஜ்வரத்தில் தோஷங் 
களைப் கக்குவம் செய்வதற்காக ஜ்வரமுண்டான பத்தாவது தினத் 
தில் உபயோகிக்கத் தகுந்தது . 143 . 

பர்ப்படாதி கீவாதம் : - பர்ப்பாடகம் , ஆடாதோடை , கடுகரோ 
Aa , நிலவேம்பு , காஞ்சொறி , ஞாழல் இவற்றினால் செய்த கஷாயத் 
துடன் சரக்கரையும் சேர்த்து உட்கொண்டால் நாவறட்சி, தேகவேக் 
காடு , இரத்தபித்தம் இவ்வித உபத்திரவங்களுடன் கூடிய பித்த ஜ்வ 
ரம் நிவாரணமாகும் . 15,16 . 

திராக்ஷாதி கீவாதம்.- திராக்ஷை, கடுக்காய் , கோரைக்கிழங்கு , 
கடுகரோகிணீ , பச்சிலை , பர்ப்பாடகம் இவற்றால் பக்குவம் செய்த 
கஷாயம் பித்தஜ்வரத்தை நிவாரணம் செய்யும் ; நாவறட்சி , மூர்ச்சை , 
சரீர தாடம் , இரத்தபித்தம் இவற்றையும் போக்கும் . 173 . 

பர்ப்படாதி கீவாதம் இரண்டாவது : -- பித்தஜ்வரத்தைப் போக் 
குவதற்கு பர்ப்பாடகம் ஒன்றே சிறந்த ஒளஷதமாகும் ; அதை சந் 
தைந்து விதமென்று ஸாமானிய ஜ்வரங்களையும் விசேஷ ஜ்வரங்களை 
யும் சேர்த்துக் கணக்கிடப்பட்ட தென்க .) 


104 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி -2 . 


தனம் , வெட்டிவேர் , குருவேர் இவற்றுடன் சேர்த்து கவாதம் 
செய்து பானம் பண்ணினால் பித்தஜ்வரம் எளிதில் நிவ்ருத்தியாகு 
மென்று கூறவும் வேண்டுமா ? 18 ) . 

பீஜபூராதி கவாதம் :-- கொடி மாதளை வேர் , ஜடாமாம்ஸீ , கடுக் 
காய் , சுக்கு , கிரந்திதகரம் இவற்றால் காய்ச்சிய கஷாயத்தில் யவக்ஷாரக் 
சேர்த்து , கபஜ்வரத்தில் அது உண்டான பன்னிரண்டாம் நாளில் 
உட்கொள்வது நலம் ; இக்கஷயாத்திற்குள்ள பாசன குணத்தினால் ஆம 
தோஷங்கள் நீங்கி ஜ்வரம் நிவ்ருத்தியாகும் . 19 . 

பூதிம்பாதி வாதம் : - நிலவேம்பு , வேம்பு , திப்பிலி , கிச்சிலிக் 
கிழங்கு , சுக்கு , தண்ணீர்விட்டான் , சீந்தில் , கண்டங்கத்திரி இவற் 
றின் க்வாதம் கபஜ்வரத்தைப் போக்கும் . 207 . 

படோலாதி க்வாதம் : -- பேயப்புடல் , திரிபலை . 1 கடுகரோகிணீ , 
கிச்சிலிக்கிழங்கு , ஆடாதோடை , சீந்தில் இவற்றின் வாதத்தில் 
தேன் சேர்த்து உட்கொண்டாலும் கபஜ்வரம் நீங்கும் . 21 ) . 

பஞ்சபத்ர கீவாதம் :-- பர்ப்பாடகம் , கோரைக்கிழங்கு , சீந்தில் , 
சுக்கு , நிலவேம்பு இவ்வைந்துக்கும் பொதுவ : க பஞ்சபத்ரம் எனப் 
பெயர் ; இவற்றால் பக்குவம் செய்யப்பட்ட கஷாயம் வாத பித்தங் 
களாலுண்டான ஜ்வரத்தைத் தீர்க்கும் , 22 ) . 

க்ஷத்ராதி வ " தம் , இரண்டாவ்து : - கண்டங்கத்திரி , சுக்கு , 
சீந்தில் , அல்லிக்கிழங்கு 2 இவற்றின் கஷாயத்தை கபவாதங்களின் 
பிரகோபத்தினாலுண்டான ஜ்வரத்திலாவது ஸந்நிபாத ஜ்வரத்திலா 
வது பானம் செய்யலாம் ; காஸம் , ச்வாஸம் , அருசி , பார்ச்வசூலை இவ்வு 
பத்திரவங்களை யுண்டுபண்ணும் ஜ்வரத்திலும் இக்கஷாயம் நற்பயன் 
விளைவிக்கும் . 23 , 24 . 

ஆரக்வதாதி கீவாதம் : - கொன்றை , மோடி , கோரைக்கிழங்கு , 
கடுகரோகிணி, கடுக்காய் இவற்றைக்கொண்டு பக்குவம் செய்த 
கஷாயம் வாதகப ஜ்வரத்தை சீக்கிரத்திற் போக்கும் ; ஆமதோஷத் 


1. த்ரிபலை- கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் இம்மூன் 
றின் பொதுப்பெயர் . 

2. பௌஷ்கரம் என்பதை புஷ்கர தேசத்திலுண்டாகும் ஒரு 
வித மூலிகையென்றும் , தாமரைக் கிழங்கென்றும் , ஒருவித கோஷ்ட 
மென்றுங்கூட கூறுவர் . மற்ற விடங்களிலும் பௌஷ்கரம் புஷ்கர 
மூலம் என்பவற்றிற்கு இதே விவரம் பொருந்தும் . 


அத்தி-2 . ) 


மத்யம கண்டம் 


105 


தினாலுண்டான சூலத்தையும் போக்கும் ; இக்கஷாயத்திற்கு தீபன 
பாசனம் , பேதனம் என்கிற குணங்களும் உண்டு , 255 . 

அம்ருதாஷ்டக கவாதம் : - சீந்தில் , வேம்பு , கடுகரோகிணி , 
கோரைக்கிழங்கு , வெட்பாலரிசி , சுக்கு , பேய்ப்புடல் , வெண் சந்தனம் 
இவ்வெட்டுக்கும் சேர்ந்து அம்ருதாஷ்டகம் எனப் பெயர் ; அம்ரு 
தாஷ்டகததை க்வாதமிட்டு, திப்பிலிப்பொடியையும் சேர்த்து உட் 
கொள்ள பித்தகபங்களாலுண்டான ஜ்வரம் நிவ்ருத்தியாகும் ; வாந்தி , 
அருசி, இருதயத்தின் படபடப்பு , சரீரதாபம் , நாவறட்சி இவையும் 
தீரும் . 26-271 . 

படோலாதி கீவாதம் , இரண்டாவது : -பேட்ப்புடல் , இரத்த சந் 
தனம் , மருளங்கிழங்கு , கடுகரோகிணீ, வட்டத்திருப்பி , சீந்தில் இவற் 
றின் வாதம் பித்தகபஜ்வரம் , வாந்தி , தாபம் , சொறி , சிரங்கு , சில 
விஷங்களாலுண்டாகும் தீங்குகள் இவற்றைப் போக்கும் . 28 ). 

கண்டகார்யாதி வதம் :-- கண்டங்கத்திரி , சிறுவழுதுணை , 
சுக்கு, கொத்தமல்லிவிதை, தேவதாரு இவற்றின் க்வாதம் ஸர்வ ஜ்வ 
ரங்களையும் போக்கும் ; பாசனம் என்கிற குணத்திலும் சிறந்தது . 29 ) . 

தரழல வாதம் : -சிறுமல்லிகை, பெருமல்லிகை, கண்டங்கத் 
திரி , சிறுவழுதுணை , நெரிஞ்சி , பில்வம் , தழுதாழை , பெருவாகை , 
பெருங்குமிழன் , பாதிரி இம்மூலிகைகள் பத்துக்கும் தசமூலம் 
எனப் பெயர் ; இந்தசமூலத்தைக் கொதிக்க வைத்து வடிக்கட்டி , 
அதில் திப்பிலிப் பொடியைச் சேர்த்து உட்கொள்ளலாம் . இதனால் 
வாதஜ்வரம் , ஸந்நிபாதஜ்வரம் , ஸு திகாதோஷம் , க்ஷயம் , மிதமிஞ் 
சிய சைத்தியம் , தலைச்சுற்றல் , அதிக வியர்வை , காஸம் , ச்வாஸம் , 
ஹ்ருத்க்ரஹம் , 2 கண்டக்ரஹம் , பார்ச்வசூலை , சோம்பல் , தலைவலி , 
இவை தீரும் , 30-33 . 

ஹரீதக்யாதி க்வாதம்: - கடுக்காய் , கோரைக்கிழங்கு , கொத்த 
மல்லி விதை, செஞ்சந்தனம் , தாமரைக்கிழங்கு , ஆடாதோடை , வெட் 


1. மூர்வா என்பதற்கு வைத்யகசப்தந்து முதலிய நிகண்டுக் 
கள்படி மருள் ( Sansesnera Zeylanica ) என்று பெயர் . சிலவிடங்க 
ளில் பெருங்குரும்பைக்கும் மூர்வா என்கிற பெயருண்டு. 

2. ஹ்ருத்க்ரஹம் : - இருதயப்பிடிப்பு ; அதாவது இருதயநடை . 
தடைபடு தல் . 

3. கண்டக்ரஹம் : - கழுத்தை அசைக்கமுடியாமல் உண்டா 
கும் பிடிப்பு. 


106 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -2 . 


பாலரிசி , வெட்டிவேர் , சீந்திற்கொடி , பச்சிலை , வட்டத்திருப்பி , 
சுக்கு , கடுகரோகிணீ இவற்றைக் கஷாயமிட்டு வடிக்கட்டி , அதில் 
நாவபிலிச் சூர்ணத்தைச் சேர்த்து உட்கொள்ள ஸந்நிபாதஜ்வரம் தீரும் . 
ஸம்றட்சி , காஸம், தேகதாபம் , வாய் தழுதழுத்துப் பிதற்றல் , ச்வா 
திப், சோம்பல் , வாந்தி , க்ஷயம், அருசி இவையும் சமனமாகும் ; மலம் , 
மூத்திரம் , அபாசுவாயு இவை கட்டுப்பட்டிருப்பதையும் அகற்றும் ; 
பிப்பல்யாதி வாதம் , - திப்பிலி , மோடி , சவியம் 

சவியம் சித்திர 
மூலம் , சுக்கு , வசம்பு , அதிவிடயம் , சோம்பு, வட்டத் திருப்பி , வெட் 
பாலரிசி , 1 அரேணுகம் , நிலவேம்பு , மருளங்கிழங்கு , கடுகு , மிளகு , 
கடுகரோகிணீ , அல்லிக்கிழங்கு , கண்டுபாரங்கி , வாய்விடங்கம் , கர்க் 
காடச்ருங்கி , எருக்கம் வேர் , கண்டங்கத்திரி , கடுக்காய் , காஞ்சொறி , 
ஓமம் , ஜீரகம், பெருவாகை , பெருங்காயம் இவ்விருபத்தெட்டு பதார்த் 
தங்களையும் ஸமபாகமாகச் சேர்த்து , க்வாதமிட்டு உட்கொள்ளுவதால் 
கப -வாதஜ்வரம் நீங்கும் ; வாதரோகம் , சரீரத்தில் சைத்தியமதிகரித்தல் , 
பிரபலமான கபம் இவற்ரைக் கண்டிக்கும் ; வாய்ப்பிதற்றுதல் , அதி. 
நித்ரை , அதிகமாய் மயிர்சிலிர்த்தல் , அரோசகம் , உக்கிரமான வாத 
நோய்கள் , அபதந்த்ரகம், சரீரமெல்லாம் உணர்ச்சியற்றிருத்தல் இவற் 
றையும் , ஸகல ஜ்வரங்களையும், பதின்மூன்றுவிதமான ஸந்நிபாத ஜ்வ 
ரங்களையும் போக்கும் . 37-42 . 

கிராதாதி வாதம் : - நிலவேம்பு , கடுகரோகிணீ, கோரைக் 
கிழங்கு , கொத்தமல்லிவிதை, வெட்பாலரிசி , சுக்கு , தசமூலங்கள் , 
மரமஞ்சள் , யானைத்திப்பிலி இவற்றால் பக்குவம் செய்த கஷாயம் 
பக்கசூலை , ஸந்நிபாத ஜ்வரம் , காலம் , ச்வாஸம் , வாந்தி , விக்கல் , 
சோம்பல் , ஹ்ருத்க்ரஹம் இவற்றைக் குணப்படுத்தும் . 43 - 44 . 

கட்பலாதி கவாதம் , இரண்டாவது : --சிறுதேக்கு , கோரைக் 
கிழங்கு , கண் பொரங்கி , கொத்தமல்லிவிதை, காவட்டம்புல், பர்ப்பாட 

1. வெப்பாலரிசிக்கு வழங்கப்படுவது போலவே ஆடாதோடை , 
கருநொச்சி இவற்றிற்கும் வத்ஸகம் என்கிற பெயருண்டு . 

2. எல்லா விஷமஜ்வரமும் ஸந்நிபாதத்தினால் உற்பத்தியாவதாகக் 
கூறப்படுவதால் , அவ்விஷம ஜ்வரங்கள் பதின்மூன்றுமே இங்கு ஸந்தி 
பாத ஜ்வரங்கள் என்று குறிக்கப்படுவதாயறிக; இவ்விஷமஜ்வரங் 
களின் விவரத்தைப்பற்றி 38 -வது பக்கத்தைப் பார்க்க 

3 கட்பலத்தை சிலர் மருதமரமென்றும் ( Myrica Sapida) 
கூறுவர் . கட்பலா என்று ஸ்த்ரீலிங்கமானால் குமிழனுக்குப் பெயர் 


அத்தி -2 .) 


மத்யகண்டம் . 


i07 


கம், வசம்பு, கடுக்காய் , கர்க்காடகச்ருங்கி , தேவதாரு, சுக்கு இவற்றின் 
கஷாயம் காஸம், ஜ்வரம், ச்வாஸம் , கபப்பிரகோபம் , கண்டக்ரஹம் 
இவற்றைச் சமனம் செய்யும் . 45,. 

குடூச்சியாதி கவாதம் , மூன்றுவது : - சீந்திற்கொடியையும் திப்பிலி 
டையும் சேர்த்து பக்குவம் செய்த க்வாதத்தையுபயோகித்தால் வெகு 
நாட்களாகத் தொடர்ந்துவரும் ஜ்வரமும் நிவ்ருத்தியாகும் . 46 . 

பர்ப்படாதி கீவாதம் , மூன்றுவது .-- பர்ப்பாடகத்தைச் சேர்த்து 
க்வாதம் செய்து உடயோகித்தால் பித்த ஜ்வரம் நன்றாக நிவ்ருத்தி 
யாகும் ; செஞ்சந்தனம் , குருவேர், சுக்கு இவற்றையும் மேற்கூறிய 
சரக்குகளுடன் சேர்த்து வாதம் செய்தால் பித்த ஜ்வரம் நிச்சயமாய் 
நிவ்ருத்தியாகும் . 47 . 

நிதிக்திகாதி கீவாதம் . -- கண்டங்கத்திரி , சீந்திற்கொடி , சுக்கு 
இவற்றை க்வாதமிட்டு திட்பிலிப் பொடியை அக்கஷாயத்தில் சேர்த்து 
பானம் டண்ணலாம் ; இதனால் ச்வாஸரோகம் , காஸம் , அர் திதம் , 1 பீத 
ஸம் , அருசி , தொண்டைக்கம்மல் , சூலநோய் , அஜீரணம் , ஜ்வரம் 
இவை நிவ்ருத்தியாகும் . 481 . 

தேவதார்வாதி கீவாதம் : - தேவதாருப்படை , வசம்பு, கோஷ்டம் , 
திட்பிலி , சுக்கு , சிறு தேக்கு, கோரைக்கிழங்கு , நிலவேம்பு , கடுகரோ 
கிணீ , கொத்தமல்லி விதை , கடுக்காய் , யானைத்திப்பிலி, பூனைக்காலி , 
நெரிஞ்சி , பெருங்காஞ்சொறி , கண்டங்கத்திரி , அதிவிடையம் , சீந்திற் 
கொடி , கக்காடக ச்ருஞ்கி, சருஞ்ஜீரகம் இவற்றை இடித்துச்சேர்த்து 
இவ்வற்றிற்கு எட்டுபடக்கு ஜலம் சேர்த்து , எட்டில் ஒரு பங்காகக் 
காய்ச்சி வடிக்கட்டி , பிரஸவித்த ஸ்த்ரீகளுக்குக் கொடுத்தால் , அவர் 
களக்குண்டாகும் பக்கசூலை , காஸம் , ச்வாஸம் , ஜ்வரம் , மூர்ச்சை , 
உடல் நடுக்கம், தலைநோய் இவை தீரும் . 49-511 . 

க்ஷத்ராதி கீவாதம் , மூன்றுவது : - கண்டங்கத்திரி , கொத் 
மல்லி விதை , சுக்கு , சீந்திற்கொடி , கோரைக்கிழங்கு , அல்லிக்கிழங்கு , 


1. அர்திதம் : -- இதைப்பற்றி 66 - வது பக்கத்தில் ( 12 ) என்று 
குறிப்பிட்டுள்ள டிப்பணியைப் பார்க்க , 


108 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி -2 . 


செஞ்சந்தனம் , நிலவேம்பு , பேய்ப்புடல் , ஆடாதோடை , தாமரைக் 
கிழங்கு , கடுகரோகிணி , வெட்பாலரிசி , வேம்பு , கண்டுபாரங்கி , பர்ப் 
பாடகம் இவற்றை வாதம் செய்து காலையில் உட்கொண்டு வந்தால் 
ஸகலவித குளிர்ஜ்வரங்களும் போகும் . 52-531 . 

முஸ்தாதி கீவாதம் : -- கோரைக்கிழங்கு , கண்டங்கத்திரி , சீந்திற் 
கொடி , சுக்கு , நெல்லிக்காய் இவற்றைக் கஷாயமிட்டு, திப்பிலிச் சூர் 
ணத்தையும் தேனையும் சேர்த்துப் பருகினால் விஷமஜ்வரம்நீங்கும் . 543 . 

படோலாதி கவாதம் , மூன்றவது : - பேய்ப்புடல் , வெட்பாலரிசி , 
தேவதாருப்பட்டை , திரிபலை , கோரைக்கிழங்கு , திராக்ஷை, அதிமதுரம் , 
சீந்திற்கொடி , ஆடாதோடை இவற்றின் க்வாதத்தில் தேன் சேர்த்து 
உட்கொண்டால் ஸந்ததம் , த்ரூதீயகம் , அந்யேத்யுஷ்கம் என்கிற 
விஷம ஜ்வரங்களும் 1 , முதலில் தாபம் அதிகரித்து அப்பால் சீதள 
முண்டாகக்கூடிய ஜ்வரமும் , நவஜ்வரமும் 2 தீரும் . 55-563 . 

படோலாதி கீவாதம் , நான்காவது : - பேய்ப்புடல் , த்ரிபலை , 
வேம்பு, திராக்ஷை , கோரைக்கிழங்கு , ஆடாதோடை இவற்றின் க்வா 
தத்தில் தேனையும் சர்க்கரையையும் சேர்த்து உட்கொள்ள அந்யேத் 
யுஷ்கஜ்வரம் நிவாரணமாம் . 571 . 

குடூச்சியாதி கிவாதம் , நான்காவது : ---சீந்திற்கொடி , கொத்தமல்லி 
விதை, கோரைக்கிழங்கு , செஞ்சந்தனம் , வெட்டிவேர் , சுக்கு இவற் 
றைக் கஷாயமிட்டு , தேனும் சர்க்கரையும் கலந்து , த்ருதீயக ஜ்வரம் 
நிவ்ருத்தியாவதற்கும் , நாவறட்சி சரீரதாபம் முதலியவற்றைப் போக் 
குவதற்கும் உபயோகிக்கலாம் . 58 , 59 . 

தேவ நார்வாதி கீவாதம் , இரண்டவது: - தேவதாரு , கடுக்காய் , 
ஆடாதோடை , சிறுமல்லிகை , சுக்கு , நெல்லிக்காய் இவற்றைக் கஷாய 


1. விஷம ஜ்வரங்கள்: - 38 -வது பக்கம் டிப்பணியில் விவரம் 
பார்க்க . 


2. நவஜ்வரம் : -- ஜவாம் உற்பத்தியானது முதல் 8 நாள் வரை 
யில் நவஜ்வரம் எனப்படும் ; அது ஆமஜ்வரம் என்றும் கூறப்படும் : 


அத்தி -2 . ) 


மத்யம கண்டம் . 


109 , 


க்ராஹி , 


மிட்டு , தேன் சர்க்கரை சேர்த்து , சாதுர்த்திகஜ்வரம் , 1 ச்வாஸம் , 
காஸம் , அக்னி மாந்தியம் இந்த சோகங்களிற் கொடுக்கலாம் . 60 } . 
குடூச்சியாதிகவாதம் , ஐந்தாவது: - சீந்திற்கொடி , 

கொத்த 
மல்லிவிதை , வெட்டிவேர் , சுக்கு , விளாமிச்சை வேர் , பர்ப்பாடகம் , 
பில்வவேர் , அதிவிடயம் , வட்டத் திருப்பி , செஞ்சந்தனம் , ஆடா 
தோடை , நிலவேம்பு , கோரைக்கிழங்கு , வெட்பாலரிசி இவற்றைக் 
கஷாயம் போட்டு , உடிக்கட்டி , ஆறியபிறகு தேன் சேர்த்து உட் . 
கொள்ளலாம் ; அதனால் இரத்த பித்தம் , 2 ஜ்வரம் , அதிஸாரம் இவை 
நிவ்ருத்தியாகும் . 61-62-3 . 

சண்டயாதி வாதம் : -- சுக்கு , வெட்பாலரிசி , கோரைக்கிழங்கு , 
சீந்திற்கொடி , அதிவிடயம் இவற்றின் வாதத்தைப் பருகினால் ஜ்வ . 
ராதிஸாரம் 3 ஒழிந்துவிடும் . 63 ) . 

தார்வகாதி வாதம் . - கொத்தமல்லி விதை, குருவேர் , பில்வ 
வேர் , கோரைக்கிழங்கு , சுக்கு இவற்றின் க்வாதம் நன்கு ஜீர்ணமா 
காத உணவுகளாலுண்டாகும் சூலத்தைப் போக்கும் ; 
தீபனம் , பாசனம் 4 என்கிற குணங்களையும் விசேஷமாயுடையது .64 ) . 

தாந்யகாதி வாதம் , இரண்டாவது : -- கொத்தமல்லி விதை ; 
சுக்கு இவற்றினாலான கஷாயத்திற்கும் தீடனம் பாசனம் என்கிற 
குணங்களுண்டு ; ஆபணக்கு வேரையும் சேர்த்து இக்கஷாயத்தைப் 
பக்குவம் செய்தால் ஆமவாதத்தினாலுண்டாகும் 5 பாதையும் நிவ் 
ருத்தியாகும் . 653 . 

வத்ஸகாதி சுவாதம் : - வெட்பாலரிசி , அதிவிடயம் , பில்வவேர், 
கோரைக்கிழங்கு , வெட்டிவேர் இவற்றைக் கஷாயம் காய்ச்சி யுப 

1. சாதுர்த்திக ஜ்வரம் : - 38 - வது பக்கம் டிப்பணியைப் 
பார்க்க . 

2. இரத்த பித்தம் : -43-வது பக்கம் பார்க்க . 

3. ஜ்வாதிஸாரம் : - ஜ்வரத்துடன் அதிஸாரமும் தொடர்க் 
திருக்கும் வியாதி . 

4. க்ராஹி முதலிய விஷயங்களைப்பற்றி 18,19 - ம் பக்கங்களைக் 
காண்க . 

5. ஆமவாதம் : - 49 - வது பக்கம் பார்க்க . 


110 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -2 . 


யோகித்தால் அஜீர்ணத்துடன் கூடிய அதிஸாரமும் , பட்பட்ட சூலை 
யுடன் கூடிய இரத்தாதிஸாரமும் சமனமாகும் . 66 ) . 

குடஜாஷ்டக கீவாதம் : - குடசப்பாலை , அதிவிடயம் , வட்டத் 
திருப்பி , நெல்லிப்பருப்பு , வெள்ளிலோத்தி , கோரைக்கிழங்கு , 
வெட்டிவேர், மாதளை இவ்வெட்டு வஸ்துக்களின் சேர்க்கைக்கு 
குடஜாஷ்டகம் எனப் பெயர் . இவற்றைக் கஷாயமிட்டு அதில் 
தேனையும் இலவம்பிசினையும் சேர்த்து உட்கொண்டால் குடலில் 
- எரித்தல் , இரத்தப்போக்கு , சூலை , அஜீர்ண தோஷம் இவற்றுடன் 
கூடியதும் வேறுவித சிகித்ஸைக்கு வசப்படாததுமான அதிஸாரங்கள் 
நீங்கும் . 67-68,. 

ஹ்ரீ பேராதி கவாதம் : - குருவேர் , காட்டாத்திப்பூ , வெள்ளி 
லோத்தி , வட்டத்திருப்பி , நாகப்பூ , வெட்பாலை , கொத்தமல்லி விதை , 
அதிவிடயம் , கோரைக்கிழங்கு , சீந்திற்கொடி , பில்வவேர் , சுக்கு இவற் 
றைக் கஷாயமிட்டு உட்கொள்ள , நாட்பட்ட அதிஸாரம், அரோசகம் , 
அஜீர்ண சூலை , இரத்தாதிஸ ரம் , ஜ்வரம் இவை குணமாகும் ; இக் 
கஷாயத்திற்குப் பாசனசக்தியும் உண்டு , 69-70 % . 

தாதகியாதி கவாதம்.- காட்டாத்திப்பூ , பில்வவேர் , வெள்ளி 
லோத்தி , குருவே , யானைத்திப்பிலி இவற்றை க்வாதம் செய்து 
சிறிது குளிரச்செய்து , தேன் சேர்த்து குழந்தைகளுக்குக் கொடுக்க 
லாம் ; அல்லது இக்கஷாயத்தை மீண்டும் காய்ச்சி சர்க்கரையும் 
தேனும் கலந்து லேஹ் பமாகச் செய்தும் சிறுவர்களுக்கு உபயோகிக்க 
லாம் ; எல்ல . அதிஸாரங்களும் குணமாகும் , 71 , 72 . 

சாலிபர்ண்யாதி க்வாதம் : -சிறு மல்லிகை, சிற்றாமுட்டி , பில் 
வம் , கொத்தமல்லி விதை , சுக்கு இவற்றைக் கஷாயமிட்டு உபயோ 
கிப்பதால் வயிற்றுப்பொருமல் , வயிற்றுவலி இவற்றுடன் கூடிய வாத 
ஸம்பந்தமான கிரஹணீரோகம் நிவ்ருத்தியாகும் . 73 . 

தடூச் சீயாதி கவாதம் , ஆறயது : - சீந்திற்கொடி , அதிவிடயம் , 
சுக்கு , கோரைக்கிழங்கு இவற்றின் கஷாயம் ஆமதோஷத்துடன் 
கூடிய கிரஹணீரோகத்தைப் போக்கும் . ஆகவே க்ராஹீ , தீயனபாச 
னம் என் கிற குணங்கள் இக்கஷாயத்திற்கு உண்டு , 74 . 


அத்தி -2 .) 


மத்யம கண்டம் 


111 


யவாதி - பில்வாதி கீவாதம் : - ( 1 ) வதானியம், பேய்ப்புடல், கொத்த 
மல்லி விதை இவற்றைக் கஷாயமிட்டு , அத்துடன் தேனும் சர்க் 
கரையும் சேர்த்து உபயோகித்தாலும் , பில்வவேர், ( 2 ) மாங்கொட்டை 
இவற்றைக் கஷாயமிட்டு அதில் தேன் சர்க்கரை சேர்த்து உட்கொண் 
டாலும் ஸகலவித அதிஸாரங்களும் நீங்கும் . 75 . 

த்ரிபலாதி க்வாதம் : -- த்ரிபலை, தேவதாரு , கோரைக்கிழங்கு , 
சவரியார் கூந்தல் , முருங்கை இவற்றைக் கஷாயம் செய்து, அதில் 
திப்பிலிப் பொடியையும் , வாய்விடங்கப் பொடியையும் சேர்த்து உட் 
கொள்ளலாம் ; இதற்கு க்ருமிக்னம் என்கிற குணமுண்டு ; ஆகை 
யால் வயிற்றுக் கிருமிகளை அழித்து வெளிப்படுத்த இக்கஷாயம் உப 
யோகமாகும் . 761 . 

தீரிபலாதி கீவாதம் , இரண்டாவது : - த்ரிபலை , சீந்திற்கொடி , 
கடுகரோகிணீ , வேம்பு , நிலவேம்பு , ஆடாதோடை இவற்றைக் கஷார் 
மிட்டு , அதில் தேன் சேர்த்து காமாலை , பாண்டுரோகம் இவற்றைப் 
போக்குவதற்கு உபயோகிக்கலாம் . 771 . 

புநர்நவாதி கீவாதம் : -- சாறடை , கடுக்காய் , வேம்பு , மரமஞ்சள் ,, 
கடுகரோகிணீ, பேய்ப்புடல் , சீந்திற்கொடி , சுக்கு இவற்றைச் சேர்த்து 
பக்குவம் செய்த க்வாதத்துடன் பசுவின் மூத்திரமும் சேர்த்து உப 
யோகித்தால் பாண்டுரோகம் , காஸம் , மஹோதரம் , ச்வாஸரோகம் , 
வயிற்றுவலி , ஸர்வாங்கங்களிலுமுண்டாகும் வீக்கம் இவை நிவ்ருத்தி 
யாகும் . 78--79. 

வ ஸாதி கீவாதம் : -ஆடாதோடை , திராக்ஷை, கடுக்காய் இவற் 
றின் வாதத்தில் , தேன் சர்க்கரை சேர்த்து உட்கொண்டால் உக்கிர 
மான இரத்தபித்தம் , ச்வாஸம் , காலம் இவை நீங்கும் . 80 . 

கேவல் வாஸா வதாம்: - ஆடாதோடையை மட்டும் கஷாய 
மிட்டு , தேன் சேர்த்து உபயோகித்தால் இரத்தபித்தம் , க்ஷயம் , காலம் , 
கப்பித்தஜ்வரம் இவை குணமாகும் . 81 . 

வாஸாதி வர்தம் , மூன்றவது : - ஆடாதோடை , கண்டங்கத் 
திரி , சீந்திற்கொடி , இவற்றின் கஷாயத்தைத் தேன் கலந்து உட் 
கொண்டால் ஜ்வரம் , காஸம் இவை தீரும் . 813 . 


112 


கார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி .2 


வாஸாதி கீவாதம் , நான்காவது : - ஆடாதோடையையும் , கண் 
டங்கத்திரி வேரையும் சேர்த்துக் கஷாயமிட்டு , அதில் திப்பிலிப் 
பொடியையும் தூவி யபயோகித்தால் காஸரோகம் தீரும் . 82 . 

க்ஷத்ராதி வாதம் , நான்காவது : -- கண்டங்கத்திரி , கொள் , 
ஆடாதோடை , சுக்கு இவற்றினால் பக்குவம் செய்த க்வாதத்தில் 
அல்லிக்கிழங்கின் பொடியைத் தூவி உட்கொண்டால் ச்வாஸ -காஸம் 
நிவ்ருத்தியாகும் . 83 . 

ரேணுகாதி கவாதம் :-அரேணுகம் , திப்பிலி இவற்றை க்வா 
தம் செய்து , பெருங்காயத்தைப் பொடித்துச் சேர்த்து உ காள்ள 
ஐந்துவித 1 விக்கல்களும் உடனே நீங்கும் . 84 . 

பில்வ கீவாதம் முதலியது , இரண்டாவது : -- பில்வவேர்ப்பட் 
டையையாவது , சீந்திற் கொடியையாவது வாதமிட்டு , அதில் தேனை 
யும் கலந்து உட்கொள்வதால் ஸந்நிபாதத்தினாலுண்டாகும் வாந்தி 
நீங்கும் ; அவ்விதமே பர்ப்பாடக க்வாதத்தைப் பக்குவம் செய்துட் 
கொண்டால் பித்தத்தினாலுண்டான சர்த்தியும் தீரும் . 85 . 

இரண்டாவது தகழல வாதமும் சேபாலிகா கவாதழம் : - தச 
மூலங்களைக் கொண்டு 2 பக்குவம் செய்த வாதத்தில் பெருங்காயம் , 
அல்லிக்கிழங்கு இவற்றைப் பொடித்துச் சேர்த்து உட்கொண்டால் 
க்ருத்ரஸீ 3 ரோகம் நீங்கும் ; பெருங்காயம் முதலியதைச் சேர்க்காமல் 
கெருநாச்சியிலையை மட்டும் கஷாயமிட்டு உபயோகித்தாலும் க்ருத் 
ரஹீ ரோகம் தீரும் . 86 . 

ராஸ்நாதி கவாதம் : - சிற்றரத்தை , சீந்திற்கொடி , பெருமரம் , 
சுக்கு , ஆமணக்குவிதை இவற்றைக் காய்ச்சிய கஷாயத்தை 
தாதுக்களையும் ஆச்ரயித்து உண்டான ஸர்வாங்க வாதரோகத்திலும் , 
ஆமவாதரோகத்திலும் உட்கொள்ளலாம் . 87 . 

இரண்டாவது ராஸ்நாதி க்வாதம் : -சிற்றத்தை , தெரிஞ்சி , 
1. 5- வித விக்கல்கள் : - 45 - வது பக்கத்தில் விவரம் காண்க . 
2. தசமூலம் : -105 - ம் பக்கம் பார்க்க , 

3. க்ருத்ரஹீ : -66 வது பக்கம் (22 ) என்று குறிப்பிட்டிருப் 
பதைப் பார்க்க . 


1 


அத்தி -2 ) மத்யம கண்டம் 

113 
ஆமணக்கன் வேர் , தேவதாரு , வெள்ளைச்சா றடை , சீந்திற்கொடி , 
கொன்றை இவற்றைக் கஷாயம் காய்ச்சி , சுக்கைப் பொடித்துச் சேர் 
த்து உட்கொண்டால் கால்பிடிப்பு , இடுப்புப்பிடிப்பு , பக்கசூலை, பின் 
புறச்சூலை , துடைவலி , வெகு கடினமான ஆமவாதம் ஆகிய வாத 
ரோகங்கள் நீங்கும் . 88, 89 . 

மஹா ராஸ்நாகி கீவாதம் : - சிற்றரத்தை, காஞ்சொறி , சிற்றா 
முட்டி , ஆமணக்கு , தேவதாரு , கிச்சிலிக்கிழங்கு , வசம்பு , ஆடாதோ 
டை , சுக்கு , கடுக்காய் , சவியம் , கோரைக்கிழங்கு , சாறடை , சீத்திற் 
கொடி , கடற்பாலை , சதகுப்பி , நெரிஞ்சி , அமுக்கிறாங் கிழங்கு , அதி 
விடயம் , பச்சிலை , தண்ணீர்விட்டாங்கிழங்கு , திப்பிலி, மருதோன்றி , 
கொத்தமல்லி விதை, கண்டங்கத்திரி , சிறுவழுதுணை இவற்றைக் 
கொண்டு பக்குவம் செய்த வாதத்தில் சுக்குத்தூள் சேர்த்து உட 
கொள்ளலாம் ; இவற்றுள் சிற்றரத்தை மட்டும் இரண்டு பாகமும் , 
காஞ்சொறி முதலிய மற்றவையெல்லாம் ஒவ்வொரு பாகமும் சேர்க் 
கப்படவேண்டும் ; இக்கஷாயத்தில் சுக்குப் பொடியைச் சேர்ப்பதற் 
குப் பதிலாகத் திப்பிலிப் பொடியை உபயோகிக்கலாம் ; அல்லது யோக 
ராஜகுக்குலு 1 என்கிற ஔஷதத்தையாவது , அஜமோதாதி சூர்ணத் 
தையாவது 2, ஆமணக்கெண்ணெயையாவது சேர்த்து உட்கொள்ள 
லம் ; இதற்குப் பெயர் மஹாராஸ்நாதி க்வாதம் என்றும் , கர்ப்போற் 
பத்தி செய்யக்கூடிய சக்தி இவ்வௌஷதத்திற்கு உண்டென்றும் 
பிரம்மாவினாலேயே கூறப்பட்டிருக்கிறது . மேலும் ஸர்வாங்கங்களிலும் 
நடுக்கமுண்டாவது , கூன் விழுதல் , பார்ச்வவாயு , அப்பாஹுகம் , 3 

1. யோகராஜகுக்குலு : - இதைப்பற்றி இந்த கண்டத்தில் 7 -வது 
அத்தியாயத்தில் 56 முதல் 70 - வது ச்லோகம் வரையில் பார்க்க . 
2. அஜமோதாதி சூர்ணம் : - இந்த 

முறையைப்பற்றி இதே 
கண்டத்தில் 

6- வது அத்தியாயத்தில் 

13 முதல் 17 - வரை 
யிலுமுள்ள ச்லோக எண்ணிக்கைகளைப் பார்க்க ; அஜமோதாதி மாத்தி 
ரையும் செய்யலாம் . 

3. அப்பாஹுகம்- 66 -வது பக்கம் (24 ) என்று குறிப்பிட் 
டுள்ள டிப்பணியைக் காண்க . 

8 


A14 சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி -2. 
க்ருத்தணீ , 1 ஆமவாதம் , 2 யானைக்கால் , அபதாகேம் , 3 அந்த்ரவ்ருத்தி 
யென்னும் குடலிறக்கம் , வயிற்றுப்பொருமல் , கால் முழங்கால் இவற் 
றைப் பற்றிக்கொண்டு உண்டாகும் வாதநோய்கள் , அர்திதம் , 4 சுக்ல 
ஸம்பந் தமான ரோகங்கள் , ஆண்குறியைப்பற்றிய வியாதிகள் , மலட்டுத் 
தனம் , யோநிஸம்பந்தமான பிணிகள் இவற்றை ஸ்வஸ்த்தம் செய் 
யும் . 90-96 . 


ஏரண்ட மூலாதி கீவாதம் .--- ஆமணக்கு , மாதளை , ரெரிஞ்சி , சிறு 
வழுதுணை , கண்டங்கத்திரி , கல்லுருவி , பில்வம் இவற்றின் வேர்க 
ளால் பக்குவம் செய்த கஷாயத்தில் ஆமணக்கெண்ணெய் , பெருங் 
காயம் , யவக்ஷாரம் , இந்துப்பு இவற்றைச் சேர்த்து உபயோகித்தால் 
ஸ்தனங்கள் , தோள்கள் , இடுப்பு , ஆண்குறி , இருதயம் இவற்றிலுண் 
டாகும் வலி நிவ்ருத்தியாகும் . 97 , 98 . 


மூன்றவது சுண்ட்யாதி வாதம் முதலியது .--- சுக்கு , ஆமணக்கு 
வேர் இவற்றின் வாதத்திலாவது , வெட்பாலரிசியின் வாதத்திலாவ 
பெருங்காயத்தையும் கல்லுப்பையும் சேர்த்து உட்கொண்டால் வாதத் 
தின் கோளாறாலுண்டான சூலை நிவ்ருத்தியாகும் : 99 . 


த்ரிபலாதி கீவாதம் , மூன்றவது- த்ரிபலை , கொன்றை இவற் 
றின் கஷாயத்தில் சர்க்கரையும் தேனும் கலந்துபயோகித்தால் இரத்த 
பித்தம் , சரீரவேக்காடு , பித்தசூலை இவை நிவ்ருத்தியாகும் . 100 . 


ஏரண்ட மூல வாதம் , இரண்டாவது - இரண்டு பலம் ஆமணக் 
குவேரை எட்டு பங்கு ஜலத்தில் சேர்த்து க்வாதம் காய்ச்சி , யவக்ஷார 
மும் சேர்த்து உட்கொள்வதால் பக்கசூலை , இருதயத்திலுண்டாகும் 
சூலை இவை நீங்கும் . 101 . 

தசமூலகீவாதம் மூன்றுவது- தசமூலங்களைச் சேர்த்து பக்கு 
1. க்ருத்ரஹீ - 66 -வது பக்கம் டிப்பணியைப் பார்க்க , 
2 , ஆமவாதம் - 49-வது பக்கம் பார்க்க . 
3 . அபதாககம் - 66 - வது பக்கம் பார்க்க. 
4. அர்திதம் -- 66 -வது பக்கத்தில் பார்க்க . 


அத்தி -2 ] மத்யம கண்டம் 

115 
வம் செய்த வாதத்தில் யவக்ஷாரமும் இந்துப்பும் சேர்த்து உட்கொண் 
டால் இருதயசூலை , குன்மம் , வயிற்று நோய் , காஸம் , ச்வாஸம் இவை 
நிவ்ருத்தியாகும். 102. 


ஹரீதக்யாதி க்வாதம் , இரண்டாவது - கடுக்காய் , காஞ்சொறி, 
பச்சிலை, தெரிஞ்சி , கல்லுருவி இவற்றைக் கஷாயமிட்டு, தேன் சேர்த்து 
உட்கொண்டால் மலபந்தம் , எரிச்சலுடனும் வலியுடனும் கூடிய நீர்ச் 
சுருக்கு இவை நிவ்ருத்தியாகும் . 103 ) . 

வீரதர்வாதிகண கீவாதம்.-- விளாமிச்சை,1 புல்லுருவி , ஞாழல் , 
செங்குறிஞ்சி , மஞ்சட்குறிஞ்சி , வாடாக்குறிஞ்சி , தர்ப்பை , நெட்டிக் 
கோரை , கொறுக்கை , பேய்க்கரும்பு, கொக்குமந்தாரை , முன்னை ,மருள் , 
கல்லுருவி , பெருவாகை , நெரிஞ்சி , நாயுருவி , தாமரை , பிரமியிலை இவ் 
வோஷதிகளின் சேர்க்கை வீரதர்வாதி யென்னும் சிறந்ததோர் கண 
மாகக் கூறப்படும்; இவற்றின் வாதத்தை உபயோகித்தால் சர்க்கரா , அச் 
மரீ , மூத்திரக்ருச்சிரம் , மூத்திராகாதம் 2 என்கிற மூத்திர வியாதிகளை 
யும் , ஸகல வாதரோகங்களையும் போக்கும் . 104-106 + 


ஏலாதி கவாதம் - ஏலக்காய் , அதிமதுரம், நெரிஞ்சி , அரேணுகம் 
ஆமணக்குவேர் , ஆடாதேனாட , திப்பிலி, கல்லுருவி இவற்றைச் சேர்த்து , 
நன்றாக க்வாதம் செய்து , சிலாஜது பஸ்மமும் சேர்த்து உட்கொண் 
டால் சர்க்கரா , அச்மரீ , மூத்திர க்ருக்சிரம் இவை நீங்கும் . 107 , 108 . 

கோக்ஷரவாதம்.-- நெரிஞ்சியை ஸமூலமாக க்வாதம் செய்து 
சர்க்கரை , தேன் இவற்றைச் சேர்த்து உட்கொள்ள மூத்திர க்ருச்சிரங் 
களும் , உஷ்ணவாதமும் 3 நிவ்ருத்தியாகும் . 109 . 


த்ரிபலாதி கீவாதம் , நான்காவது, - த்ரிபலை . மரமஞ்சள் , கோ 
ளாக்கிழங்கு, தேவதாரு இவற்றின் வாதம் தேன் கலந்து உட்கொள் 
ப்ைபடுமானால் பிரமேஹங்களைப் போக்கும் . 1095 . 

1. வீரதரு அல்லது வீரதரம் என்று விழலுக்குப் பெயர் . 
--சேங்கொட்டை மரம் , ஒரு வகை பில்வம் , மருதை இவற்றிற்கும் பெயர் . 

2. சர்க்கரா , அச்மரீ முதலியதைப்பற்றி 68 - ம் பக்கத்தில் விவ 
ரம் காண்க . 


3. உஷ்ணவாதம் - 52 , 5 வது பக்கங்களைப் பார்க்க , 


116 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -2 
வத்ஸகாதி கீவாதம் , இரண்டாவது . - வெட்பாலரிசி , த்ரியலை , 
மரமஞ்சள் , கோரைக்சிழங்கு , கொடிமாதளை இவற்றைச் சேர்த்து பக்கு 
வம் செய்த கஷாயத்திலும் தேன் கலந்து உட்கொண்டால் பிரமேஹங் 
கள் தீரும் , 110 . 

தரிபலாதி சீவாதம் , ஐந்தாவது .-- த்ரிபலை , கோரைக்கிழங்கு , 
மரமஞ்சள் , பேய்த்தும் மட்டி இவற்றைக் ஷாயமிட்டு, மஞ்சட்பொடி 
யைத் தூவி யுபயோகித்தால் ஸகலவித பிரமேஹங்களும் நீங்கும் . 111 . 

தார்வ்யாதி கீவர்தம் : -- மரமஞ்சள் , இரஸாஞ்ஜம் , 1 கோரைக் 
கிழங்கு , சேராங்கொட்டை , 2 பில்வம் , ஆடாதோடை , நிலவேம்பு இவற் 
றைக் கஷாயமிட்டு வடிக்கட்டி , ஆறியபிறகு தேன் கலந்து உட்கொண் 
டால் மஞ்சள் , வெண்மை , கறுப்பு, சிவப்பு இவ்வித நிறங்களுடன் கூடி 
யதும் வெகு வேதனையைத் தருவதுமான பிரதரம் என்கிற பெரும்பாடு 
நிவ்ருத்தியாகும் . 112 ) . 


நீயக்ரோதாதி கண க்வர்தம்.- ஆல் , பூவரசு , காட்டுமாமாம் , 
வஞ்சி , இலந்தை, படுகாணை , அதிமதுரம் , ப்ரியாளம் , வெள்ளி 
லோத்தி , உதியபரம் , அத்தி , அரசு , இலுப்பை , கல்லாலை , வானை 
கொத்தி , துட்டை , சிறுநாவல் , பெருநாவல் , மா , கடுக்காய் , கடம்பு , 
மருதமரம் , சேராங்கொட்டை இவற்றின் கூட்டுக்கு க்யக்ரோதாதி 
கணம் என்று பெயர் ; இவையனைத்தையுமோ அல்லது இவற்றுள் 
கிடைக்கக்கூடியவைகளையோ சேர்த்து க்வாதம் செய்து 

2 Car 
கிக்கலாம் . க்ராஹீ என்கிற குணம் 

என்கிற குணம் இக்கஷாயத்திற்கு மிகுதியா 
1. இரஸாஞ்ஜகம் - காசதுத்தம் அல்லது பாற்றுத்தம் என்று 
சிலர் கூ... றுகின் றனர் . ( மரமஞ்சளைக் கஷாயம்போல் காய்ச்சி அதி 
லிருந்து ஸத்துவம் போல எடுக்கப்படும் ஒருவித அஞ்ஜநம் , இரஸாஞ்ஜ 
நம் எனப்படுகிறது ; ஆனால் மரமஞ்சளும் இக்கஷாய முறையில் தனியா 
கக் கூறப்பட்டிருப்பதால் , இரஸாஞ்ஜநம் என்பது வேறொரு பொரு 
ளாகவே இருக்கவேண்டும் . ) 

2. இங்கு சேராங்கொட்டையை முதலில் சுத்தி செய்தே 
ஔஷதி முறையில் சேர்க்கவேண்டுமென்பதை வைத்தியர் நினை 

வைக்கவேண்டும் . ( கொட்டைகளை சாணிப்பாலில் மூன்று . 
நாள் ஊரவைத்து , கழுவி , பிறகு புதிய சாணிப்பாலில் இரண்டு 


அத்தி -2 .) 


மத்யம கண்டம் . 


117 . 


கள் , 


உண்டு ; வ்ரண்யமாகவும் ! உபயோகமாகும் ; ஒடிந்துபோன அவய 
வங்களைக் கூட்டி அங்குள்ள விரணத்தையும் ஆற்றும் ; யோநி ஸ்ம் 
பந்தமான தோஷங்கள் , அழற்சி , மேதோரோகம் , 2 மேஹரோகங் 

விஷஸம்பந்தமான கோளாறுகள் இவற்றையும் நீக்கும் , 
133--116 ) : 

பில்வாவதி கவாதம் , மூன்றவது : - பில்வம் , முன்னை, - பெரு 
வாகை , பெருங்குமிழன் , பாதிரி இவற்றைக் கஷாயமிட்டு அதில் 
தேன் கலந்து உட்கொள்ள மேதோ தோஷம் தீரும் . 1171 . 

ஆறுவது தீரிபலா க்வாதம் முதலியது , - த்ரிபலாக்வாதத்தில் 
தேன் சேர்த்து உட்கொண்டாலும் மேதோரோகம் தீரும் ; ஜலத்தை 
மட்டும் கொதிக்கவைத்து ஆற்றி , அதில் தேனைச் சேர்த்து 
கொண்டாலும் மேதோரோகம் குணமாகும் . 118 ) 

சவ்யாதி க்வாதம் : - சவ்வியம் , சித்திரமூலம் , சுக்கு , தேவ 
தாரு இவற்றைச் சேர்த்துக் கஷாயமிட்டு , சிவதை வேர்ப்பொடி 
யைத் தூவி , பசுமூத்திரம் சேர்த்து உபயோகித்தால் மஹோதரம் 
முதலிய வயிற்றைப்பற்றிய நோய்களெல்லாம் தீரும். 1197 . 

புநர் நவாதி கவாதம் இரண்டாவது : - சாறடை , சீந்தில் , தேவ , 
தாரு , கடுக்காய் , சுக்கு , இவற்றைக்கொண்டு பக்குவம் செய்த க்வாதத் 
தில் பசு மூத்திரம் சேர்த்து , குங்கிலியத் தூளையும் தூவி உபயோகித் 
தாவ் உடலெல்லாம் வியாபித்துள்ள வீக்கமும் , மஹோதரம் முதலிய 
வயிற்றைப் பற்றிய வியாதிகளும் நீங்கும் . 120) . 

ஹரீதக்யாதி க்வாதம் மூன்றவது : - கடுக்காய் , செம்மரம் இவ 
ற்றை க்வாதம் செய்து , யவக்ஷாரம் , திப்பிலி இவற்றைப் பொடித் 
துச் சேர்த்து விடியற்காலத்தில் உட்கொண்டுவந்தால் , யக்ருது 
தரம் , 3 , ப்லீஹோதரம் 4 , குன்மம் , மஹோதரம் இவை நிவ்ருத்தி 
யாகும் . 121 ,. 
மூன்று யாமங்கள் கொதிக்கவைத்து பிறகு நன்றாகக் கழுவி உலர் 
த்தி பெடுக்கவும் . ) 

1. வரண்யம் - விரணங்களை ஆற்றும் குணம் . 
2. மேதோரோகம்- 55 - வது பக்கம் பார்க்க , 
3. யக்ருது தரம் - கல்வீரல் வீங்கிப்போயுண்டாகும் வியாதி . 
4. ப்லீஹோதரம் - மண்ணீரல் வீங்கிப்போயுண்டாகும் வியாதி . 


.11118 


சார்ங்கதா ஸம்ஹிதை. 


( அத்தி - 2 , 


புநர்நவாதி க்வாதம் ; மூன்றவது : - சாறடை , மரமஞ்சள் , மஞ் 
சன் , சுக்கு , கடுக்காய் , சீந்தில் , சித்திரமூலம் , கண்டுபாரங்கி , தேவ 
தாரு இவைகளைக்கொண்டு பக்குவம் செய்த க்வாதமானது கை , 
கால் , வயிறு , முகம் இவற்றிற் பரவிய வீக்கத்தைப் போக்கும் , 
122 , 123 . 

திரிபலா கவாதம் , ஏழாவது : -- த்ரிபலையினால் பக்குவம் செய்த 
க்வாதத்தில் பசுமூத்திரம் சேர்த்து உட்கொள்ள வாத கபங்களா 
லான அண்ட வீக்கம் குணமாகும். 124 . 

ராஸ்நாதி கவாதம் , மூன்றவது : - சிற்றரத்தை , சீந்தில் ,சிற்றா 
முட்டி , அதிமதுரம் , நெரிஞ்சி , ஆமணக்குவேர் இவற்றைக் கஷாய 
மிட்டு , ஆமணக்கெண்ணெயைச் சேர்த்து , உபயோகித்தால் அந்த்ர 
வ்ருத்தி டென்னும் பீஜத்திலுண்டாகும் குடலிறக்கத்தைப் போக் 
கும் . 125 . 

காஞ்சநார வாதம் முதலியது : - செம் தமந்தாரப் பட்டையின் 
க்வாதத்தை சுக்குப்பொடியுடன் உபயோகித்தாலும் , மாவலிங்கம் 
பட்டையின் வாதத்தில் தேன் கலந்துபயோகித்தாலும் கண்டமாலை 
தீரும். 126 . 

சாசோட வாதம் : பிராய்மரப்பட்டையின் க்வாதத்தைப் 
பசு மூத்திரத்துடன் உட்கொண்டால் யானைக்கால் தீரும் ; மேதோ 
ரோகமும் நிவ்ருத்தியாகும். 127 . 

நான்காம் புநர் நவாதி கீவாதழம் சிக்குவாதழம் : - சாறடை , 
மாவலிங்கை இவற்றின் க்வாதம் அந்தர் வித்ரதிகளைப் போக்கும் , 
முருங்கப்பட்டையின் 

க்வாதத்தில் பெருங்காயம் , இந்துப்பு 
இவற்றைப் பொடித்துச் சேர்த்து உட்கொண்டாலும் அந்தர் வித்ரதி 1 
நிவாரணமாகும் . 

128 . 
வருணாதி கண கவாதம் : வருணாதிகணக்வாதத்தில் ° 
காதி கணத்தின் 2 கல்கத்தைச் சேர்த்து , பக்குவமாகாமல் நடுநிலைமையி 

1. அந்தர் வித்ரதி- இதைப்பற்றி 17 -வது பக்கம் பார்க்க . 

2. ஊஷகா திசணம் - பூநீறு , மயில் துத்தம் , பெருங்காயம் , 
பசுமையான் அன்னபேதி , வெண்மையான அன்னபேதி , இந்துப்பு , 
சிலாஜது இவற்றின் சேர்க்கை . 


அத்தி - 2 ] 


மத்யம கண்டம் . 


119 


லிருக்கும் அந்தர்வித்ரதியை குணப்படுத்துவதற்காக உட்கொள்ள 
லாம். வருணாதி கணமாவது: மாவலிங்கை , கொக்குமந்தாரை , 
பில்வம் , நாயுருவி , சித்திரமூலம் , முன்னை , அரணி , வெண் முருங்கை , 
கறுமுருங்கை , சிறுவழுதுணை , கண்டங்கத்திரி, செங்குறிஞ்சி , வெண் 
குறிஞ்சி , கறுங்குறிஞ்சி , மருள் , ஆடுதீண்டாட்பாளை , நிலவேம்பு , 
வேலிப்பருத்தி , கோவை , புங்கு , தண்ணீர் விட்டான் இவைகளே 
யாம் ; இந்த கணத்தினால் பக்குவமான க்வாதம் அந்தர்வித்ரதியைப் 
போக்குவதோடு கபத்தின் கோளாறுகளையும் , மேதோரோகத்தை 
யும் , குன்மத்தையும் , தலைகோயையும் நிவ்ருத்திசெய்யும் . 129-132 . 

கதிராதி க்வாதம் : - கருங்காலி , த்ரிபலை இவற்றின் க்வாதத் 
தில் எருமை நெய்யும் வாய்விடங்கப் பொடியும் சேர்த்து உபயோகித் 
தால் பகந்தரம் தீரும். 133 . 

படோலாதி சவாதம் , ஐந்தாவது : - பேய்ப்புடல் , த்ரிபலை , 
வேம்பு , கருங்காலி, தினிசை இவைகளை க்வாதம் செய்து , குங்கிலியம் 
சேர்த்துபயோகிக்க ஸகலவித உபதம்சங்களும் குணமாகும் . 134 . 

குச்சியாதி கீவதாம் , ஏழாவது : - சீந்திற்கொடி , ஆமணக்கம் 
வேர் , ஆடாதோடை இவற்றின் வாதத்தில் ஆமன 

மணக்கெண்ண்ெ 
யைச் சேர்ந்து உட்கொண்டால் தேஹமெங்கும் பரவியிருக்கும் வாத 
ரக்தம் தீரும். 135 . 

படோலாதி கவாதம் , ஆறுவது : -- பேய்ப்புடல் , த்ரிபலை , கடுக 
ரோகிணி , சீந்திற்கொடி , தண்ணீர் விட்டான் இவற்றின் க்வாதத்தை 
யுட்கொண்டால் அழற்சியுடன் கூடிய வாதரக்தம் போகும் . 136 . 

தாதிரியாதி வதாம் : - நெல்லிப்பருப்பு, காசுக்கட்டி இவற்றின் 
க்வாதத்தில் காட்டுஜீரகப் பொடிபைச் சேர்த்து 2 தினந்தோறும் 
உட்கொண்டு , பத்தியமான உணவுகளையும் புஜித்து வந்தால் வெண் 
குஷ்டம் தீரும் . 137. 

மஞ்ஜிஷ்டாதி கவாதம் : - மஞ்ஜிஷ்டி , திரிபலை , கடுகரோகிணீ , 


1. கதிரஸாரத்தை காசுக்கட்டியென்றும் , சிலர் கருங்காலிப் 
பிசினென்றும் கூறுவர் . 

2. அவல்குஜம் என்பதை காட்டு ஜீரகம் ( vernomia anthel 
mintica ) என்றும் , கார்ட்போகரிசியென்றும் கூறுவார் . ஆட்லாங்கொடி 
யென்று கூறுவது முண்டு . 


120 


சார்ங்கதர ஸம் ஹிதை . 


( அத்தி - 2 . 


வசம்பு , மரமஞ்சள் , சீந்தில் , வேம்பு இவற்றின் கஷாயம் வாதரக்தத் 
தைப் போக்கும் ; சிரங்குகள் , காபாலிகமென்கிற குஷ்டநோய் , ரக்த 
மண்டலமென்னும் குஷ்டம் இவைகளும் குணமாகும் . 138) . 

மஞ்ஜிஷ்டாதிகண க்வாதம் : -மஞ்ஜிஷ்டி , கோரைக்கிழங்கு , 
குடசப்பாலையிலை, சீந்தில் , கோஷ்டம் , சுக்கு , கண்டுபாரங்கி , கண்டங் 
கத்திரி , வசம்பு , வேம்பு , மஞ்சள் , மரமஞ்சள் , த்ரி , லை , பேய்ப்புடல் , கடு 
கரோணி , மருள் , வாய்விடங்கம் , தினிசை , சித்திரமூலம் , தண்ணீர் 
விட்டான் , கொன்றை , 1 திப்பிலி, வெட்பாலரிசி , ஆடாதோடை , கரிசி 
லாங்கண்ணி , தேவதாரு, வட்டத்திருப்பி , கருங்காலி , செஞ்சந்தனம் , 
சிவதை, மாவலிங்கை , நிலவேம்பு , கார்ப்பொகரிசி , பச்சிலை , பிராய் , 
மஹாநிம்பம் , 2 புங்கு , அதிவிடயம் , குருவேர் , தும்மட்டி, அறுகம்புல், 
நன்னாரி , பர்ப்பாடகம் இவற்றின் சேர்க்கைக்கு “ மஞ்ஜிஷ்டாதி கணம் ” 
என்று பெயர் ; இக்கணத்திற்கூறியுள்ள பதார்த்தங்களைச் சேர்த்து பக்கு 
வம் செய்த வாதத்தை திப்பிலிப்பொடியையும் , குங்கிலியப்பொடியை 
யும் சேர்த்து உட்கொண்டால் பதினெட்டு விதமான குஷ்டங்கள் , வாத 
ரக்தம் , அர்திதம் , உபதம்சம், யானைக்கால் , ப்ரஸுப்தியென்னும் உணர் 
ச்சியின்மை , பார்ச்வவாயு, மேதோரோகம் , நேத்திரரோகங்கள் இவை 
ணமாகும் . 139-1443 . 

ஷடங்க வாதம் : - த்ரிபலை , நிலவேம்பு , மஞ்சள் , வேம்பு , சீந் 
தில், வெல்லம் இவற்றைச் சேர்த்து பக்குவம் செய்த கஷாயம் ஷட 
ங்க வாதம் எனப்படும் ; இது தலை , புருவம் , கன்னம் , காது 
இவற்றிலுண்டாகும் வலி , ஒற்றைத்தலைவலி,ஸுர்யாவர்த்தம் , சங்க 
கம் , தந்தபாதம் , மற்றும் சில பல்நோய்கள் , இராக்கண் , படலரோகங் 
கள் , சுக்லம் , 3 மற்றுமுள்ள கண்ணோய்கள் இவற்றை நிவ்ருத்தி செய் 
யவல்லது 145-147 . 

வாஸாதி சீவாதம் , ஐந்தாவது : - ஆடாதோடை , சுக்கு , சீந்தில் , 

1. த்ராயமாண என்பதை ஹிமாலயத்திலுண்டாகும் அட்பெ 
யர்கொண்ட செடியென்று சிலரும் , கழற்சிச்செடியென்று சிலரும் 
கூறுவர் . கொன்றையென்றும் பொதுவாகக் கூறப்படும் . 

2 , மஹாநிம்பம் -- ஒருவித வேம்பு . ( நூற்றுக்கணக்கான வப 
துள்ள வேப்பமரம் என்று கூறுகிறார்கள் . ) 

3. இங்கும் இனி மற்ற விடங்களிலும் குறிக்கப்படும் வியாதிக 
ளின் விவரங்களை பூர்வ கண்டத்தில் 7 - வது அத்தியாயத்தில் அந்தந்த 
தலையங்கங்களின் கீழும் , டிப்பணியிலும் காண்க . 


அத்தி 2. ) 


மத்யம கண்டம் . 


1 


மரமஞ்சள் ; செஞ்சந்தனம் , சித்திரமூலம் , நிலவேம்பு , வேம்பு , கடுக 
ரோகிணி , பேய்ப்புடல் , த்ரிபலை , கோரைக்கிழங்கு , பவதானியம் , 
வெட்பாலரிசி , குடசப்பாலையிலை இவற்றின் க்வாதம் ஸகல நேத்திர 
ரோகங்களையும் போக்கும் ; மேலும் தொண்டைக்கம்மல் , 

க்கம்மல் , பீநஸம் , 
ச்வாஸரோகம், உரக்ஷதம் இவ்வியாதிகளும் குணமாகும் . 148 , 149 . 

தடூச்சியாதி கவாதம் , எட்டாவது : - சீந்திற்கொடி , , திரிபலை 
இவற்றை கவாதம் செய்து திப்பிலிப் பொடியையும் சேர்த்து தேன் 
கலந்து தினந்தோறும் உட்கொள்ள ஸகல நேத்திரரோகங்களும் திவ் 
கும் . 150 . 

அச்வத்தாதி கீவாதம் : - அரசு , அத்தி , பூவரசு , ஆல் , நீர்வஞ்சி 
இவற்றின் வாதத்தை விரணங்களைக் கழுவ உபயோகிக்கலாம் ; இத 
னால் ஸாதாரண விரணங்கள் , வீக்கம் , உபதம்சம் இவையும் நிவ்ருத்த 
யாகும் , 151 . 

ப்ரமத்யா முதலிய கஷாய வகைகள் . 
ப்ரமத்யா முறை : -- ஏதேனும் ஒரு பலம் சரக்கைச் சூர்ணம் 
செய்து , எட்டு பங்கு ஜலத்தில் கவா தமபோல் காய்ச்சி யெடுக்கவும் ; 
இதற்கு ப்ரமத்யா எனப் பெயர் . இதை உபயோகிக்கவேண்டிய 
பொதுப் பிரமாணம் இரண்டு பலம் . 152 . 

முஸ்தாதி ப்ரமர்த்யா : -- கோரைக் கிழங்கு , வெட்பாலரிசி இவ் 
விரண்டையும் சேர்த்து ப்ரமத்யா என்கிற கஞ்சி போன்ற கஷாயமாகப் 
பக்குவம் செய்யவும் ; இதை ஆறவைத்து , பிறகு தேன் சேர்த்து இர 
ண்டு பலம் அளவில் உட்கொண்டால் இரக்தத்துடன் கூடிய அதிஸ. 
ரம் நீங்கும். 153 . 

யவாகூ முறை : நாலு பலங்கொண்ட உணவு அல்லது ஔஷதச் 
சரக்கை அறுபத்துனாலு பலங்கொண்ட ஜலத்தில் சேர்த்து , அரைவாசி 
குறையுமளவும் காய்ச்சி யெடுத்துக் கொள்ளப்படும் குழம்பான ஒருவித 
திரவம் யாவகூ எனப்படும் . 154 . 

ஆம்ரத்வகாதி பவாகூ : - மாம்பட்டை , ஆம்ராதமரப்பட்டை , 


1. ஆம்ரா தகம்-- தமிழில் மரிமாஞ்செடி யென்கிறார்கள் . ஆங்கி 
லத்தில் Spondias Mangifera என்றும் வைத்யக சப்தவந்து முத 
லியதில் கூறப்படுகிறது. 


யூஷம் என 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி-2 . 
நாவற்பட்டை இவற்றைக் கஷாயமிட்டு , அதில் சம்பா அரிசியை 
உடைத்துச் சேர்த்து யவாகூவாகப் பக்குவம் செய்து உட்கொள்ள 
லாம் ; இதை யுபயோகித்தால் கிரஹணீரோகம் தீரும் . | 155 . 

யூஷம் செய்யும் முறை: - ஒரு கஷாயத்தில் சேர்க்க வேண்டிய 
பிரதான வஸ்து ஒரு பலமும் , சுக்கு , திப்பிலி இவை அரைக்கால் 
பலமும் , ஒரு பிரஸ்த்தப் பிரமாணங்கொண்ட ஜலத்தில் சேர்த்து , 
காய்ச்சி யெடுத்துக்கொள்ளப்படும் ஒருவித கஞ்சி யூஷம் 
படும் . 156 . 

ஸப்தழஷ்டிக் யூஷம் : - கொள் , யவதானியம் , இலந்தம் பழம் ,.. 
முள்ளங்கி , கிரந்திதகரம் , - சுக்கு , கொத்தமல்லி விதை இவற் 
றைச் சேர்த்து பக்குவம் செய்த யூஷத்தை யுபயோகித்தால் கபம் , 
வாதங்களின் கோளாறுகள் , ஸந்நிபாத ஜ்வரம் , ஆமவாதம் இவை 
தீரும் ; தொண்டை , வாய் , மார்பு இவற்றிலுள்ள மலங்களை வெளிப் 
படுத்தி அவற்றிற்கும் சுத்தியைத் தரும் ; இவ்வஸ்துக்களால் பக்கு 
வம் செய்யப்படும் கஞ்சி போன்ற கஷாயத்திற்கு " ஸப்தமுஷ்டிகயூஷம் 
என்று பெயர் . 157 , 153 . 

பலங்கொண்ட ஏதேனும் பதார்த்தத்தைப் 
பொடித்து , அறுபத்தினாலு பலம் ஜலத்தில் பக்குவம் செய்து , அரை 
வாசி குறையும்படி காய்ச்சி பெடுத்து , உணவு முதலியதுடன் | உட் 
கொள்ளச் செய்யலாம் ; அதை பேயா எனக் கூறுவர் . 159 , 

உசீரர்தி பேயா : -- வெட்டிவேர் , பர்ப்பாடகம் , விளாமிச்சை : 
வேர் , கோரைக்கிழங்கு , சுக்கு , சந்தனம் இவற்றால் பேயாவைப் பக்கு 
வம் செய்து , குளிர்ந்த பிறகு , தாஹமும் ஜ்வரமும் நிவ்ருத்தியாவதற்கு 
உபயோகிக்கலாம் . 160 . 


t 


பேய : -ஒரு 


உஷ்ணோதகம் : -- ஜலத்தை எட்டில் ஒரு பங்காகவாவது, நாலில் 
ஒரு பங்காகவாவது , அரைவாசியாகவாவது , கொதிவரும் வரையிலு . 
மாவது காய்ச்சி யெடுக்க அது உஷ்ணோதகம் எனப்படும். உஷ்ண 
ஜலத்தை இரவில் பருகிவர கபவிகாரம் , ஆமவாதம் , மேதோரோகம் , 
காஸம், ச்வாஸம் , ஜ்வரம் இவை நீங்கும் ; மூத்திரப்பையிலுள்ள 
தேட்ஷங்களையும் போக்கும் ; மூத்திரத்தையும் தாராளமாக வெளிப் . 
படுத்தும் ; தீபாசத்தியும் இதற்குண்டும் . 161 , 162. 


மத்யம கண்டம் . 


123 : 


அத்தி - 27 


ஜீரபாகவிதி: - ஏதேனும் ஒளஷதச் சரக்குகளைச் 
பாலைப் பக்குவம் செய்யவேண்டுமானால் , அப்பொழுது ஒளஷதச் சரக் 
குகள் எவ்வளவு சேர்க்கப்படுமோ அவற்றிற்கு எட்டு மடங்கு ப 

பாலும் , 
பாலுக்கு நான்கு மடங்கு ஜலமும் சேர்த்து , எவ்வளவு பால் சேர்க்கப் 
பட்டிருக்கிறதோ அது மாத்திரம் மிகுந்திருக்குமாறு காய்ச்சி விடவும் . 
ஔஷதங்கள் சேர்க்காமல் கேவலம் பாலை மாத்திரம் மேற்கூறியபடி 
ஜலம் சேர்த்துக் காய்ச்சி , அன்னம் முதலியதற்குப் பதிலாக அஜீர்ண 
வயிற்றுவலியில் உட்கொள்ளலாம் . 163 . 

பஞ்சமூலீ r ம் : -- பஞ்சமூலங்களைச் 1 சேர்த்து முன் போல் 
பாலைப் பக்குவம் செய்து உட்கொண்டு வந்தால் அதுவே ஸகலவிதமான 
நாள்பட்ட ஜ்வரங்களையும் போக்குவதற்கு உத்தமமான ஒளஷத 
மாகும் ; ச்வாஸம் , காஸம் , தலைநோய் , பக்கச்சூலை , பீகஸம் இவ்வுபத் 
திரவங்களுடன் கூடிய ஜ்வரமும் இதனால் நிவ்ருத்தியாகும் . 164-1 . 

தீரிகண்டகாதி r ரம் : ---சிறுவழுதுணை , சிறுகாஞ்சொறி , 
பூனைக்காலி, சிற்றாமுட்டி , கண்டங்கத்திரி , வெல்லம் , சுக்கு இவற் 
றைச் சேர்த்து பக்குவம் செய்த பாலானது கபஜ்வரத்தைப் போக்குவ 
துடன் மலபந்தம் , நீர்ச்சுருக்கு இவற்றையும் நீக்கும் . 165 ;. 


அன்னம் பக்குவம் செய்யும் வகை 
அப்பால் ரோகிகளுக்குத் தகுந்த அன்னங்களைப் பக்குவம் செய் 
யம் வகைகளைப்பற்றி இங்கு ஸ்ங்கிரஹமாகக் கூறுகிறோம் : -- 


எள 


யவாகூ அல்லது க்ருஸரர் : - அரிசி , பயறு , உளுந்து , 
. இவற்றில் எதையாவது எடுத்துப் பொடித்து , அப்பதார்த்தத்திற்கு 
ஆறுபங்கு ஜலம் சேர்த்து , சிறிது குழம்பாகக் காய்ச்ச வேண்டும் ; 
இதற்கு யவாகூ அல்லது க்ருஸரா எனப் பெயர் . ரோக்களுக்கு 
இவ்வுணவு அனுகூலமாயிருக்கும் . யாகூவானது க்ராஹி , பல்யம் , 
தர்ப்பணம், வாதஹரம் என்கிற குணங்களுடையது . 166-1675 . 


விலேபீ : - முன் போலவே அரிசி முதலியதை யுபயோகித்து , 
அவற்றிற்கு நாலு பங்கு ஜலம் சேர்த்து , யவாகூவைவிட இன்னும் 

1 , சிறு மல்லி , பெருமல்லி, சிறுவழுதுணை , கண்டங்கத்திரி , 
நெரிஞ்சில் இவ்வைந்தும் பஞ்சமூலம் எனப்படும் . 


124 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -2 


சிறிது கனமாகப் பக்குவம் செய்ய , அவ்வுணவு ‘ விலேபீ என்று சொல் 
லப்படும் ; இதற்கு ப்ருஹ்மணம் , தர்ப்பணம் , ஹ்ருத்யம் , மதுரமாயிருப் 
பதால் பித்தஹரம் என்கிற குணங்களுண்டு . 168;. 

பேயாவும் யூஷழம் : -அதிக திரவமாகவும் சொற்ப அவி 
ழுள்ள துமான பேயாவென்கிற மற்றொரு விதமான கஞ்சியுண்டு ; முற் 
கூறிய அரிசி முதலிய பதார்த்தங்களில் ஏதேனுமொன்றை யெடுத்து , 
பதிலுை பங்கு ஜலத்தில் சேர்த்து , பக்குவம் செய்யவேண்டும் ; யூஷ 
மென்னும் கஞ்சி பே பாவைப் பார்க்கினும் சிறிது கனமாயிருக்கும் , 
பேயா யூஷத்தனும் குணத்தில் இலகுவான 

இலகுவானது ; கிராஹீ என்கிற 
சணமும் , தாதுபுஷ்டியைத் தரும் சக்தியும் அதற்குண்டு; யூஷமும் 
சீக்கிரம் ஜீர்ணமாகக் கூடியவாறு அவ்வளவு இலகு குணமுள்ள தாக 
வும் , பல்யம் , கண்ட்யம் , 1 கபஹரம் என்கிற குணங்களுடன் கூடிய 
தாகவும் இருக்கும் . 169-1701 . 


மண்டம் : -- நாலு பலம் அரிசியைப் பதினாலு மடங்கு ஜலத்தில் 
சேர்த்து பக்குவம் செய்து , அதிலிருந்து அவிழைத் தவிர்த்து கஞ்சியை 
மாத்திரம் வடித்துக்கொள்ள வேண்டும் ; அவ்வாறு பதினாலுபங்கு 
ஜலம் சேர்த்து பக்குவம் செய்து அவிழில்லாமல் வடித்தெடுத்த கஞ்சி 
யானது வெகு சீக்கிரத்தில் ஜீர் 

ர்ணமாகக்கூடியது ; மதுரமாகவுமிருக் 
கும் . இதற்கு மண்டம் எனப் பெயர் . இந்த மண்டத்தில் சுக்கு , 
இந்துப்பு இவற்றையும் சேர்த்து யோகித்தால் சிறந்த பாசநமாகவும் 
தீபதமாகவு மிருக்கும் . 171-172 ) . 


அஷ்டகண மண்டம் : - கொத்தமல்வி விதை , சுக்கு , திப்பிலி , 
பரிளகு , இந்துப்பு இவற்றையும் , மோரையும் மேற்கூறிய மண்டத்தில் 
சேர்த்து , பெருங்காயமும் எண்ணெயும் பொரித்துச் சேர்த்து பக்குவம் 
செய்தால் அதற்கு அஷ்டகுணமண்டம் என்று பெயர் : இதற்கு 
தீபம், வஸ்திஸம் சோதகம் 2 , ரக்தவர்த்தகம் என்கிற குணங்களும் , 


1. கண்ட்யம் - தொண்டைக்கம்மல் முதலியதைப் போக்கி , கண் 
டத்திற்குப லந்தரக்கூடியது . 

2. வஸ் திஸம்சோதகம் - மூத்திரப்பையிலுள்ள தோஷங்களை 
யும் , மூத்திரம் சிக்கிக்கொள்வதையும் போக்கக்கூடியது . ( தீபதம் முத 
லியவற்றைப்பற்றி பூர்வகண்டம் , நான்காம் அத்தியாயம் பார்க்க . ) 


அத்தி -3 ] 


மத்யம கண்டம் . 


125 


ஆயாஸத்தைத் தீர்த்து பலமுண்டாக்கும் சக்தியும் , ஜ்வரவரம் , ஸந்தி 
பாதஹாம் எனகிற குணங்களும் உண்டு . 173-1741 . 

வாட்யமண்டம் : -- யவதானியத்தை நன்றாகக் கழுவியுலர்த்தி , 
அப்பால் செவ்வனே வறுத்து , முன் போலவே பக்குவம் செய்தால் 
அதற்கு வாட்யமண்டம் எனப் பெயர் ; அதற்கு கப்பித்தஹாம் , கண்ட் 
யம் , ரத்தபித்த சோதநம் என்கிற குணங்களுண்டு . 1753 

லாஜமடைம் : - நெற்பொறிகளாலாவது , வறுத்த அரிசியினாலா 
வது முன் போல் பக்குவம் செய்தால் அதற்கு லாஜமண்டம் என்று 
பெயர் ; இதற்கும் கப பித்தஹரம் , க்ராஹீ என்கிற குணங்களும் , 
தாஹம் , ஜ்வரம் இவற்றைப் போக்குக் தன்மையும் உண்டு . 1761 . 


மூன்றாவது அத்தியாயம் . 


4 . 


- 


பாண்ட கல்பனை . 
பாண்டம் .-- கஷாயத்திற்குத் தேவையான பதார்த்தம் ஒரு பலம் 
எடுத்து , நன்க இடித்து , அதில் நாலு பலம் கொதிக்கும் ஜலத்தைச் 
சேர்த்து , சிறிது மூடிவைத்து , வஸ்திரத்தினால் மட்பாத்திரத்தில் 
எடிக் கட்டவேண்டும் . 

பாண்டம் அல்லது * சூர்ணத் 
திரவம் எனப்படும் . அதை உட்கொள்ள வேண்டிய பொதுப் பிர 
மாணம் இரண்டு பலம் . க்வாதத்தில் சேர்த்த மாதிரியாகவே பாண்டத் 
திலும் தேன் , சர்க்கரை , வெல்லம் இவற்றைச் சேர்த்துக் கொள்ள 
லாம் , 1 , 2 . 

மதுக புஷ்பாதி பாண்டம் : - இலுப்பைப்பூ , அதிமதுரம் , சந்த 
னம் , ஈச்சம் பழம் , தாமரைத்தண்டு , தாமரைப்பூ , வெள்ளிலோத்தி , 
பெருங்குமிழன் , நாககேஸரம் , திரிபலை , நன்னாரி , திராக்ஷை , நெற் 
பொரி , இவற்றை இடித்து , வெக்கரில் சேர்த்து , சிறிது நேரத்திற் 
கெல்லாம் வடிக்கட்டி , சர்க்கரையும் , தேனும் கலந்து உட்கொள்ள 
லாம் ; இது மதூசபுஷ்பாதி பாண்டம் எனப்படும் . அல்லது மேற் 


126 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -3. 
கூறிய பதார்த்தங்களைச் சேர்த்தே - சீதகஷாயமும் 1 பக்குவம்பண்ணி 
உட்கொள்ளக்கூடும் . இவ்வஸ்துக்களை இவ்வாறு பாண்டமாகவோ 
சீதகஷாயமாகவோ 

பக்குவம் செய்து உபயோகிப்பதால் வாதபித்த 
ஜ்வரம் , சரீர வேக்காடு , நாவறட்சி , மூர்ச்சை , மனக்கோளாறு , தலைச் 
சுற்றல் , இரத்தபித்தம் , வெறி இவை நிவ்ருத்தியாவது நிச்சயம் . 3-5 

ஆம்ரகிஸலயாதி பாண்டம் .-- மாங்கொழுந்து , நாவற்கொழு 
ந்து , ஆலம் விழுது , வெட்டிவேர் இவற்றைக்கொண்டு பக்குவம் 
செய்த பாண்டத்தில் தேன் சேர்த்து உட்கொண்டால் ஜ்வரம் தணி 
யும் ; நாவறட்சி , வாந்தி , அதிஸாரம் , பிரபலமான மூர்ச்சை இவை 
யும் குணமாகும் . 63 . 

ம்தூக் புஷ்பாதி பாண்டம் , இரண்டவது.-- இலுப்பைப்பூ , 
பெருங்குமிழன் , செஞ்சந்தனம் , வெட்டிவேர், கொத்தமல்லி விதை, 
திராக்ஷை இவற்றால் பாண்டம் பக்குவம் செய்து , ஆறிய பிறகு சர்க்க 
ரையும் சேர்த்து உபயோகிக்கலாம் ; இது நாவறட்சி , பித்தப்பிர 
கோபம் , சரீரவேக்காடு , மூச்சை இவற்றைப்போக்கும் . 7 , 8 . 

மந்தங்கள் .2 
மந்த கல்பனை.-- மந்தம் என்கிற பாகமும் ஒரு விதத்தில் பாண் 
டத்தைச் சேர்ந்ததேயாம் ; ஆகவே அவ்விஷயமும் இவ்வத்தியாயத்தி 
லேயே கூறப்படுகின்றது . பக்குவம் செய்யவேண்டிய பதார்த்தத் 
தைப் பொடிசெய்து , ஒரு பலம் வஸ்துவுக்கு நான்கு பலம் குளிர்ந்த 
ஜலம் சேர்த்து , இவற்றை ஒரு மட்பாத்திரத்தில் நன்றாகக் கடைய 
வேண்டும் ; மந்தத்தைப் பொதுவாக இரண்டு பலம் அளவில் உட் 
கொள்ளலாம் . 91 . 

கர்ஜூராதி மந்தம்.-- பேரீச்சங்காய் , மாதளம்பழம் , திராக்ஷை , 
புளி , புளியரத்தை , நெல்லிக்கனி, ஈச்சம்பழம் இவற்றால் பக்குவம் 
செய்த மந்தம் மதுபானத்தினா லுண்டாகும் எவ்வித விகாரங்களையும் 
போக்கும் . 104 . 

1. சீதகஷாயம் -- இதற்கே ஹிமம் என்று பெயா . அடுத்த 
அத்தியாயத்தில் விவரம் காண்க , 

2. கடைந்து பக்குவம் செய்யப்படுவதால் மந்தங்கள் எனப்படு 


கின்றன . 


அத்தி -4 . ) 


மத்யம் கண்டம் . 


127 


மஸூராதி மந்தம் .---சிறுகடலைமாலில் தேனையும் , மாதளம் 
பழச்சாற்றையும் விட்டுக் கடைந்து உட்கொள்வதால் ஸக்போதத்தினா 
லுண்டான வாந்தியும் சீக்கிரத்தில் நிவ்ருத்தியாகும் . 11 . 

யவ மந்தம் .-- வாற்கோதுமை மாவில் நெய்யும் குளிர்ந்த ஜல 
மும் சேர்த்துக் கடைந்து அதிகத் திரவமாகாமலும் , அதிக கட்டியா 
யில்லாமலும் பக்குவம் செய்து உட்கொள்ள நாவறட்சி , தேகவேக்காடு , 
இரத்தபித்தம் இவை தீரும் . 123 . 


நான்காவது அத்தியாயம் . 


ஹிம் கல்பனை . 
ஹிமம் அல்லது சீதகஷாயம் : - கஷாயத்திற்குபயோகமான 
பதார்த்தங்களைப் பொடித்து , ஒரு பலம் பதார்த்தத்துக்கு ஆறு பலம் 
வீதம் ஜலம் சேர்த்து , இரவில் ஊறவைத்து எடுக்கப்படும் கஷாயம் 
ஹிமம் என்று கூறப்படும் ; இதற்கு சீதகஷாயம் என்றும் பெயர் . 1 
பெரும்பாலும் எல்லா ஹிமகஷாயங்களையும் 

உட்கொள்வதற்குப் 
பொதுப் பிரமாணம் பாண்டத்திற்குக் கூறியிருப்பது போலவே என்ற 
றியவும் . 14 . 

ஆம்ராதிஹிமம் .-- மாம்பட்டை , நாவற்பட்டை , மருதம்பட்டை 
இவற்றை இடித்து , இரவில் ஜலத்தில் சேர்த்துவைத்து , விடியற் 
காலத்தில் தேன் கலந்து உட்கொள்ள இரத்தபித்தம் தீரும் . 23 . 

மரிசாதி ஹிமம்.- மிளகு , அதிமதுரம் , பேயகத்திக் கொழுந்து , 
கருநெய்தல் இவற்றைக் கொண்டு பக்குவம் செய்த ஹிமகஷாயம் 
நாவறட்சியையும் வாந்தியையும் போக்கும் . 31 . 

நீலோத்பலாதி ஹிமம் .-- கருநெய்தல் , சிற்றாமுட்டி , திரா 
க்ஷை , 

இலுப்பைப்பூ , அதிமதுரம் , வெட்டிவேர் , அல்லிக்கிழங்கு , 
பெருங்குமிழன் , ஈச்சம்பழம் இவற்றினாலான ஹிமமான து வாதபித்த 

1. அக்னியிலேற்றிக் காய்ச்சாமல் குளிர்ந்த ஜலத்திலேயே 
பக்குவம் செய்யப்படுவதால் இது ஹிமம் என்றும் , < சீதகஷாயம் 2 
என்றும் வழங்கப்படுகிறது . 


128 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி 5 . 


ஜ்வரங்களைப் போக்கும் ; வாய்ப்பிதற்றல் , தலைச்சுற்றல் , வாந்தி , 
மூர்ச்சை , நாவறட்சி இவற்றையும் நிவ்ருத்தி செய்யும் . 4-5 ) . 

அம்ருதா ஹிமம் : - சீந்திற் கொடியினாலான ஹிமத்தைப் பருக 
நாட்பட்ட ஜ்வரம் நிவ்ருத்தியாகுமெனக் கூறப்படுகிறது . 6 . 

வாஸா ஹிமம் : - ஆடாதோடையின் ஹிமகஷாயமானது காஸம் , 
இரத்தபித்தம் , ஜ்வரம் இவற்றைப் போக்கும் . 64 . 

தான்யக ஹிமம் : - கொத்தமல்லி விதையினாலாகிய ஹிமத்தைச் 
சர்க்கரை சேர்த்து , விடியற்காலத்திலுட்கொள்ள சரீரத்தினுட்புறத்தி 
லுண்டாகும் , வேக்காடு , நாவறட்சி இவை குணமாவதுடன் , குடல் , 
செவி , நாசி முதலியவற்றில் சேர்ந்துள்ள தோஷங்கள் நீங்கி அவ்வவ 
யவங்கள் சுத்தமாகும் . 73 . 

தான்யகாதி ஹிமம் , இரண்டாவது : - கொத்தமல்லி விதை, 
தெல்லிப்பருப்பு , ஆடாதோடை , திராக்ஷை , பர்ப்பாட கம் இவற்றின் 
ஹிமமானது இரத்தபித்தம் , ஜ்வரம் , நாவறட்சி , க்ஷபம் இவற்றைப் 
போக்கும் . 8 . 


ஐந்தாவது அத்தியாயம் . 


கல்க கல்பனை 


கல்கம் : -- ஈரமான அல்லது உலர்ந்த வஸ்துக்களைக் கல்லில் 
அரைத்தெடுத்தால் அது கல்கம் எனப்படும் , இதற்கே ப்ரக்ஷே 
பம் , ஆவாபம் என்றும் பெயர்களுண்டு ; கல்கங்களைப் பொதுவாக 
கால் பலம் அளவில் ஜலத்துடன் உட்கொள்ளலாம் . 1 . 

கல்கத்தில் சேர்க்கக்கூடிய பதார்த்தங்களின் அளவுகள் : 
கல்கத்தில் தேன் , நெய் , எண்ணெய் இவற்றை இரு மடங்காகச் சேர்க்க 
வேண்டும் ; சர்க்கரை , வெல்லம் இவற்றைக் கல்கத்திற்கு ஸமயெடை 
யாகச் சேர்க்கவேண்டும் ; வேறு திரவ பதார்த்தங்களை கல்கத்தினும் 
நான்கு மடங்காகச் சேர்க்கலாம் . 2 . 

பிப்பலீவர்த்தமாநகம் : - ஒரு தினத்தில் மூன்று திப்பிலி 


அத்தி 5.) 


மத்யம கண்டம் . 


129 


என்று 


களை அரைத்து உட்கொள்ளலாம் ; இரண்டாம் நாள் ஆறு திப்பிலி 
களையும் , மூன்றாம் நாள் ஒன்பது திப்பிலிகளையும் கல்கமாகச் செய்து 
உயயோகிக்கலாம் ; இவ்விதமே பத்தாவது நாள் வரையில் தினத்திற்கு 
மூன்று திப்பிலி விதமாக உயர்த்திக்கொண்டே வரவேண்டும் ; சிலர் 
தினம் ஒன்றுக்கு ஐந்து திப்பிலிகள் விதமும் , சிலர் எழு திப்பிலிகள் 
விதமும் பத்து நாள் வரையில் அதிகப்படுத்தி வரலாம் . இதை உப 
யோகிப்பதை நிறுத்த வேண்டுமானாலும் , முதலில் உபயோகித்த கிரமப் 
படியே தினம் ஒன்றுக்கு மூன்று திப்பிலி விதமாகவோ,, ஐந்து திப்பிலி 
விதமாகவோ, ஏழு திப்பிலி விதமாகவோ முறையே குறைத்துக்கொண் 
டுவரவேண்டும் . இவ்விதம் முதல்பத்து நாட்கள் வரையில் தினம் 
தோறும் மூன்று மூன்றாகவோ, ஐந்தைத் தாகவோ திப்பிலிகளை அதிக 
மாயுபயோகித்து வந்து , அப்பால் பத்து நாட்கள் வரையில் கிரமமாகக் 
குறைத்து , இவ்வௌஷதப் பிரயோகத்தை இருபது நாட்களில் 
முடிக்கலாம் ; இவ்வித முறைக்கு பிப்பலீ வர்த்தமாநகம் 
பெயர் . இதனால் பாண்டு ரோகம் , வாதரக்தம் 1 , காஸம் , ச்வாஷம் , 
அரோசகம் , ஜ்வரம் , மஹோதரம் , அர்சஸ் , க்ஷயம் , கபத்தின் கோளாறு 
கள் , வாதரோகம் , உரோக்கிரஹம் இவை நிவ்ருத்தியாகும் . 3.4 . 

நிம்ப பத்ர கல்கம் : -- வேப்பிலையை அரைத்து , அக்கல்கத்தை 
சர்மத்தின் மேல் தடவினால் விரணங்களிலுள்ள தோஷங்களைப்போக்கி 
அவற்றை ஆற்றும் . இதே கல்கத்தை உட்கொண்டால் வாந்தி , குஷ் 
டரோகம், பித்தச்லேஷ்மங்களுடைய கோளாறுகள் , கிருமிகள் இவை 
தீரும் . 51 . 

மஹா நீம்ப ஜடாகல்கம் : - மிகவும் முதிர்ந்த வேப்பம் வேரின் 
பட்டையை யெடுத்து கல்கம் செய்துபயோகித்தால் க்ருத்ரஸீ என்கிற 
வாதரோகம் 2 குணமாகும் . 6 . 

ரஸோநகல்கம் : -- வெங்காயத்தை மாத்திரம் கல்கமாகச்செய்து , 
நல்லெண்ணெயோடு கலந்து உட்கொள்ள உக்கிரமான வாதரோகங் 
களும் , விஷமஜ்வரங்களும் போகும் . 7 . 


1. வாதரக்தம் - 65 - ம் பக்கம் பார்க்க . 
2. க்ருத்ரஸீ - 66 - ம் பக்கத்தில் ( 22 ) என்கிற குறிப்பைப் பார்க்க . 

9 


130 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -5 


t 


ரஸோநாதி கல்கம் இரண்டாவது: - நன்கு முதிர்ந்த வெங்காயத் 
தின் மேலுள்ள புறணிகளை விலக்கிப் பிளந்து , மத்தியிலுள்ள முளை 
யையும் விலக்கி , அதற்குள்ள துர்நாற்றத்தைப் பொக்குவதற்காக 
இரவில் புளித்த மோரில் ஊறவைத்து , மறு நாள் அரைத்து , அட்டு 
ப்பு , ஓமம் , பொரித்த பெருங்காயம் , இந்துப்பு , திப்பிலி , சுக்கு , மிளகு , 
ஜீரகம் இவற்றை ஸமபெடையெடுத்து சூர்ணம் செய்து , முற் கூறிய 
கல்கத்துக்கு ஐந்திலொரு பங்கு சூர்ணத்தை அக்கல்கத்துடன் கூட்டி , 
வேளைக்குக் கால் பலம் வீதம் உட்கொள்ளலாம் ; இதனால் ஜாடராக்னி 
விருத்தியாகும் ; ஸ்த்ரீகளுக்கு மாதவிடாயிலுண்டாகும் கோளாறுகளும் 
நீங்கும் ; தினந்தோறும் இக்கல்கத்தை யுட்கொள்கையில் ஏரண்ட மூல 
க்வா தத்தை 1 அநுபானமாகப் பருகிவந்தால் 

பருகிவந்தால் ஸர்வாங்கவாதரோகம் , 
ஏகாங்க வாதரோகம் , அர்திதம் , அபதந் த்தரகம் , அபஸ்மாரம் , உன்மா 
தம் , ஊருஸ்தம்பம் , க்ருத்ரவீ , மார்வலி , இடுப்புவலி, வயிற்றுவலி, 2 கிரு 
மிரோகம் இவைகள் தீரும். அஜீர்ண முண்டாகக்கூடிய உணவு முத 
லியவை , வெயில் , கோபித்தல் , அதிக ஜலபானம் , பால், வெல்லம் 
இவையனைத்தையும் ரஸோநாதி கல்க முபயோகிப்பவன் எப்பொழு 
தும் விலக்கிவிட வேண்டும் ; மதுபானம் , மாம்ஸ போஜனம் , புளிப்பான 
உணவுகள் இவை பிரதிதினமும் உபயோகிக்கத் தகுந் தவையாம் . 8-15 . 

பிப்பல்யாதி கல்கம் : -- திப்பிலி, மோடி , சுத்தி செய்த சேராங் 
கொட்டை இவற்றின் கல்கத்தைத் தேனுடன் உபயோகித்தால் 
ஸ்தம்பம் தீரும் . 16 . 

விஷ்ணுக்ராந்த ஜடர் கல்கம் : -விஷ்ணுக்கிராந்தி வேரின் கல் 
கத்தை சர்க்கரை , தேன் , நெய் இவற்றில் கலந்துட்கொண்டு வந்தால் 
ஏழு நாட்களில் பரிணாமசூலை நிவ்ருத்தியாகும் . 17 . 


சுண் ட்யாதிகல்கம் : -- சுக்கு , எள் , வெல்லம் இவற்றின் கல்கத் 
1. ஏரண்ட மூலக்வாதம் -- 114 -வது பக்கம் பார்க்க , 

2. இங்கு கூறப்பட்டுள்ள வாதரோகங்களின் விவரங்களை 
பூர்வகண்டம் 7 - வது அத்தியாயத்தில் வாதரோக ப்ரகாரணத்திற் 
காண்க . 


அத்தி -5 .] 


மத்யம கண்டம் . 


131 


தைப் பாலுடன் உட்கொண்டால் பரிணாமசூலையும் ஆமவாதமும் குண 


மாகும் . 18 . 


ப 


அபாமார்கபீஜ கல்கம் : --- நாயுருவிவிதைகளின் 

கல்கத்தை 
அரிசி கழுவிய நீருடன் உட்கொண்டு வந்தால் இரத்தார்சஸ் என்னும் 
- மூலரோகம் நிச்சயமாய் நிவ்ருத்தியாகும் . 19 . 

பதரீ மூலாதி கல்கம் : - இலந்தைவேர் கல்கத்தையும் , எள்ளின் 
கல்கத்தையும் கலந்து தேனையும் பாலையும் சேர்த்து உபயோகிக்க இரத் 
தா திஸரம் தீரும் . 20. 

லாக்ஷா கல்கம்: - செவ்வரக்கை கல்கம் செய்து , கூஷ்மாண்ட 
ரஸத்துடன் கால் பலம் அளவில் உட்கொண்டால் இரத்தக்குறைவு , 
உகூதம் , க்ஷயரோகம் இவை நிவாரணமாகும் . 21 . 

தண்டுலீயஜடாகல்கம் : -- முள்ளுக்கீரையின் வேரை கல்கம் 
செய்து , அத்துடன் பால்துத்தமும் தேனும் கலந்து அரிசி கழுவிய 
நீரோடு உட்கொண்டால் மாதவிடாயில் உண்டாகும் அமிதமான 
தப்பெருக்கை நிவ்ருத்தி செய்யும். 22 . 

அங்கோலழல் கல்கம் : -- அழிஞ்சில் வேரின் கல்கத்தைத் தேன் 
கலந்து அரிசி கழுவிய நீரோடு உபயோகித்தால் அதிஸரம் குணமாகு 
மென்றும் , விஷஸம்பந்தமான தீங்குகளைப்போக்குமென்றும் அறியப் 
படுகிறது . 23 . 

வந்த்யாகர்க்கோடகல்கம் முதலியது : - பேய்த்தும்மட்டி வேர் , 
பாதிரி வேர் , பில்வவேர் இம்மூன்றில் ஏதேனும் ஒன்றை கல்கமா 
கச்செய்து , நெய்யுடன் உபயோகித்தால் ஸ்த்த வரம் ஜங்கமம் என்கிற 
இரண்டுவித விஷங்களாலுண்டாகும் தீங்குகள் நிவாரணமாகும் . 24 . 

அபயாதி கல்கம் : - கடுக்காய் , இந்துப்பு , திப்பிலி , சுக்கு இவற் 
றின் கல்கத்தை யுபயோகித்தால் ஸந்நிபாதத்தினாலுண்டாகும் கெடுதி 
கள் தீரும் . 24 ) . 

அபயாதி கல்கம் , இரண்டாவது : - கடுக்காய் , இந்துப்பு , சுக்கு 
இம்மூன்றையும் கல்கமாகச் செய்துட்கொள்ளலாம் . இதற்கு தீபா 

ணங்களுண்டு. 25 . 


பாசக 


1. ஸ்த்தாவர ஜங்கம விஷங்கள் - 91 - வது பக்கம் பார்க்க . 


132 

சார்ங்கதர ஸம்ஹிதை. ( அத்தி-6 .. 
த்ரீவ்ருதாதி கல்கம் : -- கருஞ்சிவிதைவேர் , பலாசம்விதை , குரா 
சானியோமம் , கம்பில்லம் என்கிற ஒருவித சிவந்த தாதுப்பொருள் , 
வாய்விடங்கம் , வெல்லம் இவற்றை ஸமபாகமாகச் சேர்த்து கல்கமாகச் 
செய்து , புளித்த மோரோடு உட்கொள்ளலாம் ; இதனால் வயிற்றில் 
சேர்ந்துள்ள எல்லா கிருமிகளும் ஒழியும். 26 ) . 

நவநீதாதிகல்கம் : - வெண்ணெயையும் எள்ளையும் 
கல்கம் செய்துப்யோகித்தாலும் , வெண்ணெய் , சர்க்கரை, நாககேஸரம் 
இவற்றின் கல்கத்தையுட்கொண்டாலும் இரத்தார்சஸ் என்னும் மூல 
ரோகம் தீரும் . 271 . 

சுண்டீசலாடு கல்கம் முதலியது : - இஞ்சியின் கல்கத்தைக் கட 
லைப்பருப்பின் பூஷத்துடன் உட்கொண்டாலும் , கண்டங்கத்திரிக்கா 
யின் கல்கத்தை மோருடன் உட்கொண்டாலும் கிரஹணீ ரோகம் நிவ் 
ருத்தியாகும் . 283 . 


ஆறாவது அத்தியாயம் . 


சூர்ண கல்பனை . 
சூர்ணம் : --நன்கு உலர்த்தி படுத்த வஸ்துக்களை நன்றாகட் பொடி 
செய்து வஸ்திரகாளிதம் பண்ணி யெடுக்க அது சூர்ணம் எனப்படும் ; 
அதற்கே ரஜஸ் , க்ஷோதம் என்றும் பெயர் . சூர்ணங்களை யுபயோகிக் 
கும் பொதுப் பிரமாணம் கால் பலமாம் . 1 . 
சூரணத்தில் 

சேர்க்கக்கூடிய பதார்த்தங்களின் பொது 
அளவு : - சூர்ணத்தில் வெல்லத்தை ஸமயெடையாகவும் , 

இரண்டு மடங்காகவும் சேர்க்கவேண்டும் ; சூர்ணங்களில் 
பெருங்காயத்தைப் பொரித்துச் சேர்த்தால் உபயோகிப்பவருக்குக் குமட் . 
டல் உண்டாகாமலிருக்கும் . 2 . 

சூர்ணங்களுக்கு அநுபானப் பாவனை முதலியன; -- சூர்ணங் 
களை லேஹ்யம்போல் உட்கொள்ள வேண்டுமானால் , - அவற்றுடன் 

1. கம்பில்லத்தை டாக்டர் நாட்கர்னி என்பவர் குங்குமம் என்று 
எழுதுகிறார் . குங்குமப்பூ என்று அவரது கருத்துப் போலும் . 


கரையை 


133 


அத்தி -6 ) 

மத்யம கண்டம் 
நெய் முதலிய எந்தத் திரவபதார்த்தங்களையும் இரண்டு மடங்காக 
உபயோகிக்க வேண்டும்; சூர்ணங்களை திரவ பதார்த்தங்களில் கரைத் 
துப் பருகவேண் டுமானால் , அத்திரவ பதார்த்தக்களைச் சூர்ணங்களினும் 
--நான்கு மடங்கு அதிகமா யுபயோகிக்க வேண்டும் . சூர்ணம் , லேஹ்யம் , 
குளிகை யென்னும் மாத்திரைகள் , கல்கம் இவற்றிற்கு அநுபானமாக 
உபயோகிக்கும் திரவ பதார்த்தங்களை வாதரோகங்களில் மூன்று பல 
- மாகவும் , பித்த ரோகங்களில் இரண்டு பலமாகவும் , கபரோகங்களில் 
ஒரு பலமாகவும் எடுத்துக்கொள்ள வெண்டும் . தண்ணீரில் விடப் 
பட்ட தைலமானது நொடிப்பொழுதில் அந் நீரிலெங்கும் பரவி விடுவ 
துபோல் ஔஷதமும் அநுபான பலத்தினால் அங்கங்களில் நன்கு 
வியாபிக்கின்றது . சூர்ணங்களை சில திரவபதார்த்தங்களில் ஊறவைப்ப 
துண்டு ; அதற்கு பாவனையெனப் பெயர் ; பாவனை செய்வதற்கான 
--சூர்ணமனைத்தும் அமிழ்ந்து ஊறச்கூடிய அளவான திரவத்தில் சேர்க் 
கப்படவேண்டும் ; இதுதான் சூர்ணங்களை பாவனை செய்வதற்கான 
பொதுப் பிரமாணமாம் . 3-6 . 
ஆமலகாதி சூர்ணம் : - 

நெல்லிக்காய் , சித்திரமூலம் , கடுக்காய் , 
திப்பிலி , இந்துப்பு இவற்றைக் கூட்டி சூரணம் செய்யவும் . இது ஸர்வ 
ஜ்வரங்களையும் போக்கும் ; நாக்கில் அரோசகத்தை நிவ்ருத்தி செய் 
யும் ; கபஹரமாகவும் , பேதகமாகவும் , தீபா பாசா மாகவும் வேலை செய் 
யும் , 73 . 

பிப்பலீ சூர்ணம் : - திப்பிலிபை மாத்திரம் சூர்ணம் செய்து , 
தேன் கலந்து லேஹ்யம்போல் உட்கொள்ளவும் ; இதனால் காஸம் , 
ஜ்வரம் , விக்கல் , ச்வாஸம் , ப்லீஹரோகம் இவை தீரும் ; கண்டத் 
திற்கு நல்ல வலிமையைத் தரும் . பாலர்களுக்கு மேற்கூறிய ரோகக் 
களில் இந்த பிப்பலீ சூர்ணத்தை உபயோகிக்கலாம் . 81 . 

த்ரிபலா சூரணம்: -- ஒரு கடுக்காய் , இரண்டு தான்றிக்காய் , 
நான்கு நெல்லிக்காய் இவற்றின் கூட்டுக்கு த்ரிபலை எனப் பெயர் . 
இந்த தரிப்லையை சூர்ணம் செய்து உபடோதித்தால் மேஹரோகங்கள் 
இவ்ருத்தியாகும். வீக்கம் , விஷ மஜ்வரம் , குஷ்டம் இவையும் 
போகும் ; தீபகம் , கபஹரம் , பித்தஹரம் , இரஸாயாம் என்கிற குணங் 


- 


134 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி 6 . 
களும் இதற்குண்டு . இதே சூர்ணம் நெய் அல்லது தேனுடன் கலந்து 
உபயோகிக்க நேத்திர ரோகங்களையும் போக்கும் . 9-11 

த்ரியூஷனை சூரணம்:--- திப்பிலி, மிளகு , சுக்கு இவற்றின் கூட் 
டுக்கு த்ரியூஷணம் அல்லது த்ரிகடு எனப் பெயர் . இச் சூர் 
ணம் மேதோபோகம் , குஷ்டம் , பீதஸம் , அரோசகம் , ஆமதோஷம் , 
மேஹரோகம் , குன்மம் , தொண்டையைப்பற்றியவியாதிகள் இவற்றைப் 
போக்கும் . கபஹரம் ,தீபனம் என்கிற குணங்களும் இதற்குண்டு . 121 . 

பஞ்ச கோல சூர்ணம் .-- திப்பிலி, சவ்வியம் , சுக்கு , மோடி , சித் 
திரமூலம் இவ்வைந் தின் கூட்டுக்கும் பஞ்சகோலம் என்று பெயர் . 
இப்பஞ்சகோல சூர்ணமானது வயிற்றுப் பொருமல் , ப்லீஹரோகம் , 
குன்மம் , வயிற்றுவலி, கபரோகங்கள் , மஹோதரம் இவற்றை குணப் 
படுத்தும் ; ருசிகரம் , பாசக தீபதம் என்கிற குணங்களுமுண்டு, 13,14 . 

தீரி ஜாத சதுர்ஜாத சூர்ணம் .-- ஏலக்காய் , இலவங்கப்பட்டை , 
இலவங்கப்பத்திரி இவற்றின் கூட்டுக்கு “ த்ரிகந்தம் " அல்லது " த்ரி 
ஜாதம் என்றும் , இம்மூன்று சரக்குகளோடு நாககேஸரம் சேர்ந் 
தால் “ சதுர்ஜாதம் ” என்றும் பெயர் . த்ரிகந்தத்தையாவது , சதுர்ஜாத 
கத்தையாவது சூர்ணம் செய்து யோகித்தால் சரீரத்திற்கு நல்ல நிறத் 
தைக் கொடுக்கும் ; அரோசகத்தைப் போக்கும் ; விஷங்களையும் , கப 
ரோகங்களையும் நிவ்ருத்தி செய்யும் ; இக் கூட்டுகளுக்கு ரூக்ஷம் , உஷ் 
ணம் , இலகு , தீக்கணம் என்கிற குணங்களும் , 1 பித்தத்தை அபிவ்ரு 
த்தி செய்யும் தன்மையும் உண்டு . 151 . 

ஜீவநீயகண் சூரணம் : -- காகோலீ , r ரசாகோலீ , ஜீவகம் , 
ரிஷபகம் , மேதா, மஹாமேதா, ஜீவந்தீ , மதுகம் , முத்கபர்ணீ , மாஷ 
பர்ணீ என்கிற இவற்றின் கூட்டுக்கு ஜீவநீய கணம் 2 என்று 

1. ரூம் முதலிய விஷயங்களைப்பற்றி 11 - ம் பக்கம் , குண 
கள் 

என்பதைப் பார்க்க . 

2. ஜீவயேகணத்தின் பதார்த்தங்களுக்கு இதர பாஷைகளில் 
பெயர் கிடைப்பதில்லை ; இப்பதார்த்தங்கள் கிடைப்பதும் 

அாது . 
( ஜீவகம்- திருநீற்றுப் பாலை , ரிஷபகம் - கதிர்ப்பச்சை , காகோலீ - இரளி, 
ஜீரகாகோலீ -வெளுத்த இரளி , முத்கபர்ணீ நரிப்பயறு , மாஷபர்ணீ 
பெருவீடு கொள்ளி என்று சிலர் .) 


ப 


2 


அத்தி -6 ) மத்யம கண்டம் 

135 . 
பெயர் . இந்த கணத்திற்கு மதுரமான சுலை , கர்ப்போத்பாதநசக்தி , 
குருகுணம் , ஸ்தயத்தை யுற்பத்தி செய்யுந் தன்மை , ப்ருஹ்மணம் , 
வ்ருஷ்யம் , ஸ்நிக்த்தம் , சீதம் என்னும் குணங்களுமுண்டு ; ஆகவே 
இவற்றின் சூர்ணம் நாவறட்சி , இரத்தபித்தம் , கூதகாஸம் , க்ஷயம் , 
ஜ்வரம் , சரீரதாபம் , வாதரோகங்கள் இலைகளைப் போக்கும் . 16-181 . 
அஷ்டவர்க சூர்ணம் : -- மேதா, மஹாமேதா, காகோலீ , 

க்ஷரகா 
கோலீ , ஜீவகம் , ரிஷபகம் , ருத்தி, வருத்தி இவற்றின் கூட்டுக்கு 
அஷ்டவர்கம் என்று பெயர் . இவ்வஷ்டவர்கத்தின் சூர்ணத்திற் 
கும் ஜீவயேகணத்திற்குள்ள குணங்களேயாம் . 19 , 20 . 

பஞ்சலவண சூர்ணம் : - இந்துப்பு , சவுட்டுப்பு, அட்டுப்பு, கறி 
யுப்பு, வளையலுப்பு இவ்வைந் துக்கும் சேர்ந்து ‘பஞ்சலவணம் எனப் 
பெயர் . இவற்றுள் இந்துப்பு மாத்திரம் ஏகலவணம் என்றும் , 
இந்துப்பு சவட்டுப்பு இரண்டும் த்விலவணம் என்றும் , அவ்விரண்டு 
டன் அட்டுப்பையும் சேர்த்தால் த்ரிலவணம் என்றும் , த்ரிலவணத் 
துடன் கறியுப்பையும் சேர்த்தால் சதுர்லவணம் என்றும் முறையே 
பெயர் வழங்கப்படும் . இவற்றுள் இந்துப்பு முக்கியமான லவணமா 
கும் ; ஏதேனும் ஔஷத முறைகளில் விவரம் கூறாமல் உப்பைச் சேர்க்க 
வேண்டுமென்று கூறியிருந்தால் இந்துப்பு தான் சேர்க்கக்கூடியதாம் . 
பஞ்சலவணங்களைச் சேர்த்து செய்யப்பட்ட சூர்ணத்திற்கு சிறிது 
மதுரமான சுவை , ஸ்நிக்த்தம் , ஸுமம் , உஷ்ணவீர்யம் , தீபகம் , 
தீக்ஷணம் என்கிற குணங்களுண்டு , ஆகவே இச்சூரணத்தை யுப 
யோகித்தால் சரீரவன்மை சிறிது குறைவடையும் . இது கபம் , பித் 
தம் இத்தோஷங்களை விருத்தி செய்யும் . மல மூத்திரங்களையும நன் 
றாக வெளிப்படுத்தும் . 21-23 . 

க்ஷாரத்வய சூர்ணம் : -- ஸர்ஜக்ஷாரம் , யக்ஷாரம் , இவ்விரண்டும் 
ஷாரத்வயம் எனப்படும் . இவ்விரண்டும் அக்னிக்கு 
கணங்களுடையவையாம் இவ்விரண்டையுந் தவிர வேறு சில க்ஷார 
வகைசளுமுண்டு . இவையனைத்தும் குன்மரோகம் , அர்சோரோகம் , 
கிரஹணீரோகம் , கிருமிரோகம் , சர்க்கரா , அச்மரீ யென்னும் மூத்திர 
ரோகங்கள் இவற்றைப் போக்கும் தன்மையையும் , மலத்தை மெது 
வாக வெளிப்படுத்தல் , பாசநம் என்கிற குணங்களையும் 


ஸமானமான 


உடையன 


136 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[அத்தி - 6 


வாம்ம் ; 

முறை தவறி யுபயோகித்தால் இவை புருஷருக்குள்ள ஆண் 
மையைப் போக்கிவிடும் . 24 , 25 . 

ஸுதர்சன சூர்ணம் : - த்ரிபலை , மஞ்சள் , மரமஞ்சள் , கண்டங் 
கத்திரி , சிறுவழுதுணை , கிச்சிலிக்கிழங்கு , த்ரியூஷணம் , கிரந்திதக 
ரம் , மருளங்கிழங்கு , சீந்தில் , காஞ்சொறி , கடுகிரோகிணீ, பர்ப்பாட 
கம் , கோரைக்கிழங்கு , கழற்சிக்காய் , வெட்டிவேர் , வேம்பு , அல்லிக் 
கிழங்கு , அதிமதுரம் , வெட்பாலரிசி , குராசானியோமம் , குட சப் 
பாலை , கண்டுபாரங்கி , முருங்கவிதை , பூநீறு, வசம்பு, கருவாப்பட்டை , 
தாமரைக்கிழங்கு , குருவேர் , வெண்சந்தனம் , அதிவிடயம் , சிற்றா 
முட்டி, சிறுமல்லி , பெருமல்லி , வாய்விடங்கம் , தகரவிதை , சித்திர 
மூலம் , தேவதாரு , சவ்வியம் , பேய்ப்புடல் , ஜீவகம் , ரிஷபகம் , இல 
வங்கம் , மூங்கிலுப்பு , வெண்தாமரை , காகோலீ , ஜாதிபத்திரி , தாளிசப் 
பத்திரி இவையனைத்தையும் ஸமயெடையாகச் சேர்த்து சூர்ணம் செய் 
யவும் . இச்சூர்ணம் அனைத்துக்கும் பாதி பாகம் நிலவேம்புச் 
சூர்ணத்தையும் சேர்த்துக் கலக்கவேண்டும் . 

ஸுதர்சன 
சூர்ணம் எனப்படும் . இந்த சூர்ணம் ஸந்நிபாத தோஷம் , த்வந்தவ 
தோஷம் இவற்றாலுண்டாகும் ஜ்வரங்கள் , ஆகந்துக்கமென்னும் பூதா 
வேசாதிகளாலுண்டாகும் ஜ்வரம் , தாதுகத ஜ்வரங்கள் , அந்யேத் 
யுஷ்கம் முதலிய விஷம ஜ்வரங்கள் , மனதின் கோளாறுகளா லுண் 
டாகும் ஜ்வரங்கள் , நளிர் ஜ்வரம் , சோம்பல் அல்லது திமிர் , தலைச் 
சுற்றல் , நாவறட்சி , ச்வாஸம் , காஸம் , பாண்டுரோகம் , இருதயத்தைப் 
பற்றிய ரோகம் , காமாலை , இடுப்புவலி , முதுகுவலி , முழங்கால்வலி , 
பக்கச்சூலை இவையனை ததையும் போக்கும் . இந்த சூர்ணத்தை 
குளிர்ந்த ஜலத்துடன் உட்கொள்வது நலம் . - ஸுதர்சனமென்னும் 
சக்கிராயுதமானது அஸுரர் அனைவரையும் அழிப்பதற்கு ஏற்ற 
கருவியாயிருந்தது போல் , ஸகல ஜ்வரங்களையும் அகற்றுவதற்கு இச் 
சூர்ணம் தகுந்த ஸாதநமாயிருக்கின்றது . 26-36 . 

தீரிபலாதி சூரணம் , இரண்டாவது .-- த்ரிபலை , திப்பிலி இவற் 
றைச் சூர்ணம் செய்து , தேன் சேர்த்து லேஹ்யம் போல் உட்கொள்ள 
காஸம் , ச்வாஸம் , ஜ்வரம் இவை ரீங்கும் ; தீபகம் , ரேசகம் என்கிற 
குணங்களும் உண்டு . 37 


1 


அத்தி -6 .) 


137 


மத்யம கண்டம் . 


சட்பலாதி சூர்ணம் : -சிறுதேக்கு , கோரைக்கிழங்கு , கடுக 
ரோகிணீ , கிச்சிலிக்கிழக்கு , 

கிச்சிலிக்கிழக்கு , கர்க்கடகச்ருங்கி , தாமரைக்கிழங்கு 
இவற்றின் சூர்ணத்தைத் தேனுடனாவது இஞ்சிச் சாற்றோடாவது 
கலந்து உட்கொள்ளலாம் ; இச்சூர்ணம் தொண்டைக்கு நல்ல வன் 
மையைத் தரும் ; ஜ்வரம் , காஸம் , ச்வாஸம் , அரோசகம் , வாதரோகங் 
கள் , வாந்தி , வயிற்றுவலி , கூபம் இவ்வியாதிகளும் போகும் . 38 , 39 . 

கட்பலாதி சூர்ணம், இரண்டாவது ; --சிறுதேக்கு , தாமரைக் 
கிழங்கு , கர்க்காடகச்ருங்கி , கோரைக்கிழங்கு , திரிகடு , கிச்சிலிக் கிழங்கு 
இவற்றைத் தனித்தனியாகவோ ஒருமிக்கவோ சூர்ணம் செய்து தேன் 
அல்லது இஞ்சி ஸ்வரஸத்தில் குழைத்து உட்கொள்ளலாம் ; இவ்விதம் 
செய்தால் கபம், வயிற்றுவலி , மேஹரோகம் , அரோசகம் , வாந்தி , 
காஸம் , ச்வாஸம் , கூயம் இவை குணமாகும் . 41), 41. . 

கட்பலாதி சூரணம் , மூன்றவது : - சிறுதேக்கு , தாமரைக்கிழங்கு , 
திப்பிலி , கர்க்காடகச்ருங்கி இவற்றின் சூர்ணத்தைத் தேனில் குழை 
த்து லேஹ்யம் போல் உட்கொள்ள ச்வாஸம் , காலம் , ஜ்வரம் இவையும் , 
மற்றுமுள்ள கபரோகங்களும் தீரும் . 42 . 

கர்க்காடக ச்ருங்கியாதி சூர்ணம் : -- கர்க்காடகச்ருங்கி , அதிலிட 
யம் , திப்பிலி இவற்றின் சூர்ணத்தைத் தேனில் குழைத்து குழந்தை 
--களுக்குக் கொடுக்க , காஸம் , ஜ்வரம் , வாந்தி இவை நிவ்ருத்தியாகும் . 
அல்லது அதிவிடயத்தை மத்திரம் சூர்ணம் செய்து தேனுடன் கொடுத் 
தாலும் அப்பயனுண்டாகும் . 43 . 

ய வக்ஷராதி சூர்ணம் : -- பவஷாரம் , அதிவிடயம் , கர்க்காடகச் 
ருங்கி , திப்பிலி , தாமரைக்கிழங்கு இவற்றின் சூரணத்தைத் தேனில் 
குழைத்துக் கொடுத்தால் குழந்தைகளுக்கு உண்டாகும் ஐந்து வித 
காஸங்களும் போகும் . 44 . 

சுண்ட்யாதி சூர்ணம் .-- சுக்கு , அதிவிடயம் , பெருங்காயம் , 
கோரைக்கிழங்கு , குடசப்பாலை , சித்திரமூலம் இவற்றின் சூரணத்தை 
உஷ்ண ஜலத்துடன் உட்கொண்டால் அஜீர்ணத்தினாலுண்டாகும் 
அதிஸாரம் தீரும் . 45 . 

1. ஐந்துவித காஸங்கள் 44 வது பக்கத்தில் காஸம் என்கிற 
தலையங்கத்தைப் பார்க்க . 


158 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -6 . 


ஹரீதத்யாதி சூரணம் :-- கடுக்காய் , அதிவிடயம் , இந்துப்பு , சவுட் 
டுப்பு , வசம்ப , பெருங்காயம் இவற்றைச் சூர்ணம்செய்து உஷ்ண ஜலத் 
துடன் உட்கொள்ளவும் ; தீபாம் , க்ராஹீ என்னும் குணங்கள் 
குண்டு ; ஆகவே இது ஆமாதிஸாரத்தை நிவ்ருத்தி செய்யக் கூடியது . 
464 . 

இலகு கங்காதா சூரணம் : -- கோரைக்கிழங்கு , வெட்பாலரிசி , 
பில்வவேர் , வெள்ளிலோத்திப்பட்டை , இலவம் பிசின் , காட்டாத்திப்பூ 
இவற்றைச் சூரணம் செய்து , புளித்த மோர் வெல்லம் இவற்றில் ஏதே 
னும் ஒன்றுடன் உட்கொள்ளலாம் . இந்த சூர்ணத்திற்கு க்ராஹிகுணம் 
விசேஷமாயுண்டு ; ஆகையினால் ஸகலவித அதிஸாரங்களையும் , 
பேதியையும் நிவ்ருத்தி செய்ய இது ஏற்ற ஒளஷதம் ; இதற்கு " இங்கு 
கங்காதரசூர்ணம் என்று பெயர் . 47-48 ) . 

வருத்த கங்காதர சூர்ணம் - கோரைக்கிழங்கு , பெருவாகை, 
சுக்கு , காட்டாத்திப்பூ , வெள்ளிலோத்தி , குருவேர் , பில்வம் , இலவம் 
பிசின் , வட்டத்திருப்பி , வெட்பாலரிசி , குடசப்பாலையிலை, மாம்பருப்பு, 
அதிவிடயம் , வறட்சுண்டி இவற்றைச் சூரணம் செய்து தேன் அல்லது 
அரிசி கழுவிய ஜலத்துடன் உட்கொள்க ; இதற்கும் க்ராஹி யென்கிற 
குணம் அதிகமாயுண்டு; இந்த சூர்ணம் ப்ரவா ஹிகா , ஸகலவிதமான 
அதிஸாரங்கள் , கிரஹணீ இவற்றை சீக்கிரத்தில் ஸ்வஸ்த்தம் செய்ய 
வல்லது . அதிக உபத்திரவகரமான அதிஸார போகத்திற்கு இது மிக 
வும் சிறந்த ஔஷதம் . இதற்கு " வருத்தகங்காதர சூர்ணம் என்று 
பெயர் , 49-511 . 

மரிசாதி சூர்ணம் : - மிளகு , சித்திரமூலம் , சவுட்டுப்பு இவற்றின் 
சூர்ணத்தைப் புளித்த மோரோடு தினந்தோறும் உட்கொள்பவனுக்கு 
கிரஹணீரோகம் நிவ்ருத்தியாகும் ; மஹோதரம் , ப்லீஹோதரம் , அக்னி 
மாந்தியம் , குன்மம் , அர்சஸ் இவையும் குணமாகும். 52 , 53 . 

கப்பித்தாஷ்டக சூர்ணம் : -- உலர்ந்த விளாம்பழம் எட்டு பாகம் , 
உலர்ந்த மாதளை , உலர்ந்த புளியம்பழம் , உலர்ந்த பில்வப்பழம் , காட் 
டாத்திப்பூ , ஓமம் , திப்பிலி இவற்றில் ஒவ்வொன்றும் மும்மூன்று 
பாகம் , மிளகு , ஜீரகம் , கொத்தமல்லி விதை , கிரந்திதகரம் , விளா 

1. லஜ்ஜாலு என்பதை வறட் சுண்டி யென்றும் , தொட்டாற் 
சுணங்கி யென்றும் வழங்குவர். 


அத்தி - 6 ) மத்யம கண்டம் , 

i39 
மிச்சை வேர் , சவுட்டுப்பு , குராசானி யோமம் , சதுர்ஜாதம் , சித்திர 
மூலம் , சுக்கு இவற்றில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாகம் ; இவற்றை 
நன்றாய் சூர்ணம் செய்து , ஆறு பாகம் சர்க்கரை சேர்த்து , தொண்டை 
வியாதிகள் , அதிஸாரம் , க்ஷயம் , குன்மம் , கிரஹணீ இந்த வியாதிகளில் 
உபயோகிக்கலாம் ; இதற்கு கபித்தாஷ்டக சூர்ணம் 1 எனப் பெயர் . 
54--57 . 

தாடிமாஷ்டக சூர்ணம் : - உலர்ந்த மாதளம்பழம் இரண்டு பலம் , 
கற்கண்டு எட்டு பலம் , த்ரிகந்தம் ஒரு பலம் , திரிகடு மூன்று பலம் , 
இவையனைத்தையும் சேர்த்து இடித்துச்செய்யப்படும் சூர்ணம் தாடி 
மாஷ்டகம் என்று சொல்லப்படும் ; இந்த சூர்ணம் நாக்குக்கு நற்சுவை 
யைத் தரும் ; தீபாம் , கண்ட்யம் , கராஹி என்கிற குணங்களும் , காஸம் 
ஜ்வரம் இவற்றை ஸ்வஸ்த்தம் செய்யும் தன்மையும் உடையது . 53 , 59 . 

தாடிமாஷ்டகசூர்ணம் , இரண்டாவது : - உலர்ந்த மாதளம் 
பழம் எட்டு பலம் , திப்பிலி , மோடி , குராசானி யோமம் , மிளகு , கொத் 
தமல்லி விதை, ஜீரகம் , சுக்கு இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம் , 
மூங்கிலுப்பு கால் பலம், கருவாப்பட்டை , இலவங்கப்பத்திரி , ஏலக்காய் , 
நாககேஸரம் இவை ஒவ்வொன்றும் அரைக்கால் பலம் ; இவற்றையெல் 
லாம் ஒன்றாகச் சூர்ணம் செய்து , அதில் எட்டு பலம் சர்க்கரையும் கல 
ந்து உபயோகிக்கவும் ; இதற்கும் தாடிமாஷ்டக சூர்ணம் : எனப்பெயர் . 
அதிஸாரம் க்ஷயம் , குன்மம் , கிரஹணீ , தொண்டைக் கம்மல் , அக்னி 
மாந்தயம் , பீகஸம் , காஸம் இவற்றைப் போக்கும் . 60-621 . 

பிப்பல்யாதி சூர்ணம் , இரண்டாவது : - திப்பிலி , கண்டங்கத் 
திரி , சிறுவழுதுணை , டவக்ஷாரம் , குடசப்பாலை , சித்திரமூலம் , நன் 
னாரி , வட்டத்திருப்பி , கிச்சிலிக்கிழங்கு , பஞ்சலவணம் ; இவற்றின் 
சூர்ணத்தைத் தயிர் , ஸுரை யென்னும் ஒருவித மத்தியம் , வெந்நீர் 
இவற்றில் ஏதேனும் ஒன்றோடு உட்கொள்ளலாம் ; இதனால் வாதரோ 
கங்களும் , கிரஹணீ தோஷமும் தீரும். 63 , 64 . 

இலவங்காதி சூரணம்: - இலவங்கம் , கர்ப்பூரம் , ஏலம் , இலவங்கப் 

1. கபித்தம் --- விளாம்பழம் ; இந்த யோகத்தில் விளாம்பழம் மற்ற 
வைகளைவிடஎட்டுமடங்கு சேர்க்கப்படுவதால் கபித்தாஷ்டகம் என்று 
இதற்குப் பெயர் வந்தது . 


140 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி-6 


பட்டை , நாககேஸரம் , ஜாதிக்காய் , வெட்டிவேர் , சுக்கு , கருஞ்ஜீரகம் , 
அகிற்கட்டை , மூங்கிலுப்பு , ஜடாமாம்ஸீ , கருநெய்தல் , திப்பிலி , சந்த 
னம் , கிரந்திதகரம் , குருவேர், தக்கோலம் இவ்வனைத்தையும் ஸம 
யெடை சேர்த்து சூர்ணம் செய்து , சூர்ணத்தில் பாதி பாகம் சர்க்கரை 
யும் கலந்து உபயோகிக்கவும் . இதற்கு இலவங்காதி சூர்ணம் எனப் 
பெயர் . இது பசியை உத்தீபகம் செய்யும் ; மனதுக்கு உத்ஸாஹமூட் 
டும் ; அரோசகம் , ஸந்நிபாத தோஷம் , இருதயத்தைப்பற்றிய வியாதிகள் , 
கண்டதோஷகங்கள் , காஸம் , விக்கல் , பீஸேம் , க்ஷயம் , தமகச்வாஸம் , 
அதிஸாரம் , உரக்ஷதம் , பிரமேஹம் ,குன்மம் , கிரஹணீ இவற்றைப் போக் 
-கும் . வ்ருஷ்யம் என்கிற குணமும் , பலத்தை விருத்தி செய்யும் சக்தி 
யுமுண்டு . 65-691 . 

ஜாதீபலாதி சூரணம் : -- ஜாதிக்காய் , இலவங்கம் , ஏலக்காய் , இல 
வங்கப்பத்திரி , இலவங்கப்பட்டை , நாககேஸரம் , கர்ப்பூரம் , சர் தனம் , 
எள் , மூங்கிலுப்பு , கிரந்திதகரம் , நெல்லிப்பருப்பு , தாளிசப்பத்திரி , திப் 
பிலி, கடுக்காய் , சோம்பு , சித்திரமூலம் , சுக்கு வாய்விடங்கம் , மிளகு 
இவற்றை ஸம யெடை சேர்த்து சூரணம் செய்து , சுத்தி செய்த கஞ்ஜா 
வையும் மற்றச்சரக்குகளுக்கு ஸமமாகக் கலந்து சூர்ணம் எவ்வளவோ 
அவ்வளவு சர்க்கரையும் சேர்த்து , அதைக் கால் பலம் எடை தேனில் 
குழைத்து உட்கொள்ளச்செய்யலாம் ; இது கிரஹணீ ரோகம் , காஸம், 
ச்வாஸம் , அரோசகம் , க்ஷயம், வாதரோகங்கள் , கபரோகங்கள் , ப்ரதிச்யா 
யம் இவ்வியாதிகளை யெல்லாம் சீக்கிரத்தில் போக்கிவிடும் . 70-74 . 

மஹாகாண்டவ சூர்ணம்: - மிளகு , நாககேஸரம் , தாளிசப்பத் 
திரி, பஞ்சலவணம் இவற்றில் ஒவ்வொரு பாகம் ; மோடி, சித்திர 
மூலம் , இலவங்கப்பட்டை , திப்பிலி , உலர்ந்த புளி, ஜீரகம் இவை 
ஒவ்வொன்றும் இரண்டிரண்டு பாகம் ; கொத்தமல்லி விதை , புளி 
வஞ்சி , சுக்கு , ஏலக்காய் , இலந்தம்பழம் , ஓமம் , கோரைக்கிழங்கு 
இவை ஒவ்வொன்றும் மூன்று பாகம் ; இவையனைத்திலும் 
ஒரு பங்கு மாதளம்பழம் சேர்த்து இடித்து , சூர்ணத்தில் சரிபாதி 
சர்க்கரையும் கலந்து உபயோகிக்கலாம் ; இதற்கு மஹாகாண்டவ 

எனப் பெயர் . நாக்குக்கு நற்சுவை யளிப்பதற்கு இது 
சிறந்த ஔஷதம் ; இருதயத்திற்கு வலிவைத் தரும் ; தீபனகுண 


: 


நாலில் 


கணம் 


அத்தி -6 .) 


மத்யம கண்டம் . 


141 


முண்டு ; காஸம் , அதிஸாரம், கண்டரோகங்கள் , மஹோதரம் முத 
லிய உதரத்தைப் பற்றிய வியாதிகள் , முகரோகங்கள் , விஷூசி , 
வயிற்றுப் பொருமல் , அர்சஸ் , குன்மம் , கிருமி ரோகம் , ஐந்து வித 
மான சர்த்திகள் , ச்வாஸம் இவைகளையும் இச்சூர்ணம் 

ஸ்வஸ்த்தம் 
பண்ணும் . 75-80 . 

நாராயண சூர்ணம் : -சித்திரமூலம் , த்ரிபலை , திரிகடு , ஜீரகம் , 
வசம்பு , கொட்டைக் கரந்தை , குராசானி யோமம் , மோடி , சதகுப்பி , 
இராமதுளலி , 1 ஓமம் ,. கிச்சிலிக்கிழங்கு , கொத்தமல்லி விதை , வாய் 
விடங்கம் , சோம்பு , நாககேஸரம் , தாமரைக்கிழங்கு , யவக்ஷாரம் , ஸர்ஜ 
நாரம் , பஞ்சலவணம் , கோஷ்டம் இவைகளை ஸமயெடையாகவும் 
பேய்த்தும்மட்டியை இரண்டு பங்காகவும் , கருஞ்சிவதை , நேபாளம் 
இரண்டையும் மூன்று பங்காகவும் , இலைக்கள்ளி நான்கு பங்காகவும் 
சேர்த்து சூர்ணம் செய்யவும் ; பாசகம் , ஸ்நேஹாம் இக்குணமுள்ள 2 
ஔஷதங்களால் ரோகியின் குடலை ஸ்நிக்த்தமாகச் செய்து , மேற் 
கூறிய சூர்ணத்தை விரேசனத்திற்காகக் கொடுப்பது நலம் ; 

இதை 
ஹ்ருத்ரோகம் , பாண்டுரோகம் , குஷ்டம் , கிரஹணி, களக்ரஹம் , 
காஸம் , ச்வாஸம் , பகந்தரம் , அக்னி மாந்தியம் , ஜ்வரம் இவற்றில் 
அததற்குத் தகுந்த அநுபானத்துடன் உடகொள்ளலாம் ; மேலும் 
வயிற்றுப் பொருமலில் ஸுரை யென்னும் மத்யத்தோடும் , குன்மத் 
தில் இலந்தம்பழ க்வாதத்துடனும் , மலபந்தத்தில் தயிரின் மேலுள்ள 
தெளிவு நீரோடும் , அஜீர்ணத்தில் உஷ்ண ஜலத்தோடும் , ஆஸனக் 
கடுப்பில் புளியம்பழரஸத்துடனும் , மஹோதரம் முதலிய வயிற் 
றைப்பற்றிய வியாதிகளில் ஒட்டகத்தின் பாலோடு அல்லது பசுவின் 
மோருடனும் , வாதரோகங்களில் அன்னத்தின் புளித்த நீரோடும் , 
அர்சோ ரோகத்தில் மாதளம்பழச் சாற்றோடும் , இரண்டு 
விஷங்களிலும் நெய்யுடனும் இச்சூர்ணத்தை யுட்கொள்ளலாம் ; 

1. " அஜகந்தா என்பதை இராமதுளவி அல்லது எலுமிச்சம் 
துளவி ( Ocimum gratissimum ) என்று சிலரும் , வேளை யென்று 
சிலரும் கூறுவர் . 

2. ஸ்நேஹங்கள் , ஸ்நேஹ விதிகள் இவற்றின் விவரங்களை 
உத்தரகண்டம் முதல் அத்தியாயத்திற் காணலாம் . 


விதமான 


143 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -6 


இது மற்றும் பல ரோகங்களையும் போக்கக்கூடியது ; இதற்கு 
" நாராயண சூர்ணம் எனப் பெயர் . 81-89 . 

ஹபுஷாதி சூர்ணம் : - கொட்டைக்கரந்தை , த்ரிபலை , கழற்சிக் 
காய் , திப்பிலி, பிரம்ம தண்டு , சிவதைவேர் , இலைக்கள்ளி , கடுகரோ 
கிணீ , வசம்பு , அவுரி , இந்துப்பு , கிருஷ்ணலவணம் , கரியுப்பு இவற்றின் 
சூர்ணத்தை உஷ்ணஜலம் , பசு மூத்திரம் , மாதளம்பழ ஸ்வரஸம் , த்ரி 
பலா க்வாதம் , மாம்ஸ ரஸம் இவற்றில் ஏதேனும் ஒன்றோடு உட் 
கொள்ளலாம் ; இதனால் அஜீர்ணம் , ப்லீஹோதரம் , குன்மம் , சோதை , 
அர்சஸ் , ஹலீமகம் , காமாலை , பாண்டு , குஷ்டம் , வயிற்றுப் பொருமல் 
இவைகள் தீரும் , 90-923 . 

பஞ்ச ஸம் சூர்ணம் : - சுக்கு , கடுக்காய் , திப்பிலி , சிவதை வேர் , 
சவுட்டுப்பு இவற்றை ஸமயெடையாகச் சேர்த்து சூர்ணம் செய்யவும் ; 
இதற்கு பஞ்ச ஸம சூர்ணம் என்று பெயர் ; இது வயிற்றுவலி , 
வயிற்றுப் பொருமல் , மஹோதரம் , அர்சஸ் , ஆமவாதம் இவற்றைப் 
போக்கும் . 93-94 ) . 

பிப்பல்யாதி சூர்ண்ம் , மூன்றுவது: - கால் பலம் திப்பிலியும் 
ஒரு பலம் கற்கண்டும் சேர்த்து சூர்ணம் செய்யவும் ; அச்சூர்ணத்தை 
கால் பலம் அளவில் தேனில் குழைத்து உட்கொள்ளவும் ; இதனால் 
வயிற்றுப் பொருமல் , மலபந்தம் , மஹோதரம் , கபரோகங்கள் , சூலை 
இவை ஸ்வஸ்த்தமாகும் . 95-96 ) . 

லவணத்ரயாதி சூர்ண்ம் : - இந்துப்பு , அட்டுப்பு , சவுட்டும்பு , 
யவக்ஷாரம் , ஸர்ஜக்ஷாரம் , குப்பைமேனி , சதகுப்பை , வசம்பு , ஓமம் , 
இராமதுளவி , கொட்டைக்கரந்தை , ஜீரகம் , கருஞ்ஜீரகம் , மிளகு , 
மோடி , திப்பிலி , யானைத்திப்பிலி , பெருங்காயம் , இங்குபத்திரி , கிச் 
சிலிக்கிழங்கு , வட்டத்திருப்பி , சிற்றேலம் , சுக்கு , சித்திரமூலம் , சவ்வி 
யம் , வாய்விடங்கம் , புளி வஞ்சி , மாதளம்பழம் , புளி , சிவதைவேர் , 
நேபாளம் , தண்ணீர்விட்டாங்கிழங்கு , பேய்த்தும்மட்டி , கண்டுபா 
ரங்கி , தேவதாரு , குராசானியோமம் , கொத்தமல்லிவிதை, முரு 
ங்கை , தாமரைக் கிழங்கு , இலந்தம்பழம் , கடுக்காய் இவையனைத் 
தையும் பாகமாகச் சேர்த்து சூர்ண்ம் செய்து , இஞ்சிஸ்வரஸ 


பம் 


மத்யம கண்டம் . 


143 
அத்தி - 6 ] 
த்திலும், கொம்மட்டிமாதளம்பழஸ்வரஸத்திலும் தனித்தனியாக 
பாவனை செய்து , நெய் , நன்றாகப் பழகிய மத்யம் , உஷ்ணஜலம் , 
இலந் தங்கொட்டையின் க்வாதம் , மோர் , ஒட்டைப் பால் , புளித்த 
அன்ன ரஸம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றோடு அதை உட்கொள்ள 
லாம் ; இதனால் யக்ருதுதரம் , ப்லீஹோதரம் , 1 இடுப்புவலி , ஆஸனக் 
கடுப்பு , வயிற்று நோய்கள் , ஹ்ருத்ரோகம் , அர்சஸ், மலபந்தம் , அக்னி 
மாந்தியம் , குன்மம் , விக்கல் , வயிற்றுப் பொருமல் , ச்வாஸகாஸம் 
இவை நன்றாக ஸ்வசுத்தமாகும் ; மேற்கூறிய பதார்த்தங்களைக் 
கொண்டே க்ருதமும் 2 பக்குவம் செயது முற்கூறிய வியாதிகளில் 
உபயோகிக்கலாம் . 97--1045 . 

தும்புர்வாதி சூர்ணம் : - முருங்கவிதை , த்ரில்வணம் , குராசானி 
யோமம் , தாமரைக்கிழங்கு , யவக்ஷாரம் , கடுக்காய் , பெருங்காயம் , வாய்வி 
டங்கம் இவை ஒவ்வொன்றும் ஸமபாகம் ; சிவதை வேர் மூன்றுபாகம் 
இவற்றை நன்றாகச் சூர்ணம் செய்து உஷ்ண ஜலத்தோடாவது , பல 
தான்ய வாதத்துடனாவது உட்கொள்ளவும் ; இதனால் ஸகலவிதமான 
சூலைகளும் , குன்மம் , வயிற்றுப் பொருமல் , மஹோதரம் இவையும் 
தீரும் . 105-107 . 

சிதாகாதி சூர்ண் : -சித்ரமூலம் , சுக்கு , பெருங்காயம் , திப்பிலி 
மோடி , சவ்வியம் , ஓமம் , மிளகு இவை ஒவ்வொன்றும் கால்பலம் ; சவுட் 
இப்பு , யவக்ஷாரம் , இந்துப்பு , ஸர்ஜக்ஷாரம் , வளையலுப்பு , அட்டுப்பு , 
கரியுப்பு இவை ஒவ்வொன்றும் அரைக்கால் பலம் ; இவற்றை ஒருமிக் 
கச் சேர்த்து சூர்ணம் செய்து கொம்மட்டி மாதளம் பழ ரஸத்திலாவது , 
மாதளம்பழ ரஸத்திலாவது பாவனை செய்து , வெயிலில் உலர்த்தி 
யெடுக்கவும் . இந்த சூர்ணமானது குன்மம் , கிரஹணீ ரோகம் , ஆம 
வாதம் , அக்னிமாந்தியம் , கபப்பிரகோபம் , அரோசகம் இவற்றைப் 
போக்கும் , 108--111 . 


1. ப்லீஹோதரம் , யக்ருதுதாம் இவற்றைப்பற்றி 51- ம் பக்கம் 
உதரரோகம் என்கிற தலையங்கமுள்ள வரிகளைப் பார்க்க . 

2. க்ருதம் பக்குவம் செய்வதைப்பற்றி உத்தரகண்டத்தில் ஸ்கே 
ஹவிதிகளைச் சொல்லும் முதல் அத்தியாயத்தைப் பார்க்க . 


144 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி - 6 


படபர் நல சூர்ணம் : - இந்துப்பு ஒருபாகம் , மோடி , இரண்டு 
பாகம் , திப்பிலி மூன்றுபாகம் , சவ்வியம் நான்கு பாகம் ,சித்ரமூலம் ஐந்து 
பாகம், சுக்கு ஆறு பாகம் , கடுக்காய் ஏழு பாகம் சேர்த்து சூர்ணம் செய்ய 
வும் ; இதற்கு படபாநல சூர்ணம் என்று பெயர் ; இது நன்றாக 
அக்னி தீபரம் செய்யும் . 1121 . 

அஜமோதாதி சூர்ணம் : - ஓமம் , வாய்விடங்கம் , இந்துப்பு , தேவ 
தாரு , சித்திரமூலம் , மோடி , சதகுப்பி , திப்பிலி, மிளகு , இவை ஒவ் 
வொன்றும் கால் பலமும், கடுக்காய் ஒன்றேகால் பலமும் , நிலக்கடம்பு 
இரண்டரைப் பலமும் , சுக்கு இரண்டரைப் பலமும் சேர்த்து சூர்ணம் 
செய்து உஷ்ண ஜலத்துடன் உட்கொள்ளவும் ; ஸர்வாங்க சோதை , 
ஆமவாதம் , கீல்வாயு , க்ருத்ரணீ , இடுப்புவலி , பக்கவலி , ஆஸனக்கடுப்பு , 
தூநீ , ப்ரதி தூநீ , விச்வாசீ , கபரோகங்கள் இவை இவ்வௌஷதத்தால் 
தீரும் . இந்த சூர்ணம் எவ்வளவு எடை யிருக்கின்றதோ அவ்வளவு 
எடை வெல்லம் சேர்த்து மாத்திரைகளாகவும் செய்து உபயோகிக்க : 
லாம் , 113--1171 . 

இரண்டாம் சுண்ட்யாதி சூர்ணம் : -- சுக்கு , சவுட்டுப்பு , பெருங்கா 
யம் , மாதளை , புளிவஞ்சி இவற்றின் சூர்ணத்தை உஷ்ண ஜலத்துடன் 
உட்கொள்வதால் ச்வாஸமும் , ஹ்ருத்ரோகமும் நிவ்ருத்தி யாகும். 
118 . 

ஹிங்கவாதி சூர்ணம் அல்லது தளிகை : - பெருங்காயம் , வட்டத் 
திருப்பி , கடுக்காய் , கொத்தமல்லி விதை , மாதளை , சித்திரமூலம், கிச் 
சிலிக் கிழங்கு , ஓமம் , த்கரிடு , கொட்டைக்கரந்தை , புளிவஞ்சி , 
இராம துளவி , புளி , ஜீரகம், தாமரைக் கிழங்கு , வசம்பு , சவியம் , 
ஷாரத்வயம் , பஞ்சலவணம் இவற்றைச் சூர்ணம் செய்யவும் . 
இந்த சூர்ணத்தை அஹார முண்பதற்கு முன்பாவது , ஆஹார முண் 
ணும்பொழுது நடுவிலாவது உபயோகிக்கலாம் . 

பழைய மத்யம் , 
மோர் , உஷ்ணஜலம் இவற்றுள் எதேனும் ஒன்றை அநுபானமாய் 
உபயோகிக்கலாம். இதனால் , வாத கபங்களாலுண்டான குன்மம் , 
ஹ்ருத்ரோகம் , அஷ்டீலா , வஸ்திசூலை , பார்ச்வசூலை , யோநி சூலை , 
ஆஸனக்கடுப்பு , மூத்திரக்ருச்சிரம் , வயிற்றுப் பொருமல் , பாண்டு 
ரோகம் , அரோசகம் , விக்கல் , கல்லீரலையும் மண்ணீரலையும் பற்றிய 


145 


அத்தி -6 . ) 


மத்யம கண்டம் 


மாதளை , 


கால் 


வியாதிகள் , காஸம் , ச்வாஸம் , களக்ரஹம் , கிரஹணீ , அர்சஸ் இவற் 
றைப் போக்கும் . இதே சூர்ணத்தை கொம்மட்டிமா தலையின் ஸ்வ 
ரஸத்தில் பாவனை செய்து , மாத்திரைகளாகவும் பக்குவம் செய்து 
உபயோகித்தால் வாதஜ்வரம் , கபஜ்வரம் இவையும் ஸ்வஸ்த்தமாகும் . 
119-125 . 

யவாநீதாண்டவ சூரணம்: -- குராசானியோமம் , 
சுக்கு , புளி , புளிவஞ்சி , இலந்தம்பழம் இவை ஒவ்வொன்றும் 
பலம், மிளகு மூவீசம்புலம் , திப்பிலி அரையே அரைக்கால் பலம் , 
இலவங்கப்பட்டை , சவுட்டுப்பு , கொத்தமல்லி விதை , ஜீரகம் இவை 
ஒவ்வொன்றும் அரைக்கால் 

பலம் சேர்த்து சூணம் செய்து ,, 
நான்கு பலம் சாக்கரையையும் கலந்து விடவும் . இது வ : நீ காண்டவ 
சூர்ணம் எனப்படும் . இந்த சூர்ணம் பாண்டுரோகம் , ஹ்ருத்ரோகம் , 
கிரஹஜ்வரம் , வாந்தி , க்ஷயம் , அதிஸாரம் , ப்லீஹோதரம் , வயிற்றுப் 
பொருமல் , மலபந்தம் , அரோசகம் , வயிற்று வலி , அக்னிம ந்தியம் , அர் 
சஸ் , நாக்கு தொண்டைகளில் உண்டாகும் வியாதிகள் இவற்றை 
ஸ்வஸ்த்தம் செய்யும் . 126 - 1291 . 

தாளிசாதி சூர்ணழம் குளிகையு .--தாளிசப்பத்திரி ஒரு பங்கு , 
மிளகு இரண்டு பங்கு , சுக்கு மூன்று பங்கு , திப்பிலி நான்கு பங்கு , 
மூங்கிலுப்பு ஐந்து பங்கு , ஏலக்காயும் இலவங்கப்பட்டையும் தனித் 
தனியே அரைப் பங்கும் சேர்த்து சூர்ணம் செய்து முப்பத்திரண்டு 
பங்கு சர்க்கரையும் கலக்கவேண்டும் ; தாளிசாது சூர்ணம் 
எனப்படும் ; இச்சூர்ணத்திற்கு பாசனசக்தி யுண்டு ; அரோசகத்தைப் 
போக்கும் ; காஸம் , ச்வாஸம் , ஜ்வரம், வாந்தி, அதிஸாரம் . க்ஷயம் , 
வயிற்றுப் பொருமல் : ப்லீஹோதரம் , கிரஹணீ , பாண்டுரோகம் 
இவற்றையும் போக்கும் . சர்க்கரையைக் காய்ச்சி பாகு செய்து அதில் 
சூர்ணத்தையும் கலந்து மாத்திரையாகச் செய்தும் உபயோகிக்கலாம் . 
130-133 ,. 

ஸிதோபலாதி சூரணம் : - கற்கண்டு பதினாறு பங்கும் , மூங் 
கிலுப்பு எட்டு பங்கும் , திப்பிலி நாலு பங்கும் , ஏலக்காய் இரண்டு பங் 
கும் , இலவங்கப்பட்டை ஒரு பங்கும் சேர்த்து சூர்ணம் செய்யவும் . 
இதற்கு தோபலாதி சூரணம் எனப் பெயர் ; இதை தேன் அல் 
லது நெய்போடு கலந்து உட்கொள்ளலாம் ; இவ்வௌஷதம் ச்வாஸம் , 

10 


146 


சார்ங்கத ஸம்ஹிதை 


[அத்தி - 6 


ஸபரை 


கலந்து 


காஸம் , க்ஷயம் , கை கால் எரித்தல், அக்னிமாந்தியம் , நாக்கின் திமிர், 
பார்ச்சு சூலை , அரோசகம் , ஜ்வரம் , இரத்தபித்தம் இவற்றை சீக்கிரத் 
தில் ஸ்வஸ்த்தம் செய்யும் . 134. - 137 . 

பாஸ் சரலவண சூரணம் : - கறியுப்பு எட்டு பங்கு , சவுட்டுப்பு 
ஐந்து பங்கு , அட்டுப்பு , இந்துப்பு , கொத்தமல்லி விதை, திப்பிலி , 
மோடி , கருஞ்ஜீரகம் , இலவங்கப்பத்திரி , நாகசேஸரம் , தாளிசட்பத் 
திரி , புளிவஞ்சி இவை ஒவ்வொன்றும் இரண்டிரண்டு பங்கு , மிளகு , 
ஜீரகம் , சுக்கு இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கு , மாதளை நான்கு 
பங்கு , இலவங்கப்பட்டை , ஏலம் இரண்டும் தனித்தனியே அரைப் 
பங்கு , இவற்றை யெல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட சூர்ணம் பாஸ் 
கரலவணம் என்று வழங்கப்படும் . இந்தச் சூர்ணத்தை அரைக் கால் 
பலம் வீதம் புளித்த அன்ன ரஸத்திலாவது , மோரிலாவது , 
யென்னும் மத்தியத்திலாவது , அல்லது ஆஸவங்களிலாவது 
உட்கொள்ளலாம் ; இவ்வௌஷதம் வாதகபங்களினாலுண்டாகும் 
குன்மங்கள் , ப்லீஹோதரம் , மஹோதரம் , க்ஷயம் , அர்சஸ் , கிரஹணீ , 
குஷ்டம் , மலபந்தம் , பகந்தரம் , சோதை , சூலை ,ச்வாஸகாஸ i , ஆமவாதம் 
ஹ்ருத்ரோகம் ,அக்னிமாந்தியம் இவற்றைப்போக்கும் ; தீபாபாசநகுணங் 
கள் இதற்கு விசேஷமாயுண்டு; ஸகல ஜனங்களுடைய நன்மையின் 
பொருட்டு முன்பு பாஸ்கரனால் இவ்வௌதம் கண்டறியப்பட் 

138--144 , 
ஏலாதி சூரணம்: - ஏலக்காய் , ஞாழல் , கோரைக்கிழங்கு , - இலந் 
தங்கொட்டை , திப்பிலி , வெண்சந்தனம் , நெற்பொரி , இலவங்கம், 
நாககேஸாம் இவையனைத்தையும் சூர்ணம்செய்து சர்க்கரை சேர்த்து , 
தேனில் குழைத்து உட்கொள்ள , ஸந்நிபாதத்தினாலுண்டாகும் வாந்தி 
யானது வெகு சீக்கிரத்தில் நின்றுவிடும் . 145,146 . 

வ்யாக்ரியாதி சூர்ணம் : -- கண்டங்கத்திரி , ஜீரகம் , நெல்லிக்காய் 
இம்மூன்றையும் சூர்ணம் செய்து தேனிற் குழைத்து 

உபயோகிக்க 
ஊர்த்வச்வாஸம் , மஹாச்வாஸம் இவை 

சமநமாகும் 


. 


உடனே 


147 . 


பஞ்ச நிம்ப சூர்ணம் :-- வேப்பமரத்தின் வேர் , இலை , புஷ்பம் , 

செய்ய 
பழம் , பட்டை இவற்றை மும்மூன்று பலம் எடுத்து சூர்ணம் 


மத்யம கண்டம் . 


147 
அத்தி -6 .) 
வும் ; லோஹடஸ்மர் , கடுக்காய் , தகரவிதை , சித்திரமூலம் , 

சேராங் 
கொட்டை , வாய்விடங்கம் , நெல்லிக்காய் , மஞ்சள் , திப்பிலி , மிளகு , 
சுக்கு , ஆட்லாங்கொடி , பச்சிலை , நெரிஞ்சில் , சர்க்கரை இவை ஒவ் 
வொன்றும் ஒவ்வொருபலம் எடுத்து அனைத்தையும் ஒன்றாகக் கூட்டி , 
கரிசலாங் கண்ணிச் சாற்றில் முதலில் பாவனை செய்து , அப்பால் 
கருங்காலி , தினிசை இவற்றை எட்டுமடங்கு ஜலத்தில் சேர்த்து , எட் 
டில் ஒரு பாகமாகக் காய்ச்சி , அதில் மேற்கூறிய சூர்ணத்தை மீண்டும் 
பாவனை செய்யவுர் . அதில் சூர்ணமெல்லாம் ஊறி உலர்ந்த பிறகு , 
அதைக் கால் பலம் அளவில் கருங்காலி தினிசை இவற்றின் க்ஷா 
யத்தோடாவது , பாலுடனாவது உட்கொண்டு வரலாம் ; இது சிறந் 
தரஸாயனமாகும் ; ஒரு மாதகாலம் உபயோகிக்க ஸகல குஷ்டங்களும் 
சாந்தமாகக்கூடும் ; அநேவித இதர ரோகங்களும் நிவ்ருத்தியாகும் . இது 
பஞ்ச் நிம்ப சூர்ணம் என்று கூறப்படும் . 143-153 . 

சதாவர்யாதி சூரணம்:-- தண்ணீர்விட்டான் , நெரிஞ்சில் , பூனைக் 
காலி விதை , பீர்க்கு , பேராமுட்டி , நீர்முள்ளிவிதை இவற்றைச் 
சூர்ணம் செய்து, இரவில் பசும்பாலுடன் உ கொள்ளலாம் , இந்தச் 
சூர்ணத்தின் பிரபாவத்தினால் புருஷருக்கு ஸ்த்ரீகளிடம் பிரவ்ருத்திக்க 
விசேஷ திறமையண்டாகும் . 151,155 , 

அச்வகந்தாதி சூரணம் ; – அமுக்கிறாங்கிழங்கு பத்து பலமும், 
கடற்பாலை 2 பத்து பலமும் சேர்த்து சூர்ணம் செய்து , நெய் வைத்து 
பழகிய மட்பாத்திரத்தில் எடுத்து வைத்து , கால்பல அளவில் பாலோடு 
உட்கெள்ள, முன் போலவே ஆண்மையதிகமாகும். ஸ்த்ரீகளிடம்சேரா 
மல் , இல்வௌஷதத்தை யுட்கொண்டு வருபவன் நரைதிரை யேது 
மின் வெகு திட சரீரியாய் வாழ்வான் . 156,157 . 

முஸ்லீ கந்தாதி சூர்ணம் : --நிலப்பனங்கிழங்கின் சூர்ணம் , சீந் 
திற்கோடியின் ஸத்துவம் , நீர்வஞ்சிக்கொடி 3, நெரிஞ்சில் , இலவம் 

1. லே ஹபஸ்மம் : - இதைப்பற்றி இதே கண்டத்தில் பதினோ. 
ராவது அத்தியாயத்தில் 4 +-வது ச்லோகம் முதல் 51 - வது ச்லோகத் 
தின் மொழிபெயர்ப்பு வரையில் விவரம் காண்க . 

2. வருத்ததாருகம் என்பதை கடற்பாலை பென்று சிலரும் செம் 
புளிச்சை யென்று வேறு சிலரும் கூறுவர் . 

3. வாரே என்கிற பாடத்தில் நீர் வஞ்சி பென்றும் : வாக 
என்கிற பாடத்தில் பூனைக்காலி யென்றும் பொருள் . 


148 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி -7 


பிசின் , சர்க்கரை , நெல்லிக்கனி இவற்றின் சூர்ணம் அனைத்தையும் 
ஒன்று சேர்த்து நெய் அல்லது பாலுடன் உட்கொண்டால் சிற்றின்பத் 
திற்கு வேண்டிய சக்தியுண்டாகும் , 158.1 . 

சித்திரகாதி சூர்ணம் , இரண்டாவது : -- சித்திரமூலம் , த்ரிபலை , 
கோரைக் கிழங்கு , வாய்விடங்கம் , திரிகடு இவற்றை ஸமயெடையாகச் 
சேர்த்து , லோஹபஸ்மம் ஒன்பதில் ஒரு பங்காகக் கலந்து , தேன் அல் 
லது நெய்யோடு உட்கொள்ளலாம் . இதற்கும் பசுமூத்திரம் அல்லது 
மோர் அநுபானமாக உபயோகிக்கக்கூடியதாம் ; உக்கிரமான பாண்டுரோ 
கம் , ஹ்ருத்ரோகம் , பகந்தரம், சோதை , குஷ்டம் , மஹோதரம் , அர்சஸ் , 
அக்னிமாந்தியம் , அரோசகம் , கிருமிகள் இவற்றை இச்சூர்ணம் ஸ்வஸ்த் 
தம் செய்யும் . 159-1613 . 

ஆகாரகரபாதி சூர்ணம் :-அக்கராகாரம் , சுக்கு , தக்கோலம் , 
குங்குமப்பூ , திப்பிலி , ஜாதிக்காய் , இலவங்கம் , சந்தனம் இவை ஒவ் 
வொன்றும் கால்பலம் , அபினி ஒரு பலம் சேர்த்து சூர்ணம் செய்து . 
விடவும் . இந்த சூர்ணத்தை ஒரு மாஷப்பிரமாணம் 1 தேனோடு கலந்து 
இரவில் உட்கொள்ளலாம் ; இது சுக்ரத்தை ஸ்தம்பரம் செய்யும் ; புரு 
ஷருக்கும் ஸ்த்ரீகளுக்கும் அன்னியோன்னியம் ப்ரீ தியை யுண்டு பண் 
ணும்- 162-1641 . 


ஏழாவது அத்தியாயம் . 


வகை 


குளிசா கல்பனை . 
குளிகை : -இனி குளிகைகள் செய்யும் 

கூறப்படுகி 
றது ; குளிகைக்கே வடகம் , வடி , மோதகம் , வடிகா , பிண்டி , குடம் , 
வர்த்தி என்று வேறு பெயர்களுண்டு . வெல்லம் , சர்க்கரை , மைஸாக்ஷி 
இவற்றில் ஏதாவது ஒன்றை அக்னியின் மீதேற்றி இளகச்செய்து ,, 
அதில் அவசியமான சரக்குகளின் சூர்ணத்தைச் 
கிளறி குளிகை செய்யலாம் . சில ஸமயம் மைஸாக்ஷியைக் காய்ச் 

1 . மாஷப்பிரமாணம்: - 4- ம் பக்கம் பார்க்க . 


அத்தி -7 . ) மத்யம கண்டம் 

149 
சாமலே , தேன் முதலிய திரவ பதார்த்தங்களைச் சேர்த்து குளிகை 
செய்யலாம் . 1-3 . 


குளிகைகளில் சேர்க்கக்கூடிய பதார்த்தங்களின் அளவு முத 
லியன : - குளிகைகளில் சர்க்கரை சேர்க்க வேண்டி வந்தால், அதைச் 
சூர்ணத்தினும் நான்கு மடங்காகச் சேர்க்கவேண்டும் ; வெல்லமானால் 
இரண்டு மடங்கும் , மைஸாக்ஷி , தேன் இவற்றை ஸம பாகமாகவும் , இதர 
திரவ பதார்த்தங்களை இரண்டு மடங்காகவும் சேர்க்கவேண்டும் . அவரவ 
ருடைய சரீர பலத்திற்குத் தகுந்தவாறு கர்ஷப்பிரமாணத்திற்கு அதிகப் 
படாமல் குளிகைகளுக்கு அளவுகள் ஏற்படுத்தவேண்டும் . 4-5 . 

பாஹுசால தடம் : -- பேய்த்தும்மட்டி , கோரைக்கிழங்கு , சுக்கு , 
நேபாளம் , கடுக்காய் , சிவதைவேர் , கிச்சிலிக்கிழங்கு , வாய்விடங்கம் , 
நெரிஞ்சில் , சித்திரமூலம் , வாலுழுவை இவற்றில் ஒவ்வொன்றும் அரை 
பலமும் , கருணைக்கிழங்கு எட்டு பலமும் , கடற்பாலை நாலு பலமும் , 
சேராங்கொட்டை நாலு பலமும் சேர்த்து க்வாதம் காய்ச்சவேண்டும் ; 
இந்த க்வாதத்திற்கு ஜலம் ஒரு த்ரோணம் சேர்த்து , அதை நாலில் 
ஒருபங்காகச் சுண்டக்காய்ச்சவும் . கஷாயச் சரக்குகளின் மொத்த 
எடைக்கு மூன்று மடங்கு வெல்லம் சேர்த்து , மறுபடியும் தீயிலேற்றிக் 
கிளற வேண்டும் ; சூர்ணமும் கஷாயமும் ஒன்றாகக் கலந்து பக்குவமா 
கிற ஸமயத்தில் சித்திரமூலம் , சிவதைவேர் , நேபாளம் , வாலுழுவை 
இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலமும், த்ரிகடு, ஏலம், மிளகு , இல 
வங்கப்பட்டை இவை ஒவ்வொன்றும் மும்மூன்று பலமும் சேர்த்து 
பக்குவம் செய்து இறக்கிவிடவும் ; சிறிது ஆறியவுடனே ஒரு பிரஸ்த்தப் 
பிரமாணம் தேனையும் சேர்த்து அனைத்தையும் ஒன்றாகக் கலந்து குளி 
கைகளாகச் செய்துவிடவும் ; இது மிகவும் குணத்திற்சிறந்த குளிகை 
யென்று வைத்தியர்களால் கொண்டாடப்படுகிறது ; இதற்கு , பாஹு 
சாலகுடம் என்று பெயர் ; இவ்வௌஷதம் ஸகலவிதமான அர்சோரோ 
கங்கள் , குன்மம் ; வாத ஸம்பந்தமான உதரரோகம் , ஆமவாதம் , பிரதிச் 
யாயம் , கிரஹணி , க்ஷயரோகம் , பீதஸம் , ஹலீமகம் , பாண்டு ரோகம் , 
பிரமேஹம் இவற்றைப் போக்கும் ; இது சிறந்த இரஸாயனமுமாகும் . 
F - 125 . 


150 

சார்ங்கதர ஸம்ஹிதை [அத்தி-7 .. 
மரிசாதி குளிகை : - மிளகு கர்ஷப்பிரமாணம் , திப்பிலி கர்ஷப் 
பிரமாணம் , யவக்ஷாரம் அரை க ஷம் , மாதளை இரண்டு கர்ஷம் இவற் 
றைச் சூரணம் செய்து , எட்டு கர்ஷங்கொண்ட வெல்லத்துடன் கல 
த்து , ஒவ்வொரு சாணப்பிரமாணமாக குளிகைகள் உருட்டலாம் ; 
இந்த சளிகையை வாயில் அடக்கிக்கொண்டிருந்தால் எவ்வித காஸ 
மும் தீரும் , 13-15 , 

சுண்ட்யாதி தளிகை : -- சுக்கு , கடுக்காய் , வெல்லம் , கோரைக் 
கிழங்கு இவற்றையாவது , தான்றிக்காயை மாத்திரமாவது குளிகை 
செய்து வாயில் அடக்கிக்கொண்டிருந்தால் எல்லா ச்வாஸகாஸங்களும் 
குறையும் . 16 . 

ஆமலகாதி தளிகை : - நெல்லிப்பருப்பு , தாமரைக்கிழங்கு , கோஷ் 
டம் , நெற்பொரி , ஆலம் விழுது இவற்றை அரைத்துத் தேன் விட்டு 
குளிகைகளாகச் செய்து , வாயில் அடக்கிக்கொண்டு வந்தால் மிகுந்த 
நாவறட்சி நிவ்ருத்தியாகும் . 173 . 

ஸஞ்ஜீவநீ குளிகை : -- வாய்விடங்கம் , சுக்கு , திப்பிலி , கடுக்காய் , 
நெல்லிக்காய் , தான்றிக்காய், வசம்பு, சீந்திற்கொடி , சேராங்கொட்டை , 
காபி இவற்றை ஸயெடையாகச் சேர்த்து , பசுமூத்திரத்தினால் அரை 
த்து , குன்று மணியளவில் குளிகை செய்யவும் . இந்த மாத்திரையை 
இஞ்சி ஸ்வாஸத்துடன் உட்கொள்ளலாம் . அஜீர்ணத்திலும் குன்மத் 
திலும் ஒரு குளிகையும் , விஷூசியில் இரண்டு குளிகைகளும் , ஸர்ப் 
பம் கடித்தால் மூன்று குளிகைகளும் , ஸந்நிபாதரோகங்களில் நான்கு 
குளிகைகளும் உட்கொள்ளலாம் ; இது மனிதரை அபாயகரமான நிலை 
மையிலிருந்து உயிர்ப்பிக்கும் சக்தியுடையதாகையால் ‘ ஸஞ்ஜீவநீ குளி 
கை என்று வழங்கப்படும். 18-21 . 

வ்யோஷாதி தளிகை :-த்ரிகடு , புளிவஞ்சி , சவியம், தாளிசப்பத்ரி , 
சித்திரமூலம் , ஜீரகம் , புளி ஒவ்வொன்றும் கர்ஷ பரிமாணமும் , இல 
வங்கப்பட்டை , ஏலக்காய் , இலவங்கப்பத்திரி இவை ஒவ்வொன்றும் 
மூன்று சாணபரிமாணமும் , வெல்லம் ஐந்துபலமும் சேர்த்து செய்யப்ப 
டும் மாத்திரை வ்யோஷாதி குளிகை 1 எனப்படும் . இது ஆமதோஷ 
முள்ள பீஸேரோகம் , ச்வாஸகாஸம் , அரோசகம் , தொண்டைக்கம்மல் , 
ப்ரதிச்யாயம் இவற்றைப் போக்கும் . 22- 23) . 


1. வ்யோஷம் -- த்ரியூஷணம் அல்லது த்ரிகடு , 


அத்தி-7 .] மத்யம கண்டம் 

151 . 
சுண்டீ குளிகை முதலியது : -- சுக்கு , வெல்லம் இவ்விரண்டையும் 
மாத்திரையாகச்செய்து ஆமதோஷங்களிலும் , திப்பிலி , வெல்லம் இர 
ண்டையும் குளிகை செய்து அஜீர்ணரோகத்திலும் , ஜீரகம் , வெல்லம் 
இவ்விரண்டையும் சேர்த்து குளிகை செய்து மூத்திர க்ருச்சிர ரோகத் 
திலும் , கடுக்காய் , வெல்லம் இவ்விரண்டையும் குளிகை செய்து அர் 
சோரோகத்திலும் உபயோகிக்கலாம் . 241 . 

வீருந்ததார்வாதி, தளிகை : - கடற்பாலை , சேராங்கொட்டை , 
சுக்கு இவற்றின் சூர்ணத்துடன் வெல்லம் சேர்த்து மாத்திரை செய் 
துபயோகிக்க ஆறுவித அர்சோரோகங்களும் போகும் . 25 ) . 

ஸூரணாதி தளிகை : - உலர்ந்த கருணைக்கிழங்கு முப்பத்திரண்டு 
பாகம் , சித்திரமூலம் பதினாறு பாகம், சுக்கு நான்கு பாகம், மிளகு இர 
ண்டு பாகம் இவற்றைச் சூரணம் செய்யவும் ; இவற்றிற்குப்போதுமான 
அளவு வெல்லம் சேர்த்து குளிகை செய்து அர்சோரோகத்தில் உபயோ 
கிக்கலாம் . 26-273 . 

இரண்டாம் ஸுரணாதி தளிகை : - கருணைக்கிழங்கு , கடற்பாலை 
இவ்விரண்டும் தனித்தனியே பதினாறு பங்கு , நிலப்பனங்கிழங்கு , சித் 
திரமூலம் இவை தனித்தனியே எட்டு பங்கு , கடுக்காய் , தான்றிக்காய் ,, 
நெல்லிக்காய் , வாய்விடங்கம் , சுக்கு , திப்பிலி , சேராங்கொட்டை , 
மோடி , தாளிசப்பத்திரி இவை ஒவ்வொன்றும் நான்கு பங்கு , இலவங் 
கப்பட்டை , ஏலம் , மிளகு இவை ஒவ்வொன்றும் இரண்டு பங்கு ; இவற் 
றையெல்லாம் சேர்த்து சூர்ணம் செய்து , எல்லாவற்றிற்கும் இரண்டு 
மடங்கு வெல்லம் சேர்த்து இடித்து குளிகைகள் செய்யவும் . இந்த 
மாத்திரைக்கு தீபனசக்தி விசேஷமாயுண்டு ; அர்சஸ், வாதகபங்களா 
லுண்டான கிரஹணீரோகம், ச்வாஸம் , காலம், க்ஷயபோகம், ப்லீஹரோ 
கம் , யானைக்கால் , சோதை , விக்கல் , மேஹரோகம் , பகந்தரம் , மயிர் 
நரைத்தல் இவற்றையும் போக்கும் ; வ்ருஷ்யம் , இரஸாயனம், மேத்யம் ,1 
என்கிற குணங்களும் உண்டு . 28-33. 

தீரிபலாதி தளிகை: - த்ரிபலை , த்ரிகடு , சவியம் , மோடி , சித் 

1. வ்ருஷ்யம் : -- வாஜீகரம் என்று கூறப்படும் குணம் . இரஸா 
யனம் , வாஜீகரம் என்கிற விஷயங்களைப்பற்றி 20 - வது பக்கம் பார்க்க , 
மேத்யம் - புத்தியை வ்ருத்தி செய்யக்கூடிய சணம் . 


152 சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி -7 . 
திரமூலம் , தேவதாரு , சுத்தி செய்த பொன்னிமிளை , 1 இலவங்கப்பட் 
டை , மரமஞ்சள் , கோரைக்கிழங்கு , வாய்விடங்கம் இவை ஒவ்வொன் 
றும் கால் பலம் , இவையனைத்துக்கும் இருமடங்கு சுத்தி செய்த மண்டூ 
ரம் 2 சேர்த்து , எல்லாவற்றையும் எட்டு மடங்கு பசுமூத்திரத்திலிட்டு , 
அடுப்பிலேற்றி பக்குவம் செய்து , குளிகைகள் செய்யவும் . இவ்வௌ 
ஷதம் சாமாலை , பாண்டுரோகம் , மேஹரோகம் , அர்சோரோகம் , சோதை , 
குஷ்டம் , கபரோகங்கள் , ஊருஸ்தம்பம் , அஜீர்ணம் , ப்லீஹரோகம் 
இவற்றை ஸ்வஸ்த்தம் செய்யும் . 34-36 .. 

பிப்பல்யாதி தளிகை : - தேன் ஒரு பங்கு , நெய் இரண்டு பங்கு , 
திப்பிலி நாலு பங்கு , சர்க்கரை எட்டு பங்கு , பால் பதினாறு பங்கு , 
சதுர்ஜாதகம் 3 ஒரு பங்கு இவையனைத்தையும் சேர்த்து அக்னியிலேற்றி 
பக்குவம் செய்து மாத்திரைகளாக உருட்டவும் . இந்த குளிகை தாதுக் 
களைப்பற்றிய ஸகல ஜ்வரங்கள் , ச்வாஸகஸம், பாண்டு ரோகம் தாதுக் 
களின் க்ஷணம் , அக்னிமாந்த்யம் இவற்றைப்போக்கும் . 37-39 . 

சந்திரப்ரபா குளிகை: - கார்ப்போகரிசி , வசம்பு , கோரைக்கிழங்கு , 
நிலவேம்பு , சீந்தில் , தேவதாரு , மஞ்சள் , அதிவிடயம் , மரமஞ்சள் , 
மோடி , சித்திரமூலம், கொத்தமல்லிவிதை, த்ரிபலை , சவியம் , வாய் 
விடங்கம் , ஆனைத்திப்பிலி, திரிகடு , பொன்னிமளை , கூரத்வயம், இல 
வணத்ரயம் இவற்றில் ஒவ்வொன்றும் சாணபெடையு . , சிவதை 
வேர் , நேர்வாளம் , இலவங்கப்பத்திரி , இலவங்கப்பட்டை , ஏலம் , 
மூங்கிலரிசி இவை ஒவ்வொன்றும் கால் பலமும் , அபயஸ்மம் 
அரைப்லமும் , சர்க்கரை ஒரு பலமும் , சிலாஜது இரண்டு பலமும் , 
மைசாக்ஷி இரண்டு பலமும் சோத்து சூர்ணம் செய்து , சிறிது ஜலம் 
.விட்டு அரைத்து மாத்திரைகள் செய்யவும் ; இதற்கு சந்திரப்ரபா 
தளிகை என்று பெயர் . இது ஸர்வ ரோகங்களைம் போக்கக்கூடி 
யது ; விசேஷமாக இருபதுவித பிரமேஹங்கள் , மூத்திர க்ருச்சிரம் , 

1. பொன்னிமிளையென்னும் ஸ்வர்ணமாதிகத்தின் சுத்திமுதலி 
யதைப்பற்றி இதேகண்டத்தில் 11 வது அத்தியாயத்தில் விவரம் பார்க்க . 

2. மண்டூரம்-11- வது அத்தி பாயத்தில் விவரம் காண்க . 
3. சதுர்ஜாதம் -8 -வது பக்கம் பார்க்க . 


அத்தி -7 ] 


மத்யம கண்டம் : 


153 - 


மூத்திராகாதம் , அச்மரீரோகம் , மலபந்தம் , வயிற்றுப் பொருமல் , 
வயிற்றுவலி , மே ஹரோகத்தினாலுண்டாகும் கிரந்திகள், அர்புதம், 
அண்டவ்ருத்தி , பாண்டுரோகம் , காமாலை , ஹலீமகம் , குடலிறக்கம் , 
இடுப்புவலி , ச்வாஸகாஸம் , விசர்ச்சிகை யென்னும் சர்மவியாதி , குஷ் 
டம் , அர்சஸ் , சொறி , ப்லீஹரோகம், பகந்தரம் , தந்தரோகம், நேத் 
திரரோகம் , ஸ்த்ரீகளுக்குண்டாகும் மாதவிடாய் ஸம்பந்தமான வியாதி 
கள் , புருடருக்கு சுக்லத்தைப் பற்றிய வியாதிகள் , அக்னிமாந் த்யம் , 
அரோசகம் , ஸக்கிபாத ஸம்பந்தமான வியாதிகள் இவற்றைப் போக் 
கும் . பல்பம் , வ்ருஷ்யம் , இரஸாயகம் என்கிற குணங்களும் இதற்கு 
உண்டு . இச்சந்திர ப்ரபா குளிகையில் கர்ஷமென்கிற அளவு நான்கு 
சாணங்கொண்டதாம் . 40-49 . 


காங்காய குளிகை : - குராசானியோமம் , ஜீரகம் , கொத்தமல்லி 
விதை , மிளகு , வெண் காக்கட்டான் , ஓமம் , கருஞ்சீகரம் இவை ஒவ் 
வொன்றும் க ல் பலம் , பெருங்காயம் ஆறு சாணம் , கூரத்வபம் , பஞ்ச 
லவணம், சிவதைவேர் இவை தனித்தனியே அரைப்பலம் , நேபாளம் , 
கிச்சிலிக்கிழங்கு , அல்லிக்கிழங்கு , வாய்விடங்கம் , மாதளம்பழம் , கடுக் 
காய் , சித்திரமூலம் , புளிவஞ்சி , சுக்கு இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 
பலம் சேர்த்து , நன்கு சூரணம் செய்து , கொடி மாதளம்பழச்சாறும் 
சேர்த்து அரைத்து குளிகைகள் செய்யவும் . நெய் , பால் , மத்தியங்கள் , 
மோர் முதலிய புளிப்பான வஸ்துக்கள் , உஷ்ணஜலம் இவற்றில் ஏதே 
னும் ஒன்றை இந்த மாத்திரைக்கு அநுபானமாகக் கொள்ளலாம் . இந்த 
குளிகை காங்காயாக என்கிற முனிவரால் செய்யப்பட்டு , குணத்திற் 
சிறந்ததென்று கூறப்பட்டுள்ளது . குன்மரோகங்களைப் போக்குவதற்கு 
இது மிக உபயோகமானது . மத்தியங்களுடன் உபயோகித்தால் வாத 
குன்மத்தையும் , பசும்பாலோடு உபயோகித்தால் பித்த குன்மத்தையும் , 
பசு மூத்திரத்துடனுபயோகித்தால் கப குன்மத்தையும் , தசமூல க்வா 
தத்துடன் உபயோகித்தால் ஸந்நிபாத குன்மத்தையும் , ஒட்டகப்பாலு 
டன் உட்கொண்டால் ஸ்த்ரீகளுக்குண்டாகும் இரத்த குன்மத்தையும் 
போக்கும் ; இருதயத்தைப் பற்றிய வியாதிகள் , கிரஹணீ , வயிற்று 
கோய் , வயிற்றுக் கிரும் கள் , அர்சஸ் இவைகளும் தீரும் , 50-55 ,.. 


154 

சார்ங்கதர ஸம்ஹிதை . [ அத்தி -7 .. 
யோகராஜதக்குலு : - சுக்கு , மோடி , திப்பிலி , சவியம் , 
திரமூலம் , பொரித்த காயம் , ஓமம் , கடுகு , ஜீரகம் , , கருஞ்ஜீரகம் , 
அரேணுகம் , குடசப்பாலை , வட்டத்திருப்பி , வாய்விடங்கம் , ஆனைத் 
திப்பிலி, கடுகரோகிணீ , அதிவிடயம் , கண்டுபாரங்கி , மருளங்கிழங்கு , 
வசம்பு இவ்விருபது சரக்குகளில் ஒவ்வொன்றும் சாண பரிமாணம், 
இவையனைத்துக்கும் இரண்டு மடங்கு த்ரிபலை , இவற்றையெல்லாம் 
சூர்ணம் செய்து , இவையெல்லாவற்றிற்கும் ஸமயெடை , மைசாக்ஷி 
சேர்த்து , அடுப்பிலேற்றி பக்குவம் பெய்து பாகுபோல் வருகையில் , 
வங்கபஸ்மம் , நாகபஸ்மம் , வெள்ளிபஸ்மம் , காந்தபஸ்மம் , அப் 
ரகபஸ்மம் , மண்ரேபஸ்மம் , இரஸவத்தூரம் , இவை ஒவ்வொன்றும் 
ஒவ்வொரு பலம் கலந்து , அனைத்தையும் ஒரு பிண்டமாகச் செய்து , 
நெய் வைத்திருந்த ஒரு டாத்திரத்தில் சேர்த்து , சிறிது ஆறியபின் 
ஒவ்வொரு சாண யெடையுள்ள மாத்திரைகளாக உருட்டவும் ; 
யோகராஜ 

குக்குலு என்று சொல்லப்படும் . ஸங்போத 
வியாதிகளைப் போக்குவதிலும் , இரஸாயகம் என்கிற குணத்திலும் 
இது பெயர் போனது . இவ்வௌஷத முபயோகிக்கையில் 

புணர்ச்சி , 
ஸாதாரண ஆஹாரவகைகள் , பானவகைகள் இவற்றைப் பரிஹரிக்க 
வேண்டுமென்கிற நியமமில்லை . விதமான வாதரோகங்கள் , 
குஷ்டரோகம் , அர்சஸ் , கிரஹணி, பிரமேஹம் , வாதரக்தம் , வயிற்று 
நோய் , பகந்தரம் , உதரவர்த்தம் , கயம் , குன்மம் , அபஸ்மாரம் , உரோக் 
கிரஹம் என்கிற மார்பிடிப்பு , அக்னி மாந்த்யம் , ச்வாஸகாஸம் , அரோ 
சகம் , புருடருக்குண்டாகும் சுக்லதோஷம் , ஸ்த்ரீகளுக்கு மாதவிடாயி 
லுண்டாகும் தோஷம் இவற்றை ஸ்வஸ்த்தம் செய்யும் ; மலட்டுத் 
தன்மையைப் போக்கிக் கருத்தரிக்கச் செய்யும் குணமும் இதற் 
குண்டு , புருடருக்கு ஆண்மைக்குறைவை பும் அகற்றும் . யோக 
ராஜகுக்குலுவை பாஸ்.நாதிக்வாதத்துடன் 2 உபயோகித்தால் பல 
விதமான வாதரோகங்களும் , காகோலீக்வாதத்துடன் உட்கொண் 


ஸகல 


சேர்த்து 


1. மைசாக்ஷி யென்னும் குங்கிலியம் 

செய்யப்படும் 
குளிகைகள் குக்குலு என்று வழங்கப்படும் . 

2. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கஷாய வகைகளின் விவரங் 
களை க்வாதகல்பனை அத்தியா:பத்திற் பார்க்க , 


அத்தி -7 .] மத்யம கண்டம் . 

155 . 
டால் பித்தரோகங்களும் , ஆரக்தாதி க்வாதத்துடன் உட்கொண் 
டால் கபரோகங்களும் , தார்வ்யாதி க்வாதத்தோடு 

தார்வ்யாதி க்வாதத்தோடு உபயோகித்தால் 
மேஹரோகங்களும் , பசு மூத்திரத்தோடு உட்கொண்டால் பாண்டு . 
போகமும் , தேனோடு உட்கொண்டால் மேதோரோகமும் , வேப்பம் 
பட்டைக் கஷாயத்துடன் உபயோகித்தால் குஷ்டரோகமும் , குச்சி 
யாதி க்வாதத்துடன் உபயோகித்தால் வாதரக் தமும் , பிப்பல்யாதி 
க்வாதத்தோடு உபயோகித்தால் சோதையென்னும் சோகை , வயிற்று 
வலி இவையும் , பாடலாதி க்வாதத்துடன் உபயோகித்தால் எலி 
விஷமும், த்ரிபாலாக்வாதத்துடனுட்கொண்டால் உக்கிரமான கண் 
ணோயும், புனர்வாதி க்வாதத்துடன் உட்கொண்டால் ஸகலவிதமான 
உதரரோகங்களும் நிவ்ருத்தியாகும் . 55-691 . 

கைசோரிக குக்குலு : - மூன்று பிரஸ்த்தம் த்ரிபலையையும் , ஒரு 
பிரஸ்த்தம் சீந்திற்கொடியையும் நன்றாக இடித்து , இரும்புப் பாத் 
திரத்திலிட்டு , ஒன்றரை த்ரோணப்பிரமாணம் ஜல - சேர்த்து , அரை 
வாசி ஜூலம் வற்றும் வரையில் காய்ச்சி வடிக்கட்டிவிடவு : ; பிறகு 
அக்கஷாயத்தை அதே பாத்திரத்திலிட்டு ஒரு பிரஸ்த்தப் பிரமாணம் 
சுத்தமான மைசாணியைச் சேர்த்துக் கரண்டியினால் அடிக்கடியும் கிள 
றிக்கொண்டே காய்ச்சவும் ; வெல்லப்பாகுபோல் குழைந்துவரும் 
ஸமயத்தில் இரண்டு பலம் தரிபலை, ஒரு பலம் சீந்திற்கெடி , ஒன் 
றரைப்பலம் திரிகடு , அரைப்பலம் வாய்விடங்கம் , கால்பலம் நேபாளர் , 
கால்பலம் சிவதை வேர் இவற்றை நன்கு சூட்ணம் செய்து சேர்த்து , 
அனைத்தையும் ஒன்றாகக் கிளறி உருட்டி , ஒரு நெய்ப்பாத்திரத்தில் 
சேர்த்து , சாணப்பிரமாணங்கொண்ட மாத்திரைசௗாகச் செய்யவும். 
இந்த மாத்திரைகளை அந்தந்த தோஷ நிலைமையறிந்து பெரும்பாலும் 
எல்லா வியாதிகளிலும் உபயோகிக்கலாம் . இதற்கு உஷ்ண ஜலத் 
தையாவது , இளஞ்சூடான பாலையாவது , மஞ்ஜிஷ்டாதி க்வாதத்தை 

முறைப்படி அநுபானமா பட்கொள்ளலா!. கைசோரிக 
குக்குலு எனப்படும் இந்த குளிகை ஸகல குஷ்டங்கள் , ஸந்நிபாத 
வாதரக்த்தம் , எல்லாவிதமான விரணங்கள் , குன்மங்கள் , பிரமேஹ 
பிடககைள் , பிரமேஹம் , உதாரோகர் , அக்னிமந்தயம் , கஸ , 
சோதை , பாண்டு இவற்றை ஸ்வஸ்த்தம் செப்பர். இதை தினம் 


யாவது 


156 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி -7 . 


தோறும் சிறிது உபயோகித்துவந்தால் இரஸாயநமாகவும் இருக்கும் . 
சரீரத்திற்குக் காந்தியைத் தரும். வாஸாதி க்வாதத்துடன் உட் 
கொண்டால் நேத்திர ரோகங்களையும் , வருணாதிக்வாதத்துடன் உட் 
கொண்டால் குன்மம் முதலிய வியாதிகளையும் , கதிரவாதத்துடன் 
உபயோகித்தால் விரணங்கள் குஷ்டங்கள் 

முதலானவற்றையும் 
போக்கும் . பைஸாக்ஷி சேர்ந்த இவ்வித ஒளஷதமுபயோகிக்கும் 
போது புளிப்பான பதார்த்தங்கள் , தீக்ஷண பதார்த்தங்கள் , அஜீர்ண 
முண்டுபண்ணக்கூடிய பதார்த்தங்கள் , புணர்ச்சி , சிரமமுண்டாக்கக் 
கூடிய வேலைகள் , வெயில் , மத்தியம் , கே.பம் இவற்றை விலக்கி 
விடவேண்டு - 70--81 . 

தீரிபலாதி குக்குலு : - த்ரிபலா சூர்ணம் மூன்று பலம் , திப்பிலி 
-சூர்ணம் ஒருபலர் , மைசாக்ஷி ஐந்துபலம் இவையனைத்தையும் ஒன் 
றாகக் கலந்து இடித்து , குளிகைகளாய் உருட்டி , அவரவரது ஜாடராக் 
னியின் பலத்திற்குத் தகுந்தவாறு 

உபயோகிக்கலாம் . இது பகந் 
தரம் , குன்மம் , சோதை , அர்சஸ் இவற்றைப் போக்கும். 82 , 83 . 

கொக்ஷராதிதகீதலு : - இருபத்தெட்டு பலம் நெரிஞ்சியை 
ஆறுமடங்கு ஜலத்திலிட்டுக் காய்ச்சி , பாதி ஜலம் வற்றிப்போனதும் 
வடிக்கட்டி , அக்கஷாயத்தில் ஏழு பலம் மைசாக்ஷி சேர்த்து பக்குவம் 
செய்து , வெல்லப்பாகுபோல் வரு பொழுது த்ரிகடு , திரிபலை , 
கோரைக்கிழங்கு இவற்றில் ஒவ்வொன்றையும் ஏழு பலம் எடை 
சூர்ணஞ்செய்து , அதில் கலந்து , மாத்திரைகளாய் உருட்டவும் . இதை 
யுட்கொண்டால் பிரமேஹம் , மூத்திரக்ருச்சிரம் , பிரதரமென்னும் 
பெரும்பாடு , மூத்திராகரதம் , வாதரக்த்தம், வாதரோகங்கள் , சுக்ல 
தோஷர் , அச்மரீ இவை குணமாகும் . 84-87 . 

த்ரிபலாதி தளிகை , இரண்டாவது : - த்ரியலை எட்டு பலம் , சுத்த 
மான சேராங்கொட்டை நான்கு பலம், கார்போகரிசி ஐந்து பலம் , 
வாய்விடங்கம் நான்கு பலம் , அயபஸ்மம் ; சிவதைவேர் , மைசாணி , சிலா 
" ஜது இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம் , அல்லிக்கிழங்கு எட்டு 
பலம் , சித்திரமூலம் அரைப்பலம் , மிளகு அரைக்கால் பலர் , சுக்கு , 
திப்பிலி , கோரைக்கிழங்கு , இலவங்கப்பட்டை , ஏலர் , இலவங்கப்பத் 
திரி , குங்குமப்பூ ஒவ்வொன்றும் சாணயெடை ; இவ்வனைத்தையும் 


அத்தி -7 .) 


மத்யம கண்டம் 


157 


சூர்ணம் செய்து , இவற்றிற்கு ஸமயெடை கற்கண்டை பாகு செய்து , 
அதில் மேற்கூறிய சூர்ணத்தைப் போட்டு , நன்றாகக் கிளறி மாத் 
திரைகளாய் உருட்டவும் . இதை அவரவரது சரீரக் கூறுபாட்டுக் 
கேற்றவளவு உபயோகித்து வந்தால் அகில குஷ்டங்கள் , ஸந்நிபாத. 
வியா திகள் , பகந்தரம் , ப்லீஹவ்ருத்தி , குன்மம் , நாக்கு உள் தவடை 
தொண்டை இவற்றிலுண்டாகும் வியாதிகள் , சிரஸ் நேத்திரம் புருவம் 
இவற்றிலுண்டாகும் ரோகங்கள் , இடுப்புவலி முதலியவை தீரும் , 
நாபிக்குக் கீழுள்ள அவயவங்களில் வியாதி கண்டால் ஆஹாரமுண் 
பதற்கு முன்பும் , வயிற்றிலுண்டான வியாதிகளுக்கு உணவின் இடை 
யிலும், மார்புக்கு மேற்புறத்து அவபவங்களில் வியாதி கண்டால் 
ஆஹார முண்டபிறகும் இவ்வெளஷதத்தை யுட்கொள்ள வேண்டும் .. 
88-947 . 

காஞ்சநார குக்குலு : - செம்மந்தாரப்பட்டை இருபத்தைந்து 
பலம் , த்ரிபலை ஆறுபலம் , த்ரிகடு மூன்று பலம் , மாவலிங்கம் பழம் 
ஒரு பலம் , ஏலக்காய் , இலவங்கப்பட்டை , இலவங்கப்பத்திரி இவை 
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கர்ஷம் , இவையனைத்தையும் சேர்த்து , 
சூர்ணம் செய்யவும் ; இவை யெல்லாவற்றிற்கும் ஸமயெடைய 
மைசாக்ஷி சேர்த்து , அனைத்தையும் ஒன்றாயிடித்து , சாணமெடைடையில் 
ளிகைகள் செய்யவும் . இதை 

இதை தினந்தோறும் காலையில் உட் 
கொண்டுவரலாம் . உக்கிரமான கண்டமாலை , அபசீ , அர்புதம் , 
கிரந்திகள் , விரணங்கள் , சன்மம் , குஷ்டம் , பகந்தரம் இவற்றைப் 
போக்கும் . கொட்டைச் கரந்தையின் க்வாதத்தையாவது , கருங் 
காலி மரப்பட்டையின் க்வா தத்தையாவது , கடுக்காயின் கஷாயத்தை 
யாவது , உஷ்ணஜலத்தையாவது இவ்வௌஷதத்திற்கு அநுபான 
மாகக் கொள்ளலாம் . 95-100 . 

மாஷாதி குளிகை.- உளுந்து , கோதுமை , திப்பிலி , வாற் 
கோதுமை , சம்பா அரிசி இவற்றை உமி நீக்கித் தனித்தனியே சூர் 
ணம் செய்து , ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பலம் எடுத்து ஒன்றாகக் 
கலந்து , அனைத்தினும் அரைவாசி நெய் சேர்த்துப் பொரித்து, பிறகு 
சூர்ணமனைத்துக்கும் ஸமமாக கற்கண்டையும் , இரண்டு மடங்கு 
ஜலத்தையும் சேர்த்து , சிறுகச் சிறுகத் தீயிட்டு பக்குவம் செய்யவும் . 


158 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி 8. 


நன்றாகப் பக்குவமான பின்பு மாத்திரைகளாய் உருட்டவும். இதில் 
ஒரு பல மருந்தை நான்கு மடங்கு பாலுடன் மாலை நேரத்தில் தினக் 
தோறும் உட்கொண்டு வரலாம் . இதை யுட்கொள்வதால் ஆண்மை 
யதிகரிக்கும் ; சிற்றின்பங்களில் விசேஷ மாய் பிரவ்ருத்தித்தாலும் 
பலங்குன்றாது . இவ்வௌஷதமுப்யோகிக்கையில் உப்பையும் , 
புளிப்பையும் விலக்கிவிடவேண்டும் . 101-105 . 


எட்டாவது அத்தியாயம் . 


லேஹ்ய கல்பனை . 
லேஹ்யமும் அதன் பரிமாணழம் : -க்வாதம் முதலியதை 1 மீண் 
டும் காய்ச்சி பக்குவம் செய்வதால் திரண்டு கனமாக வரும் பாகமானது 
லேஹ்யமெனப்படும் ; இதற்கே ரஸக்ரியை , அவலேஹம் , லேஹம் 
என்றும் பெயர் . லேஹ்யங்களை உட்கொள்வதற்குப் பொதுவான 
பரிமாணம் 

பலமாப் . 1 . 
லேஹ்யத்தில் சேர்க்கவே ஃடிய வஸ்துக்களின் பிரமாணங் 
கள் : - லேஹ்பத்தில் சர்க்கரை சேர்க்க வேண்டுமானால் , அதில் உப 
யோகிக்கப்படும் சூர்ணத்தைக் காட்டிலும் நான்கு மடங்கும் , வெல்ல 
மானால் இரு மடங்கும் , திரவபதார்த்தங்கள் 2 நான்கு மடங்கும் உப 
யோகிக்கப்படவேண்டும் ; லேஹ்ப பாகங்களுக்கு எங்கும் இதுவே 
பொதுப் பிரமாணமாகும் . 2 , 

லேஹ்ய பாகத்தின் அறிகுறிகள் : - லேஹ்பம் நன்கு பக்குவ 
மாகிற நிலைமைக்கு வந்ததானால் , அதன் இளகிய பாகானது 
போல் இழுபடும் ; அதை ஜலத்திலிட்டால் அமிழ்ந்துவிடும் ; விரல் 
களால் அழுத்தினால் சிறிது உரப்பாயிருப்பதுடன் , அதில் அங்குலி 
களிலுள்ள இரேகைகளின் முத்திரையும் பதியும் ; அதில் சேர்க்கப் 

1. இங்கு வாதம் முதலியது என்று ஸ்வரஸம் , கல்கம் , க்வா 
தம், பாண்டம் , ஹிமம் என்கிற ஐந்துவித கஷாயங்களும் குறிக்கப்படு 
கின்றன . 

திரவபதார்த்தங்கள் - பால் , தேன் , செய் முதலியவை . 


நூல் 


அத்தி-8 .) 


மத்யம கண்டம் 


159 


படும் சரக்குகளுக்குள்ள சுவையும் மணமும் நிறமும் நன்கு காணப் 
படும் . 3 . 

லேஹ்யத்திற்கு அநுபானங்கள் : - பால் , கருப்பஞ்சாறு , பஞ்ச 
மூலகஷாயத்தினாலான பூஷம் , 1 வாஸாக்வா தம் 2 இவை பொதுவாக 
லேஹ்யங்களுக்குச் சிறந்த அனுபானங்களாகும் . 4 . 

கண்ட கார்யாதி அவலேஹம் : - ஒரு த்ரோணபரிமாணங் 
கொண்ட ஜலத்தில் நூறு பலம் கண்டங்கத்திரியைச் சேர்த்து க்வா 
தம் காய்ச்சவும் ; முன் சேர்த்த ஜலத்தில் நாலிலொரு பாகம் மிகுந் 
திருக்கையில் , அதில் அடியில் வரும் சரக்குகளைச் சூர்ணம் செய்து 
சேர்க்கவேண்டும் : - சீந்திற்கொடி , சவியம் , சித்திரமூலம் , கோரைக் 
கிழங்கு , கர்க்காடச்ருங்கி , த்ரிகடு , காஞ்சொறி , கண்டுபாரங்கி , சிற்ற 
ரத்தை , கச்சோரம் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம் ; சர்க் 
கரை இருபத்தைந்து பலம் ; நெய் , நல்லெண்ணெய் தனித்தனியே 
எட்டு பலர் ; இவற்றைச் சேர்த்து லேஹ்யமாகச் செய்து ஆறிய 
பிறகு தேன் எட்டு பலமும் , மூங்கிலுப்பின் சூர்ணம் நான்கு பலமும் , 
திப்பிலிப்பொடி நான்கு பலமும் சேர்த்து , நல்ல மட்பாத்திரத்தில் 
வைத்திருக்கவும் . இந்த லேஹ்யம் விக்கல் , ச்வாஸரோகம் இவற்றை 
நன்றாகப் போக்கும் . 5-9 . 

சீய வநப்ராசாவலேஹம்.- பாதிரி , அகில் , பெருங்குமிழன் , 
பில்வம் , பெருமரம் , நெரிஞ்சில் , சிறுமல்லி , பெருமல்லி , கண்டக் 
கத்திரி , சிறுவழுதுணை , திப்பிலி , கர்க்காடச்சருங்கி , திராக்ஷை , சீக் 
தில் , கடுக்காய் , சிற்றாமுட்டி , கீழாநெல்லி , ஆடாதேர்டை , ருத்தி , 
ஜீவந்தீ , கச்சோரம் , ஜீவகம் , ரிஷபகம் , கோரைக்கிழங்கு , அல்லிக் 
கிழங்கு , சிறுகோவை , நரிப்பயறு , பெருவீடுகொள்ளி, நிலப்பூசனிக் 
கிழங்கு, சாறடை , காகோலீ , ஜீரகாகோலீ , தாமரை, மேதா, மஹா 
மேதா , சிற்றேலம் , அகருக்கட்டை, சந்தனம் இவற்றில் ஒவ்வொரு 

1. பஞ்சமூலம் - 123 - வது பக்கம் டிப்பணியிலும், யூஷம் என் 
பதைப்பற்றி 122 - வது பக்கத்திலும் விவரம் காண்க . 

2. வாஸா க்வாதம் - 111 - வது பக்கத்தில் ( கேவல 
க்வாதம் என்பதைப் பார்க்க . 

3. த்ரோணம் - 4 - வது பக்கம் பார்க்க , 


வாலா 


160 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி 8 . 


பலமெடுத்து , இடித்து , ஒரு பாத்திரத்தில் த்ரோண பரிமாணம் ஜலத் 
தில் சேர்த்து , இவற்றுடன் ஐந்நூறு நெல்லிக்கனிகளையும் போட்டு 
பக்குவம் செய்து , எட்டிலொரு பங்காகச் சுண்டும்படி கஷாயம் 
காய்ச்சி , அதிலுள்ள நெல்லிக்கனிகளைப் பிளந்து கொட்டைகளை 
டெடுத்து , வஸ்திரத்திலிட்டு நன்றாகப் பிழிந்து , அந்தத் திப்பியை ஏழு 
பலம் நெய்யில் சேர்த்து , சிறுகச் சிறுக அக்கினியில் வறுத்தெடு 
த்து , முற்கூறிய க்வாதத்தை வடிக்கட்டி இதில் சேர்த்து , ஐம்பது . 
பலம் கற்கண்டையும் அத்துடன் கூட்டி லேஹ்ப்பாகமாகச் செய்ய 
வேண்டும் ; அப்பால் திப்பிலி இரண்டு பலம் , மூங்கிலுப்பு நான்கு 
பலம் , இலவங்கப்பட்டை , ஏலம் , இலவங்கப்பத்திரி , நாககேஸரம் 
இவை ஒவ்வொன்றும் மூன்று சாணமெடை ; இவற்றை நன்கு சூர் 
ணம் செய்து , மேற்கூறிய லேஹ்யத்தில் சேர்த்துக் கலந்து , ஆறு 
பலம் தேனையும் வீட்டுக் கிளறவேண்டும் . இவ்வாறு ச்யவனர் என் 
கிற இருஷியனால் கூறப்பட்ட இந்த லேஹ்யம் சயவனப்ராசம் 
என்று வழங்கப்படுகிறது . ரோகத்தினால் பீடிக்கப்படுபவர் , தமது 
ஜீர்ண சக்திக்கேற்றவாறு தகுந்த அளவுகளில் இந்த அவலேஹத்தை 

உட்கொள்ளலாம் ; இதை பாலர் , வயது முதிர்ந்தவர் , 
உரக்ஷதரோகிகள் . ஸ்த்ரீ ஸப்பந்தத்தினால் தாதுக்ஷ்ண்மடைந்தவர் , 
இருதயரோகமுள்ளவர் , ஸ்வரம் க்ஷணித்தவர் இவர்களும் உபயோ 
கிக்க நற்குணமுண்டாகும் ; காஸர் , ச்வா ஸர் , நாவறட்சி , வாதாக்த் 
தம் , உரே ,க்ரஹமன்னு மார்ப்பிடிப்பு , வாதபித்த தோஷம் , சுக்ர 
மூத்திரதோஷம் இவற்றையும் போக்கும் . 

இதை 

உபயோகிப்பவ 
னுக்கு புத்தியும் தீக்ஷ்ணமாகும் . ஞாபகசக்தி அதிகரிக்கும் , புருஷ . 
னுக்கு வேண்டிய தாதுவும் புஷ்டியடையும் , சரீர நிறத்திற்கு ஒரு 
வித தெளிவும் காந்தியும் உண்டாகும் ; அஜீர்ணமென்பது அப்புரட 
னுக்குண்டாகாது . 10-21 ) . 

கூஷ்மாண்ட லேஹ்யம் : - நீற்றுப்பூசணிக்காய்களை யுடைத்து 
உட்புறத்து விதைகளை விலக்கிவிட்டு , நூறுபலம் கதுப்பை யெடு 
த்து , சிறு துண்டுகளாக நறுக்கி , அதில் இரு மடங்கு ஜலம் சேர்த்து , 
அந்த ஜலம் பாதி சுண்டிப்போகு மளவும் காய்ச்சி , அட்பூசணித் 
துண்டுகளை கனான வஸ்திரத்திகிட்டுப் பிழிந்து , வெயிலில் சிந்து 


ரஸாயனபாக 


அத்தி -8 .] * மத்யம கண்டம் . - 

161 
உலர்த்தி , கத்திமுனையினால் அவற்றை நன்றாகக் கொத்தி , வாயகன்ற 
தாமிர பாத்திரத்தில் சேர்த்து , அதில் எட்டு பலம் நெய் ஊற்றி சிறிது 
வறுக்கவேண்டும் ; பிறகு முன் பிழிந்தெடுத்த பூசுணிச்சாற்றையும் 
இதில் ஊற்றி, நூறு பலம் கற்கண்டையும் சேர்த்து , அனைத்தையும் 
ஒன்றாகப் பக்குவம் செய்யவும் ; அவை நன்கு பக்குவமாய் வரும் ஸம 
யத்தில் திப்பிலி , சுக்கு , ஜீரகம் இவற்றை இரண்டிரண்டு பலமும் , 
கொத்தமல்லி விதை, இலவங்கப்பத்திரி , ஏலம் , மிளகு , இலவங்கப்பட் 
டை இவற்றில் ஒவ்வொன்றையும் அரைப்பலமும் கூட்டி , சூர்ணம் 
செய்து சேர்க்கவேண்டும் ; பிறகு நான்கு பலம் தேன் சேர்த்து , 

நன் . 
றாகக் கிளறிவிடவும் . இது கூஷ்மாண்டாவிலேஹம் 

எனப்படும் . 
அவரவரது ஜீர்ணசக்தித்கேற்றவாறு இந்த லேஹ்பத்தைத் தகுந்த 
அளவில் உட்கொள்ள வேண்டும் . இரக்தபித்தம் , கூடம் , ஜ்வரம் , 
சரீர இளைப்பு, நாவறட்சி , தலைச்சுற்றல், வாந்தி , ச்வா ஸகாஸம் , கூத 
காஸம் இவை தீரும் ; பாலருக்கும் விருத்தருக்குங்கூட இதைக் 
கொடுக்கலாம் . அல்லாமலும் 

மார்புக்குண்டான தளர்ச்சியைப் 
போக்கி , வன்மையையு முண்டுபண்ணும் ; வருஷ்யம் , ப்ருஹ்மணம் , 
பல்யம் என்கிற குணங்களும் இவ்வௌஷதத்திற்குண்டு . 22-28 ) . 

ஸூரண லேஹ்யம் : --கூஷ்மாண்ட லேஹ்யத்திற்குக் கூறிய 
முறைப்படியே காருங்கருணைக்கிழங்கையும் சமைத்து லேஹ்யமாகச் 
செய்யலாம் ; இந்த லேஹ்யம் அர்சஸ் , ஆமவாதம் , அக்னிமாந்த்யம் 
இவற்றைப் போக்கும் . 294 . 

அகஸ்தியஹரீதகீ லேஹ்யம் : - சிறந்த கடுக்காய்கள் நூறு , 
வாற்கோதுமை ஓர் ஆடகம் ", தசமூலம் 2 இருபது பலம் , சித்திர 
மூலம் , யானைத் திப்பிலி , நாயுருவி , கச்சோரம் , காஞ்சொறி , சங்கங் 
குப்பி , கண்டுபாரங்கி , மோடி , சிற்றாமுட்டி , தாமரைக்கிழங்கு இவை 
தனித்தனியே இரண்டிரண்டுபலம் , இவற்றை ஐந்து ஆடகங்கொண்ட 
ஜலத்தில் சேர்த்து , அதிலுள்ள யவதானியம் நன்கு சமையலான 
தாகத் தெரிந்தவுடனே கஷாயத்தை வடிக்கட்டி, கடுக்காய்களை மட் 
டும் எடுத்து விதை நீக்கி மீண்டும் இக்கஷாயத்தில் சேர்த்து , 

1. ஆடகம் ,-4 -வது பக்கத்தில் விவரம் காண்க . 
2. தசமூலம் - 105 பக்கம் பார்க்க . 

11 


நெய் 


162 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -8 


எட்டு பலமும் , நல்லெண்ணெய் எட்டு பலமும் அதிலூற்றி , நூறு பலம் 
வெல்லமும் சேர்த்து பக்குவம் செய்து , லேஹ்யபாகத்தில் இறக்கி 
விடவும் ; அப்பால் அதில் தேன் நாலு பலமும் , திப்பிலியின் சூர்ணம் 
நாலு பலமும் சேர்த்து விடவும் . இந்த லேஹ்யத்துடன் அதிலடங்கிய 
கடுக்காடையும் ஒவ்வொன்று எடுத்து , தினந்தோறும் புஜித்து வர 
லாம் . இதனால் க்ஷயம் , காஸம் , ஜ்வரம் , ச்வாஸம் , விக்கல் , அர்சஸ் , 
அரோசகம் , பீகஸம் , கிரஹணீ இவை நீங்கும் ; தேஹத்தளர்ச்சி , 
மயிர் நரைத்தல் இவைகளுமுண்டாகாவண்ணம் தேஹத்திற்கு வன் 
மையும் , அழகிய நிறமும் இதையுபயோகிப்பதாலேற்படும் ; இந்த 
லேஹ்யம் புருடருக்குச் சிறந்த இரஸாயனமாகும் . பெரும்பாலும் 
ஸர்வரோகங்களையும் நிவ்ருத்தி செய்வதற்காக அகஸ்திய முனிவரால் 
இது செய்யப்பட்டதாம் : -3 ) -37 . 
தடஜாவலேஹம் ; -- நூறு பலம் வெட்பால 

மரப்பட்டையை 
ஒரு த்ரோணம் ஜலத்தில் சேர்த்து நான்கில் 

ஒருபாகம், ஜலம் மிகுந் 
திருக்குமாறு சாய்ச்சி வடிக்கட்டி , முப்பது பலம் வெல்லம் சேர்த்துப் 
பாகுபோல் வருமளவும் கிளறிக்கொண்டே மீண்டும் காய்ச்சவும் ; 
அப்பொழுது இரஸாஞ்ஜனம் , 1 இலவம்பிசின் , த்ரிகடு , திரிபலை , நறு 
விலி , சித்திரமூலம் , வட்டத்திருப்பி , பில்வம் , வெட்பாலரிசி , வசம்பு , 
சேராங்கொட்டை , அதிவிடயம், வாய்விடங்கம் , முள்ளங்கி இவற்றை 
ஒவ்வொரு பலமெடுத்து சூர்ணம் செய்து , மேற்கூறிய அவலே 
ஹத்தில் சேர்த்து , அத்துடன் நான்குபலம் நெய்டையும் ஊற்றி பக்கு 
வம் செய்து இறக்கிவிடவும் ; அப்பால் சிறிது ஆறியவுடனே 

நான்கு 
பலம் தேன் சேர்த்துக் கலந்து விடவும் ; இந்த லேஹ்பத்தை உட் 
கொள்வதால் ஸகலவித அர்சோரோகங்களும் சீக்கிரத்தில் நிவ்ருத்தி 
யாகும் ; அர்சஸ்ஸாலுண்டாகிற இதர ரோகங்களும் , அதிஸரம் , அரோ 
சகம் , கிரஹணீ , பாண்டுரோகம் , இரக்தப்பித்தம் , காமாலை , அம்லபித் 
தம் , சோதையென்னும் சோகை , சரீர இளைப்பு , சீதபேதி இவைக் 
ளும் தீரும் . இதற்கு அனுபானமாக நெய், மோர் , பால், தயிர் 
இவற்றையாவது, நெய் ஜலம் இவ்விரண்டையுமாவது உபயோகிக்க 
லாம் . உட்கொண்ட ஒளஷதம் நன்கு ஜீர்ணமான தும் சரீரம் நன் 

1. இரஸாஜஞ்கம் : -116 - ம் பக்கம் டிப்பணியைப் பார்க்க , 


அத்தி -9 . ] மத்யம கண்டம் . 

163 . 
றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளை உசிதப்படி . புஜித்துவர 
வேண்டும் . 38-44 ) . 

தடஜாவலேஹம் , இரண்டாவது : -- வெட்பால மரத்தின் நூறு 
- பலங்கொண்ட பசுமையான பட்டையை ஒரு த்ரோணம் ஜலத்தில் , 
சேர்த்துக் காய்ச்சவும் ; அக்கஷாயம் நான்கில் ஒரு பாகமாகக் காய்ந்த 
தும் வடிக்கட்டி , பிறகு தொட்டாற்சுணங்கி , காட்டாத்திப்பூ , பில்வப் 
பட்டை , வட்டத்திருப்பி , இலவம்பிசின் , கோரைக்கிழங்கு , அதிவிட 
யம் இவற்றை ஒவ்வொரு பலமெடுத்து சூர்ணம் செய்து , அக்காஷயத் 
தில் சேர்த்து , மறுபடியும் கரண்டியில் குழம்பாகப்பற்றிக்கொள்ளும் 
வரையில் பக்குவம் செய்பவேண்டும் . இந்த அவலேஹத்தை , ஜலத் 
துடனாவது , ஆட்டுப்பாலுடனாவது , 

பாலேட்டோடாவது 

உட் 
கொள்ள , பற்பல நிறமானதும் வேதனையுண்டு பண்ணுவதுமான 

அதிஸாரங்களும் , ரக்தப்ரதரமென்னும் பெரும்பாடும் ,, 
ஸகலவித அர்சோரோகக்களும் , சீதபேதியும் தீரும். 45-48 ) . 


மையான 


ஒன்பதாவது அத்தியாயம் . 


ஸ்நேஹ கல்பனை 1 
ஸ்நேஹபாகத்திற்கு ஸாமான்ய விதி : - க்ருதமாவது 2 தைல 
- மாவது பக்குவம் செய்யப்படவேண்டுமானால் , அதில் சேர்க்கப்படும் 
கல்கத்திரவ்யங்களினும் 3 க்ருதம் அல்லது தைலத்தை நான்கு மடக் 
கும் , தைலம் அல்லது க்ருதத்தினும் ஜலத்தை நான்கு மடங்கும் சேர் 
த்து பக்குவம் செய்யவேண்டும் ; இத்தைலத்தை அல்லது க்ருதத்தை 
ஒரு பலம் பரிமாணத்தில் பொதுவாக 

உட்கொள்ளலாம் ; அல்லது 
1. ஸ்நேஹம் -- நெய் , தைலம் முதலிய எண்ணெய்ப்பொருட் 
- களின் பொதுப் பெயர் . 

2. க்ருதம் : -- நெய் . 

3. கல்கம் :-க்ருதம் , தைலம் முதலியவற்றைக் கஷாயாதிகளில் 
பக்குவம் செய்கையில் , அவற்றின் குணத்தை அதிகப்படுத்துவதற் 
-காகத் தைலா திகளில் சூர்ணமாகவோ அல்லது ஈரமாகவே இடித்தோ 
சேர்க்கப்படும் வஸ்துக்களின் கூட்டு , 


164 

சார்ங்கதா ஸ்ம்ஹிதை. 
கஷாயத்திலிடவேண்டிய ஔஷதச்சரக்குகள் 

ஒரு பங்கானால் , 

, 
அதற்கு நாலு பங்கு ஜலம் சேர்த்து , நாலில் ஒரு பங்காகக்காய்ச்சி , அக் 
ஷாயத்தைக்கொண்டும் ஸ்நேஹங்களைப் பக்குவம் செய்பலாம் . 1,2 . 

ஸ்நேஹபாகதிதில் விசேஷ விதிகள் : -- கஷாயமிடக்கூடிய 
சரக்குகள் , அவற்றின் தன்மைகளைப்பற்றி மிருது பதார்த்தங்கள் , 
கடின பதார்த்தங்கள் , அதிகடின பதார்த்தங்கள் , மத்திம பதார்த்தங் 
கள் என்று நாலுவிதமாகப் பகுக்கப்பட்டுள் . அவற்றுள் மிருதுவான 
பதார்த்தங்களிடவேண்டிய கஷாயத்தில் அப்பதார்த்தங்களினும் ஜலம் 
நாலுபங்கும் , கடின பதார்த்தங்களுக்கு எட்டு பங்கு ஜலமும் , 
கடினபதார்த்தங்களுக்குப் பதினாறுபங்கு ஜலமும் சேர்க்கப்பட வேண் 
டும் ; மிருதுவுமல்லாமல் கடினமுமாகாத மத்திமமான வஸ்துக்களுக் 
கும் எட்டு மடங்கு ஜலந்தான் சேர்க்கவேண்டும் . கஷாயத்தில் சேர்க்க 
வேண்டிய வஸ்துக்கள் கால் பலம் முதல் ஒரு பலத்திற்கு மேற்படர்த 
வையாயிருந்தால் , ஜலத்தை அவற்றிற்குப் பதினாறு மடங்காகச் சேர்க்க 
வேண்டும் ; ஒரு பலத்திற்கு மேல் நாலு பலத்திற்கு மேற்படாமலிருக் 
தால் எட்டு பங்கு ஜலமும் , ஒரு பிரஸ்த்தம் முதல் ஒரு காரீவரையில்!, 
நாலுபங்கு ஜலமும் சேர்க்கவேண்டும் . கேவலம் 

ஜலத்தைக்கொண் 
டோ , வாதங்களைக்கொண்டோ, ஸ்வரஸங்களைக்கொண்டோ ஸ்கே 
ஹம் பக்குவம் செய்ய வேண்டுமென்று கூறப்படுமிடத்து , அவற்றில் 
கல்கத்தை முறையே ஸ்நேஹத்தினும் நாலிலொரு பங்கு , ஆறி 
லொரு பங்கு , எட்டிலொருபங்கு இவ்வாறாகச் சேர்க்கவேண்டும் . எந்த 
ஸ்நேஹபாகத்தில் தயிர் , பால் , மாம்ஸாஸம் , மோர் இவற்றில் 
னும் சேர்க்கப்படுகிறதோ அதில் கல்கத்தை ஸ்நேஹத்தினும் எட்டில் 
ஒரு பங்காகச் சேர்க்கவும் ; இவ்வாறு பால் முதலியவற்றாலேயே - பக் 
குவம் பண்ணப்படும் ஸ்நேஹங்களில் கல்க பதார்த்தங்கள் நன்கு பக் 

1 , காரீ : -- நாலாயிரத்துத் தொண்ணூற்றாறு பலம் . ( நாலு 
பலங்களுக்கு மேற்பட்டு ஒரு பிரஸ்த்தத்திற்கு அதிகப்படாத கஷாயத் 
திரவ்யங்களுக்கு எவ்வளவு ஜலம் சேர்த்து பக்குவம் செய்ய வேண்டு 
மென்பது கூறப்படாவிடினும் , இதற்குக் கீழ் 4 மடங்கும் , இதற்கு 
மேல் 8 - மடங்கும் ஜலம் சேர்க்க வேண்டுமென்று குறிக்கப்பட்டிருப் 
பதை நோக்கி , இவற்றிற்கு மத்திமமாக 6 - பங்கு ஜலம் சேர்க்க வேண்டு. 
மென்பது கருத்தாம் .) 


அத்தி - 9 ] மத்யம கண்டம் . 

165 
குவமாவதற்காக நாலு பங்கு ஜலமும் சேர்க்கப்படுவது அவசியம் . எந்த 
ஸ்நேஹங்களை ஐந்துவி தங்களுக்குக் குறையாத திரவபதார்த்தங்கள் 
சேர்த்து டக்குவம் பண்ணவேண்டுமென்று கூறப்படுகிறதோ, அவற் 
றில் ஒவ்வொரு திரவபதார்த்தத்தையும் ஸ்நேஹத்திற்கு ஸமான அள 
வில் சேர்க்கவேண்டும்; திரவபதார்த்தங்கள் ஐந்துவிதங்களுக்குக் குறை 
வாக இருந்தால் , அவற்றை ஸ்நேஹத்தினும் நாலு மடங்காகச் சேர்க்க 
லாம் . ஜலம் குறிப்பிடப்படாமல் வேறு திரவபதார்த்தத்தால் ஒரு 
-ஸ்நேஹம் பக்குவம் பண்ணப்படுமாறு கூறியிருந்தால் ஸ்நேஹம் நன்கு 
பக்குவமாவற்காக அதில் நாலு மடங்கு ஜலத்தைச் சேர்ப்பதுடன் , கல் 
கத்தையும் ஜலம் விட்டுப் பிசைந்து உபயோகிக்க வேண்டும் . ஒரு 
ஸ்நேஹபாகத்திற்கு க்வாதம் மாத்திரம் இன்ன சரக்குகளால் பக்குவம் 
செய்யப்படவேண்டுமென்று கூறி , கல்கம் முதலியது கூறப்படாமலிருக் 
தால் , அதில் க்வாதத்திற்கு உபயோகித்த வஸ்துக்களையே கல்கமாகவும் 
சேர்க்கவேண்டும் . கல்கமே சேர்க்காமல் ஸ்நேஹபாகம் செய்வதானால் , 
அந்த ஸ்நேஹத்தை ஸ்வரஸம் முதலிய ஏதேனும் திரவபதார்த்தத்தில் 
தனியாகப் பக்குவம் செய்யவேண்டும் ; ஆனால் ஏதேனும் திரவபதார்த் 
தத்தால் மட்டும் பக்குவம் பண்ணப்படும் அவ்வித ஸ்நேஹபாகத்தில் 
ஏதாவது புஷ்பவகைகளையே கல்கமாக உபயோகிக்கவேண்டியிருந்தால் , 
அப்பொழுது அந்த ஸ்நேஹத்தில் நாலுபங்கு ஜலமும் சேர்த்து பக்கு 
வம் பண்ணவேண்டும் ; அவ்வாறு ஸ்நேஹங்களில் புஷ்பகல்கம் சேர்க்க 
வேண்டுமானால் , அக்கல்கத்தை ஸ்நேஹத்தினும் எட்டில் ஒரு பங்காகச் 
சேர்க்கவும் . 3-11 ) . 

ஸ்நேஹம் பக்குவமானதின் அறிகுறிகள்:-ஸ்நேஹத்திலிட்ட 
கல்கத்தில் சிறிதளவு எடுத்து விரல்களால் உருட்டினால் அக்கல்கம் 
திரிபோல் உருண்டுவரும் ; அதை அக்னியிலிட்டால் சுடர் சுடரென் 
கிற சப்தமிராது ; ஸ்நேஹங்கள் பக்குவமாய் விட்டதற்கு இவை 
பொதுக்குறிகளாம் ; மேலும் அதில் சேர்க்கப்பட்டுள்ள ஸ்நேஹம் , கல் 
கத்திரவ்யங்கள் இவற்றிற்கு இயற்கையான மணம் , நிறம் , சுவை 
இவைகளும் ஸ்நேஹம் நன்கு பக்குவமான ஸமயத்தில் வெளிப்படை 
யாகத் தெரியவரும் . ஆனால் தைலபாகத்தில் நன்கு பக்குவமாகிற 
ஸமயத்தில் நுரையுண்டாய் தைலத்திற்கு வாஸனை முதலியது தோன் 
றும் ; க்ருதபாகத்தில் பக்குவமான ஸமயத்தில் நுரைகளுண்டாய் , 


166 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி 9. 
பிறகு அவை அடங்கி க்ருதம் தெளிவாகவும் வாஸனை முதலிய துடைய 
தாகவும் காணப்படும் . 12-139 . 

மூன்றுவிதமான ஸ்நேஹபாகம் : -- ஸ்நேஹபாகம் மிருது , மத்தி 
மம் , கடினம் என மூன்று வகைப்படும் . அவற்றுள் சிறிது கஷாய 
முதலியவற்றின் இரஸத்துடன் கூடிய கல்கமுடையதான ஸ்நேஹ 
பாகம் மிருதுபாகமென்றும் , இரஸமேயில்லாமல் சிறிது மெதுவாயுள்ள 
கல்கத்துடன் கூடிய ஸ்நேஹபாகம் மத்திமா கமென்றும், சிறிது உரப் 
பான கல்கமுள்ள ஸ்நேஹபாகம் கடினபாகமென்றும் கூறப்படும் . 
14--15 ) . 

உபயோகிக்கத்தகாத ஸ்நேஹபாகங்கள் : - தக்த்தபாகமென் 
றும் , ஆமபாகமென்றும் ஒளஷதமாக உபயோகிக்கத்தகாத இரண்டு வித 
ஸ்நேஹபாகங்களுண்டு ; கடினபாகத்திற்கு மேல் முறியுந்தன்மை 
யடைந்தால் அது தக்த்தபாகம் என்றும் , மிருது பாகத்திற்கும் குறை 
வான பாகம் ஆம்பாகம் என்றும் கருதப்படும் . இவற்றுள் தக்த்தபாக 
மடைந்த ஸ்நேஹம் தாபத்தையுண்டாக்குவதுடன் , பெரும்பாலும் பய 
னற்றதாகவுமிருக்கும் ; ஆமபாகமான ஸ்நேஹம் வீர்யமற்றதாகவும் , 
குருகுணமுள்ள தாகவும், 

அக்னிமாந்த்யமுண்டுபண்ணக் 
கூடியதாகவுமிருக்கும் . 16 ) . 

பாகபேதத்தினால் உபயோக பேதம் : -- முற்கூறிய மூன்றுவித 
ஸ்நேஹபாகங்களுள் மிருதுபாகமாகச் செய்த ஸ்நேஹம் நஸ்யகர்மத்தி 
லும் , மத்திமபாகமான ஸ்நேஹம் ஸகலவிதமான சிகித்ஸைகளிலும் , 
கடினபாகமான ஸ்நேஹம் அப்யங்கத்திலு முபயோகமாகும் ; ரோகம் 
முதலியவற்றின் நிலைமைக்கேற்றவாறு இவற்றில் எது எவருக்கு ஏற்ற 
தென்று வைத்தியர் நிச்சயித்துக்கொள்ள வேண்டும் . 171 . 

ஸ்நேஹங்கள் பழகவேண்டும் .-- க்ருதம் , தைலம் , லேஹ்டம் 
முதலானவற்றை ஒரு தினத்திலேயே பக்குவம் செய்து உபயோகித்து 
விடக்கூடாது ; இவற்றைச் சில நாள் பழகவைத்து உபயோகித்தால் 
விசேஷ குணங்களைத் தரும் . 183 . 

க்ருதங்கள் : 
பிப்பல்யாதி கீருதம் : - திப்பிலி, மோடி , சவியம் , சித்திரமூலம் , 
சுக்கு , இந்துப்பு இவற்றில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம் சேர்த்து 


ஆகவே 


அத்தி -9 . ) 


மத்யம கண்டம் . 


167 


ஒரு பிரஸ்த்தம் நெய்யை அதற்கு நாலு பங்கு பாலில் கலந்து பக்குவம் 
செய்யவும் ; இந்த க்ருதம் ப்லீஹரோகங்கள் , விஷமஜ்வரங்கள் , அக்னி 
மாந்த்யம் , அரோசகம் இவற்றைப் போக்கும் . 19-20 ) . 

சாங்கேரி கீருதம் : - திப்பிலி , மோடி , சித்திரமூலம், யானைத்திப் 
பிலி , நெரிஞ்சில் , சுக்கு , கொத்தமல்லி விதை , வட்டத்திருப்பி, பில்வ 
வேர்ப்பட்டை , குராசானியே: மம் இவற்றை ஒவ்வொரு பலம் இடித் 
துச் சேர்த்து , அறுபத்திளலுபலம் நெய் ஊற்றி, நெய்க்கு நாலுமடங்கு 
புளியாரையின் ஸ்வரஸத்தையும் , 57 லுமடங்கு தயிரையும் சேர்த்து , 
சிறுகச் சிறுக க்ருதத்தைப் பக்குவம் செய்யவேண்டும் ; இது ‘ சாங் 
கேரீ க்ருதம் எனப்படுகிறது . இந்த க்ருதம் கபவாதங்கள் , கிரஹ 
ணீரோகம் , அசஸ் , வயிற்றுப் பொருமல் , குதம் நெகிழுதல் , மூத்ர 
க்ருச்சிரம் , சீதபேதி இவற்றைப் போக்குவதில் வெகு சிறந்த ஒளஷ 
தம் . 21 --- 241 . 

மஸூராதி கீருதம் : - நூறு பலம் சிறு கடலையை ஒரு த்ரோண 
பரிமாணங்கொண்ட ஜலத்தில் சேர்த்து , நாலில் ஒருபங்கு கஷாயமாகக் 
காய்ச்சி , பில்லவேர் எட்டு பலமும் , நெய் பதினாறு பலமும் சேர்த்து 
பக்குவம் செய்யவும் ; இது ஸகலவிதமான அதிஸாரங்கள் , கிரஹணீ, 
சீதபேதி இவற்றைப் போக்கும் . 25-64 . 

காமதேவ கிருதம் : - அமுக்கிறாங்கிழங்கு நூறு பலம், நெரிஞ்சில் 
ஐம்பது பலம் , சிற்றாமுட்டி , சீந்திற்கொடி , சிறுமல்லி , நிலப்பனங் 
கிழங்கு , தண்ணீர்விட்டாங் கிழங்கு , சாறடை , அரசம்பட்டை , சுக்கு , 
குமிழம்பழம் . தாமரைக்கிழங்கு , உளுந்து இவை ஒவ்வொன்றும் பத்து 
பலம் , இவற்றை நான்கு த்ரோணம் ஜலத்தில் சேர்த்து , நாலில் ஒரு 
பங்காக வற்றக் காய்ச்சி , அதில் ஜீவநீயகணம் 1 , கோஷ்டம் , அல்லிக் 
கிழங்கு , செஞ்சந்தனம் , இலவங்கப்பத்திரி , திப்பிலி , திராக்ஷை , காஞ் 
சொறிக்காய் , கருநெய்தல் , சிறுநாகப்பூ , நாட்டு நன்னாரி , சீமை நன்னாரி , 
சிற்றாமுட்டி , பேராமுட்டி , இவற்றைத் தனித்தனியே கால் பலம் 
இடித்து , இரண்டு பலம் சர்க்கரையும் கூட்டி , நாமக் கரும்பின் சாற் 
றில் ஓர் ஆடகமும் , நெய் ஓர் ஆடகமும் சேர்த்து , சிறுகத் தீயிட்டு பக்கு 
வம் செய்யவேண்டும் . இந்த க்ருதம் இரத்தபித்தம் , உரசுதம் , ஹலீ 

1. ஜீவநீயகணம்: - 134- வது பக்கம் பார்க்க . 


( அத்தி - 9 . 


168 

சார்ங்கதர ஸம்ஹிதை. 
மகம் , பாண்டு , ஸ்வரபேதம் , வாதரக்தம் , மூத்திர கருச்சிரப் , பார்ச்வ 
சூலை, காமாலை , சுக்ரம் க்ஷணித்தல் , மாரெரிவு , சரீரமெலிவு , ஓஜஸ் 
க்ஷயித்தல் இவற்றைப் போக்கும் ; கருத்தரிக்காத ஸ்திரீகளுக்கு கருப் 
பம் தரிக்கும் சக்திபையும் , புருடருக்கு சுக்லத்தையும் உண்டு பண்ணும் ; 
இருதயத்துக்கும் மற்ற அங்கங்களுக்கும் பலத்தை விருத்திபண்ணும் 
சிறந்த இரஸாயனம் ; காமதேவக்ருதம் ” என்று இதன் பெயர் . 
27-35 . 

த்ரிபலாதி க்ருதம் : -- த்ரிபலை, மஞ்சள் , மரமஞ்சள் , தக்கோலம் , 
நாட்டு நன்னாரி , சீமை நன்னாரி , ஞாழல் , சிறு மல்லிகை , பெருமல் 
லிகை , தேவதாரு , ஏலவாலுகமென்கிற கந்தத்திரவ்யம் , கிரந்திதகரம் , 
தும்மட்டி , நேபாளம் , மாதளை , நாககேஸரம் , கருநெய்தல் , ஏலம் , 
மஞ்ஜிஷ்டி, வாய்விடங்கம் , கோஷ்டம் , அல்லிக் கிழங்கு , இலவங்கம் , 
சந்தனம் , தாளிச்சபத்திரி , கண்டங்கத்திரி இவற்றில் ஒவ்வொன்றிலும் 
கால் பலம் இடித்துச் சேர்த்து , இவை யனைத்துக்கும் நாலு மட 

மடங்கு 
ஜலம் சேர்த்து , கஷாயமாகப் பக்குவம் செய்து , ஒரு பிரஸ்த்தம் 
நெய்யை அதில் சேர்த்துக் காய்ச்ச வேண்டும் . இந்த க்ருதத்தை அபஸ் 
மாரம் , ஜ்வரம் , க்ஷயம் , உன்மாதம் , வாதரக்த்தம் , காஸம் , அக்னி மாந்த் 
யம், பிரதிச்யாயம் , இடுப்புவலி , த்ருதீயகஜ்வரம் , சாதுர்த்திக ஜ்வரம் , 
மூத்திர க்ருச்சிரம் , விஸர்ப்பம் , சொறி , சிரங்குகள் , பாண்டுரோகம் , 
ஸ்த்தாவர ஜங்கமவிஷங்களாலுண்டாகும் தீங்குகள் , பிரமேஹ ரோகம் 
கள் இவற்றில் உபயோகிக்கலாம் ; ஸ்திரீகளுக்கு மலட்டுத் தன்மை 
யைப் போக்கவும் , பூதங்கள் , யக்ஷர்கள் , இராக்ஷஸர் இவற்றா லுண்டா 
கும் சங்கைகளை அகற்றவும் ஏற்றதாகும் . 36-41 . 

அம்ருதாதி க்ருதம் : - சீந்திற்கொடியைக் கஷாயமிட்டு , அக்கஷா 
யத்தில் அக்கொடியையே சூர்ணம் செய்து கல்கமாகச் சேர்த்து , 
பாலூற்றி , நெய்யையும் சேர்த்து பக்குவம் செய்யலாம் . இந்த க்ருதம் 
வாதரக்தத்தை சீக்கிரத்தில் போக்கும் ; மிகவும் முதிர்ந்து போன 
குஷ்டத்தையும் சமனம் செய்யும் . 42 . 

மஹாதிக்தக க்ருதம் ; -- ஏழிலம்பாலை , அதிவிடயம் , கொன்றை , 
கடுகரோகிணீ , வட்டத்திருப்பி , கோரைக்கிழங்கு , வெட்டிவேர் , த்ரி 
பலை , பர்ப்பாடகம் , பேய்ப்புடல் , வேம்பு , மஞ்ஜிஷ்டி, திப்பிலி , அல் 


வாய் 


அத்தி - 9 ) மத்யம கண்டம் . 

169 
லிக்கிழங்கு , கிச்சிலிக்கிழங்கு , சந்தனம் , காஞ்சொறி , தும்மட்டி , பேய்த் 
தும்மட்டி , மஞ்சள் , மரமஞ்சள் , சீந்தில் , நாட்டு நன்னாரி , சீமை நன் 
னாரி , பெருங்குரும்பை , ஆடாதோடை , தண்ணீர்விட்டாங்கிழங்கு , 
-கழற்சிக்காய் , வாலுளுவை , அதிமதுரம் , நிலவேம்பு இவை ஒவ்வொன் 
றும் கால்பலமெடை , நெய் இவையனைத்தினும் நாலு பங்கு , நெல்லிக் 
கனியின் ஸ்வரஸம் நெய்யைக்காட்டிலும் இரண்டு மடங்கு , ஜலம் 
எட்டு பங்கு ; இவ்விதமாக மேற்படி வஸ்துக்களைச் சேர்த்து க்ருதம் 
பக்குவம் செய்யவேண்டும் . இதை வாதரக்த்தம் , குஷ்டம் , இரத்த 
பித்தம் , இரத்தார்சஸ் , - பாண்டுரோகம் , இருதயரோகம் , குன்மம் , 
விஸர்ப்பம் , பெரும்பாடு , கண்டமாலை , க்ஷத்ரரோகங்கள் , ஜ்வரங்கள் 
இப்பிணிகளிலு யோகிக்கலாம் . இதற்கு மஹா திக்தக க்ருதம் 
எனப் பெயர். 43- 48 . 

காஸிஸாதி க்ருதம் : -- அன்னபேதி , மஞ்சள் , மரமஞ்சள் , கோ 
ரைக்கிழங்கு , தாளகம் , மனச்சிலை , கம்பில்லகம் , கந்தகம் ,, 
விடங்கம் , குங்கிலியம் , தேன் மெழுகு , வெண்கடுகு , இரஸாஞ்ஜனம் , 
ஹிந்து ரம் , கருங்காலி , வேப்பிலை , புங்கையிலை , நன்னாரி , வசம்பு , மஞ் 
ஜிஷ்டி , அதிமதுரம் , ஜடாமாம்ஸீ , காட்டுவாகை , வெள்ளிலோத்தி , 
அல்லிக்கிழங்கு , கடுக்காய் , தகரவிதை இவற்றில் ஒவ்வொன்றிலும் 
--கால் பலம் எடுதது சூர்ணம் செய்து , அச்சூர்ணத்தை ஒரு தாமிர பாத் 
திரத்திலிட்டு , முப்பது பலம் நெய் சேர்த்து, 

நாள் 
வைத்திருக்கவும் . இந்த க்ருதத்தை குஷ்டம் , தத்ரு என்னும் படை , 
" சொறி சிரங்குகள் , சூகதோஷங்கள் , விஸர்ப்பம் , வாதரக்த்தத்தினா 
லுண்டாகும் விஸ்போடமென்னும் கொப்புளம் , மண்டை வெடிப்பு , 
உபதப்சம் , காடீவ்ரணம் , கெட்டுப்போன இதர விரணங்கள் , வீக்கம் , 
பகந்தரம் , லூதா என்னும் சிலந்தியினாலுண்டாகும் விரண விசேஷங் 
கள் , இவற்றைப் போக்குவதற்கு உபயோகித்துக்கொள்ளலாம் ; இது 
விரணங்களிலுண்டான தோஷங்களையகற்றி அவற்றை சீக்கிரம் 
ஆறவும் செய்யும் ; பிறகு சர்மத்திற்கு நல்ல நிறத்தையும் 

உணடுபண் 
ணும் , 49-55 . 

1. இங்கு கூறப்பட்டுள்ள தாளகம் முதலியதை சுத்தி செய்து 
சேர்க்கவேண்டும் தாளகம் , மனச்சிலை முதலிய தாதுப்பொருட்களின் 
சுத்திமுறை முதலியவைகளைப்பற்றிய விவரங்களை இதே கண்டத்தில் 
11 - வது அத்தியாயத்திற் காண்க . 


வெயிலில் ஏழு 


170 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி -.9 


ஜாத்யாதி க்ருதம் : - ஜாதிக்காய் , வேம்பு , பேய்ப்புடல் , மஞ்சள் , 
மரமஞ்ள் , கடுகரோகிணீ , மஞ்ஜிஷ்டி, அதிமதுரம் , தேன்மெழுகு, 
புங்கை , வெட்டி வேர் , நன்னாரி , மயில் துத்தம் இவற்றைப் பொடித்து 
நெய்யிற் கலக்கி , அக்னியிலேற்றி பக்குவம் செய்யவும் . மர்ம ஸ்த்தா 
னங்களை ஆச்ரயித்துண்டாகுபவையும் , துர்மீரைப் பெருக்குபவை 
யும் , வெகு ஆழமாக வியாபித்திருப்பவையும் , மிக வலியுண்டுபண்ணும் 
வையுமான விரணங்கள் யாவும் இந்த க்ருதத்தைப் பூசுவதால் 

அறி 
விடும் . 56-571 . 

பிந்து கீருதம் : -சித்திரமூலம் , சங்கங்குப்பி , கடுக்காய் , கம்பில் 
லம் , கருஞ்சிவதை, வெண் சிவதை, கடற்பாலை , கொன்றை , வாளம் , 
பீர்க்கு , தேவதாளீ, அவுரி , வெண்காக்கணம் , பொன்னாலங்காய் , 
மோடி , வாய்விடங்கம் , கடுகரோகுணீ , பிரம்மதண்டு இவற்றில் கால் 
கால் பலம் பொடித்தெடுத்து , எருக்கம்பால் இரண்டு பலம் , 

கள்ளிப் 
பால் ஆறு பலம் , நெய் பதினாறு பலம் சேர்த்து பக்குவம் செய்யவும் . 
இந்த நெய்யை ஒவ்வொரு பலமாக உபயோகிக்க குன்மம் , குஷ்டம் , 
சூலம் , உதாவர்த்தம் , வீக்கம் , வயிற்றுப்பொருமல் , பகந்தரம் , எட்டு 
வித உதரரோகங்கள் இவை நிவ்ருத்தியாகும் ; பசும்பால் , ஒட்டைப் 
பால் , கொள்ளுக்கஷாயம் , உஷ்ணஜலம் இவற்றுள் ஏதேனுமொன் 
றை மேற்படி க்ருதத்திற்கு அனுபானமாக உபயோகிக்கலாம் ; இதில் 
ஒவ்வொரு பிந்து உட்கொள்கையிலும் ஒவ்வொரு முறை விரேசன 
மாகும் . பிந்து க்ருதமெனப்படும் இவ்வௌஷதத்தை 15.1 பியில் தட 
வினாலும் பேதியாகும் , 58-63 .. 

த்ரிபலாக்ருதம் , இரண்டாவது : - த்ரிபலையின் கஷாயம் , 
தோடையின் ஸ்வரஸம் , கரிசிலாங்கண்ணிச்சாறு , ஆட்டுப்பால் , நெய் 
இவை ஒவ்வோரு பிரஸ்த்தம் சேர்த்து , அதில் த்ரிபலை , திப்பிலி , 
திராக்ஷை , சந்தனம் , இந்து பு , சிற்றாமுட்டி , காகோலீ , 

க்ஷரகா 
கோலீ , மேத , மஹாமேதா, மிளகு , சுக்கு , சர்க்கரை , 

, 
மரை , செந்தாமரை , சாறடை , மஞ்சள் , மரமஞ்சள் , அதிமதுரம் ஒவ் 
வொன்றையும் கால் பலம் எடை இடித்து கல்கமாசச் சேர்த்து பக்கு 
வம் செய்யவும் . இதை யுடயோகித்தால் இரவில் கண்தெரியாமை , 
நகுலாந் த்யம் , சொறி சிரங்கு , பில்லம் , கண்ணில் நீர்வடிதல் , படலம் , 


வெண் தா 


அத்தி -9) 


மத்யம கண்டம் 


171 


திமிரம் , அஜகம் 1 முதலான கொடிய நேத்திர ரோகங்களும் நீங்கும் ; 
இந்த க்ருதம் பானம் செய்வதற்கும் , நஸ்யமிடுவதற்கும் மிகவும் உப 
யோகமானது . 64-69 . 

கௌராதி கீருதம் : -மஞ்சள் , மரமஞ்சள் , சிற்றாமல்லி , மருளங் 
கிழங்கு , நன்னாரி , வெண்சந்தனம் , செஞ்சந்தனம் , சீந்தில் , அதிமது 
ரம் , அல்லிக்கிழங்கு , நாககேஸாம் , தாமரை , நெய்தல் , வெட்டிவேர் , 
மேதா, த்ரிபலை , பஞ்சவல்கலங்கள் 2 இவற்றைச் சூர்ணம் செய்து , 
ஒவ்வொன்றிலும் கால்பலமெடையெடுத்து , 

ஒரு பிரஸ்த்தம் நெய் 
யைப் பக்குவம் செய்யவும் . இதை யுபயோகிப்பதால் விஸர்ப்பரோகம் , 
லூ தாயென்னும் சிலந்தி விரணம் , கொப்புளங்கள் , விஷப்பற்றுகள் , 
குளவி கொட்டுவதாலுண்டாகும் விரணங்கள் முதலியவை தீரும் . 
இது கௌராதி க்ருதம் எனப்படும் . 70-72 . 

பலாதி கிருதம் : -சிற்றாமுட்டி , அதிமதுரம் , சிற்றரத்தை , தச 
மூலம் , திரிபலை இவற்றில் இரண்டிரண்டு பலமெடுத்து , ஒரு த்ரோண 
ஜலத்தில் சேர்த்து, மயிலின் இறகுகள் , பித்தம், குடல், கல்லீரல் , 
கால்கள் , மூக்கு இவற்றை விலக்கி மற்ற உடல்களையும் அதில் சேர் 
த்து , நாலில் ஒரு பங்காகக் காய்ச்சி , ஸமபாகம் பால் சேர்த்து , ஒரு படி 
நெய்யையும் , ஜீவநீயகண வஸ்துக்களைத் தனித்தனியே கால் பலம் 
கல்கமாகவும் சேர்த்து பக்குவம் செய்யவும் . இந்த க்ருதம் தலைநோய் , 
மந்யாஸ்தம்பம் , இடுப்புவலி , அர்திதம் , காது நாசி நேத்திரம் நாக்கு 
தொண்டை இவற்றிலுண்டாகும் நோய்கள் 

முதலானவைகளைப் 
போக்கும் ; இந்த க்ருதம் பருகுவதற்சம் , ஈஸ்யமிடுவதற்கும் அப்யங் 
கத்திற்கும் , காதிலிடுவதற்கும் 

உபயோகிக்கக்கூடியது . 

ஹேமந் 
தருது , சிசிரருது , வஸந்தருது இவ்வித சீதகாலங்களிலும் உபயோ 
கிக்கத்தகுந்தது . 73-76 ) . 

பல்க்ருதம் - த்ரிபலை , அதிமதுரம் , கோஷ்டம் , மஞ்சள் , மரமஞ் 
சள் , கடுகரோகிணீ , வாய்விடங்கம் , திப்பிலி , கோரைக்கிழங்கு , தும் 

1. நகுலாந் த்யம் முதல் அஜகம் வரையிலுமுள்ள ரோகங் 
களின் விவரங்களைப்பற்றி 76 - ம் பக்கம் முதல் 81 - ம் பக்கம் வரையிலு 
முள்ள நேத்திரரோக வகைகளைப் பார்க்க . 

2. ஆல் , அத்தி , அரசு, பூவரசு , கல்லால் இவற்றின் பட்டைகள் 
பஞ்சவல்கலம் எனப்படும் . 


* 172 சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி -9 
மட்டி , சிறுதேக்கு , வசம்பு , மேதா , மஹாமேதா, காகோலீ , 

க்ஷரகா 
கோலீ , நாட்டு நன்னாரி , சீமை நன்னாரி , ஞாழல் , சதகுப்பை , காயம் , 
சிற்றரத்தை , வெண்சந்தனம் , இரத்தசந்தனம் , இலவங்கம் , மூங்கி 
லுப்பு , தாமரை , சர்க்கரை , ஓமம் , வாளம் , கண்டங்கத்திரி வேர் இவற் 
றைப் பொடித்து கல்கமாகச் செய்து , உயிருடனுள்ள கன்றுக்குட்டி 
யுடன் கூடியதும் ஒரே நிறமான துமான பசுவின் பாலினின்றுமெடுத்த 
நெய்யில் ஒரு பிரஸ்த்த பரிமாணமும் , அதற்கு நாலு மடங்கு பாலும் 

மட்பாத்திரத்திலாவது தாமிர பாத்திலாவது சேர்த்து , 
*நல்ல திதியில் , புஷ்யக்ஷேத்திரத்துடன் கூடிய சுபதினத்தில் , காட்டு , 
வறட்டிகளைக்கொண்டு தீயிட்டெரிக்கவேண்டும் . அப்பால் நல்ல 
தினத்தில் இதை உட்கொண்டால் புருஷருக்கும் ஸ்த்ரீகளுக்கும் 
தாதுபுஷ்டியுண்டாகும் ; மலட்டுத்தனமும் நிவ்ருத்தியாகும் ; மதியும் 
மேன்மையடையும் ; அடிக்கடி அற்பாயுளான குழந்தைகளைப் பெறு 
பவள் இவ்வௌஷதத்தை யுட்கொண்டால் சதாயுஸ்ஸாக ஜீவிக்கக் 
கூடியவனும் மிக மேதா வியுமான புத்திரனைப் பெறுவள் ; பரத்வாஜ 
முனிவரால் மொழிப்பட்ட இந்த க்ருதமானது பலருக்தம் என்று 
வழங்கப்படும் . 77 -- 843. 

வ்ருஷாதி க்ருதம் : - ஆடாதோடை , வேம்பு , சீந்தில் , கண்டங் 
கத்திரி , பேய்ப்புடல் இவற்றைக் கஷாயமிட்டு வடிக்கட்டி , 

நெய் 
சேர்த்து , மேற்கூறிய கஷாய சரக்குகளையே கல்கமாகவும் சேர்த்து 
பக்குவம் செய்து உட்கொள்ள விஷமஜ்வரங்கள் , பாண்டுரோகம் , 
குஷ்டம் , விஸர்ப்பம் , வயிற்றுக்கிருமிகள் , அர்சோரோகம் இவை 
ஸ்வஸ்த்தமாகும் . 85,86 . 

பல க்ருதம் , இரண்டாவது : - மருதோன்றி , செங்குறிஞ்சி , த்ரி 
பலை , சீந்திற்கொடி , சாறடை , பலாசு , மஞ்சள் , மரமஞ்சள் , சிற்றரத் 
தை , மேதா, தண்ணீர்விட்டான் 

இவற்றைக் கல்கமாக இடித்துச் . 
சேர்த்து , ஒரு பிரஸ்த்தம் நெய்யை 

நாலு மணங்கு பாலில் சேர்த்து 
பக்குவம் செய்து உபயோகிக்கலாம் . யோரிசூலை , பரிப்லுதம் , 
லுதம் , வாமாம் , அந்தர்முகம் , பித்தயோநி , விப்லுதம் , ஷண்டிதம் 

1. பரிப்லுதம் முதலிய யோனி விகாரங்களைப் பற்றி 83 -வது 
பக்கம் பார்க்க . 


ناريو 


173 : 


அத்தி -9) 

மத்யம் கண்டம் 
ஆகிய கோளாறடைந்த யோனிகள் யற்கை நிலைமையடைந்து , 
மீண்டும் ஸ்த்ரீ கர்ப்பந்தரிக்கத் தகுந்தவள்வாள் . இந்த இரண்டாவது 
‘ பலக்ரு தமானது யோனிதோஷங்களைப் போக்குவதற்காகவே ஏற்பட் 
டது. 87--90 . 

தைலங்கள். 
லாக்ஷா தைலம் : -- ஓர் ஆடகப்பிரமாணம் செவ்வரக்கை , நாலு 
பங்கு ஜலத்தில் சேர்த்து , நாலில் ஒரு பங்கு மிகும்படிக் காய்ச்சி க்வா 
தம் செய்யவும் ; அதில் ஒரு பிரஸ்த்தப்பிரமாணம் நல்லெண்ணெயும் , 
ஒர் ஆடகம் பசுந்தயிரின் தெளிவு நீரும் சேர்த்து , சதகுப்பை , அமுக் 
கிறாங்கிழங்கு , மஞ்சள் , தேவதாரு , கடுகரோகிணீ , அரேணுகம் , மரு. 
ளங்கிழங்கு , கோஷ்டம் , அதிமதுரம் , சந்தனம் , கோரைக்கிழங்கு , சிற்ற 
ரத்தை இவற்றில் ஒவ்வொன்றிலும் கால் பலமெடுத்து சூர்ணம் செய்து 
மேற்படி தைலத்தில் சேர்த்து , சிறுகச் சிறுக தீயிட்டெரிக்கவும் . இந்த 
தைலத்தை வடிக்கட்டி அப்யங்கம் செய்து வந்தால் ஸகல விஷமஜ்வ 
ரங்களும் , காஸம் , ச்வாஸம் , பிரதிச்யாயம் , கழுத்துப்பிடிப்பு , இடுப்புப் 
பிடிப்பு , வாதரோகங்கள் , பித்தரோகங்கள் , அபஸ்மாரரோகம் , உன்மா 
தம் , யக்ஷராக்ஷஸர்களால் நேரிடும் காற்று சங்கையென்னும் வியாதிகள் , 
சொறி சிரங்குகள் , வயிற்றுநோய் , அங்கங்களில் பல காரணங்களா 
லுண்டாகும் துர்நாற்றம் , அவயவங்களில் திடீரென்றுண்டாகும் 
துடிப்புகள் முதலியவையும் நிவ்ருத்தியாகும் ; கர்ப்பிணிகள் இத்தைலத் 
தைக்கொண்டு அப்யங்கம் செய்துகொண்டால் அவர்களுடைய கர்ப்பம் 
நன்கு புஷ்டியடையும் . 91-96 . 

அங்காரக தைலம் : --பெருங்குரும்பை , அரக்கு , மஞ்சள் , மர 
மஞ்சள் , மஞ்ஜிஷ்டி , தும்மட்டி , கண்டங்கத்திரி , இந்துப்பு , கோஷ் 
டம் , சிற்றரத்தை , ஜடாமாம்ஸி , தண்ணீர்விட்டான் இவற்றில் ஒவ் 
வொன்றிலும் ஒரு பலப்பிரமாணம் சேர்த்து , இவற்றை ஓர் ஆடகப்பிர 
மாணம் காடியில் சேர்த்து , ஒரு பிரஸ்த்தம் தைலத்தைக் காய்ச்சியெடுக் 
கவும் ; இதற்கு அங்காரகதைலம் எனப் பெயர் ; இத்தைலம் ஸகலவித 
ஜ்வரங்களையும் போக்கும் . 97,98 . 

நாராயண தைலம் : - அமுக்கிறாங்கிழங்கு , சிற்றாமுட்டி , பில்வ 
வேர் , பாதிரி , சிறுவழுதுணை , கண்டங்கத்திரி ; நெரிஞ்சில், பேரா . 


174 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி-9 . 





முட்டி , வேம்பு , பெருவாகை , சாறடை , முதியாற் கூந்தல் , அகில் 
இவற்றைத் தனித்தனியே பத்து பலமெடுத்து , நாலு த்ரோணம் ஜலத் 
தில் சேர்த்து , நாலில் ஒரு பங்காகக் காய்ச்சி வடிக்கட்டி , அதில் ஓர் 
ஆடகப்பிரமாணம் நல்லெண்ணெயும் , தண்ணீர்விட்டாங் கிழங்கின் 
- சாறு ஓர் ஆடகமும் , தைலத்திற்கு நாலுபங்கு பாலும் சேர்த்து , அப் 
பால் கோஷ்டம் , ஏலம் , சந்தனம் , பெருங்குரும்பை , வசம்பு , ஜடா 
மாம் , இந்துட்பு , அமுக்கிறாக்கிழங்கு , சிற்றரத்தை , சிற்றாமுட்டி , 
சதகுப்பை , தேவதாரு , சிறுமல்லிகை , பெருமல்லிகை , கிரந்திதகரம் , 
இவற்றில் இரண்டிரண்டு பலம் பொடித்து கல்கமாகச் சேர்த்து , தைல 
த்தைப் பக்குவம் செய்யவும் . அத்தைலத்தை நஸ்யமிடுவதற்கும் , அப் 
யங்கத்திற்கும் , பாநம் பண்ணுவதற்கும் , வஸ்தி செய்வதற்கும் உபயோ 
கிக்கலாம் . இதனால் பார்ச்வவாயு , ஹநுஸ்தம்பம் , மந்யாஸ்தம்பம் , கள 
க்ரஹம் , பொட்டைத்தலை , செவிட்டுத்தனம் , கால் நடக்கமுடியாமற் 
போய்விடுதல் , கடிக்ரஹம் , சரீரம் மெலிவுறு தல் , இந்திரியங்கள் மந்த 
மாய் விடுதல் , இரத்தக்ஷயம் , சுக்ரக்ஷயம், க்ஷயரோகம் , ஜ்வரம் , அந்தர 
வருத்தி , அண்டரோகம் , தந்தரோகங்கள் , சிரோக்ரஹம் , பார்ச்வசூலை , 
மொண்டியாய்விடுதல் , புத்தி மந்தப்படுதல் , க்ருத்ரஸீ ( இவை முதலிய 
அனேகவித வாதரோகங்களும் சாந்தமாகும் ; இதனுடைய பிரபாவத்தி 
னால் மலட்டுத்தன்மையும் நீங்கி ஸ்த்ரீ குழந்தையைப் பெறுவள் . இந் 
தத் தைலத்தை யுபயோகித்துவந்தால் மனிதர் மட்டுமேயல்ல , யானை , 
திரை முதலிய மிருகஜாதிகளும் மேற்கூறிய பிணிகளிலிருந்து விடு 
பட்டு ஸௌக்கியமடையும் . துஷ்ட அஸுரரை நாராயணன் நாசமாக் 
கியதுபோல் , வாதரோகங்களை அடியோடு அகற்றுவதற்கு இத்தைலம் 
உத்தமௌஷதமாகும் , 99-103 } . 

வாருணீ தைலர்: - அருகம் புற்களின் வடபுறமாயோடும் வேர் 
களைக் களைந்து , அதில் மூன்று பலமெடுத்து இடித்து , பன்னிரண்டு 
பலம் தைலத்தை அதில் சேர்த்து ஒரு 

காய்ச்சவும் , 
பன்னிரண்டு உளுந்தெடை தைலத்தைச் சேர்த்துக்கொண்டு புஜித்து 
வர கைநடுக்கம் , தலைநடுக்கம், மபோவென்னும் கழுத்திலுள்ள நாடி 
யின் தளர்ச்சியாலுண்டாகும் கழுத்தின் நடுக்கம் இவையனைத்தும் 
தீரும் . 109-1104. 


க்ஷணநேரம் 


அத்தி 9. ) 


மத்யம கண்டம் . 


175 


ஸகல 


பலா தைலம் : -சிற்றாமுட்டி வேர்க்கஷாயம் , தசமூல க்வாதம , 
கொள்ளுக்கஷாயம் , யவதானிய க்வாதம் , இலந்தங்கொட்டையின் 
க்வாதம், பால் இவற்றில் ஒவ்வொன்றையும் எவ்வெட்டு பாகமும் , 
தைலம் ஒரு பாகமும் சேர்த்து , ஜீவயேகணம் , தண்ணீர்விட்டான் , 
தேவதாரு , மஞ்ஜிஷ்டி , கோஷ்டம் , கல்மரம் , கிராந்தி தகரம் , அகில் , 
இந்துப்பு , வசம்பு , சாரடை , ஜடாமாம்ஸீ , நாட்டு நன்னாரி , சீமை நன் 
னாரி , இலவங்கப்பத்திரி , சதகுப்பி , அழுக்கிறாங்கிழங்கு , ஏலம் இவற் 
றையெல்லாம் இடித்து கல்கமா யுபயோகித்து , தைலத்தைப் பக்குவம் 
செய்யவும். கருத்தரிக்காத ஸ்த்ரீகளுக்கும் , சுக்ரம் மணித்த புருட 
ருக்கும் , வியாயாமமென்னும் அதிகமான தேஹப் பயிற்சியினால் மெலி 
ந்துபோன சரீரமுடையவருக்கும் , பிரஸவித்த ஸ்திரீகளுக்கும் இத் 
தைலம் மிக உபயோகமானது ; ஸுகிகளுக்கும் அரசருக்கும் இத்தை 
லம் ஏற்றது ; 

வாத ரோகங்களையும் போக்கும் ; இதற்கு 
பலாதைலம் எனப் பெயர் . 111-116 . 

ப்ரஸாரிணீ தைலம் :-நூறு பலம் முதியார்கூந்தலை ஒரு த்ரோ 
ணம் ஜலத்தில் சேர்த்து , நாலில் ஒரு பங்காகக் காய்ச்சி , அதற்கு 
ஸமமாகத் தயிரும் , தைலமும் , காடியும் , தைலத்தினும் நாலு பக்கு , 
பாலும் சேர்த்து , அதிமதுரம் , மோடி , சித்திரமூலம் , இந்துப்பு , 
வசம்பு , முதியார்கூந்தல் , தேவதாரு , சிற்றரத்தை , யானைத்திப்பிலி , 
சேராங்கொட்டை , சதகுப்பி , ஜடாமாம் இந்த கல்கதிரவ்யங்களை 
யெல்லாம் இடித்துத் தைலத்தினும் எட்டிலொரு பங்காகச் சேர்த்து 
பக்குவம் செய்யவும் . இத்தைலம் வாதரோகங்கள் , கபத்தினாலுண்டா 
கும் ரோகங்கள் , கூன்விழுதல் , முடவனாகுதல் , க்ரத்ரஸீ , அர்தி 
தம் , ஹநுஸ்தம்பம் , இடுப்புவலி, கழுத்துப்பிடிப்பு , மற்றுமுள்ள 
-விஷமமான வாத ரோகங்கள் இவை யனைத்தையும் சீக்கிரத்தில் 
போக்கும் . 117--121 ;. 
மாஷ தைலம் : - 

உளுந்து , யவதானியம் , ஆழி விதை , கண் 
டங்கத்திரி , பூனைக்காலி , மருதோன்றி , நெரிஞ்சில், பெருவாகை இவ் 
வொவ்வொன்றையும் எவ்வேழு பலமெடுத்து , நாலுமடங்கு ஜலம் 
சேர்த்து , நாலில் ஒரு பங்காகக் காய்ச்சி யெடுக்கவும். பருத்திக்கொ 
ட்டை , இலந்தங்கொட்டை , சணல்விதை , கொள் ஒவ்வொன்றை 


L 


176 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி - 9 .. 
யும் பதினான்கு பலமாக நாலு பங்கு ஜலத்திலிட்டு , நாலிலொரு பங்கு 
மிகும்படி காய்ச்சி யெடுத்துக் கொள்ளவும் ; ஒரு பிரஸ்த்தம் ஆட் 
டிறைச்சியை அறுபத்துநாலு பலம் ஜலத்தில் போட்டு , அதையும் நாலி 
லொரு பாகம் குறையுமாறு பக்குவம் செய்கெடுக்கவும் ; இந்த க்வா 
தங்களை யெல்லாம் ஒன்றாகக் கூட்டி, ஒரு பிரஸ்த்தம் நல்லெண்ணெய் 
சேர்த்து , சீந்தில் , கோஷ்டம் , சுக்கு ,சிற்றரத்தை, சாறடை , ஆமணக்கு , 
திப்பிலி , சதகுப்பை, சிற்றாமுட்டி , முதியார் கூந்தல் , ஜடாமாம்ஸி , 
கடுகரோகிணீ இவ்வொவ்வொன்றிலும் அரைப்பலமெடுத்து சூர்ணம் 
செய்து , மேற்படி தைலத்திலிட்டு சிறுகச்சிறுகத் தீயிட்டெரித்துப் 
பக்குவம் செய்யவும் . இத் தைலம் , க்ரீவாஸ்தம்பம் , அப்பாஹுகம் 
பார்ச்வவாயுவு , ஆக்ஷேபகம் , ஊருஸ்தம்பம் ,. அபதாககம் , கை கால்கள் 
ளின் நடுக்கம் , தலை நடுக்கம் , விச்வாசீ முதலிய வாதரே : கங்களைப் 
போக்கும் . இதற்கு மாஷதைலம் எனப் பெயர் . 122-130 . 

சதாவரீ தைலம் : - தண்ணீர் விட்டாங் கிழங்கு , சிற்றாமுட்டி , 
பேராமுட்டி , சிறுமல்லி , பெருமல்லி , ஆமணக்கு , அமுக்கிறாங் கிழங்கு , 
நெரிஞ்சில் , பில்வவேர் , காவட்டம்புல் , மகுதோன்றி இவ்வற்றில் ஒவ் 
வொன்றிலும் ஒன்றரைப் பலமெடுத்து , அனைத்தையும் நாலுபங்கு 
ஜலத்தில் சேர்த்து , நாலிலொரு பங்காகக் காய்ச்சி , அதில் ஒரு பிரஸ் 
த்தம் தைலமும் ஒரு பிரஸ்த்தம் பாலும் , ஒரு பிரஸ்த்தம் தண்ணீர் 
விட்டாங்கிழங்கின் சாறும் , ஒரு பிரஸ்த்தம் ஜலமும் சேர்த்து , தண் 
ணீர் விட்டாங்கிழங்கு , தேவதாரு , ஜடாமாம்வி , கிரந்திதகரம் , சந்த 
னம் , சதகுப்பை , சிற்றாமுட்டி , கோஷ்டம் , ஏலம் , கல்மரம் , நெய்தல் , 
ருத்தி , மேதா, அதிமதுரம் , காகோலீ , ஜீவகம் இவற்றை கால் கால் 
பலம் விதமெடுத்து சூர்ணம் செய்து கல்கமாகச் சேர்த்து , பசுஞ், 
சாணத்தினாலான வறட்டிகளிட்டு எரித்து பக்குவம் செய்யவும் . இத் 
தைலத்தை யுபயோகித்தால் புருடனுக்கு வீர்யவ்ருத்தி யுண்டாகும் ; 
ஸ்த்ரீகளுக்கும் கருப்பையைப் பற்றிய கோளாறுகள் கழிந்து கருத்த 
ரிக்கும் நிலையுமேற்படும் ; யோனியிலுண்டாகும் சூலையும் நிவ்ருத்தி . 
யாகும் ; மேலும் சரீரம் முடியவுமுண்டாகும் வலியும் தலைவலியும் 
போகும் ; காமாலை , பாண்டுரோகம் , க்ருத்ரிமவிஷஸம்பந்தத்தினா. 
லுண்டாகும் வியாதிகள் , க்ருத்ரஸீ , ப்லீஹரோகம் , க்ஷயம் , மேஹ 


அத்தி -9 . ) மத்யம கண்டம் , 

177 
ரோகங்கள் , - தண்டாபதாநகம் , தாபத்துடன் கூடிய வாதரக்தம் , 
வாதபித்தம் , அர்திதம் , இரச்த்த ப்ரதரமென்னும் பெரும்பாடு , வயிற் 
றுப் பொருமல் , இரத்தபித்தம் இவற்றையும் இத்தைலம் நிவ்ருத்தி 
செய்யும் . சதாவரீதைலம் என்னும் இம்முறை கிருஷ்ணாத்ரேயரால் 
கூறப்பட்டது . தைலம் பக்குவம் செய்வதற்கு முன் , ஓம் நாரா 
யண்யை ஸ்வாஹா என்கிற மந்திரத்தைச் சொல்லி , வடக்குமுகமாய் 
நின்றுகொண்டு கருங்காலி மரத்தினால் செய்த கோடரியைக்கொண்டு 
மூலிசைகளை வெட்டி யெடுக்கவும் ; ஓம் ஸர்வவ்யாதிவிநாசிந்யை 
ஸ்வாஹா ” என்கிற மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே மூலிகை 
களைப் பிடுங்கவும் . " ஓம் குமார ஜீவிந்யை ஸ்வாஹா என்கிற மந்தி 
ரத்தை யோதி ஓஷதிகளைப் பக்குவம் செய்யவும் . 131-139 . 

காஸிஸாதி தைலம் : -- அன்னபேதி , நீர்த்திப்பிலி, கோஷ்டம் , 
சுக்கு , திப்பிலி , இந்துப்பு , மனச்சிலை , அலரி , வாய்விடங்கம் , சித்திர 
மூலம் , ஆடாதோடை , நேபாளம் , பீர்க்கம்விதை, நாககேஸரம் , தாள 
கம் இவற்றில் கால் பலமெடையெடுத்து இடித்து , கல்கமாகச் செய்து 
ஒரு பிரஸ்த்தம் தைலத்தைப் பக்குவம் செய்யவும் ; இதில் கள்ளிப் 
பால் இரண்டு பலமும் , எருக்கம்பால் இரண்டு பலமும் , தைலத்திற்கு 
நாலு மடங்கு பசு மூத்திரமும் சேர்த்து எரித்துத் தைலத்தைத் 
தயார் செய்து கொள்ளவும் . அர்சஸ்ஸுகளை அகற்ற கரநாதன் என் 
பவரால் இத்தைல முறை கூறப்பட்டது ; இதை அர்சஸ்ஸென்னும் 
மூல முளைகளின் மேல் தடவ , அவை க்ஷாரத்தினால் எரிக்கப்பட்டவை 
போல் உதிர்ந்துவிடும் ; ஆனால் 

குதத்வாரத்திலடங்கிய 
சர்மம் முதலியவற்றிற்கு யாதொரு தீங்கையு முண்டுபண்ணாமல் , 
ஷாரத்தினால் நிறைவேற்றப்படும் குணங்களை யுண்டுபண்ணி பிணி 
யாளிக்கு ஸௌக்கியத்தைத் தரும் . 140- 143) . 

பிண்ட தைலம் : - மஞ்ஜிஷ்டி, நன்னாரி , மட்டிப்பால் , அதி 
மதுரம் , தேன்மெழுகு 

தேன்மெழுகு இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம் , 
ஆமணக்கெண்ணெய் இருபது பலம் சேர்த்துத் தைலத்தைப் பக்கு 
வம் செய்யலாம் ; இது பிண்ட தைலம் எனப்படும் ; இத்தைலம் வாத 
ரக்த்தத்தைப் போக்கும் . 1441 . 

அர்க்க தைலம்: - எருக்கிலையிலிருந்து சாறு பிழிந்து அச்சாற் 
றில் மஞ்சளைச் சூர்ணம் செய்து சேர்த்து , கடுகெண்ணெபையும் கூட்டி 

12 


178 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

( அத்தி - 9 . 
பக்குவம் செய்யப்படும் தைலத்தைத் தடவிவந்தால் சிரங்கு , அரைக் 
கடுவான் , சொறி முதலிய சர்ம வியாதிகள் நீங்கும் . 145 ,. 

மரிசாதி தைலம்: - மிளகு , தாளகம் , சிவதைவேர் , செஞ்சந்த 
னம் , கே ரைக்கிழங்கு , மனச்சிலை , ஜடாமாம்ஸீ , மஞ்சள் , மரமஞ்சள் , 
தேவதாரு , தும்பட்டி , அலரி , கோஷ்டம் , எருக்கம்பால் , ஒவ்வொன் 
றும் கால் பலமும் , அரைப்பலம் நாபியும் , ஒரு பிரஸ்த்தம் கடுகெண் 
ணெயும் , இவையனைத்துக்கும் இருமடங்கு பசு மூத்திரமும் , இரு 
மடங்கு ஜலமும் சேர்த்து பக்குவம் செய்து , வெண்குஷ்டம் , குஷ்டம் , 
புண்டரீகமென்னும் படை , தலையிலுண்டாகும் சிரங்குகள் , ஸாதா 
ரண சிரங்குகள் , இரத்த தோஷத்தினாலுண்டாகும் சர்மவியாதி , 
சொறி இவற்றில் இத்தைலத்தை யுபயோகிக்கலாம் . இது மரிசாதி 
தைலம் எனப்படும் . 146--150. 

த்ரிபலாதி தைலம் : -- த்ரிபலை , வேம்பு , நிலவேப்பு , மஞ்சள் , 
மரமஞ்சள் , செஞ்சந்தனம் இவற்றால் பக்குவம் செய்யப்பட்ட தைல 
த்தை சிரஸ்ஸிலுண்டாகும் சில விரணங்களைப் போக்க அப்யங்கம் 
செய்துகொள்ளலாம் . 15 . 

நீம்ப தைலம் - வேப்பங்கொட்டைகளைக் கரிசிலாங்கண்ணிச் 
சாற்றில் பாவனை செய்து , அவ்வாறே தினிசயிலைச் சாற்றிலும் அவ 
ற்றை மீண்டும் பாவனை செய்து , அவ்வித்துக்களை நசுக்கி , அவற்றி 
லிருந்து எடுக்கப்படும் தைலத்தை நஸ்டமா யுபயோகிக்க அகாலத்தி 
லுண்டாகும் நரைத்தலைப் போக்கும் ; இத்தைலமுபயோகிக்கையில் 
பாலையும் அன்னத்தையுமே ஆஹாரமா யுட்கொள்ள வேண்டும் . 152 ) . 

யஷ்ட்யாதி தைலம் .-- அதிமதுரம் , பால் , புதிய நெல்லிக்கனி 
இவற்றை க்வாதம் செய்து, அதில் தைலத்தைப் பக்குவம் செய்யவும் . 
இதை நஸ்யகர்மத்தி லுபயோகிக்கத் தலைமயிர்களையும் , 

தாடி மீசை 
களையும் கருநிறமாகச் செய்யும் . 1534 . 

கரஞ்ஜாதி தைலம் : - புங்கை , சித்திரமூலம் , ஜாதிக்காய் , அலரி 
இவற்றைச் சேர்த்து க்வாதம் செய்து , அதில் தைலம் பக்குவம் செய்ய 
லாம் . மேற்கூறிய பதார்த்தங்களையே இத்தைலத்தில் கல்கமாகவும் 
உபயோகிக்க வேண்டும் . 

இத் தலத்தை அப்பக்கம் செய்துகொள்ள 
இந்த்ரலுப்தம் என்னும் மயிர்களுதிரும் ரோகம் தீரும் . 15 + 1 . 


அத்தி -9 .] மத்யம கண்டம் . 

179 
நீலி நீயாதி தைலம்: -- அவுரி , தாழைவேர், கரிசிலாங்கண்ணி , 
மருதோன்றி , மருதம்பூ , வேங்கைமாத்தின் புஷ்பம் , திப்பிலி , எள் 
கிரந்திதகரம் , தாமரையின் கிழங்கு கொடி இலை புஷ்பம் , அப்யஸ்மம் , 
ஞாழல் , மாதளையின் பட்டை , சீந்தில் , த்ரியலை , தாமரையோடையி 
லுள்ள உலர்ந்த சேறு இவை ஒவ்வொன்றும் கால் பலமெடை சேர் 
த்து கல்கமாகச் செய்யவேண்டும் ; முதலில் த்ரிபலாதி க்வாதத்திலும் , 
கரிசிலாங்கண்ணிச்சாற்றிலும் தைலத்தைக் காய்ச்சி , பிறகு அவுரி முத 
லியதாலான கல்கத்தை அதில் சேர்த்து பக்குவம் செய்யவேண்டும் . 
இத்தைலம் மயிர்களை உதிரவிடாமல் கருநிறமாகச் செழிக்கச் செய்யும் ; 
அகாலத்திலுண்டாகும் நரைத்தலையும் போக்கும் ; தலையிலுண்டாகும் 
வெடிப்புகளையும் , உபஜிஹ்வாரோகத்தையும் குணமாக்கும்.155-158 ,. 


ப்ருங்கராஜ தைலம்: - கரிசிலாங்கண்ணிச் சாற்றுடன் தைலம் 
சேர்த்துக் காய்ச்சி , அதில் இரும்புக்கூட்டம் , திரிபலை , நன்னாரி இவற் 
றைக் கல்கமாகச் சேர்த்து பக்குவம் செய்பலாம் . இத்தைலத்தால் 
வெடிப்பு , அகாலத்திலேற்படும் நரைத்தல் , சொறி , சிரங்கு , மயிருதிர் 
தல் இவை நிவ்ருத்தியாகும் . 159 , 160 . 


இரிமேதாதி தைலம் : - நூறு பலம் வெள்வேலம்பட்டையை 
இடித்து , ஒரு திரோணம் ஜலத்தில் பக்குவம் செய்யவும் ; அதை நாலில் 
ஒருபாகமாகச் சுண்டக் காய்ச்சி , வடிக்கட்டி யெடுத்துக்கொண்டு , 
இரண்டு பிரஸ்த்தங்கொண்ட தைலத்தைச் சேர்த்து , பிறகு வெள்வே 
லம்பட்டை, இலவங்கம் , காவிக்கல் , அகில் , தாமரைக்கிழங்கு , மஞ் 
ஜிஷ்டி , வெள்ளிலோத்தி , இலுப்பை , செவ்வரக்கு , ஆல் , கோரைக் 
கிழக்கு , இலவங்கப்பட்டை , ஜாதிக்காய் , கர்ப்பூரம் , தக்கோலம் , கருங் 
காலி , சந்தனம் , காட்டாத்திப்பூ , சிற்றேலம் , நாககேஸரம் , சிறுதேக்கு 
இவற்றில் ஒவ்வொன்றிலும் கால் பலமெடையெடுத்து , கல்கமாகச் 
செய்து தைலத்தில் சேர்த்து பக்குவம் செய்யவும் . இத்தைலத்தை 
யுபயோகித்தால் வாயிலுண்டாகும் புண்கள், தசைகள் கெட்டுப்போ 
தல் , நரைத்தல் , பல் சொத்தைப்பிடித்தல் , பல்லில் த்வாரம் விழுதல் , 
பல் கருநிறங்கொள்ளல் , பல் சிலிர்த்தல் , பல்லில் சீழ்க்கட்டியுண்டா. 
தல் , பற்களில் கிருமியுண்டாதல் , பற்களில் துர்நாற்ற மேற்படுதல் 


180 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி-9 . 
நாக்கு , தவடை, உதடுகள் இவற்றிலுண்டாகும் வியாதிகள் இவை 
யனைத்தும் தீரும் . 161-1651 . 

ஜாதீபல்லவாதி தைலம் : -ஜாதி , வேம்பு , பேய்ப்புடல் , பச்சிலை 
இவற்றின் தளிர்கள் , தேன்மெழுகு , அதிமதுரம் , கோஷ்டம் , மஞ்சள் , 
மரமஞ்மள் , கடுகரோகிணீ , மஞ்ஜிஷ்டி , தாமரைக்கிழங்கு , வெள்ளி 
லோத்தி , கடுக்காய், கருநெய்தல் , மயில் துத்தம் , நன்னாரி, பச்சிலையின் 
வித்து இவற்றை ஸமயெடையாகச்சேர்த்து இடித்து கஷாயம் செய்து , 
அதில் தைலம் பக்குவம் செய்யவும் . நாடீவ்ரணம் , கொப்புளம் , சொறி , 
சிரங்கு , ஸத்யோவிரணம் , ஈகம் , பற்கள் இவை தாக்குவதாலுண்டா 
கும் விரணம் , மற்றும் கெட்டுப்போன விரணங்கள் இவற்றிலெல்லா 
முபயோகமாகும் . 166-169 . 

ஹிங்கவாதி தைலம் : -- காயம் , தும்பில் , 1 சுக்கு இவற்றைக் கடு 
கெண்ணெயில் சேர்த்துக் காய்ச்சவும் . இத்தைலத்தைக் காதில் விட்டு 
வந்தால் காதுவலி நிவ்ருத்தியாகும் . 1701 . 

பாலபில்வ தைலம் : -- பில்லயிலைத்தளிர்களைப் பசுமூத்திரத் 
தில் அரைத்து , தைலத்தில் அக்கல்கத்தையும் , ஆட்டுப்பாலையும் , ஜலத் 
தையும் சேர்த்துக் காய்ச்சி , காதில் விட்டு வந்தால் செவிட்டுத்தன்மை 
யும் போய்விடும் . 171 ) . 

பாலழலகாதி தைலம்: - இளம் முள்ளங்கிக்கிழங்கு , கடலை முத 
லிய இரட்டைப்பிளவான பருப்புகளுள்ள சில தானியங்கள் இவற் 
றை 

எரித்தெடுக்கப்படும் க்ஷாரங்கள் , ஸர்ஜக்ஷாரம் , யவக்ஷாரம் , பஞ்ச 
லவணங்கள் , பெருங்காயம் , முருங்கை , சுக்கு , தேவதாரு , வசப்பு , 
கோஷ்டம் , சதகுப்பி , மரமஞ்சள் , கிரந்திதகரம் , கோரைக்கிழங்கு 
இவற்றில் ஒவ்வொன்றிலும் கால் கால் பலமெடுத்து கல்கம் செய்து, 
ஒரு பிரஸ்த்தப் பிரமாணங்கொண்ட தைலத்திற் கலந்து , வாழை 
மரச்சாறு , மாதளஞ்சாறு , மதுஸூக்தமென்னும் ஒருவித காடி இவற் 
றைத் தைலத்திலும் நான்கு மடங்கு அதிகமாகச் சேர்த்துத் தைலம் 
காய்ச்சவும் . காதில் சீழ்வடிதல் , காதிரைச்சல் , காதுவலி , செவிட்டுத் 
தனம் , காதில் கிருமியுண்டாதல் , மற்றுமுள்ள காதைப்பற்றிய வியாதி 

1. தும்பில் என்பது அசோகமரத்தைச் சேர்ந்த ஒரு ஜாதி . 


அத்தி -9) மத்யம கண்டம் 

181 
கள் , முகத்திலுண்டாகும் கோய்கள் இவ்வனைத்தையும் இத்தைலம் 
நிவ்ருத்தி செய்யும் . ( எலுமிச்சம்பழரஸம் ஒரு பிரஸ்த்தம் , தேன் 
நான்கு பலம் , திப்பிலிப் பொடி ஒரு பலம் இவற்றை ஒரு மட்பாத் 
திரத்தில் ஒன்றாகச் சேர்த்து , பாத்திரத்தின் வாயை மூடி , தானியக் 
களஞ்சியத்தில் ஒரு மாதகாலம் வைத்தெடுத்தால் அது மதுஸுக் 
தம் எனப்படும் .) 172--1773 . 

பாடாதி தைலம் : -வட்டத்திருப்பி , மஞ்சள் , மரமஞ்சள் , 
பெருங்குரும்பை , திப்பிலி, ஜாதிமல்லியின் தளிர் , நேபாளம் இவற் 
றைச் சேர்த்து பக்குவம் செய்த தைலத்தை நஸ்யமிட்டால் நாட் 
பட்ட பீநஸரோகம் தீரும் . 178) . 

தஷ்டாதி தைலம் அல்லது க்ருதம் : - கோஷ்டம் , பில்வவேர் , 
திப்பிலி , சுக்கு, திராக்ஷை இவற்றைக் கஷாயமிட்டு , இப்பதார்த் 
தங்களையே கல்கமாகவும் சேர்த்து , தைலமாவது க்ருதமாவது பக்கு 
வம் செய்து , அத்தைலம் அல்லது க்ருதத்தைக் கொண்டு நஸ்யமிட 
ஜலதோஷத்தினாலுண்டாகும் அதிக தும்மல் தணிந்துவிடும் . 1791 . 

வ்யாக்ரியாதி தைலம் : - கண்டங்கத்திரி , நேபாளம் , வசம்பு , 
முருங்கை , துளவி , த்ரிகடு , இந்துப்பு இவற்றைக் கல்கமாகச் செய்து 
பக்குவம் செய்யப்படுகிற தைலத்தை நஸ்யமாக உபயோகித்தால் 
மூக்கில் சீழ்வடிந்து துர்நாற்ற மெடுப்பது நிவ்ருத்தியாகும் ; இதனால் 
குடலின் பாசநசக்தியும் விருத்தியாகும் . 1801 . 

சீருஹதூமாதி தைலம் : - ஒட்டடை , திப்பிலி , தேவதாரு , யவ 
க்ஷாரம், மஞ்சள் , இந்துப்பு, நாயுருவிவிதை இவற்றால் பக்குவம் 
செய்த தைலம் நாஸார்சஸ் என்னும் மூக்கிலுண்டாகும் வித்ரதிபைப் 
போக்கும் . 181 ) . 


வஜ்ரதைலம் : -கள்ளிப்பால் , எருக்கம்பால் , - ஊமத்தையிலைச் 
. சாறு , சித்திரமூலத்தின் சாறு , எருமைச் சாணிப்பால் இவற்றைச் 
சமெடெடை யெடுத்து , அனைத்துக்கும் ஸமமாக நல்லெண்ணெய் 
சேர்த்து , தைலம் மட்டும் மிகும்படியாய் காய்ச்சி யெடுத்து , மறுபடி 
யும் அத்தைலத்தை அதற்கு 5.1 லு மடங்கு அளவான பசு மூத்திரத் 
தில் சேர்த்து , தைலம் மிகுமாறு பக்குவம் செய்தெடுக்கவும் . பிறகு 
கந்தகம் , சித்திரமூலம் , மனச்சிலை , தாளகம் , வாய்விடங்கம் , அதிவிட 


182 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி -9 ; 


வம் , வத்ஸநாபி , பேய்ச்சுரை , கோஷ்டம் , வசம்பு , ஜடாமாம்ஸி , 
த்ரிகடு , மரமஞ்சள் , அதிமதுரம் , ஸர்ஜக்ஷாரம் , ஜீரகம் , தேவதாரு 
இவற்றில் ஒவ்வொன்றிலும் கால்பலமெடுத்து சூர்ணம் செய்து எண் 
ணெயில் சேர்த்து பக்குவம் செய்யவேண்டும் . இதற்கு வஜ்ர தைலம் 
எனப் பெயர் . இதை அப்யங்கம் செய்துவந்தால் ஸகல குஷ்டங் 
களும் தீரும் . 182-186 . 
கரவீராதி தைலம் : - அலரிவேர் , நேபாளம் , 

சிவதைவேர் ) 
பீர்க்கு இவற்றை - வாழமரத்தை யுலர்த்தி எரித்தெடுத்த க்ஷாரம் 
கரைத்த ஜலத்தில் சேர்த்து , அதில் தைலம் காய்ச்சி , அத்தைலத்தை 
மயிர்களை உதிர்ப்பதற்கு உபயோகிக்கலாம் . 187 . 

லாக்ஷா சந்தனதித் தைலம் : --சந்தனம் , வெட்டிவேர் , நகமென் 
னும் கந்த திரவ்யம் , மரமஞ்சள் , அதிமதுரம் , கல்மரம் , தாமரைக் 
கிழங்கு , மஞ்ஜிஷ்டி , ஸரளமாப்படை , தேவதாரு , குருவேர் , ஏலக் 
காய் , புங்கை , நாககேஸரம் , இலவங்கப்பத்திரி , முறமென்கிற வாஸனை 
வஸ்து , ஜடாமாப்ளீ , தக்கோலம் , கோரைக்கிழங்கு , மஞ்சள் , நன் 
னாரி , கடுகரோகிணீ, இலவங்கம் , அகில் , குங்குமப்பூ , இலவங்கப் 
பட்டை , அரேணுகம் , நளி யென்னும் கந்தத் திரவ்யம் இவற்றை 

மெடுத்துப் பொடித்து , தயிரின் மேலுள்ள தெளிவு நீர் 
எடுத்து , அதில் தைலத்தையும் முற்கூறிய வஸ்துக்களின் கல்கத்தை 
யும் சேர்க்கவேண்டும் ; தயிரின் தெளிவு நீர் தைலத்தினும் நாலு 
மடங்கு அதிகமாயிருக்கவேண்டும் ; அத்தைலத்திற்கு ஸமான பாகம் 
செவ்வரக்குக் கஷாயமும் சேர்க்கவேண்டும் . இத்தைலம் 
தோஷங்களைப் போக்கும் ; பல க்தை விருத்தி செய்யும் ; அபஸ்மா ரம் , 
ஜ்வரம் , உன் மாதம் , பேய் பிசாசு முதலியவற்றையும் அகற்றும் ; 
ஆயுளை விருத்தி செய்யும் ; சரீரத்திற்கு புஷ்டியைத் தரும் ; வசீகர 
ணம் செய்வதில் உத்த மௌஷதம் ; விசேஷமாக க்ஷயரோகம் , இரத்த 
பித்தம் இவற்றைப் போக்கும் , 188-1913 . 


மியாக 


கிரஹ 


வசாதி . தைலம் : -- a சும்பு , கச்சோரம் , பஞ்சள் , மரமஞ்சள் , 
தேவதாரு , சுக்கு , கடுக்காய் , அதிவிடயம் , கோரைக்கிழங்கு , வாலு 
ளுவை இவை ஒவ்வொன்றும் பத்து பல மெடுத்து , நான்கு த்ரோ 
ணம் ஜலத்தில் சேர்த்து க்வாதம் செய்யவும் ; இதில் தகரயிலைக் 


அத்தி -10 ] 


மத்யம கண்டம் . 


183 


சாற்றையும் சேர்த்து , கடுகெண்ணெயை ஊற்றிச் சிறுகச் சிறுக எரித் 
தல் போடவும் . நாலில் ஒரு பங்காக வற்றி யிருக்கையில் சிறிதளவு 
ஸிந்தூரத்தைச் சேர்த்து இறக்கிவிடவும் . இத்தைலம் கடுந்துயரளிக்கும் 
கண்டமாலையை நிவ்ருத்தி செய்யும் . 192--1949 . 

நீர்தண்ட்யாதி தைலம் : -- கருநொச்சியிலைச் சாற்றில் தைலம் 
சேர்த்துக் காய்ச்சி , அதில் சிவனார் கிழங்கைப் பொடித்து கல்கமாகச் 
சேர்த்து பக்குவம் செய்யவும் . இத்தைலத்தை நஸ்யமாக உபயோகித் 
தால் மிகவும் வருத்தந்தரும் கண்டமாலை தீரும். 195 ) . 


பத்தாவது அத்தியாயம் . 


ஸந்தாக விதி . 
ஸந்தாந முறை: -- ஓஷதி வகைகளை சில திரவபதார்த்தங்களில் 
சில நாட்களளவும் சேர்த்து ஊறவைத்து , அப்பதார்த்தங்களிலிருந்து 
ஸத்துவங்களைக் கட்டும் முறை ஸந்தாநம் எனப்படும் ; அவ்வித 
ஸந்தான முறையினால் ஆஸவம் , அரிஷ்டம் முதலிய பல வேறு மது 
வகைகள் ஔஷதமாய் உபயோகப்படுமாறு பக்குவம் செய்யப்படும் . 1 . 

ஆஸ்வாரிஷ்டங்களின் பேதழம் பிரமாணழம் : -- ஓஷதி முதலிய 
வற்றையும் ஜலத்தையும் காய்ச்சாமலே , ஓஷதிகளை ஜலத்தில் அப்ப 
டியே சேர்த்துப் பக்குவம் செய்யப்படும் .மத்யம் ஆஸவம் என்றும் , 
ஒஷதிகளை ஜலத்தில் சேர்த்து க்வா தம் செய்து பக்குவம் செய்யப்படு 

அரிஷ்டம் என்றும் வழங்கப்படும் . இவற்றை உட்கொள்வ 
தற்குப் பொதுவாக ஏற்பட்ட அளவு ஒரு பலமாம் . 2 . 

1. மூலிகை முதலியவற்றை ஏதேனும் தகுந்த திரவ பதார்த்தங் 
களில் சேர்த்து வெகு நாள் புளிக்கவைத்தும் , வாலை முதலியவற்றின் 
மூலமாய் ஆவியாக இறக்கியும் பலவகைகளில் பக்குவம் செய்யப்படும் 
மது இனங்களின் பாகமுறை ஸந்தாதவிதி என்று கூறப்படும் . 


, 


184 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி -10. 
ஆஸவாரிஷ்டங்களில் வஸ்துக்களைச் சேர்க்கவேண்டியதில் 
பொதுப் பிரமாணம் : - ஆஸவாரிஷ்டங்களில் வஸ்துக்கள் சேர்க்கவே 
ண்டிய அளவுகள் கூறப்படாதவிடத்து அடியில் வருமாறு பதார்த்தங்க 
ளைச் சேர்க்கவேண்டும் : -- திரவ பதார்த்தம் ஒரு த்ரோணமானால் வெல் 
லம் நூறுபலம் , தேன் ஐம்பது பலம் , மற்ற கல்கவகைகள் வெல்லத்தில் 
பத்திலொரு பங்கு . 3 

சீதாஸ் சீது : - இனிய சுவையுள்ள மூலிகை முதலியவற்றைக் 
காய்ச்சாமலே ஜலத்தில் ஊறவைத்து பக்குவம் செய்யப்படும் மத்யம் 
“ சீதரஸ சீது 

என்று சொல்லப்படும் . 31 . 
பக்வரஸ் சீது : -- நன்றாகச் சமையல் செய்த இனிய சுவையுள்ள 
மூலிகைகளாலும் திரவ பதார்த்தத்தாலும் பக்குவம் செய்யப்படுகிற மத் 
யம் பக்வரஸ சீது 

என்று வழங்கப்படும். 4. 
ஸுரை: - அரிசியினாலான அன்னத்தை மீண்டும் சமைத்து 
அதிலிருந்து பக்குவம் செய்து இறக்கப்படும் ஒருவித மதுவை ஸுரை 
என்று கூறுவர் . 43 . 

ப்ரஸந்நா , காதம்பரீ , ஜகலம் , மேதகம் , கிண்வகம் : -ஸுரையி 
னுடைய மேற்புறத்தில் தெளிவாக வ 

பாக வருவது ஸுராமண்டம் அல் 
லது ப்ரஸந்நா என்று கூறப்படும் . ஸுராமண்டத்தை வேறொரு 
பாத்திரத்தில் இறுத்துக்கொண்டால் அதற்கடியில் சிறிது தடிப்பாயிருக் 
கும் பாகம் காதாம்பரீ என்றும் , அதற்கும் அடியில் சிறிது குழம்பியிருக் 
கும் திரவபாகம் ஜகலம் என்றும் , அதற்கும் கீழ் மிகவும் கனமாகத் 
தங்கி யிருப்பது ‘ மேதகம் என்றும் சொல்லப்படும் . மேதகத்தைப் 
பக்குவஞ்செய்து ஸாரத்தை நீக்கியபின் அடியில் தங்குகிற திப்பியான 
பாகம் கிண்வகம் எனப்படும் . 5-6 . 

வாருணீ : -- பனை , கர்ஜூரம் இவை முதலியவற்றின் சாற்றைக் 
கொண்டு ஸந்தாகம் செய்யப்படுவதாலுண்டாகும் மதுவை வாருணீ 
என்பார்கள் . 63 . 

ஸூக்தம் : - ஏதேனும் திரவபதார்த்தத்தில் கிழங்குகள் , வேர்கள் , 
கனிவர்க்கங்கள் முதலியவற்றையும் , ஸ்நேஹ வர்க்கங்களையும் , உப்பு 
வகைகளையும் சேர்த்து பக்குவம் செய்யப்படும் ஒருவித மத்யமானது 
ஸுக்தம் எனப்படும் . 7 ) . 


. 


அத்தி - 10 ] 


மத்யம கண்டம் . 


185 


சுகீரம் : - தேனாவது , இனிய சுவையுள்ள வேறு திரவப்தார்த்த 
மாவது பதனழிந்து புளித்துப் போனபின்பு அதை மத்யம்போல் ஸந்தா 
.நம் செய்ய அது சுக்ரம் அல்லது சுக்தம் எனப்படும் . 81 . 

குடஸுக்தம் முதலியது : - வெல்லம் கலந்த ஜலம், தைலம் , கிழங் 
குகள் , வேர்கள் , கனிவர்க்கங்கள் இவற்றைச் சேர்த்து ஸந்தாநம் செய் 
யட்பெற்ற புளிப்பான ஒருவகை மத்யத்திற்கு குடஸுக்தம் என்று 
பெயர் . இவ்விதமே கருப்பஞ் சாற்றைக்கொண்டு செய்யப்படுவதற்கு 
" இக்ஷஸுக்தம் என்றும் , திராக்ஷையைக்கொண்டு செய்யப்படுவதற்கு 
திராக்ஷாஸுக்தம் என்றும் பெயர், 9,10 

துஷாம்பு : - யவதானியங்களை உடைத்து , அப்படியே உமியுடன் 
சமைக்காமல் ஜலத்தில் ஊறவைத்து ஸந்தாநம் செய்யப்படுவது 
துஷம்பு என்று வழங்கப்படும் . 101 . 

ஸௌ வீரம் : -- யவதானியங்களை உடைத்து உமி நீக்கி சமைத்து 
ஸந்தர்நம் செய்ய ஸௌவீரம் என்கிற மது உண்டாகும் . 11 . 

காஞ்ஜிகம் : -பெருங்கடலை, கொத்தமல்லிவிதை இவற்றை க்வா 
தம் செய்து , அதின்மேல் படர்ந்துவரும் ஏடு முதலியவற்றை யெடுத்து 
ஸந்தாநம் செய்து காஞ்ஜிகய என்கிற மத்யம் பக்குவம் செய்யப் 
படும் . 11 . 

சண்டாக : - முள்ளங்கி , கடுகு முதலியவற்றைச் சேர்த்து ஸந்தா 
-நம் செய்து சண்டாகீ என்கிற மத்யம் உண்டாக்கப்படும் . 12 . 

உசீராஸ்வம் : - வெட்டிவேர் , குருவேர், அல்லிக்கிழங்கு , பெருங் 
குமிழன் , கரு நெய்தல் , ஞாழல் , தாமரைக்கிழங்கு , வெள்ளிலோத்தி , 
மஞ்ஜிஷ்டி , காஞ்சொறி , வட்டத்திருப்பி , நிலவேம்பு , கடுகரோகிணீ , 
ஆல் , அத்தி , கச்சோரம் , பர்ப்பாடகம் , வெண்தாமரை , பேய்ப்புடல் , 
நாககேஸரம் , நாவல்பிசின் , இலவம் பிசின் இவை ஒவ்வொன்றையும் 
ஒவ்வொரு பலமெடுத்து நன்கு சூர்ணம் செய்து , இருபது பலம் 
திராகை , பதினாறு பலம் காட்டாத்திப் பூ இவற்றையும் , இரண்டுத்ரோ 
ணம் ஜலத்தில் சேர்த்து , சர்க்கரை நூறுபலம் , தேன் நூறுபலம் 
இவற்றையும் சேர்த்து , ஜடாமாம் , மிளகு இவற்றை யெரித்துண் 
டாகும் புகையினால் ஸம்ஸ்காரம் செய்யப்பட்ட ஒரு பட்பாத்திரத் 
தில் அதை ஊற்றி , ஒரு மாதகாலம் மூடிவைத்திருந்து பிறகு எடுத்து 


186 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி - 101 . 


வடிக்கட்டி உபயோகிக்கவும் . இது உசீராஸவம் எனப்படும். இரத்த 
பித்தம் , பாண்டு , குஷ்டம் , பிரமேஹம் , அர்சஸ் , கிருமிரோகம் , சோகை 
இவற்றைப்போக்குவதற்கு இது ஏற்ற ஔஷதமாம் . 13-171 . 

தமார்யாஸவம் : - பூச்சி முதலியவற்றால் எரிக்கப்படாமல் நன்கு 
வளர்ந்த சோற்றுக் கற்றாழைகளை பிடித்து ஸ்வரஸம் பிழிந்து , அதில் 
ஒரு த்ரோணம் சாற்றை நெய்யிட்டுப் பழகிய கல் அல்லது மண் மய 
மான பாத்திரத்தில் சேர்க்கவும் ; தேன் ஐம்பது பலமும் , கத்தி செய்த 
அயம் ஐம்பது பலமும் அதில் கலக்கவேண்டும் ; த்ரிகடு, இலவங்கம் , 
சதுர்ஜாதம் , 1 சித்திரமூலம் , மோடி , வாய்விடங்கம் , யானைத்திப்பிலி , 
சலியம் , கொட்டைக்கரந்தை , கொத்துமல்லிவிதை, கமுகு , கடுகரோ 
கிணீ , கோரைக்கிழங்கு , த்ரிபலை , சிற்றரத்தை , தேவதாரு ,மஞ்சள் , 
மரமஞ்சள் , பெருங்குரும்பை , திராக்ஷை , நேபாளம் , தாமரைக்கிழங்கு , 
சிற்றாமுட்டி , பேராமுட்டி , பூனைக்காலி , த்ரிகண்டகம் 

சதகுப்பி 
இங்கு பத்ரி , அக்காரகாரம் , சென்னெல் , இங்குணப்பட்டை , சாறடை , 
வெள்ளைச்சாறடை , வெள்ளிலோத்தி , பொன்னிமிளை இவற்றில் ஒவ் 
வொன்றிலும் அரைப் பலமும் , காட்டாத்திப்பூ எட்டு பலமும் சேர்த்து 
ஆஸவம் பக்குவம் செய்யவும் . இதைச் சரீரகூறுபாடு , வயதின் அளவு 
ஆகியவற்றைச் கவனித்து இரண்டு பலமாவது , ஒரு பலமாவது , அரைப் 
பலமாவது உட்கொள்ளக் கொடுக்கலாம் . இது பலம், பசி , தேக நிறம் 
இவற்றை விருத்தி செய்யும் . ப்ருஹ்மணம் , ரோசனம் , வ்ருஷ்யம் என் 
கிற குணங்கள் இதற்கு அதிகமாயுண்டு . பரிணாமசூலை , எட்டு வித 
மான உதரரோகங்கள் , உக்கிரமான க்ஷயரோகர் , இருபது விதமான 
மேஹரோகங்கள் , உதாவர்த்தம் , அபஸ்மாரம் , மூத்திர க்ருச்சிரம் , சுக்ர 
தோஷம் , அச்மரீரோகம் , க்ருமிரோகம் , இரத்தபித்தம் இவற்றை நிச் 
சயமாய் நிவ்ருத்திசெய்யும் . 18-273 . 

பிப்பல்யாத்யாஸவம் : - திப்பிலி, மிளகு , சவியம் , மஞ்சள் , 
சித்திரமூலம் , கோரைக்கிழங்கு , வாய்விடங்கம் , 


கமுகு , வெள்ளி 


1 . சதுர்ஜாதம் 134 - ம் பக்கம் பார்க்க . 

2. கண்டங்கத்திரி , சிறுகாஞ்சொறி நெரிஞ்சில் இம்மூன்றுக் 
கும் தரிகண்டகம் எனப் பெயர் . 


பலம் 


அத்தி -10 .) மத்யம கண்டம் , 

187 
லோத்தி , கூட்டத்திருப்பி , நெல்லிக்கனி , சிற்றேலம் , வெட்டிவேர், 
சந்தனம் , கே ஷ்டம் , இலவங்கம் , கிரந்திதகரம் , ஜடாமாம்ஸீ , இல. 
வங்கட்பட்டை , ஏலம், இலவங்கப்பத்திரி , ஞாழல் , 

, நாககேஸரம் , 
இவற்றில் ஒவ்வொன்றையும் அரைப் பலமெடை டெடுத்து சூர்ணம் 
செய்து , இரண்டு திரோணம் ஜலத்தில் சேர்த்து , முன்னூறு 
வெல்லத்தையும் , பத்து பலம் காட்டாத்திப் பூவையும் , அறுபது பலம் 
திராக்ஷைடையும் ஒருமிக்க ஒரு பட்பாத்திரத்தில் சேர்த்து வைக்க. 
வேண்டும் ; பிறகு அப்பதார்த்தங்களின் ஸத்துவம் அனைத்தும் ஜலத் 
தில் கலந்துவிட்டதாகத் தெரிந்தவுடன் வடிக்கட்டி , ரோகிகளுக்கு 
உபயோகித்து வரல - ம் . வைத்தியர்கள் ரோகிகளின் ஜீர்ணசக்தி , 
யைக் கண்டறிந்து அவரவருக்கு ஏற்றவிதமான அளவில் இதை உப 
யோகிக்கச் செய்யவேண்டும் . 

பிப்பல்யாத்யாஸவமென்று 
சொல்லப்படும் ; இதை க்ஷயரோகம் , குன்மம், மஹோதரம், சரீர 
மெலிவு , கிரஹணீ , பாண்டுரோகம் , அர்சஸ் இவற்றில் உபயோகிக்க.. 
நற்குணம் பிறக்கும் . 28-33 . 

லோஹா ஸவம் : -- நன்கு சூர்ணம் செய்த அயம் , த்ரிகடு , த்ரி 
பலை , குராசானியோமம் , வாய்விடங்கம் , கோரைக்கிழங்கு , சித்திர 
மூலம் இவை ஒவ்வொன்றும் நான்கு பலம் , காட்டாத்திப்பூ இருபது . 
பலம் , வெல்லம் நூறு பலம் , ஜலம் இரண்டு திரோணம் இவையனைத் 
தையும் நெய் வைத்துப் பழகிய ஒரு மட்பாத்திரத்தில் சேர்த்து , வாயை 
மட்சீலை செய்து ஒரு மாதகாலம் வைத்திருக்கவும் . இது லோஹா 
ஸவம் எனப்படும் . இது நன்கு பசியை உத்தீபனம் செய்யவல்லது; 
பாண்டு , உடல் வீக்கம் , குன்மம் , உதர வியாதிகள் , அர்சஸ் , குஷ்டம் , 
பண்ணீரலின் வீக்கம் , சொறி , இருமல், ச்வாஸம் , பகந்தரம், அரோ 
சகம், கிரஹணீ , இருதய வியாதிகள் இவற்றையும் நிவ்ருத்தி செய் 
யும் . 34-33. 

திராக்ஷாரிஷ்டம் :-- நூறு பலம் - திராக்ஷையை நான்கு திரோ 
ணம் ஜலத்தில் சேர்த்து க்வா தமாகக் காய்ச்சவும் ; அதில் சேர்த்த 
ஜலம் ஒரு திரோணமாக வற்றிய பின்பு , அதை ஆற்றி வடிக்கட்டி , 
நெய் வைத்துப் பழகிய ஒரு பாண்டத்தில் ஊற்றி அடியில் வரும் கல் 
கங்களைச் சேர்க்கவேண்டும் : - தேன் நூறுபலம், தக்கோலம் , இன் 


188 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -10 


t 


வங்கம் , ஜாதிக்காய் , மிளகு , இலவங்கப்பட்டை , ஏலம் , இலவங்கப் 
பத்திரி , நாககேஸரம் , திப்பிலி , சித்திரமூலம் , சவியம் , மோடி , அரே 
ணுகம் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம் , இவற்றை இடித்து 
மேற்கூறிய கஷாயத்தில் சேர்க்கவும் ; இதை வைத்துப் பக்குவம் செய் 
வதற்கு உபயோகப்படும் பானையை சந்தனம் , அகில் இவற்றால் 
புகையிட்டு , கர்ப்பூரம் தடவியும் ஸம்ஸ்காரம் செய்வது நலம் . இவ் 
வௌஷதம் கிரஹணீ ரோகத்தைப் போக்கி அக்னிதீபனம் செய்யும் ; 
அர்சஸ் , உதாவர்த்தம் , குன்மம் , வயிற்றுக் கிருமிகள் , குஷ்டம் , பற் 
பலவிதமான விரணங்கள் , நேத்திரரோகம் , தலைவலி முதலிய சிரஸ் 
ளைப்பற்றிய வியாதிகள் , தொண்டையிலுண்டாகும் வியாதிகள் இவற் 
றைப் போக்கும் . 39-43 ) . 

குடஜாரிஷ்டம் : - வெட்பாலை வேர் நூறு பலம் , திராக்ஷை ஐம் 
பது பலம் , இலுப்பைப்பூ பத்து பலம் , பெருங்குமிழம்பூ பத்து பலம் , 
இவற்றை நான்கு த்ரோணம் ஜலத்தில் சேர்த்துக் காய்ச்சவும் ; ஜலம் 
நாலில் ஒரு பங்காக வற்றிய பிறகு , இருபது பலம் காட்டாத்திப் 
பூவையும் நூறு பலம் வெல்லத்தையும் சேர்த்து , மட்பாத்திரத்தில் 
ஒரு மாதகாலம் வைத்திருந்து எடுக்கவும் . இது குடஜாரிஷ்டம் 
எனப்படும் . 

ஸகல ஜ்வரங்களிலும் உபயோகிக்க 
தம் ; அக்னி தீபனமும் செய்யும் . 44-451. 

விடங்கா ரிஷ்டம் : - வாய்விடங்கம் , கிரந்திதகரம், சிற்றரத்தை , 
வெட்பாலரிசி , இலவங்கப்பட்டை , ஜாதிக்காய் , வட்டத்திருப்பி , சிற் 
றேலம் , நெல்லிக்கனி இவற்றில் ஒவ்வொன்றிலும் ஐந்து பலம் எடுத் 
துப் பொடித்து , எட்டு த்ரோண ஜலத்தில் சேர்த்துக் காய்ச்சி , அக் 
கஷாயத்தை எட்டில் ஒரு பாகமாகச் சுண்டவைத்து , வடிக்கட்டி , 
ஆறிய பின்பு , முன்னூறு பலம் தேன் , இருபது பலம் காட்டத்திப்பூ , 
இரண்டு பலம் தரிஜாதகம் , 1 ஞாழல் , நாககேஸரம் , வெள்ளிலோத்தி 
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம், த்ரிகடு எட்டு பலம் இவற்றைச் சூர் 
ணம் செய்து , மேற்கூறிய கஷாயத்தில் சேர்த்து , இவையனைத்தை 
யும் நெய் வைத்துப் பழகிய டாண்டத்தில் சேர்த்து ஒரு மாதகாலம் 
மூடிவைத்து , அப்பால் வடிக்கட்டி எடுத்து , மிகத்துன்பமளிக்கும் 

1. த்ரிஜாதகம் 134 - ம் பக்கத்தில் விவரம் பார்க்க , 


நல்ல ஒளஷ 


அத்தி -10 .) 


மத்யம கண்டம் 


189 


வித்ரதி, ஊருஸ்தம்பம், அச்ரீ , மேஹம் , ப்ரத்யஷ்டீலா, பகந்தரம் , 
கண்டமாலை , ஹநுஸ்தம்பம் இவ்வற்றில் உபயோகிக்க நற்குண முண்டா 
கும் . இதற்கு விடங்காரிஷ்டம் எனப் பெயர் . 47-52 . 

தேவதார்வாத்யரிஷ்டம் : -- தேவதாரு ஐம்பது பலம் , 
தோடை இருபது பலம் , மஞ்ஜிஷ்டி, வாலுளுவை , நேபாளம் , கிரந்தி 
தகரம் , மஞ்சள் , மரமஞ்சள் , சிற்றரத்தை , வாய்விடங்கம் , கோரைக் கிழ 
ங்கு , காட்டுவாகை , கருங்காலி , மருதை இவற்றில் ஒவ்வொன்றும் 
பத்து பலம் , குராசானியோமம் , வெட்பாலரிசி , சந்தனம் , சீந்தில் , கடுக 
ரோகிணீ, சித்திரமூலம் இவை ஒவ்வொன்றும் எட்டு பலம் , இவை 
யனைத்தையும் எட்டு திரோணம் ஜலத்தில் சேர்த்து , ஒரு திரோணமா 
கக் காய்ச்சி , டிக்கட்டி , ஆறியபின்னர் காட்டாத்திப்பூ பதினாறு பலம் , 
தேன் முன்னூறு பலம் , த்ரிகடு இரண்டு பலம் , த்ரிஜாதம் நான்குபலம் , 
ஞ ழல் நான்கு பலம் , நாககேஸரம் இரண்டு பலம் இவ்வனைத்தையும் 
சூர்ணம் செய்து கஷாயத்தில் சேர்த்து , அவற்றை நெய் வைத்துப் பழ 
கிய பாண்டத்தில் ஒரு மாதம் வைத்திருந்து , பிறகு எடுத்து வடிக்கட்டி 
உபயோகிக்கவும் ; இது கஷ்ட ஸாத்யமான பிரமேஹரோகம், வாத 
ரோகங்கள் , கிரஹணி, அர்சஸ் , மூத்திரக்ருச்சிரம் , சொறி , சிரங்கு, 
குஷ்டம் இவற்றைப் போக்கும் . இதற்கு தேவதார் வாத்யாரிஷ்டம் ) 
எனப் பெயர் . 53-59 . 

கதிராரிஷ்டம் : - கருங்காலிபட்டை ஐம்பது பலம் , தேவதாரு ஐம் 
பது பலம் , ஆட்லங்கொடி பன்னிரண்டு பலம் , மரமஞ்சள் இருபது 
பலம் , திரிபலை இருபது பலம் , இவற்றை எட்டு திரோ ணம் ஜலத்தில் 
சேர்த்து ஒரு திரோணமாகக் காய்ச்சி , வடிக்கட்டி , ஆறியபிறகு , அதில் 
இருநூறு பலம் தேன் சேர்த்து , ஐம்பது பலம் சர்க்கரை , இருபது பலம் 
காட்டர்த்திப்பூ , தக்கோலம் நாககேஸரம் , ஜாதிக்காய் , இலவங்கம் , 
ஏலம் , இலவங்கப்பட்டை , இலவங்கப்பத்திரி இவை ஒவ்வொரு பலம் , 
திப்பிலி நான்கு பலம் , இவற்றை நெய் வைத்துப் பழகிய ஒரு மட்பாத்தி 
ரத்தில் ஒருமாதம் வைத்திருந்து பிறகு உபயோகிக்கலார் . இதனால் 
மஹாகுஷ்டம் , இருதயத்தைப் பற்றிய வியாதிகள் , பாண்டுரோகம் , அர் 
புதம் , குன்மம் , கிரந்தி , கிருமிரோகம் , க ஸம் , ச்வாஸம் , ப்லீஹமேன் 
னும் பண்ணீரலின் வீக்கம் இவை நிவ்ருத்தியாகும் . இது கதிரா 
ரிஷ்டம் எ 

எனப்படும் . 60--65 . 


190 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி-10 . 


பப்பூலாரிஷ்டம் : - இரு நூறு பலம் கருவேலம் பட்டையை 
நான்கு த்ரோணம் ஜலத்தில் சேர்த்து , ஒரு திரோணம் மிகும்படியாகக் 
காய்ச்சவும் . பிறகு அக்க்ஷயம் ஆறியபிறகு முன்னூறு பலம் வெல்லம் , 
பதினாறு பலம் காட்டாத்திப்பூ , திப்பிலி, ஜாதிக்காய், தக்கோலம் , ஏலம் , 
இலவங்கப்பட்டை , இலவங்கப்பத்திரி இவை வகைக்கு இரண்டு பலம் , 
நாககேஸரம் , இலவ க்கர், மிளகு இவை ஒவ்வொரு பலம் , இவ்வனைத் 
தையும் ஒரு மாதம் மட்பாத்திரத்தில் வைத்திருந்து , அப்பால் எடுத்து 
வடிக்கட்டி யுபயோகிக்கலாம் . இதற்கு • பப்பூலாரிஷ்டம் என்று 
பெயர் . இதனால் சுபம் , சஷ்டம் , அதிஸாரம் , ப்ரமேஹம் , ச்வாஸ 
காஸம் இவை தீரும் . 65--68 ) . 

திரக்ஷாரிஷ்டம் , இரண்டாவது :-- ஐம்பது பலம் திராக்ஷையை 
இரண்டு த்ரோணம் ஜலத்தில் சேர்கது,நாலில் ஒரு பங்கு மிகும்படி 
க்வாதம் செய்து வடிக்கட்டி ஆறியபிறகு , வெல்லம் இருநூறு பலம் , இல 
வங்கப்பட்டை , ஏல , இலவங்கப்பத்திரி , நாககேஸரம் , ஞாழல் ,மிளகு , 
திப்பிலி, வாய்விடங்கம் இவை ஒவ்வொருபலம் , இவற்றைச் சூர்ணம் 
செய்து அனைத்தையும் மேற்கூறிய க்வாதத்தில் சேர்த்து , நன்றாகக் கல 
க்கி , ஒரு மாதம் மூடிவைத்து , வடிக்கட்டி அந்த அரிஷ்டத்தை உட்பொ 
ள்ளவும் . இவ்வௌஷதம் உாகூதம் , க்ஷயம் , காஸ ச்வாஸம் , தொண் 
டையிலுண்டாகும் வியாதிகள் முதலியவற்றைப் போக்கும் ; சரீரத் 
தில் சேர்ல்துள்ள கெட்ட மலங்களையும் வெளிப்படுத்தும் ; தேஹத் 
திற்கு வன்பை யை யுண்டாக்கும் . இதற்கு திராக்ஷரிஷ்டம் எனப் 
பெயர், 69-721 . 
சோஹிதகாரிஷ்டம் : -- ராறு பலம் செம்மரப் 

பட்டையை 
--நான்கு திரோணம் ஜலத்தில் சேர்த்து , நாலிலொரு பங்கு மிகும்படி 
யாகக் காய்ச்சி , ஆற்றி படிக்கட்டிய பின் , வெல்லம் இரு நூறு பலம் , 
கட்டாத்திப்பூ பதினாறு பலர், பஞ்சகோலம் , 1 த்ரிஜுதம் , தரிபலை 
இவை ஒவ்வொரு பலம் , இவற்றைச் சூர்ணம் செய்து வாதத்தில் 
சேர்த்து ஒரு மாதம் வைத்திருந்து , அப்பால் வடிக்கட்டி யுபயோகிக் 
கவும் ; இதனால் அர்சஸ் , கிரஹணீ , பாண்டு , இருதயத்தைப் பற்றிய 
வியாதி , ப்லீஹரோகம் , குன்மம் , மஹோதரம் முதலிய வயிற்றைப் 

1. பஞ்சகோலம் 134 - ம் பக்கம் பார்க்க , 


அத்தி 10. ] மத்யம கண்டம் . 

191 
பற்றிய ரோகங்கள் , குஷ்டம், சோகை , அரோசகம் இவை நிவ்ருத்தி 
யாகும் . இது ரோஹி தகாரிஷ்டம் எனப்படும் . 73-76 ) . 

தசழலா ரிஷ்டம் : --சிறு மல்லிகை , பெருமல்லிகை , கண்டங்கத் 
திரி , சிறுவழுதுணை , நெரிஞ்சில் , பில்வம் , தழுதாழை , வாகை , பாதிரி , 
பெருங்குமிழ் இவை தசமூலம் எனப்படும் . இத்தசமூலத்தில் 
வகைக்கு ஐந்து பலம், சித்திரமூலம் இருபத்தைந்து பலம் , தாமரைக் 
கிழங்கு இருபத்தைந்து பலம் , வெள்ளிலோத்தி இருப்பது பலம் , சீந் 
தில் இருபது பலம் , நெல்லிக்கனி பதினாறு பலம் , காஞ்சொறி பன் 
னிரண்டு பலம் , கருங்காலி , உளுந்து , கடுக்காய் வகைக்கு எட்டு பலம் , 
கோஷ்டம் , மஞ்ஜிஷ்டி, தேவதாரு, வாய்விடங்கம் , அதிமதுரம் , கண்டு 
பாரங்கி, விளாம்பழம், தான்றிக்காய் , வெள்ளைச்சாறடை , சவியம் , 
ஜடாமாம்ஸீ , ஞாழல் , நன்னாரி , கருஞ்ஜீரகம் , சிவதைவேர் , அரேணு 
கம் , சிற்றரத்தை , திப்பிலி , கமுகு , கச்சோரம் , மஞ்சள் , சதகுப்பி , 
அல்லிக்கிழங்கு , நாககேஸபம் , கோரைக்கிழங்கு , வாலுளுவை , கர்க் 
காடகச்ருங்கி , ஜீவகம் , ரிஷபகம், மேதா, பஹாமேதா , காகோலீ, 
-ருத்தி , வ்ருத்தி இவற்றில் வகைக்கு இரண்டு பலம் ; இச்சரக்குகளை 
எட்டு மடங்கு ஜலத்தில் சேர்த்து , நாலில் ஒரு பங்கு மிகும்படியாகக் 
காய்ச்சி , ஒரு மட்பாத்திரத்தில் சேர்த்து வைக்கவும் ; அறுபத்து 
நான்கு பலம் திராக்ஷையை அதற்கு நாலு மடங்கு ஜலத்தில் சேர்த் 
துக் காய்ச்சி , முக்கால் பாகமாக வற்றவைத்து ஆற்றி முற்கூறிய கஷா 
யத்துடன் கலக்கவும் ; பிறகு முப்பத்திரண்டு பலம் தேனையும் , 
-நானூறு பலம் வெல்லத்தையும் அதில் சேர்த்துக் கலக்கவும் ; அப் 
பால் முப்பது பலம் காட்டாத்திப்பூ , தக்கோல , வேட்டிவேர் , சந்த 
னம் , ஜாதிக்காய் , இலவங்கம் , இலவங்கப்பட்டை , ஏலம் , இலவங்கப் 
பத்திரி , 15. ககேஸரம் , திப்பிலி இவற்றை வகைக்கு இரண்டு பலம் 
எடுத்து சூர்ணம் செய்து கல்கமாகச் சேர்க்கவும் ; இதில் ஒரு சாண 
மெடை கஸ்தூரியும் சேர்க்கவேண்டும் . இவை யடங்கிய 

பாண் 
டத்தை பூமியில் புதைத்துவைத்து , பதார்த்தங்களிலுள்ள ஸத்துவம் 
அனைத்தும் கஷாயத்தில் ஊறிய பிறகு , பாத்திரத்தை வெளியி 
லெடுத்து , அதிலுள்ள திரவபாகத்தை வடித்துக்கொண்டு , அதில் 
தேற்றாங்கொட்டையைச் சிறிது தேய்த்து , கலக்கமான பாகம் 


192 சார்ங்கதர ஸம்ஹிதை 

( அத்தி-11 
யில் தங்கிவிட , மேலே நிற்கும் தெளிவான பாகத்தை வடித்தெடுத்து 
உபயோகிக்கவும் . இதை கிரஹணீரோகர் , ச்வாஸம் , காஸம் , அரோ 
சகம் , குன்மம் , பகந்தரம் , வா தவியாதிகள் , க்ஷயம், வாந்தி , பாண்டு 
ரோகம் , காமாலை , குஷ்டம் , அர்சஸ் , மேஹரோகங்கள் , அக்னிமாந்த் ! 
யம் , மஹோதரம் முதலிய வயிற்றைப்பற்றிய ரோகங்கள் , சர்க்கரை 
யென்னும் சிறு கல்லுகளுண்டாகும் மூத்திரரோகம் , மூத்திரக்ருச் 
சிரம் என்கிற நீர்ச்சுருக்கு , தாதுக்கள் க்ஷணமாவது இவ்வித 

வியாக 
களில் உபயோகிக்கலாம் ; இவ்வௌஷதம் மெலிந்து போனவருக்கு 
புஷ்டியைத் தரும் ; மலட்டுத்தனத்தையும் நிவ்ருத்தி செய்யும் ; சரீர 
நிறம் அல்லது ஒளியையும் , தேஹபலத்தையும் , சுக்ல தாதுவையும் 
செழிப்பிக்கவல்லது . இது தசமூலாரிஷ்டம் எனப்படும் . 77-82 .. 


பதினோராவது அத்தியாயம் . 


1 


தாது சுத்தி முறை 
ஸப்த தாதுக்கள் : -- பொன் , வெள்ளி , பித்தளை , செம்பு , நாகம் , 
வங்கம் அல்லது வெள்ளீயம் , இருப்பு அல்லது எஃகு இவ்வேழும் 
ஸப்த தாதுக்கள் ஆம் . இவற்றைச் சுத்தி செய்து ஔஷதங்களில் 
உபயோகிக்கவேண்டும் . 1 . 

பொன் முதலியவற்றின் சுத்தி : -- பொன் , வெள்ளி , பித்தளை ,. 
செம்பு , இரும்பு இவற்றை வெகு மெல்லிய தகடுகளாய் அடித்து , அக் 
னியிலிட்டுப் பழுக்கக் காய்ச்சி , நல்லெண்ணெய் , மோர் , காடி , பசு மூத் 
திரம், கொள்ளுக்கஷாயம் இவற்றில் ஒவ்வொன்றிலும் மும் மூன்று 
முறை தோய்த்தெடுக்கவும் . பொன் முதலிய லோஹங்கள் இவ்வாறு , 
செய்வதால் சுத்தியாய் விடுகின்றன . 2 , 3 . 

1. பொன் , வெள்ளி , செம்பு முதலிய லோஹங்கள் தாதுக் 
கள் என்றும் கூறப்படும் . கந்தகம் , சிலாஜது முதலிய கனிஜ வர்க்கங்க 
ளும் தாதுவர்க்கத்தில் சேர்ந்தவையென்றுறு சில சாஸ்திரஞ்ஞாது 
கொள்கை . ஆகிலும் அவற்றை சார்ங்கதரன் முதலியவர்கள் இரஸவர்க் 
கங்களிலேயே சேர்த்திருக்கின்றனர் . 


அத்தி -11 .) 


மத்டம கண்டம் . 


193 


நாக - வங்கங்களின் சுத்தி : - நாகம் , வங்கம் இவ்விரண்டையும் 
தனித் தனியாக உருக்கி எருக்கம்பாலில் தோய்க்கவேண்டும் ; 
இவ்விதம் மூன்று முறை செய்தால் அவை சுத்தமாகும் . 4 . 

ஸ்வர்ண பஸ்ம முறைகள் : - ( 1 ) ஒரு டக்கு பொன்னையும் 
ரண்டு 

பங்கு பாதரஸத்தையும் 1 சிறிது காடிவிட்டு அரைத்து 
குளிகை மாதிரியாக உருட்டவும் . பிறகு 

ஒரு அகலில் இக்குளி 
கையை வைத்து , ஸமயெடை கந்தகத்தை இதற்குக் கீழும் மேலும் 
சேர்த்து , மற்றொரு அகலால் மூடி , சுற்றிலும் சீலை மண்ணிட்டு , முப் 
பது வறட்டிகளைக் கொண்டு புடம்போடவும் ; இவ்வாறு பதினான்கு 
முறை செய்ய ஸ்வர்ணம் நிருத்தமாக 2 பஸ்மமாய்விடும் ; ஒவ்வொரு 
முறை புடம்போடுகையிலும் முன்மாதிரியே கந்தகம் சேர்த்துவர 
வேண்டியது அவசியம் . (2 ) பொன்னை உருக்கி , அதற்குப் பதினாறில் 
ஒரு பங்கு நாகம் சேர்த்து சூர்ணம் செய்து , காடி விட்டு அரைத்து , 
குளிகைபோல் உருட்டவும் ; அக்குளிகைக்கு ஸமயெடை கந்தகத் 
தைக் கீழும் மேலும் சேர்த்து , ஓர் அகலில் வைத்து , 
றொரு அகலை மூடி , சுற்றிலும் சீலைமண் செய்து , இருபது வறட்டி 
களைக் கொண்டு புடமிடவும் ; இவ்வாறு எழு புடங்களிட ஸ்வர்ணம் 
நிருத்தமாக பஸ்மமாய்விடும் . ( 3) இரஸம் , கந்தகம் இரண்டையும் 
ஸமயெடை சேர்த்து , செம்மந்தாரையின் சாற்றால் அரைத்து அந்த 
கஜ்ஜளியை வெகு மெல்லிய பேக்குகளாகச் செய்த ஸ்வர்ணத்தின் 
மேல் -- ரேக்குகள் எவ்வளவு 

அவ்வளவு கனமாகத் 


G 


மேலே மற் 


கனமோ 


1. ஸ்வர்ணம் முதலியவற்றைப் பஸ்மம் செய்தவற்காகவும் , அல் 
லது வேறு விதமாகப் பக்குவம் செய்வதற்காகவும் உபயோகிக்கப்படும் 
இரஸம் கந்தகம் முதலியவற்றையும் சுத்தி செய்தே உபயோகிக்க 
வேண்டும் . இவற்றின் சுத்தி முறைகளைப் பற்றி அடுத்த 12 - வது 
அத்தியாயத்தில் விவரம் காணலாம் . 
2. நிருத்தம் என்றால் - பஸ்மமாகச் செய்யப்பட்ட 

தாதுவை 
எவ்வுபாயத்தினாலும் அந்த நிலைமையிலிருந்து பிரித்தெடுக்கக் கூடா 
மை ; இதுவே அபுநர்ப்பவம் என்றும் கூறப்படும் . 
3. இரஸம் , கந்தகம் இரண்டையும் சேர்த்து 

அரைத்தால் 
கறுத்த மைபோல் மாறிவிடும் ; அது கஜ்ஜளி யெனப்படும் . 


13 


194 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி -11 


தடவி , செம்மந்தாரைப் பட்டையை அரைத்து அதனால் இரண்டு 
மூசைகள் செய்து , அவற்றுள் கஜ்ஜளி தடவிய பொன் ரேக்குகளை 
அடைத்து, பிறகு மண்ணாலாகிய மூசைக்குள் மேற்கூறிய மூசையை 
அடக்கி , சுற்றிலும் சீலைமண் செய்து உலர்த்தி , வறட்டிகளைக்கொண்டு 
கடுந்தீயிட்டெரிக்கவும் . இவ்விதமே மூன்று புடங்கள் போட ஸ்வர் 
ணம் நன்கு பஸ்மமாகும் . இந்தப் பஸ்மத்தை எவ்வித ரோகங்களி 
லும் உபயோகிக்கலாம் . ( 4 ) செம்மந்தாரையைப் போல் சிவனார் 
கிழங்கைக் கொண்டும் , பெருங்குரும்பையைக் கொண்டும் , மனச்சிலை 
யைக் கொண்டும் புடம்போட ஸ்வர்ணம் பஸ்மமாகும் . (5 ) மனச் 
சிலை , ஈயவந்தூரம் இவ்விரண்டையும் ஸமயெடை யெடுத்து , எருக் 
கம் பாலை விட்டுக் குழம்பாய் அரைத்து , பாவனை செய்யவேண்டும் 
பாவனை செய்கையில் வெயிலில் உலர்த்தி வரவேண்டும் ; ஏழு முறை 
பாவனை செய்து உலர்த்திய பிறகு , இந்த கல்கத்திற்கு ஸமயெடை 
ஸ்வர்ண த்தை உருக்கி அத்துடன் சேர்க்கவும் . ஸ்வாணமும் கல்க 
மும் ஒன்றாகக் கூடி உருகும்படி மறுபடியும் கடுந்தீயிட்டு எரிக்கவேண் 
டும் ; இவ்விதமே அதேவிதமான கல்கத்தை மூன்று முறை சேர்த்து 
ஸ்வர்ணத்தை உருக்கிவர பஸ்மமாகும் . ( 6 ) மாடப்புறாவின் அல் 
லது கோழியின் மலத்தைத் தங்க ரேக்குகளில் நன்றாகப் பூசி , ரேக்கு 
களுக்கு அடியிலும் மேலும் ஸமயெடையாக கந்தகத்தைப் பொடித் 
துச் சேர்த்து , ஓர் அகலில் வைத்து , மற்றொரு அகலால் மூடி , சீலை 
மண் செய்து , ஐந்து வறட்டிகளைக் கொண்டு குக்குடபுடம் ! போட 
வும் . இவ்வாறு ஒன்பது குக்குட புடங்களிட்ட பிறகு முப்பது வறட்டி 
கள் வைத்து மஹாபுடம் 2 ஒரு முறை போடவேண்டும் . இவ்விதம் 
செய்ய ஸ்வர்ணம் பஸ்மமாய்விடும் . 5-19 . 


1. பதினாறு அங்குல அகலமும் , பதினாறு அங்குலநீளமும் , பதி 
னாறு அங்குல ஆழமுமுள்ள பள்ளத்தில் , கீழும் மேலும் வறட்டிகளை 
அடுக்கி, நடுவில் புடமிடவேண்டிய வஸ்துவை வைத்துப் போடப்படும் 
புடம் குக்குடபுடம் எனப்படும் , 

2. இரண்டு கஜம் அகலம் , இரண்டு கஜம் நீளம் , இரண்டு கஜம் 
ஆழமுமுள்ள பள்ளத்தில் , ஆயிரம் வறட்டிகளுக் கிடையில் போடப் 
படும் புடம் ‘மஹாபுடம் என்று சொல்லப்படும் . 


அத்தி -11 .] மத்யம கண்டம் , 

195 
ஸ்வர்ணத்தின் குணங்கள் : - முற்கூறியவாறு ஏதேனும் ஒரு 
வகையில் பக்குவம் செய்த ஸ்வர்ணத்திற்கு இனிப்பு அல்லது கசப் 
பான சுவையும் , ஸ்நிக்த்தம் , சீதம் , குரு , விஷக்னம் , இரஸாயனம் என் 
கிற குணங்களும் , புத்தி , ஞாபகசக்தி முதலியவற்றை விருத்தி செய் 
யும் தன்மையும் உண்டு - 20 . 

ரஜதபஸ்ம முறைகள்:-( 1 ) மெல்லிய தகடுகள க அடித்த ஒரு 
பங்கு வெள்ளியின் மேல் ஏதேனும் அம்லத்தினால் ஒரு யாம காலம் 
ஆட்டிய மூன்று பங்கு தாளக கல்கத்தைத் தடவி , அவற்றை மூசை 
களினுள் அடைத்து , முப்பது வறட்டிகளைக் கொண்டு புடமிடவும் . 
புடத்திலிருந்தெடுத்து மறுபடியும் தாளக கல்கத்தை முன்போலவே 
தடவி மூசையிலிட்டு புடம் போடவும் ; இவ்வாறு பதினான்கு புடங்க 
ளிட வெள்ளி பஸ்மமாய்விடும் . (2 ) பொன்னிமிளைபைக் கள்ளிப்பால் 
விட்டு அரைத்து , வெள்ளி ரேக்குகளில் தடவி , தாளகத்தைக் 
கொண்டு புடமிட்டது போலவே பதினான்கு முறை புடம்போட பஸ் ம் 
மாகும் .1 21-24 , 

தாம்ர பஸ்மம் : -- தாம்ரத்தை மெல்லிய ரேக்குகளாக அடித்து , 
ஏதேனும் புளிப்பு வகைகளில் சேர்த்து , மூன்று நாட்கள் எரித்து ஆவி 
யில் பாகம் செய்து , பிறகு அத்தகடுகளைக் கல்வத்திலிட்டு , அவற்றிற்கு 
- நாலில் ஒரு பங்கு இரஸம் சேர்த்துக் காடிவிட்டு அரைக்கவும் ; பிறகு 
எலுமிச்சம்பழாஸம் முதலிய ஏதேனும் அம்லத்தினால் அரைத்த இரு 
மடங்கு கந்தகத்தை அத்தகடுகளின் மேல் பூசி , அவற்றை கோளம் 
போல் உருட்டவும் ; பிறகு பொன்னாங்கண்ணிபையாவது, புளி 
யாரையை வது , 

வெள்ளைச்சாறடையையாவது அரைத்து , அக் 


1. கீழே ஸ்வர்ணத்திற்கு புடம் முதலியது கூறியபிறகு , அதன் 
குணங்கள் சுருக்கமாய் விவரிக்கப்பட்டன ; அதுபோலவே வெள்ளி 
முதலிய சிலவற்றிற்கும் குணம் கூறப்படவில்லை யாதலால் , டிப்பணி 
யில் அவ்வித தாதுக்களின் குணங்கள் கூறப்படுகின்றன : -- 

வெள்ளிக்கு -- ஸ்நிக்த்தம் , துவர்ப்பு அல்லது புளிப்பு , ஜீர்ணமான 
பின்பு மதுரமாக மாறுதல் , வாத பித்த ஹரம் , சரீரத்திற்கு வன்ன 
யைத் தருதல் , விஷக்னம் முதலியவை குணங்களாம் . 


மடை 


196 


4 


சார்ங்கதர ஸம்ஹிதை. ( அத்தி - 11 .. 
கல்கத்தைத் தாம் ரகோளத்தின்மேல் சுற்றிலும் ஒரு அங்குலம் கனம் 
பூசவேண்டும் ; அது சிறிது உலர்ந்ததும் , ஒரு சிறிய மட்பாத்திரத்தி 
னுள் வைத்து , அப்பாத்திரத்தை மற்றொரு பெரிய பாத்திரத்தினுள் 
வைத்துச் சுற்றிலும் மணலைப் பரப்பி, பாத்திரத்தின் வாயை ஒரு அக 
லால்மூடி , சாம்பர் உப்பு இவ்விரண்டையும் ஜலம் விட்டரைத்து , அத 
னால் அப்பாத்திரத்திற்கும் அகலுக்கும் இடையிலுள்ள - சந்துகளை 
அடைத்து , அடுப்பில் ஏற்றி , முதலில் சிறு தீயிட்டு கிரமமாக அதைக் 
கடுந்தீகொண்டு நான்கு யாமகாலம் எரித்துத் தீயிலிருந்து இறக்கி , 
ஆறிய பிறகு உள்ளடங்கிய தாம்ரம் முதலியதையெடுத்து , கருணைக்கிழ 
ங்கின் சாற்றைவிட்டு ஒரு நாள் அரைத்து , கோளமாகச் செய்து , அந்த 
கோசாத்தினுள் அரைவாசி கந்தகத்தைச் சிறிது நெய்விட்டு அரைத்து 
ஒரு மூசையில் அடைத்து , கஜபுடம் ! இட்டு எரிக்கவேண்டும் . 
தானாகவே ஆறியபின்பு மூசையிலடங்கிய தாம்ர பஸ்மத்தை யெடுத்துக் 
கொள்ளவும் . இது ரோகிகளுக்கு உபயோகிக்கக் கூடியவாறு த்தமா 
யிருக்கும் . ஸாதாரண தாம்ரத்தைப்போல் இது வாந்தி , தலைச்சுற்றல் , 
தளர்ச்சி , மயக்கம் முதலிய துர்க்குணங்களைச் சிறிதுமுண்டு பண் 
ணாது.2 25-32 . 

ஆர பஸ்மழம் , காம்ஸ்ய பஸ்மழம் 3 : - காடி , முதலியவற்றால் 
சுத்தி செய்த பித்தளையை வெகு மெல்லிய ரேக்குகளாகச் செய்து 

1. அகலத்தில் 13 கஜமும், நீளத்தில் 13 கஜமும் , ஆழத்தில் 
134 கஜமுமுள்ள ஒரு குண்டத்தில் , முக்கால்பாகம் வரையில் வறட்டி 
களை படுக்கி , அதன்மேல் புடம் போடவேண்டிய பாண்டத்தை அமர் 
த்தி , அதன்மேல் பள்ளத்தின் வாயளவும் வறட்டிகளிட்டு போடப்படு 
வது ‘சஜபுடம் எனப்படும் . சிலர் இரண்டு முழ கன விஸ்தீர்ணமுள்ள 
பள்ளத்திலிடப்படுவதை கஜபுடம் என்பார்கள் . 

2. தாப் ரபஸ்மத்தின் குணங்கள் : - சிறிது இனிப்பும் துவர்ப்பு 
முள்ளது ; வயிற்றில் ஜீரணமாகும் போது கசப்பு அல்லது கார்ப்பாக 
மாறும் ; சபம் , பித்தம் இவற்றாலுண்டாகும் கோளாறுகள் நிவ்ருத்தி 
யாகும் ; குன்மம் , குஷ்டம், மூலரோகம் , சோகை , பாண்டு , மஹோத 
ரம், பித்தமயக்கம் முதலியதைப் போக்கும் . பலமுடுபண்ணும் . 

3. ஆரபஸ்மம் - பித்தளை பஸ்மம் . காம்ஸ்ய பஸ்மம் - வெண்கல 
பஸ்டம் . 


அத்தி -11 ) 

1 

12 
மத்யம கண்டம் 
கொண்டு , அதற்குச் சமயெடையான கந்தகத்தை எருக்கம்பால் விட்டு 
அரைத்து , அதைப் பித்தளை ரேக்குகளின் மேல் தடவி , அத்தகடுகளை 
ஒரு மூசையிலடைத்து கஜபுடத்தில் எரிக்கவும் ; இவ்வாறு இரண்டு 
முறை 

புடம்போட பித்தளை பஸ்மமாய்விடும் . 1 பித்தளைக்குக் 
கூறிய முறைப்படியே வெண்கலத்தையும் புடம்போட்டு பஸ்மம் செய்ய 
லாம் 2 . 33-34 + . 

தாமரம் , பித்தளை , வெண்கலம் மூன்றையும் பஸ்மம் செய்ய 
மற்றெரு முறை: - தாமரம் , பித்தளை , வெண்கலம் இவற்றின் தகடு 
களின் மேல் , அவற்றிற்குச் சமயெடை கந்தகத்தை எருக்கம்பால் , 
ஆலம்பால் , நொச்சியிலைச்சாறு , பழமுண்ணிப் பாலையின் சாறு இவற் 
றால் அரைத்துத் தடவி முன்போல் புடமிட்டால் அம்மூன்று லோஹ 
பங்களும் பஸ்மமாகும் ; 351 . 

நாக்பஸ்ம முறைகள்: - ( 1 ) சுத்தமான நாகத்தின் மேல் வெற்றி 
லைச் சாற்றாலரைத்த மனச்சிலையைத் தடவி , முப்பத்திரண்டு புடம் 
போட நிருத்தமாக பஸ்மமாகும் . ( 2 ) சுத்தமான நாகத்தை ஒரு மட் 
பாத்திரத்திலிட்டு உருக்கி , அரசம்பட்டை , புளியம்பட்டை இவற்றை 
நகத்திற்கு நாலில் ஒரு பங்கு சேர்த்து இரும்புத்துடுப்பால் கிளற 
வேண்டும் . ஒரு யாமநேரத்தில் நாகம் அப்பட்டைகளின் சாம்பரோடு 
- கலந்து சூர்ணமாய்விடும். பிறகு அந்த நாகத்திற்குச் சமயெடை மனச் 
சிலையைச் சேர்த்து , காடி விட்டு இரண்டையும் அரைத்துப் புடம் 
போடவும் ; புடம் ஆறிய பின்பு நாகத்தை யெடுத்து மீண்டும் அவ் 
விதமே மனச்சிலை சேர்த்து காடி விட்டரைத்து புடம் போடவேண் 
டும் . இவ்விதமாக அறுபது புடமிட்டால் நாகம் பஸ்மமாகும் 3. 36-393 . 

1. பஸ்மமான பித்தளையின் குணங்கள் : -- ரூக்ஷம் , க்ருமிஹரம் , 
விஷஹரம் , வ்ருஷ்யம், இரஸாயகம் என்னும் குணங்களும் , வாதரோ 
கங்கள் , பாண்டு , ப்லீஹரோகம் இவற்றைப் போக்கும் தன்மையும் 
இதற்கு உண்டு . 

2 . வெண்கலத்தின் குணங்கள்: - பஸ்மமானபின் கசப்பாயிருக் 
கும் ; உஷ்ணவீர்யம் ; வாந்தியை யுண்பெண்ணும் . நேத்திரரோகங் 
களில் உபயோகிக்க உதவும் . தீபனமாகவும் பாசனமாகவும் வேலை 
செய்யும் . 

3. நாகத்தின் குணங்கள் : - உஷ்ண வீர்யம் , கபவாதஹரம் , 
குருகுணம், லேகாம் , இரஸாயனம் , சுக்ரலம் , ஆகவே 

சரீரபலத்தை 
விருத்தி செய்யக் கூடியது . ( நாகம் - காரீயம் அல்லது ஹிஸம் . ) 


198 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -11 . 


வங்கபஸ்மம் : - ஒரு மட்பாத்திரத்தில் வங்கத்தை உருக்கி , 
அதற்கு நாலில் ஒரு பங்கு புளியம்பட்டையும் அரசம் பட்டையும் 
சேர்த்து , இருப்புத் துடுப்பால் கிளறி வர , இரண்டு யாமத்தில் பொடி 
யாய் விடும் . அப்பால் அச்சூர்ணத்திற்கு ஸமயெடை தாளகம் சேர்த்து , 
காடி விட்டு அரைத்து , அகல்களில் வைத்து சீலைமண் செய்து , கஜ 
புடத்தில் எரிக்கவும் ; மறுபடியும் அதில் பத்திலொரு பங்கு தாளகம் 
சேர்த்துக் காடியினால் ஒரு யாடநேரம் ஆட்டி புடமிடவும் . இவ்வாறு 
பத்து புடங்களிட வங்கம் 1 பஸ்மமாகும் . 40-43 . 

அயபஸ்ம முறைகள் :-(1 ) சுத்திசெய்த மெல்லிய அயப் 
பொடிகளைச் சீந்திற் கொடியின் சாறு விட்டரைத்து , மூன்று புடம் 
போடவும் . சோற்றுக் கற்றாழையின் சாற்றால் அவ்விதமே அரைத்து 
மூன்று புடம் போடவேண்டும் . வெள்ளைச் சாறடைச் சாற்றால் 
அதை மீண்டும் அரைத்து ஆறு புடங்களிடவும் . இவ்விதம் செய் 
தால் அயம் அல்லது எஃகு பஸ்மமாய்விடும் . ( 2 ) எஃகு அல்லது 
அயப்பொடிக்குப் பன்னிரண்டில் ஒரு பாகம் லிங்கம் சேர்த்து , சோற் 
றுக் கற்றாழைச் சாற்றால் இரண்டு யாமமளவும் அரைத்து புடமிடவும் . 
இவ்விதம் ஏழு புடங்களிட அயம் அல்லது எஃகு பஸ்மமாகும் . 
( 3 ) வெள்ளைச் சாறடைச் சாற்றாலும் , சீந்திற்கொடியின் சாற்றாலும் , 
முலைப்பாலாலும் , எருக்கம்பாலாலும் அயத்தை அரைத்து . முன்போ 
லவே புடம்போட நன்கு பஸ்மமாகும் . (4) ஒருபங்கு இரஸம் , இரண்டு 
பங்கு கந்தகம் இரண்டையும் ஒன்றாகக் கலந்து அரைத்து கஜ்ஜளி 
யாகச் செய்து , இவ்விரண்டுக்கும் ஸமயெடை அயச்சூர்ணத்தைச் 
சேர்த்து , சோற்றுக் கற்றாழைச் சாற்றால் இரண்டு யாமமளவும் அரை 
த்து , ஒரு கோளம்போல் அவர்றை யுருட்டி , ஒரு தாம்ரபாத்திரத் 
தில் வைத்து வெயிலில் சற்று நேரம் உலர்த்தி , ஆமணக்கிலைகளால் 
அதைச் சுற்றி , மீண்டும் அரை யாமகாலம் வெயிலில் வைக்க நன்கு 
சூடுகொள்ளும் ; பிறகு அதை அப்படியே தானியக் களஞ்சியத்தில் 

1. வங்கத்தின் குணங்கள் : - சிறிது உப்பும் காரமும் கசப்பும் 
கலந்த சுவையுள்ளது ; ரூக்ஷம், கபஹரம் , பித்தஹரம் , க்ருமி ஹரம் ; 
பாண்டு , பே ஹரோகம் இவற்றைப் போக்கும் ; லேககம் , இரஸாயனம் 
என்கிற குணங்களமுண்டு; ( உங்கம்- வெள்ளீயம் அல்லது தகரம் .) 


அத்தி -11.) மத்யம கண்டம் 

199 
புதைத்து , அதன் மேல் ஒரு அகலை மூடி , அதற்குமேல் தானியத்தைப் 
பரப்பிவிடவும் ; பிறகு மூன்று நாட்கள் கழித்து அதையெடுத்து கல் 
வத்திலிட்டு அரைத்து , உஸ்திரகாளிதம் செய்ய வேண்டும் . இவ்விதம் 
செய்ய ஜலத்தில் மிதக்குமாறு அயம் பஸ்மமாகும் .1 44--51 . 

எல்லா தாதுக்களையும் புடமிட பொதுமறை : - அயபஸ்மத் 
தைப் பக்குவம் செய்ய முற்கூறிய நான்காவது முறையை யனுஸரித்து , 
ஸ்வர்ணம் முதலிய எல்லா லோஹங்களையுமே பஸ்மம் செய்யலாம் . 
மேலும் மனச்சிலை , கந்தகம் , எருக்கம்பால் இம் மூன்றையும் அரைத்து 
ஸ்வர்ணம் முதலிய எந்த தாதுக்களின் மேலும் தடவி பன்னிரண்டு 
புடங்களிட அவை பஸ்மமாய்விடும் . 52 ) . 

உபதாதுக்கள் . 
ஸப்த உபதாதுக்கள் : - நிமிளை, மயில் துத்தம் , அப்ரகம், நீலாஞ் 
ஜனம் , மனச்சிலை , தாளகம் , ரஸகம் என்கிற இவ்வேழும் உபாதாதுக்கள் 
என்று கூறப்படுகின்றன . 2 531 . 

ஸ்வர்ணமாக்ஷிக சுத்தி : - பொன்னிமிளை மூன்று பாகம் , இந் 
துப்பு ஒரு பாகம் ; இவற்றைக் கொடிமாதளம்பழச் சாற்றிலாவது , எலு 
மிச்சம்பழச் சாற்றிலாவது சேர்த்து , அடுப்பிலேற்றி பக்குவம் செய்யவும் 
இதை ஒரு இரும்புப் பாத்திரத்தில் சேர்த்து நன்றாகக் கிளறிக்கொ 
ண்டே பக்குவம் செய்யவேண்டும் . பாத்திரம் சிவந்துவரும் ஸமயத்தில் 
அதை இறக்கி விடலாம் . இவ்விதம் செய்தால் ஸ்வர்ண மாணிக மென் 
னும் பொன்னிமிளை சுத்தியாய்விடும் . 54-554 . 

ஸ்வர்ணமாக்ஷிக பஸ்மம் : -- சுத்தியான பொன்னிமிளையைக் 
கொள்ளின் கஷாயத்தினாலாவது , எண்ணெயினாலாவது , மோரைக் 


1. அயத்தின் குணங்கள் : - சுவையில் துவர்ப்பு- ; சில முறை 
களில் கசப்பாயுமிருக்கும் ; உஷ்ண வீர்யம் , ரூக்ஷம் , கப - பித்த ஹரம் ; 
சோகை , பாண்டு , குஷ்டம் , அர்சஸ் , பிரமேஹம் , வயிற்றுவலி , முதலி 
யதைப் போக்கும் ; சிறந்த இரஸாயனமாகவும் உபயோகப்படும் . 

2. பொன்னிமிளை , வெள்ளி நிமிளை , மயில் துத்தம் , வெண்கலம் , 
ஈயம் , விந்தூரம் , சிலாஜது இவற்றை ஸப்த உப தாதுக்கள் என்று 
வேறு சிலர் வழங்குவர். 


200 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[அத்தி -11 . 


கொண்டாவது , வெள்ளாட்டு மூத்திரத்தினாலாவது அரைத்துப் புடம் 
போட பஸ்மமாகும் . 1 56 ) . 
துத்த சுத்தி : - துத்தத்தை வெள்ளரிக்காயின் சா 

சாற்றாலும் , சிறு 
குறிஞ்சாவின் சாற்றாலும் , எலுமிச்சம் பழ ரஸத்தினாலும் ஒவ்வொரு 
நாள் பாவனை செய்து , கடும் வெயிலில் வைத்து ஸுர்யபுடம் போட் 
டால் சுத்தமாகும் . அல்லது பூனை , புறா , இவற்றின் மலத்தினால் மயில் 
துத்தத்தை அரைத்துவிட்டால் சுத்தமாகும் . 57 , 58 . 

துத்த பஸ்மம் : - அவ்விதம் சுத்திசெய்த மயில் துத்தத்துடன் 
அதற்குப் பத்தில் ஒரு பங்கு வெண்காரம் சேர்த்து அரைத்து ஒரு 
புடமிடவும் ; பிறகு தயிரால் ஆட்டி ஒரு புடமும் , தேன்விட்டு அரை 
த்து ஒரு புடமும் போடவேண்டும் . இப்படிச் செய்தால் துத்தம் நன்கு 
பஸ்மமாகும் .2 59 . 

அப்ரக சுத்தி : - கிருஷ்ணாப்ரகம் என்கிற கருநிறமான அப்ர 
கத்தை அக்னியிலிட்டு ஊதி யெடுத்து , பாலில் சேர்த்து , அவற்றை 
மெல்லிய தளங்களாகப் பிளந்து , முள்ளுக்கீரையின் சாற்றிலும் , காடி 
யிலும் தனித்தனியே எட்டு யாமம் வரையில் பாவனை செய்ய அப்ரகம் 
சுத்தமாகும் . 60 . 

அப்ரக் பஸ்மழறைகள் :-( 1 ) அப்பால் அதை தானியாப்ப 
கம் செய்து உலர்த்தி , பிறகு எருக்கம்பால் சேர்த்து ஒரு நாள் முழுவ 
தும் அரைத்து , எல்லாவற்றையும் சக்கரம்போல் அடை தட்டவும் . 


1. மாணிகத்தின் குணங்கள் : -- சுவையில் முதலில் மதுரமாயும் 
அப்பால் சிறிது காரமும் கசப்பும் கலந்ததாயும் இருக்கும் ; உஷ்ண 
வீர்யம் ; கபஹரம் ; அர்சஸ் , சோகை , மஹோதாரம் முதலிய வயிற் 
றைப் பற்றிய வியாதிகள் , மூத்திர வியாதிகள் , அக்னிமாந்த்யம் முத 
லியவற்றல் உபயோகிக்கக் கூடியது . விஷஹரம் , வ்ருஷ்யம் என்கிற 
குணங்களு முண்டு . 

2. துத்தத்தின் குணங்கள் : - துவர்ப்பும் சிறிது காரமுமான 
சுவையுள்ளது : உஷ்ண வீர்யம் ; லேகரும் , ஆகவே வமனமுண்டாக் 
கும் ; விஷ ஸம்பந்தமான தோஷங்களி லுபயோகிக்கத் தகுந்தது . 
வெண்குஷ்டம் , கேத்திரரோகம் இவற்றிலும் உபயோகமாகும் . 


அத்தி -11 .) 


மத்யம கண்டம் . 


201 


அதை எருக்கிலைகளால் சுற்றி கஜபுடத்தில் எரிக்கவும் . இவ்வித 
மாகவே மறுபடியும் அரைத்து ஏழு முறை புடம் போடவேண்டும் . 
அதற்குப் பிறத ஆலம் விழுதுகளின் க்வாதத்தினால் மூன்று முறை 
அரைத்து மூன்று புடம் போடவும் . இவ்வாறு செய்ய அப்ரகம் நன்கு 
பஸ்மமாகும் . இதை அனுபானங்களின் முறைகளைக்கொண்டு பல 
வித ரோங்களில் உபயோகிக்கலாம் . இவ்விதமாக பஸ்மமான அப்ப 
கம் சீக்கிரம் கிழத்தனமுண்டாகாமல் சரீரத்தை திடமாகச் செய்யும் . 
( 2 ) சுத்தமான தானியாப்ரகத்தையும் , அதற்கு ஆறிலொரு பங்கு 
சுக்கையும் , அவ்வளவு கோரைக் கிழங்கையும் சேர்த்து , காடி விட்டு 
ஒருநாள் அரைக்கவேண்டும் . மற்றொரு நாள் சித்திரமூல ஸ்வரஸம் 
அல்லது சித்திரமூலக் கஷாயத்தினால் அவற்றை அரைத்து கஜபுடம் 
போடவேண்டும் . அதை யெடுத்து மீண்டும் திரிபலாக்வாதத்தினால் 
மூன்று முறை அரைத்து முன்போல் மூன்று முறை புடம் போடவும் . 
பிறகு சிற்றாமுட்டி , பசுமூத்திரம் , நிலப்பனங்கிழங்கு , துளவி , கரு 
ணைக்கிழங்கு இவற்றின் சாற்றால் தனித்தனி மூன்று முறை ஆட்டி 
மும்மூன்று புடங்களிடவேண்டும் . இவ்விதம் பக்குவம் செய்ய அப்ர 
கம் நன்றாக பஸ்மமாகும் .2 61-67 ) . 

நீலாஞ்ஜனம் முதலியவற்றின் சுத்தி : - நீலாஞ்ஜனக் கற்களை 
சூர்ணம் செய்து , எலுமிச்சம்பழ ரஸத்தில் சேர்த்து ஒரு நாள் வெயி 

1. அப்ரகத்தை நன்கு பொடித்து , சுணையுள்ள நெல்லுடன் 
கலந்து , ஒரு வஸ்திரத்திற் கட்டி , ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் ஏதே 
னும் காடி அல்லது புளித்த அரிசி கழுவிய நீரை வார்த்து , அதில் 
அப்ரகப் பொடியும் நெல்லுமடங்கிய வஸ்திரத்தின் மேற் புறத்தைப் 
பிசைந்து அலசவும் ; அப்பொழுது வெகு நுண்ணிய பொடிகளாக 
அப்ரகம் வஸ்திரத்தின் வாரங்களால் வெளிவரும் . அது தான் 
தான்யாப்ரகம் எனப்படும் . 

மிருதுவான ( வெண்ணெய் 
போன்ற , தான்யாப்ரகமே நவநீதாப்ரகம் எனப்படும் . 
2. அப்ரகபஸ்ம குணங்கள் :-- பிரமேஹம் , க்ஷயம் , 

பாண்டு , 
கிரஹணீ இவற்றில் உபயோகிக்கலாம் ; அந்தந்த 
கொண்டு குஷ்டம் , ச்வாஸம் , காஸம், மஹோதரம் முதலிய ரோகங் 
களிலும் உபயோகிக்கக்கூடும் . 


மிக்க 


அநுபானங்களைக் 


( அத்தி -11 . 


202 

சார்ங்கதர ஸம்ஹிதை . 
லில் வைத்து பாவனை செய்ய , அவை சுத்தமாகும் . இவ்விதமாகவே 
கைரிகமென்னும் காவிக்கல் , அன்னபேதி , வெண்காரம் , பலகறை , 
துவரீ அல்லது ஸௌராஷ்ட்ர ம்ருத்திகை , சங்கு , கங்குஷ்டமென் 
னும் ஒருவித சாவி இவைகளையும் சுத்திசெய்யலாம் . 1 68-69;. 
மனச்சிலா சுத்தி : - மனச்சிலையை டோலாயந்திரத்தில் 2 

கட்டி , 
மூன்று நாட்கள் வெள்ளாட்டு மூத்திரக்கொண்டு பாகம் செய்து , 
பிறகு ஆட்டின் பித்த நீரில் ஒரு தடவை பாவனை செய்ய மனச்சிலை 
சுத்தியடையும் 3. 70 % . 

தாளக சுத்தி : - தாளகத்தை நன்கு சூர்ணம் செய்து டோலா 
யந்திரத்தில் கட்டி , காஞ்ஜிகமென்னும் காடியிலிட்டு ஒரு யாமம் பக்கு 
வம் செய்து , அப்பால் பூசனிக்காய் ரஸத்திலும் , பிறகு நல்லெண் " 

1. கைரிகம் முதலியவற்றின் பாக விஷயங்களை இச்சிறு ஸங் 
கிரஹ கிரந்தத்தில் விவரிக்காவிடினும் , நீலாஞ்ஜன த்தைப் போலவே 
சுத்தி செய்யக்கூடியவை யென்கிற ஒரு ஸம்பத் தத்தைக் 

கொண்டு. 
அவையும் இங்கு கிரஹிக்கப்பட்டனவாம் . ( நீலாஞ்ஜனத்தை பஸ்மம் 
செய்வதில்லை ; ஆகிலும் பனச்சிலையிலிருந்து . ஸத்துவமெடுப்பது 
போல் இதிலிருந்தும் ஸத்துவமெடுக்கக்கூடும் . நீலாஞ்ஜனத்தின் 
குணங்கள் : - சீ தவீர்யம், நேத்திர ரோகங்களில் உபயோகிக்கக் கூடி 

. 
யது , விஷஹரம் , கபவாதஹாம் . ) 

2. டோலா யந்திரம் : - சுத்தி செய்யவேண்டிய உஸ்துவை 
ஒரு வஸ்திரத்தில் கட்டி , ஏதேனும் திரவ பதார்த்தத்துடன் கூடிய 
ஒரு பாத்திரத்தின் முகத்தில் குறுக்காக ஒரு கொம்பை வைத்து 
அதில் அவ்வஸ்திரத்தைக் கட்டி பாத்திரத்தினுள் தொங்கவிட்டு , எரித் 
தல் போட்டு அதிலிருந்தெழும் ஆவியில் அவ்வஸ்துக்களைச் சுத்தி செய் 
வதற்கான இவ்வகையானது டோலாயந்திரம் எனப்படுகின்றது . 

3. மனச்சிலை முதலியவற்றிலிருந்து ஸத்துவமெடுக்கும் முறை 
பிறகு சுருக்கமாகக் கூறப்படுகிறது . மனச்சிலையின் குணங்கள் : 
காரமும் கசப்புங்கலந்த சுவையுள்ளது ; உஷ்ணவீர்யம் , விஷஹரம் ; 
சர்மரோகங்களைப் போக்கும் ; கபஹாம் , வாதஹரம் , அக்னிமாந்தி 
யத்தையும் அகற்றும் . 


அத்தி -11 .) 


மத்யம கண்டம் . 


203 


ணெயிலும் , பிறகு திரிபலா க்வாதத்திலும் அவ்விதமே பக்குவம் செய்ய 
அது சுத்தமாகும் . 71-72 ) . 

இரஸக சுத்தி : - இரஸகமென்னும் சிறிது கடினமான ஒரு வகை 
வெண் தாதுவைப் பசு மூத்திரத்தில் ஏழு நாள் டோலா யந்திரத்தைக் 
கொண்டு பக்குவம் செய்ய சுத்தியாகும் . பிறகு எல்லா வேலைகளிலும் 
உபயோகிக்கலாம் . 734 . 

தாதுக்களின் ஸதீவபாததம் : - செவ்வரக்கு , மத்யம் , ஆட்டுப் 
பால் , வெண்காரம் , மான் கொம்பு , எள்ளுப் பிண்ணாக்கு , கடுகு , முருங் 
கப்டட்னட , குன்றுமணிவேர் , வெல்லம் , இந்துட்பு , கம்பளம் , வாற் 
கோதுமை , கடுகரோகிணீ , நெய் , தேன் இவர்றுள் கிடைக்கக்கூடிய 
பதார்த்தங்களுடன் முற்கூறிய உபதாதுக்களைக் கலந்து , அவற்றை 
மூசையில் சேர்த்துக் கடுஞ்சூட்டில் எரிக்க அவற்றிலிருந்து வெகு துல் 
லியமான ஸத்துவம் வெளியாகும் .3 74-76 . 

இரத்தினங்கள். 
வஜ்ர சுத்தி : - வஜ்ரம் அல்லது வை . மென்னும் இரத்தினத்தை 
கண்டங்கத்திரி வேரைப் பிளந்து அதனுள் மறைத்து வைத்து , ஒரு 
வஸ்திரத்தில் கட்டி , கொள் , கோத்ரவம் இவற்றின் கஷாயத்தில் 
டோலா டந்திரத்தைக் கொண்டு மூன்று நாட்களளவும் பக்குவம் செய் 
யவும் . இவ்வாறு பக்குவம் செய்த வைரத்தைக் காய்ச்சிக் சாட்ச்சிக் 
கழுதை மூத்திரத்திற் போடவும் ; அவ்விதம் இருபத்தோருமுறை 
செய்ய வஜ்ரம் நன்கு சுத்தமாகும் . 77--78 . 

வஜ்ர பஸ்மம் : -- ( 1 ) சிறிது தாளகத்தை மூட்டுப் பூச்சிகளின் 
இரத்தத்தால் அரைத்து , கோளமாகச் செய்து , அதனுட்புறத்தில் சுத்தி 
செய்த வஜ்ரத்தை பறைத்து வைத்து , அக 

நக்கினியில் வைத்து 
1. தாளக் குணங்கள்: - காரமான சுவையுள்ளது ; உஷ்ணவீர் 
யம் , ஸ்நிக்த்தம் , சஷ்டஹரம் , விஷஹரம் ; சர்மரோகங்களை நீக்கும் , 
வாதரோகங்களைப் போக்கும் . 

2. இரஸகத்தின் குணங்கள் : - ஸகல மேஹங்களிலும் , நேத்திச் 
ரோகங்களிலும் உபயோகிக்கலாம் . 

3. ஸத்துவம் : -- டஸ்மத்தினும் அதிக வீர்யமுள்ள ஒருவித 
பாகம் ; வெண்மையாகவும் , தளதளப்பாகவும் இருக்கும் . 


204 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி-11. 
ஊதவும் ; அந்த கோளம் நன்கு எரிந்து அக்னிவர்ணமாயிருக்கையில் , 
குதிரையின் சிறு நீரில் தோய்க்கவும் . மீண்டும் முன் போலவே தாள 
கத்தை கோளம் செய்து அதில் வஜ்ரத்தை யடக்கி புடம் போடவேண் 
டும் . இவ்விதமாக இருபத்தோருமுறை எரித்தெடுக்க வஜ்ரம் பஸ்மமா 
கும் . ( 2 ) அல்லது பெருங்காயம் , இந்துப்பு , கொள் இவற்றை ஜலத் 
தில் சேர்த்துக் காய்ச்சி , வஜ்ரத்தை அக்னியிலிட்டுப் பழுக்கக் காய்ச்சி , 
மேற்கூறிய கஷாயத்தில் சேர்க்கவும் ; இவ்விதமாக இருபத்தோரு 
தடவை செய்ய வஜ்ரம் பஸ்மமாகும் . ( 3 ) அல்லது ஒரு வெண்கலப் 
பாத்திரத்தில் தவளையைப் பிடித்துவைக்க , அது பயத்தினால் மூத்திர 
மிடும் ; அதில் வஜ்ரத்தைக் காய்ச்சிக் காய்ச்சி பலமுறை தோய்க்க பஸ்ம 
மாகும் . 79-83 . 

வைக்ராந்த சுத்தி முதலியது ! - வைக்ராந்தத்தையும் வஜ்ரத்தைப் 
போலவே சுத்தி செய்யலாம் . கருடப் பச்சைக் கல்லையும் வைடூர்யத் 
தையும் இவ்விதமே சுத்தி செய்யலாம் . அதை மறுபடியும் அக்னியில் 
காய்ச்சிக் காய்ச்சி குதிரை மூத்திரத்தில் தோய்க்கவும் ; இவ்விதம் பதி 
னான்கு முறை செய்து , அப்பால் சிறு குறிஞ்சாவின் வேர், இலை , 
தண்டு , புஷ்பம் , காய் இவ்வனைத்தையும் கல்கம்போல் அரைத்து , அக் 
கல்கத்தினுள் அவ்வைக்ராந்தத்தை மறைத்து , மூசையினுள் அடக்கம் 
- செய்து , புடம் போடவும் இவ்வாறு ஏழு தடவை புடம் போட வைக் 
சாந்த பஸ்மமாகும் . இந்த பஸ்மத்தை வஜ்ரபஸ்மத்திற்குப் பதிலாக 
வும் உபயோகிக்கலாம் 2 , 84-851 . 

நல்ழத்து முதலியவற்றின் சுத்தி : - தழுதாழையின் ஸ்வரஸத்தில் 
நல்முத்து , பவளம் , மற்றுமுள்ள இரத்தினங்கள் இவற்றை டோலாயக் 
திரத்திற்கட்டி ஒரு யாமகாலம் ஆவியிற் பக்குவம் செய்ய அவை நன்கு 
சுத்தியாகும் . 865 . 


+ 


வஜ்ரத்தின் குணங்கள் : -- பல்யம் , ஆயுஷ்யம் , வ்ருஷ்யம் , 
இரஸாயனம் , புருஹ்மணம் ; அதிகமானால் விஷகுணத்தைக் காட்டும் . 

2. வைக்ராந்தத்தின் குணங்கள் : - மேஹரோகம் , ஈயம், கிர 
ஹணீ , காஸம் முதலியவற்றைப் போக்கும் ; வ்ருஷ்யம் , இரஸாயனம் ,, 
பல்யம் , தீபாம் , வஜ்ரத்திற்குக் கூறிய மற்ற குணங்களும் இதற்குண்டு , 

வைக்ராந்தம் என்பது ஸ்படிகம் போன்ற ஒருவித கல் . ) 


அத்தி -11 ] 


மத்யம கண்டம் . 


205 


நல்ழத்து முதலியவற்றின் பஸ்மம் : -- சோற்றுக் கற்றாழையின் 
சாறு , முள்ளுக்கீரையின் சாறு , முலைப்பால் இவற்றைக்கொண்டு நல் 
முத்து , பவளம் முதலிய இரத்தினங்களை கன்றாக அரைத்து எழு 
தடவை புடம் போட , அந்தந்த இரத்தினமும் அதற்கேற்ற நிறத் 
துடன் பஸ்மமாகும் . இதற்குமுன் ஸ்வர்ணமாக்ஷிகத்திற்குக் கூறிய 
விதமாக நல்முத்து முதலியவற்றையும் பஸ்மம் செய்யலாம் . அல்லது 
வஜ்ரத்தைப்போலவே ஸகல இரத்தினங்களையும் சுத்தி செய்து பஸ்பம் 
செய்யலாம் .1 87-69 % . 

சிலாஜது சுத்தி : - கோடை காலங்களில் மலைப்பிராந்தங்களி 
லிருந்து உருகி வெளிவரும் சிலாஜதுவை எடுத்துவந்து , பசும்பால் , 
தரிபலாக்வாதம் , கரிசிலாங் கண்ணிச்சாறு இவற்றால் ஒவ்வொரு நாள் 
அரைத்து வெயிலில் உலர்த்தி யுலர்த்தி யெடுத்தல் சிலாஜது சுத்த 
மாகும் . 90 , 91 . 

சிலாஜது பஸ்மம் : -சிலை யுருவமான சிலாஜ துவைச் சிறு சிறு 
துண்டுகளாகப் பொடித்து , மிகவும் சூடான ஜலத்தில் சேர்த்து ஒரு 
யாமகாலம் வைத்திருந்து , அப்பால் நன்றாக அரைத்துக் கடைந்து , 
வடிக்கட்டி , அந்த ஜலத்தை ஒரு மட்பாத்திரத்தில் எடுத்து வெயி 
லில் வைத்திருக்கவும் ; பிறகு அதன் மேற்புறத்திலுள்ள குழம்பான 
பாகத்தை வடித்தெடுத்து மீண்டும் வெயிலில் வைக்கவேண்டும் . இவ் 
வாறு இரண்டு மாத காலம் மேன்மேலும் வடித்து வெயிலில் வைத்து 
வந்தால் ஔஷதமாய் உபயோகிக்கத்தகுந்த நிலைமை சிவராஜதுவுக்கு 
உண்டாகும். இவ்வித சிலாஜதுவை நெருப்பில் சேர்த்தால் லிங்கம் 
போல் உருகி மேலெழுந்துவரும் ; புகை சிறிதும் இராது . பாத்திரத் 
தின் அடியில் தங்கியிருக்கும் அம்சத்தையும் அநேகமுறை ஜலத்தில் 

1. நல்முத்தின் குணங்கள் :--- சுவையில் மதுரம் , சீதயீர்யம் , 
நேத்திர ரோகங்களைப் போக்கும் ; விஷஹரம் ; க்ஷயரோகம் , வாயி 
லுண்டாகும் புண் முதலியவற்றையும் போக்கும் ; பலம் தேஹபுஷ்டி 
இவற்றையும் தரும் ; பித்தத்தையும் போக்கும் . பவளத்தின் தண்ங் 
கள் : - கபம் முதலிய தோஷங்களை நெகிழச் செய்து 

நெகிழச் செய்து வெளிப்படுத் 
தும் ; நேத்திர தோஷங்களைப் போக்கும் ; க்ஷயம், இரத்தபித்தம் , 
காஸம் இவற்றை நிவ்ருத்தி செய்யும் ; தீபகம் பாசநம் 

என்கிற 
குணங்களமுண்டு, 


206 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி - 11 . 


- கலக்கி வெயிலில் வைத்துவர அதுவும் ஒளஷத முறைக்கு உபயோக 
--மாகும் . ! 92-951 . 

மண்டூரம் ; - தான்றிமரக் கட்டைகளிட்டு எரிக்கப்படும் அக்னி 
-யில் இரும்புக்கூட்டத்தைப் பழுக்கக் காய்ச்சி , பசுமூத்திரத்தில் 
தோய்க்கவும் . இவ்விதம் ஏழுதடவை செய்தபின் அதை நன்றாகப் 
பொடி செய்து , இரு மடங்கு த்ரிபலாக்வாதத்தில் சேர்த்துக் கலக்கி , 
அப்பால் தீயிலேற்றி வருக்க அக்கட்டம் கருஞ்சிவப்பான வலித்தூர 
மாய் மாறும் . இதை மண்டூரம் என்பார்கள் .2 , 97-98 ) ? 


க்ஷார கல்பனை . 


இரண்டுவித க்ஷாரழறை: - +7ரம் செய்வதற்கு உபயோகமான 
விருக்ஷங்களின் கட்டைகளை உலர்த்தி நெருப்பிட்டு 

நெருப்பிட்டு - எரிக்கவும் ; 
அக்கினி அவிந்து போனதும் அவற்றின் பஸ்மங்களை யெடுத்து ஒரு மட் 
பாத்திரத்தில் நாலு பங்கு ஜலமிட்டு , அதில் அந்தச் சாம்பரைச் 
சேர்த்துக் கடைந்து ஓர் இரவெல்லாம் அவ்விதமே வைத்திருந்து , 
மறு நாட் காலையில் மேலே தெளிந்திருக்கும் ஜலத்தை மட்டும் வடித் 
துக்கொண்டு ஜலம் முடி :பவும் சுண்டிப்போகும் வரையில் காய்ச்ச 
வேண்டும் ; பிறகு பாத்திரத்தினுள் சுற்றிலும் படிந்திருக்கும் வெண் 
ணிறமான சூர்ணம் போலிருக்கும் உப்புகளைச் சுரண்டி 
கொள்ளவும் . அடியில் மிகுந்து நிற்கும் குழம்பு போன்ற ஒருவித 
உப்புநீரையும் மற்றொரு பாத்திரத்தில் பிரத்தியேகமாய் எடுத்துவைக்க 
வும் . இவ்விருவித க்ஷரங்களில் சூர்ணம் போலிருப்பது சர்மம் முத 
லியவற்றைச் சில வியாதிகளில் மேலே உபயோகித்துச் சுடுவ 
தற்கும் , திரவமான r ரம் அவசியமான ஸமயங்களில் ஜலம் முதலி 
1. சிலாஜது குணங்கள் 

: - சுவையில் கைப்பும் சிறிது காரமும் 
கலந்திருக்கும் ; உஷ்ணவீர்யம் , இரஸுயாம் ; மேஹம் , உன்மாதம் , 
அச்மரீ , வீக்கம் , அபஸ்மாரம் , கூபம் , மஹோதரம் , அர்சஸ் , மூத்திரப் 
பையிலுண்டாகும் வியாதிகள் . இவற்றை நிவ்ருத்தி செய்யும் . 

2. மண்ரேத்தின் குணங்கள் : -பாண்டு , மேஹம் , ஆமவாத 
மென்னும் கீல் வாயு , வாதரக்தம் , குன்மம் , வயிற்றுக் கிருமிகள் , 
சோகை இவற்றை நிவ்ருத்தி செய்யும் ; சரீரத்திற்கு வன்மையை 
புண்டாக்கிக் கிழத்தனத்தினால் நேரிடும் பலக்குறைவையும் தடுக்கும் , 


அத்தி -12 .] மத்யம கண்டம் , 

* 207 
யவைகளில் கலக்கி உட்கொள்வதற்கும் ஏற்றவையாம் . விஷயமறிந்த 
வைத்தியர்கள் அந்தந்த ரோகங்களில் இந்த க்ஷாரங்களை யுபயோகிக்க 
லாம் . 1 

99-10 . 


பன்னிரண்டாவது அத்தியாயம் . 


இரஸங்கள் . 
பாரதத்தின் பிரபாவம் : - பாதரஸம் எனப்படும் பாரதமானது 
ஸர்வ ரோகங்களையும் போக்க வல்லதெனவும் , சரீரத்திற்குப் புஷ்டியை 
யுண்டுபண்ணும் தன்மையதென்றும் முனிவர்களால் நன்கு மதிக்கப் 
பட் டிருக்கின்றது . 

இரஸசாஸ்திரத்தில் தேர்ச்சியடைந்த பண்டித 
ரால் முறை தவறாமல் இரஸம் பச்குவம் செய்யப்படுமானால் , அதை யுப 
யோகிப்பவர் தேஹவித்தி 2 யடையவும் , எளிதில் லோஹத்தியை 3 
நிறைவேற்றவும் கூடும் . 

இரஸம் முதலியவற்றிற்கு பலவித பெயர்கள் : - இரஸேந்தரம் , 
பாரதம் , ஸுதம் , ஹாஜம் , ஸு தகம் , இரஸம் , முகுந்தம் என்று 

1. க்ஷாரம் என்றால் நீரடிமுத்து மரம் முதலியவற்றின் இலை 
தழைகளுடன் கூடிய கிளைகளை எரித்து, அவற்றின் சாம்பரை ஜலத்திற் 
கரைத்துக் காய்ச்சி யெடுக்கப்படும் மிகவும் தீக்ஷ்ணமான உப்பு . சுணை 
யுள்ள யவதானியம் முதலியவற்றின் முள் முதலானதையும் எரித்து 
க்ஷாரமென்னும் உப்பு எடுப்பதுண்டு . இவ் வுப்புகளையே தமிழில் கார 
மென்றும் கூறுவர் . ( தாதுக்களை ஒளஷதமாய் உபயோகிப்பதற்கு 
அவற்றை பஸ்மம் செய்து உபயோகிப்பதுபோல் , க்ஷாரமுறையிலும் சில 
மரங்களையும் சுணையுள்ள தானியம் முதலியவற்றையும் எரித்து பஸ்ம 
மாக்கி அவற்றிலிருந்து ஒளஷதத்திற் குபயோகமான க்ஷாரம் என்னும் 
சத்து எடுக்கப்படுவதால் க்ஷார முறையும் இங்கு கூறப்பட்டது . ) 

2. தேஹவத்தி - யோகத்தினால் உண்டாகக்கூடிய அணிமா , 
மஹிமா, கரிமா, இலகிமா, ப்ராப்தி , ப்ராகாம்யம், ஈசத்வம் , வசித்வம் என் 
கிற அஷ்ட வித்திகள் . 

3. லோஹ்வித்தி - லோஹவர்க்கங்களை பஸ்மமாகவும் ஸத்துவ 
மாகவும் செய்வதற்கும் , அவற்றைக்கொண்டு தாதுவாதம் முதலியதைச் 
செய்வதற்கும் ஏற்ற முறை . 


208 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -12 , 
ஔஷத முறைகளில் பாதரஸத்திற்குப் பல பெயர்கள் வழங்கப்படும் . 
மேலும் இந்தப்பிரகரணத்தில் தாம்ரம் , வெள்ளி , பித்தளை , நாகம் , ஸ்வர் 
ணம் , வங்கம் , அயம் , வெண்கலம் , காந்தம் என்கிற ஒன்பது லோஹங்க 
ளும் சூர்யன் , சந்திரன் , அங்காரகன் , புதன் , பிருஹஸ்பதி , சுக்ரன் , 
இராகு , கேது என்னும் ஒன்பது கிரஹங்களுடைய பெயர்களால் 
முறையே வழங்கப்பட்டு வரும் . 2-34 . 

பாரத சுத்தி : - கடுகு , வெள்ளுள்ளி இவற்றைக் கல்கமாக 
அரைத்து , அதனால் மூசை செய்து , அம்மூசையினுள் பாரதத்தைச் 
சேர்த்து , மற்றொரு மூசையினால் மூடி , வஸ்திரத்தில் கட்டி , டோல 
யந்திரத்தின் மூலமாய் காடியில் தொங்கவைத்து , மூன்று நாட்கள் 
தீயிட்டு அதன் ஆவியில் இரஸத்தைப் பக்குவம் செய்து , சோற்றுக் 
கற்றாழையின் சாற்றில் அதை ஒரு நாள் அரைக்கவும் ; அப்படியே 
சித்திரமூலக் கஷாயத்தினால் ஒரு தினமும் , மணத்தக்காளியின் ஸ்வர 
ஸத்தினால் ஒரு தினமும் , திரிபலாச்வாதத்தினால் ஒரு தினமும் தனித் 
தனியே அறைத்து , பிறகு காடிகளைச் சேர்த்து நன்றாகக் கழுவி 
இரஸத்தை மட்டும் தனியாகப் பிரித்தெடுக்கவேண்டும் . அப்பால் 
அப்பாரதத்தை கல்வத்திலிட்டு , பாதியளவு இந்துப்பையும் சேர்த்து , 
எலுமிச்சம்பழச் சாற்றால் ஒரு நாள் முடிய இடைவிடாது அரைக்க 
வும் . பிறகு வெள்ளுள்ளி , கடுகு , இந்துப்பு , 5 வஸரம் இவற்றில் 
ஒவ்வொன்றையும் இரஸத்திற்கு ஸமானமாகச் சேர்த்து , காஞ்ஜிக 
மென்னும் காடியைச் சேர்த்து அரைத்து , அதை ஒரு 

சக்கரம் 
போல் தட்டி , வெயிலில் உலர்த்தி , பெருங்காயத்தை அரைத்து 
அதன்மேல் தடவி, அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து உப்பை 
நிரப்பி, மற்றொரு பாத்திரத்தை அதன் மேல் கவிழ்த்து மூடி , சுற்றி 
லும் சீலை மண் செய்து உலர்த்தி , அடுப்பிலேற்றி சிறுகச் சிறுகத் 
தீயிட்டு எரிக்கவும் . அவ்வாறு எரிக்கையில் மேலே கவிழ்த்துள்ள 
பாத்திரத்தின் மீது குளிர்ந்த ஜலத்தை அடிக்கொரு முறை விட்டு 
வரவேண்டும் . கிரமமாக அக்கினியையும் கடுஞ் ஜ்வாலையுடன் எரித்து 
வரவும் . இவ்வாறு மூன்று யாமகாலம் எரித்து இரஸத்தை ஆவி 
யாகச் செய்து மேலேயுள்ள பாத்திரத்தின் உட்புறத்தில் படியச் 
செய்யவேண்டும் . இவ்விதம் செய்ய இரஸம் சுத்தமாகும் . பிறகு 


அத்தி -12 .] 


மத்யம கண்டம் 


209 


2 


ஒரு யாமகாலம் 


மேல் பாத்திரத்தை யெடுத்து அதனுள் படிந்திருக்கும் பாதரஸத்தை 
வழித்தெடுத்துக் கொள்ளவும் , 1 4-12 ) . 
கந்தக சுத்தி : -- 

வாயகன்ற ஓர் இரும்புப் பாத்திரத்தில் நெய்யை 
ஊற்றி அடியில் தீயிட்டு எரிக்கவும் . நெய் உருகிய பிறகு அதற்கு 
ஸமயெடை கந்தகத்தைப் பொடித்துச் சேர்த்து , அது நன்றாக நெய் 
யுடன் கலந்து உருகிய பிறகு மெதுவாகப் பாலில் ஊற்ற வேண்டும் . 
இவ்விதம் செய்ய கந்தகம் சுத்தமாகும் . 13 , 14 , 

லிங்கத்திலிருந்து இரஸமெடுக்கும் முறை :-லிங்கத்தை 3 ஆட் 
டுப்பாலிலும் , எலுமிச்சம்பழச்சாறு முதலிய அம்லவர்க்கங்களிலும் 
தனித் தனியே ஏழுமுறை பாவனை செய்ய அது நன்கு சுத்தியாகும் . 
பிறகு எலுமிச்சம்பழ ரஸத்தினாலாவது , வேப்பிலைச்சாற்றினாலாவது , 

ஆட்டி சிறிது உலர்த்தி , முன்பு பாதரஸத்திற்குக் 
கூறிய விதமாக ஊர்த்வபாதா யந்திரத்தில் வைத்து எரிக்கவும் ; மேற் 
பாத்திரத்தினுள் சுத்தமான பாரதம் முன்போல் படிந்திருக்கும் . 
அதை யெடுத்து ஒளஷத முறைகளில் உபயோகிக்கலாம் . 15-17 . 

1 . அடிப்பாத்திரத்தில் இரஸம் முதலியதை வைத்து 
யாக்கி , மேற்பாத்திரத்தில் படியச்செய்வற்கான உபகாணம் 

ஊர்த்வ 
பரதந யந்திரம் எனப்படும் . 

2. கந்தகத்தை உருக்கிப் பாலில் ஊற்றி பிறகு ஜலத்திற் கழுவி 
மீண்டும் ஏழு முறை அவ்விதமே நெய்யில் உருக்கிப் டாலில் சேர்த் 
தால் சுத்தமாகும் . இவ்விதம் செய்வது தான் ஸாதாரண முறை . 

3. லிங்கம் -- இது ஹாலண்டு என்னும் உலாத்தா தேசத்தி 
லுண்டாவதால் உலாந்தாலிங்கம் என்றும் , பவளம்போல் சென்னிற 
மாயிருப்பதால் பவளமனச்சிலை யென்றும் , ஜாதிலிங்கமென்றும் தமி 
ழில் வழங்கப்படும் ; ஸம்ஸ்கிருதத்தில் தாதம் என்றும் , ஹிங்குளம் 
என்றும் கடறப்படும் . இதிலிருந்து எடுக்கப்படும் பாரதம் ஹிங்களா 
க்ருஷ்ட ரஸம் எனப்படும் . 

14 


ஆவி 


210 


* 


சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -12 
நவ விஷங்கள்: - காலகூடம் , வத்ஸநாபம் , 2 ச்ருங்ககம் , 3 ப்ர 
தீபசும் , 4 ஹாலாஹலம் , ப்ரஹ்மபுத்ரம் , 6 ஹாரித்ரம் 7 ஸக்துகம் 8 , 
ஸௌராஷ்ட்ரிகம் 9 என்பவை நவ விஷங்கள் எனப்படும் . 18) . 

1 . காலகூடம் - இது ஒரு விஷவிருக்ஷத்தின் பிசின் ; அவ் 
விருக்ஷம் அரசமரம் போன்ற உருவமுள்ளது . ச்ருங்கபேர ஷேத்தி 
ரத்திலும் , கொங்கண தேசத்திலும் , மலபபர்வதப்பிராந்தங்களிலும் 
உற்பத்தியாகுமாம் . காலகூடமென்பதை கிழங்கு என்று சிலர் ,. 

2 . வத்ஸாபம் - வத்ஸநாபிடைப் போன்றது ; ஆவாரயிலை 
போன்ற இலைகளுள் ளது ; வத்ஸநாடச்செடியின் அருகில் இதர மரங் 
கள் விருத்தியாகமாட்டா. 1 இதை இந்திரகாபம் என்தும் சிலர் கூறுவர் . 

8. சருங்ககம் - இதுவும் நாபியைப் போன்றதோர் கிழங்கு . இவ் 
விஷக் கிழங்கைப் பசுவின் கொம்பில் கட்டினால் அதன் பால் சென் 
னிறமாக அல்லது இரத்தமாக மாறி விடுமெனக் கூறப்படுகிறது . 

4. ப்ரதீபகம் - நிறத்தில் மிகச் சிவந்து அக்கினியைப்போல் பிர 
காசமுள்ள தும், மிகவும் அழற்சியுண்டுபண்ணக் கூடியதுமான ஒரு 
வகையான கிழங்கு . 

5. ஹாலாஹலம்- இவ்விருசுகத்தின் இலைகள் பனையோலை 
யைப் போலிருக்கும் ; புஷ்பங்கள் கொத்துக் கொத்தாகத் தொங்கும் ; 
பசுவின் முலையைப் போல் காய்கள் காய்க்கும் . இவ்விருகூத்தின் கடு 
மையான வேக்காட்டினால் அருகிலுள்ள மரங்களும் புற்பூண்டுகளும் 
எரிந்துவிடும் . ஹாலாஹலம் என்னும் இவ்விஷவிருக்ஷமானது 
கிஷ்கிந்தையிலும் , ஹிமாலயத்திலும் , தென் கடற்கரைகளின் சில 
பாகத்திலும் , கொங்கண தேசத்திலும் உற்பத்தியாகுமாம் , 
6. ப்ரஹ்மபுத்ரம் - இப்பெயர் கொண்ட கிழக்கு உள்ளும் 

புற 
மும் கபில நிறமானது . மலடயர்வாச்சாாலி லுற்பத்தியாகும் . 

7. ஹாரித்ரம் -- மஞ்சளைப் போன்ற ஒரு கிழங்கு . 

8. ஸக்துகம் - பலவாறு முடி போன்ற கணுக்களுடன் கூடிய 
இவ்விஷக் கிழங்கை உடைத்தால் உட்புறம் ஒருவித மாப்பசை 
போன்ற ஸத்துக்கள் நிரம்பியிருக்கும் , 
9. ஸௌ ராஷ்ட்ரிகம்- இதுவும் காபியைப் 

போன்றதாய் 
ஸௌராஷ்ட்ரதேசத்தில் உற்பத்தியாகக்கூடிய மிகக் கொடிய விஷ 
குணமுள்ள கிழங்கு . 


அத்தி -12 .) 


மத்யம கண்டம் 


211 


ஸப்த உபவிஷங்கள் : -- எருக்கு , இலைக்கள்ளி , ஊமத்தை , சிவ 
னார்கிழங்கு , அலரி , குன்றுமணி , அபினி இவ்வேழும் ஸப்த உபவிஷ 
ங்கள் எனப்படுகின்றன . 193 . 

பாரதத்திற்கு தாதுக்ராஸ் சக்தி - - மேற்கூறிய விஷவர்க்கங்களைச் 
சேர்த்து பாரதத்தை அரைக்க , அதில் சேர்ந்துள்ள கலப்பான தோஷங் 
கள் விலகி , அதற்கு ஒருவகையான முகமென்னும் தன்மையுண்டாய் , 
எளிதில் தாது வர்க்கங்களையும் கிரஹித்துக்கொள்ளுவதற்கேற்ற குண 
மும் உண்டாகின்றது .1 அல்லது த்ரிகடு , யவக்ஷாரம் , ஸர்ஜக்ஷாரம் , 
கடுகு , பஞ்சலவணம் , வெள்ளுள்ளி , நவஸாரம் , முருங்கை இவற்றை 
ஸமயெடையாகச் சேர்த்து , ஒரு மிக்க சூர்ணம்செய்து , எலுமிச்சம்பழச் 
சாற்றையாவது, கொடி யெலுமிச்சம்பழ ரஸத்தையாவது , கடிகளையா 
வது விட்டு , அக்னியின் மேலேற்றி , நன்றாகக் காய்ச்சிய கல்வத்தில் 
அனைத்தையும் மூன்று நாள் இடைவிடாமல் அரைத்து வந்தால் இர 
ஸத்திற்கு தாதுவர்க்கங்களை கிரஹிப்பதற்கேற்ற முகமென்னும் தன் 
மையு உண்டாகும் . 20-24 . 

கச்சபயந்திரழம் கந்தக ஜாரணழம் : - கந்தகத்துக்கு ஜாரண 
மும் 2 அதற்கான கச்சபயந்திரமுறையும் கூறப்படுகிறது. ஒரு பெரிய 
மட்பாத்திரத்தின் உட்புறத்தில் சுற்றிலும் சிறிய வரப்பு ஏற்படுத்தி , 
அதற்கடியில் ஜலம் சேர்த்து , அவ்வரம்பின் மேல் நிற்குமாறு ஓர் 
அகன்ற மண்ணாலாகிய அகலை இடையில் மூடியைப்போல் அமைத்து, 
அகலின் விளிம்பும் வரம்பின் முனையும் சேருமிடத்தில் சுற்றிலுமுள்ள 
த்வாரத்தைச் சுண்ணம் பூசி நன்றாக அடைத்துவிடவும். பிறகு அவ் 
வகலின்மேல் இரஸத்தைச் சேர்த்து இரஸத்திற்கு ஸமயெடை கந்த 
கத்தை அதன்மேல் பொடித்துச் சேர்க்கவேண்டும் . பிறகு கீழுள்ள 
அகலுக்கு ஸமமாக அகன்ற மற்றொரு அகலை அதன் மேல் கவிழ்த்து 
மூடி , அதன் மேல் சாம்பரைப் பரப்பி , நாலைந்து வறட்டிகளை அதன் 

1 . ஸ்வர்ணம் முதலிய லோஹவர்க்கங்களை உறிஞ்சிக் கவர்ந்து 
கொண்டு தன்னுடன் லயப்படுத்துங் குணம் இரஸத்திற்கு சில ஸஸ் 
காரங்கபால் உண்டாகும் ; அவ்விதமுண்டாகும் தன்மையை ரஸ்க்ராஸம் 
என்பார்கள் . 

2. ஜாரணம் என்பது - ஒரு பதார்த்தத்திலுள்ள ஸாராம்சங் 
களை மற்றொரு பதார்த்தம் கவர்ந்து கொள்வது ; ஸ்வர்ணம் முதலியதைக் 
கிரஹித்து அதன் ஸத்துவங்களை இரஸம் கவர்ந்து கொள்வது ஜாரண 
மாகும் . 


. 


212 சார்ங்கதர ஸம்ஹிதை . 

( அத்தி-12 . 
மேல் அடுக்கி , அக்கினியை மூட்டி புடம் போடவும் . அக்கினியெல்லாம் 
தானே அவிந்துபோன பின்னர் சாம்பர் முதலியவற்றை விலக்கிவிட்டு 
ஜாரணமான கந்தகம் ஸம்பந்தித்த இரஸத்தையெடுத்து , மறுபடியும் 
முன்போலவே அவ்வளவு கந்தகத்துடன் கலந்து , மீண்டும் இவ்விதமே 
புடம் போட்டு எரிக்கவேண்டும் . இவ்விதம் ஆறு முறை கந்தகம் சேர்த் 
துப் பக்குவம் செய்ய , ஆறு டங்கு கந்தகமும் இரஸத்துடன் ஒருமிக்கக் 
கலந்துவிடும் . இதை ஜாரணம் என்பார்கள் . இவ்வாறு கந்தகம் : 
ஜாரணமான பாரதம் அக்னிதீபனம் செய்யவும் , மற்றும் பல முறைக் 
ளில் டயோகிக்கவும் தகுந்ததாகின்றது . இவ்விதம் ஆறு பங்கு கந்த 
கம் சேர்த்து பக்குவம் செய்யப்பட்ட பாரதம் ஷட்குண பலி ஜாரித 
ரஸம் என்று வழங்கப்படுகின்றது . 25-28 ;. 

இரஸ டஸ்ம முறைகள் :-( 1 ) தூமஸாரமென்னும் ஒட்டடை 
இரஸம் , உழபண்ணுப்பு, கந்தகம் , நவஸாரம் இவற்றை ஸமபாகமாகச் 
சேர்த்து , ஏதேனும் புளிப்பு வஸ்துவால் ஒரு யாமம் அரைத்து , 
அவற்றை ஒரு கண்ணாடிக் குப்பியினுள் சேர்த்து சீலைமண் செய்து , 
அதன் வாயையும் மூடி மண் பூசி உலர்த்தவும் ; ஒரு மட்பானையின் 
அடியிற் சிறிய தவாரமிட்டு, அதில் குப்பியை வைத்து , அக்குப்பியைச் 
சுற்றிலும் அதன் கழுத்து வரையில் மணலை நிரப்பி , அடுப்பிலேற்றி , 
சிறுகச் சிறுகத் தீயிட்டெரிக்கவேண்டும் . பிறகு கிரமமாகக் கடுந்தீயிட்டு 
பன்னிரண்டு யாமங்கள்ளவும் எரிக்க இரஸம் பஸ்மமாய்விடும் . பிறகு 
தானே அறியபின்பு அக்குப்பியை உடைத்து, அதனுட்புறத்தில் மேற் 
புறமாகப் படிந் திருக்கும் கந்தகத்தின் அம்சங்களைப் பரிஹரித்து , அடியி 
லுள்ள இரஸ டஸ்மத்தையெடுத்து , அவசியமான காரியங்களில் உப் 
யோகிக்கலாம் . ( 2 ) நாயுருவி விதைகளையரைத்து இரண்டு மூசைகள் 
செய்யவும் . அந்த மூசையினுள் இரஸத்தைச் சேர்த்து , பேயகத்தியின் 
பாலையும் அதில் கலந்து , தும்பைப்பூக்களையும் , வாய்விடங்கத்தையும் , 
கருங்காலிப் பட்டையையும் சூர்ணப் செய்து , இரஸத்திற்குக் கீழும் 
மேலும் சேர்த்து , மேலே மற்றொரு மூசையை மூடி , இடையிலுள்ள 
த்வாரத்தை மண் பூசி மறைத்து , மற்றொரு டெரிய பண் மூசையினுள் 
அதை வைத்து மூடி , அதற்கும் சீலை மண் செய்து உலர்த்தி , அப்பால் 
கஜபுடத்தில் எரிக்கவேண்டும் ; இவ்விதம் ஒரு புடம் போட பாரதம் 
பஸ்மமாகும் . ( 3 ) பேயத்திப்பால் விட்டு அரைத்த பெருங்காயத்தி 
னால் இரண்டு மூசைகள் செய்து , இரஸத்தையும் பேயத்திப்பாலால் 
ஆட்டி , ஒரு மூசைக்குள் வைத்து , அதை மற்றொரு மூனசயினால் 


அத்தி -12 ) 


மத்பம் கண்டம் 


2131 


மூடி , அதைச் சுற்றிலுமுள்ள வாரங்களை நன்றாக அடைத்து , அதை 
மற்றொரு பெரிய மண்மூசையினுள் வைத்து சீலைமண் செய்து , மெது 
வான ஒரு புடம்போட பாதரஸம் பஸ்மமாய்விடும் . ( 4 ) பாதரஸத்தை 
வெற்றிலைச்சாற்றாலாட்டி , அதை வெள்ளரியின் கிழங்கு அல்லது 
வேரின் உள்ளே அடக்கி , மண்மூசையினுள் வைத்து , ஸாதாரணமாய் 
ஒரு முறை புடம் போட்டாலும் பஸ்மமாகும்.1 29-41 . 

ஜ்வராங்குச ரஸம் ; முதலாவது : - மான் கொம்பைப் பொடித்து 
அதற்கு ஸமபாகம் பாரதம் சேர்த்து , சித்திரமூலரஸத்தினால் ஆட்டி , 
ஒரு மட்பாத்திரத்தில் சேர்த்து , அடுப்பிலேற்றி இரண்டு யாமம் எரிக்க 
வும் . பிறகு மான் கொம்புக்கு எட்டில் ஒரு பங்கு த்ரிகடு சூர்ணம் 
சேர்த்து , அனைத்தையும் கல்வத்தில் அரைத்து வைத்துக்கொள்ள 
வும் . இதில் நிஷ்கப்பிரமாணம் எடுத்து வெற்றிலைச்சாற்றுடன் உட் 
கொண்டு வர் வாதஜ்வரம் , பித்தஜ்வரம் , மற்றும் அநேக வகையான 
ஜ்வரங்களும் தீரும்; இதற்கு ஜ்வாங்குசரஸம் எனப்பெயர் 42-43 ;. 

ஜ்வராரி ரஸம் : - பாதரஸம் , இரஸ்கம் , தாளகம் , மயில்துத்தம் , 
வெண்காரம் , கந்தகம் இவ்வனைத்தையும் சுத்தமாய் ஸமபெடையாகக் 
கிரஹித்து , பாகலிலைச்சாற்றால் ஒரு நாள் அரைத்து , அக்கல்கத்தை 
ஒரு தாம்மிர பாத்திரத்தின் உட்புறத்தில் அரை அங்குல கனமாகத் 
தடவி , அப்பாத்திரத்தின் முகத்தை மூடி, 

வாலுகாயந்திரத்தில் 2 
எரிக்கவேண்டும் . அப்பாத்திரத்தின் முகத்தில் ஏதேனும் தானியம் 

1. பாரத பஸ்ம குணங்களும் உபயோகமுறைபும் - கிருமிஹாம் , 
குஷ்டஹாம் , ஆயுஷ்யம் , பல்பம் , மற்றும் அநேக வியாதிகளை அந்தந்த 
பதார்த்தங்களின் சேர்க்கையினால் போக்கக்கூடியது . வாதரோகங் 
களில் பாலுடனும், பித்தரோகங்களில் சர்க்கரையுடனும் , கபரோகங் 
களில் திப்பிலி அல்லது சுக்குக் கஷாயத்துடனும் , ஸாதாரண ஜ்வரக் 
களில் எலுமிச்சம் பழ ரஸத்தோடும் , இரத்தப் பெருக்குகளில் தேனோ 
டும், அதிஸாரங்களில் சிறுகீரையின் சாறு அல்லது தயிரோடும் , 
-கண்டுபாரங்கியின் சூர்ணத்துடன் வயிற்றுளைத்தல் முதலானவற்றி 
லும் இரஸபஸ்மத்தை உபயோகிக்கலாம் . 

2 . வாலுகாயந்திரம் : -- இரஸம் முதலிய தாது வர்க்கங்களை 
ஒளஷதமாகச் செய்வதற்கு அவற்றை ஒரு குப்பியில் சேர்த்து , ஒரு 
. மட்பாத்திரத்தில் அடியில் சிறிது மணலைப் போட்டு , அதன் மேல் குப் 


214 

சார்ங்கதர ஸம்ஹிதை ( அத்தி -12 . 
களை வைத்து அவை பொரியுமாகில் , அப்பொழுது குப்பியினுள்ளி 
ருக்கும் ஒளஷதம் பக்குவமானதாய் அறிக . அப்பால் அக்கினியை 
அவித்துவிட்டு , அப்பாத்திரமும் அதனுள்ளிருக்கும் ஔஷதமும் , 
தானாகவே ஆறிய பிறகு , பாத்திரத்தினுட்புறத்திலிருந்து ஒளஷதத் 
தைச் சுரண்டி யெடுத்துக்கொள்ளவும் . அவ்வௌஷதம் ஜ்வராரி 
என்று வழங்கப்படும் . அதில் ஒரு மாஷப்பிரமாணம் எடுத்து வெற்றிலை 
யினுள் வைத்து புஜிக்க அந்யேத்யுஷ்கம் , த்ருதீயகம் , சாதுர்த்திகம் 
முதலான விஷம ஜ்வரங்கள் தீரும் . 44-48 ) . 

சீதாரி ரஸம் : -- தாளகம் , மயில்துத்தம் , செப்புட்பொடி , இரஸம் , 
கந்தகம் , மனச்சிலை இவற்றில் ஒவ்வொரு காஷம் எடுத்து , த்ரிபலா 
க்வாதத்தினால் இவற்றை நன்றாய் அரைத்து , உருட்டி மூசைகளிற் 
சேர்த்து புடம் போடவும் . பிறகு எருக்கப்பால் , கள்ளிப்பால் , நேபாள் 
கஷாயம் , கருஞ்சிவதைக் கஷாயம் இவற்றில் தனித்தனியே எவ்வேழு 
முறை பாவனை செய்யவும் . ஐம்பது மிளகுகள் , வெல்லம் ஒரு கர் 
ஷம் , இரண்டு துளஸியிலைகள் இவற்றுடன் மேற்கூறிய பஸ்மத்தைக் 
கலந்து மூன்று தினங்கள் உட்கொள்ளவும் . இதற்குப் பாலும் அன் 
னமும் கலந்து பத்தியமாயுபயோகிக்கலாம் . முதலில் குளிர் வந்து 
அதன் பிறகுண்டாகும் ஜ்வரமும் , முதலில் , சூடு அதிகரித்து பிறகு 
சைத்யத்துடன் விருத்தியாகும் ஜ்வரமும் , அந்யேத்யுஷ்கம் , த்ருதீ 
யகம், சாதுர்த்திகம் என்கிற ஜ்வரங்களும் நிவ்ருத்தியாகும் . இதற்கு 
சீதாரிரஸம் எனப்பெயர் . 49 - 54 . 

ஜ்வாக்ன குடிகா; - சுத்தரஸம் ஒரு பாகம் , சிற்றேலம் , திப்பிலி, 
கடுக்காய் , அக்கராகாரம் , கடுகெண்ணெயினால் சுத்தம் செய்த கந்தகம், 
பேய்த்தும்மட்டிக்காய் இவை ஒவ்வொன்றும் நான்கு பாகம் சேர்த்து , 
சூர்ணம் செய்து , பேய்த்துப் மட்டியின் சாற்றால் ஒருமிக்க அரைத்து , 
உளுந்துபோன்ற மாத்திரைகளாய் உருட்டி , சீந்திற்கொடியின் ஸ்வ 
ரஸத்துடன் உபயோகித்து வர ஸர்வ ஜ்வரங்களும் நீக்கும் . இது 
ஜ்வரக்ன குடிகா என்று கூறப்படும் . 55-57 . 
பியை வைத்து , சுற்றிலும் கழுத்து வரையில் 

மணல் சேர்த்து , மட் 
பானையின் அடியில் தீயிட்டு எரிப்பதற்கேற்ற உபகரணம் வாலுகா 
யந்திரம் என்றும் , ஸி கதாயந்திரம் என்றும் கூறப்படும் . 


அத்தி -12. ) 


மத்யம கண்டம் 


215 


ஜாரணம் 


லோகநாதரஸம் , முதலாவது : - சுத்தமான தும் 
செய்து முகமுண்டாக்கப்பட்டதுமான பாரதம் இரண்டு பங்கு , சுத்த 
கந்தகம் இரண்டு பங்கு இவ்விரண்டையும் சேர்த்து கஜ்ஜளி 1 செய்ய 
வும் . பிறகு அக்கஜ்ஜளியை இரஸத்தினும் நான்கு மடங்கு அதிக 
அளவான பலகறைகளில் நிரப்பிவைக்கவும் . அப்பால் ஒரு பாகம் 
வெண்காரம் , உடைத்துப் பொடியாக்கிய சங்கம் எட்டு பங்கு இவ் 
வனைத்தையும் பசும்பால் விட்டரைத்து , உலர்த்தி, இச்சூர்ணமனைத்தை 
யும் ஓர் அகலில் சேர்த்து , மற்றோர் அகலால் மூடி சீலை மண் 
செய்து , ஒரு முழம் ஆழமுள்ள பள்ளத்தில் வைத்து கஜபுடம் போட் 
வும் . அதை ஆறியபிறகு எடுத்து , அவற்றை அரைத்து , கிரமமாக 
இருபத்தொன்பது மிளகுகளுடன் ஆறு குஞ்ஜா ப்ரமாணங்கொண்ட 
இவ்வௌஷதத்தை நெய்யிற் கலந்து வாதரோகங்களிலும் , வெண் 
ணெயிற் கலந்து பித்தரோகங்களிலும் , கபத்திலுண்டாகும் வியாதி 
களில் தேனோடும் கலந்து உட்கொண்டு வரலாம். அதிஸாரம் , க்ஷயம் , 
அரோசகம் , கிரஹணீ , தேகமெலிவு , அக்னிமாந்தியர் , காஸச்வாஸங் 
கள் , குன்மம் இந்த ரோகங்களிலும் உபயோகிக்க நற்குணம் பிறக்கும் . 
இவ்வௌஷதத்தை யுட்கொண்டதும் 

யுட்கொண்டதும் நெய்யும் அன்னமுமாகக் 
கலந்து மூன்று கவளம் புஜித்துவிட்டு , தலையணை யில்லாமல் மஞ்சத் 
தின் மீது சிறிது நேரம் மல்லந்துப் படுத்திருக்கவும் , பிறகு புளிப்பு 
ஸம்பந்தப்படாத ஆகாரங்களைப் புஜிக்கலாம் ; அதாவது நெய் , புளிக் 
காத தயிர் , மதுர பதார்த்தங்கள் , நெய்யிற் பேக்குவம் செய்த ஜாங்கல 
மாம்ஸம் இவ்வித உணவுகள் உபயோகிக்கக் கூடியவையாம் . பசி யுண் 
டானால் , மாலை நேரத்தில் பாலும் அன்னமுமாய் உட்கொள்ளலாம் . 
பயற்றம் பருப்பாலாகிய வடகங்களை நெய்யிற்பொறித்து அன்னத்திற்கு 
வியஞ்ஜனமாய் உடயே ? கிக்கலாம் . செய் தேய்த்து அப்யங்கம் செய்ய 
லாம் . அப்பொழுது எள்ளுப்பிண்ணாக்கு , நெல்லிப்பருப்பு இவற்றைத் 
தேய்த்து ஸ்நானம் செய்யவேண்டும் ; இளஞ்சூடான ஜலத்தையே 
ஸ்நானத்திர்கு உபயோகிப்பது நலம் . எண்ணெயை உபயோகிக்கவே 
கூடாது . 

மேலும் பில்வம் , பாகல் , கத்திரி , மத்வியம், புளி , மது 
பானம் , மற்றும் ஸந்தாநம் 2 செய்த பானவகைகள் , காயம், சுக்கு , 

1. கஜ்ஜளி: -193 - ம் பக்கத்தில் டிப்பணியில் விவரம் காண்க . 
2. ஸந்தாநம் : - இதைப்பற்றி 183 -ம் பக்கம் பார்க்க . 


216 சார்ங்கதர ஸம்ஹிதை 

( அத்தி -12 . 
உளுந்து , சிறுகடலை , பூசுணி , கடுகு , காஞ்ஜிகமென்னும் காடி இவை 
முதலிய பதார்த்தங்களும் , வியாயாமமென்னும் சிலப்பப்பயிற்சி முதலிய 
தும் , புணர்ச்சி , அகால நித்திரை, வெண்கலப் பாத்திரத்தில் போஜ 
னம் இவை முதலியவைகளைப் பரிஹரிப்பதும் இவ்வௌஷத முபயோ 
கிப்பதற்கான பத்திய முறையாம் . இது லோகநாத ரஸம் என்று 
கூறட்படும் . சந்திரன் நன்கு செழித்து வளர்ந்த பௌர்ணமி திதி 
யில் , அல்லது சுக்ல தத்தில் , வாரமும் நக்ஷத்திரமும் சுபமா யிருக்கை 
யில் லோகநாதனைப் பூஜித்து , கன்னிகைக்கு அன்னமளித்து , 
சக்திக்கிடன் றவாறு தானமும் செய்த பிறகு , காலையில் , லோகநாத 
மென்னும் இவ்வுத்தம ரஸௌஷதத்தை உட்கொள்ள வேண்டும் . இவ் 
வௌஷத - முபயோகிப்பதால் சரீரத்தில் தாபம் அதிகரிப்பதாகத் 
தோற்றுமாயின் அப்பொழுது சீந்திற்கொடியின் ஸத்துவத்தைச் சர்க்க 
ரையோடு கலந்து உட்கொள்ளலாம் ; மூங்கிலுப்பையும் பொடித்து 
அத்துடன் - உபயோகிப்பது. நலம் . கர்ஜூாப்பழம் , மாதளம்பழம் ,, 
திராக்ஷை , கரும்பு இவற்றையும் புஜிக்கலாம் . லோகநாதரஸத்தை 
அந்தந்த ரோகங்களில் அடியிற் கூறப்படும் அனுபானங்களுடன் உப 
யோகிக்கலாம் : - நாக்கு அரோசகமுள்ள தா யிருந்தால் கொத்தமல்லி 
விதைபை நெய்யில் எருத்து , சர்க்கரையுடன் அனுபானமாகக் கொடுக்க 
லாம் . ஜ்வரம் உண்டாயிருக்கையில் கொத்தமல்லி விதை, சீந்திற் 
கொடி இவற்றை வாதம் செய்தாவது , வெட்டிவேர் , ஆடாதோடை 
இவர்றைக் கஷாயமிட்டாவது அனுபானமாகக் கொடுக்கலாம் , இக் 
கஷாயங்களுடன் சர்க்கரையும் சேர்க்கவேண்டும் . இக்கஷாயங் 
களையே இரத்தபித்தம் , க - ரோக , ச்வாஸம் , காஸம் , தொண்டைக் 
கம்மல் இவற்றிலும் அனுபானமாய் உபயோகிக்கலாம் . நித்திரை 
யின்மை , அதிஸாரம் , கிரஹணீ, அக்னிமாந்தியம் இவற்றில் கஞ் 
ஜாவை வறுத்து சூரணம்செய்து தேனில் கலந்து இரவில் லே .! கநாதத் 
துடன் . உட்கொள்ளச் செய்யலாம் . , வயிற்று வலி , அஜீர்ணம் 
இவற்றில் அட்டுப்பு , கடுக்காய் , திப்பிலி , இவற்றின் சூர்ணத்தை 
உஷ்ண ஜலத்துடன் உபயோகிக்கலாம் , ஜ்வரத்தில் திப்பிலிப்பொடி, 
யையும் தேனையும் கலந்து உட்கொள்வது நலம் . ப்வீஹோதரமென் 
னும் மண்ணீரலின் வீக்கம் , வாதாக்த்தம் , சர்த்தியென்னும் வாந்தி , 
அர்சஸ் , நாசியில் இரத்தம் கசிதல் என்னும் இவ்வியாதிகளில் மாத 


அத்தி -12) மத்யம கண்டம் . 

217 
ளம்பூ ரஸத்தை உட்கொள்ளக் கொடுக்கலாம் . நாசியிலுண்டாகும் 
- வியாதிகளில் லோகநாதத்துடன் சர்க்கரையையும் அருகம்புல் ரஸத் 
தையும் கலந்து நஸ்டமிடலாம் . இலந்தங்கொட்டை , திப்பிலி , , மயி 
லிறகு பஸ்மம் , இவற்றைப் பொடித்துக் கூட்டி சர்க்கரையும் சேர்த்துத் 
- தேனுடன் கலந்துட்கொள்ள வந்தி , விக்கல் இவை நிவ்ருத்தி 
யாகும் . மேற்கூறிய முறைகள் யாவும் லோகநாதத்திற்கு அனுபான 
மாவது போல மிருசாங்கம் , ஹேமகர்ப்பம் , மௌக்திகம் முதலிய 
போடலீரஸங்கள் அனைத்திற்குமே ஏற்றவையாம் . பெரும்பாலும் 
அகில வியாதிகளையும் விலக்குவதற்கான லோகநாதம் என்னும் 
இரஸௌஷத முறை இவ்வாறாம் . 58-82 , 

லோகதாதம் , இரண்டாவது - பலகறை பஸ்மத்தையும் மண்டூ 
ரத்தையும் நெய்யில் பாகம் செய்தெடுத்து , அவற்றிற்குச் சமயெடை 
மிளகுப்பொடி சேர்த்து , வெற்றிலைச்சாற்றில் பாவனை செய்து , அச் 
--சூர்ணத்தில் ஒரு மாஷப்பிரமாணம் தேனுடனாவது வெண்ணெயுடனா 
வது ஒவ்வொரு யாமந்தோறும் உட்கொண்டு வந்தால் ஒரு மண்டலத் 
தில் க்ஷயரோகம் தீரும் . இதுவும் லோக நாதம் என்றே கூறப்படும் . 
83-843 . 

மிருகாங்க போடலீரஸம் : - பூர்ஜமரப் பட்டையைப் போல் 
மெல்லிய தகடுகளாய் கடித்த ஸ்வர்ணத்தையும் ஸமயெடை பாரதத் 
தையும் கல்வத்திலிட்டு , மலையகத்தியின் ஸ்வரஸத்தினாலாவது , சித் 
திரமூல ஸ்வாஸத்தினாலாவது , சிவனார்கிழங்கின் சாற்றாலாவது பிஷ் 
டம் போலாகும் வரையில் அரைத்து , பிறகு ஸ்வர்ணத்திற்கு நாலில் 
ஒரு பங்கு வெண்காரமும் , இரண்டு பங்கு நன்றாக அரைத்த நல் 
முத்துச் சூர்ணமும் சேர்த்து , எல்லாச் சரக்குகளுக்கும் ஸமயெடை 
கந்தகமும் கலந்து, அனைத்தையும் ஒருமிக்க அரைத்து , ஒரு உருண் 
டையாகச் செய்து வஸ்திரத்தில் வைத்துச் சுற்றி , அதன் மேல் மண் 
பூசி உலர்த்தி , ஓர் அகலில் வைத்து மற்றொரு அகலால் மூடி 
மண் செய்யவும் . பிறகு அந்த ஸம்புடத்தை ஒரு விசாலமான பட் 
பாத்திரத்தில் வைத்து , சுற்றிலும் உப்பைக் கொட்டி , அப்பாத்திரத் 
தின் முகத்தை மூடி , சீலைமண்ணால் முத்திரையிட்டு , உலர்த்தி அகே 
கம் வறட்டிகளிட்டுப் புடம்போடவும் . பின்னர் அப்பாத்திரம் முத 
லியது தானாகவே ஆறியதும் ஸம்புடத்திலுள்ள இரஸம் முதலியவற் 


றை 


218 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -12 
யெடுத்து , அதில் சேர்த்த பாதரஸத்திற்குச் சமயெடை கந்தகம் 
சேர்த்து , முன்போலவே கல்வத்திலிட்டு அரைத்து , அவ்விதமாகவே 
கஜபுடத்தில் எரிக்கவேண்டும் . அப்பால் அறிய பிறகு ஔஷதத்தைப் 
புடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் , இதை இரண்டு குஞ்ஜாப்பிர 
மாணத்தில் எட்டு மிளகுகளோடாவது மூன்று திப்பிலிகளுடனாவது 
வாத பித்த சபாதிகளின் நிலைமைகளையும் மற்றும் பிணியாளியின் 
தன்மைகளையும் அறிந்து ஏற்றவாறு உபயோகிச்கச் செய்யவும் . மன 
திற் கவலையின்றி அமைதியாகவும் பரிசுத்தமாகவும் இருந்துகொண்டு 
லோகநாதரஸத்திற்குக் கூறிய பத்தியமுறைகளை யனுஸரித்தே. 
இவ்வௌஷதத்தையும் உபயோகிக்கவேண்டும் . கபத்தினாலுண்டா 
கும் கோளாறுகள் , கிரஹணீ , காஸம் , ச்வாஸம் , க்ஷயம் , அரோசகம் , 
சரீரமெலிவு , பலமின்மை இவ்வனைத்தையும் தீர்க்கும் , இந்த 
ஸௌஷதத்திற்கு மிருகாங்க போடலீ என்று பெயர் . 85-95 . 

ஹேமகர்ப்ப பொடலீ ரஸம் , முதல் : - பாரதம் ஒரு பங்கு , 
ஸ்வர்ணத் தகடு கால் டங்க , இ : ண்டையும் சேர்த்து , பிஷ்டம்போல் 
அரைக்கவும் . பிறகு அவற்றிற்கு இரண்டு பங்கு கந்தகம் சேர்த்து 
மலை கத்தியின் ஸ்வரஸத்தினால் ஆட்டி , கோளம்போல் செய்து , 
மூசைகளுக்குள் வைத்துச் சுற்றிலும் சந்துகளை யடைத்துவிட்டு , 
மூன்று நாட்கள் பூதாயந் திரத்தில் 1 எரிக்கவேண்டும் . பிறகு மூசையி 
லிருந்து அவையனைத்தையும் எடுத்து , அவற்றிற்குச் சமயெடை கந் 
தகம் மறுபடியும் சேர்த்து , இஞ்சி ஸ்வரஸத்தினாலும் , சித்திரமூல 
ஸ்வாஸத்தினாலும் அரைத்து , சிறிது மஞ்சள் நிறமான பருத்த பல 
கறைகளுக்குள் அவற்றை அடைத்துவிடவும். பிறகு அச்சோழிகளில் 
நிரப்பியுள்ள சரக்குகளுக்கு எட்டில் ஒரு பங்கு வெண்காரமும் , 
அதில் பாதி நாபியும் சேர்த்து , கள்ளிப்பால் விட்டு அரைத்து, இக்கல் 
கத்தினால் சோழிகளிலுள்ள த்வாதங்களை மூடி , ஒரு மட்பாத்திரத்தி 
னுள் சுண்ணம் பூசி , அச்சோழிகளை அதனுள் வைத்து , அப்பாத்தி 
ரத்தின் வாபை மூடியிட்டுச் சிலைமண் செய்திடவும் . 

இதை 
1. இரஸம் முதலிய சரக்குகளடங்கிய பாத்திரம் அல்லது 
மூசையை ஒரு சிறிய பள்ளத்தில் வைத்து, அதை முற்றிலும்மணலால் 
மூடி , சுற்றிலும் தீயிட்டு எரிக்கப்படும் முறைக்கு பூதாயந்திரம் எனப் 
பெயர் . 


பிறகு 


அத்தி -12 .) மத்யம கண்டம் , 

219 
ஓர் ஆழமான பள்ளத்தில் வைத்து கஜபுடம் போட்டு , ஆறியபிறகு 
ஔஷதத்தையெடுத்துப் பிணியாளியின் தன்மை முதலியவற்றை 
யறிந்து , லோகநாத ரஸத்தைப்போல் கொடுக்கவேண்டும் . மிருகாங்க 
ரஸத்திற்குக் கூறிய பத்தியக்கிரமங்களே இவ்வௌஷதத்திற்கும் ஏற் 
றவையாகும் ; மேலுல் மூன்று நாட்கள் மட்டும் உட்பு உபயோகிக்கக்கூடி 
யதல்ல . இவ்வெளஷத முபயோகிக்கப்பட்டு வருகையில் வாந்தியுண் " 
டானால், சீந்திற்கொடியின் கஷாயத்தைத் தேனுடன் கொடுக்கவேண் 
டும் , கபம் அதிகரித்திருந்தால் இஞ்சியும் வெல்லமும் கலந்துபயோகிக் 
கலாம் . விசேஷமாக மலப்போக்கு நேரிடுமானால் கஞ்ஜாவைப்பொரி 
த்து தயிரிற் கலந்து உட்கொள்ளலாம் . இவ்வௌஷதம் காஸம் , 
ச்வாஸம் , கிரஹணீ , அரோசகம் , கபவாதங்களின் கோளாறு இவற் 
றைப் போக்குப் ; அக்னிதீபனமும் இதனால் உண்டாகும் . 
ஹேமகர்ப்ப போடலீரஸம் எனப்படும் . 96-105 . 

ஹேமகர்ப்ப போடலீ ரஸம் , இரண்டாவது : -- இரஸம் காலு 
பங்கு , தகடுகளாகச் செய்த ஸ்வர்ணம் நாலு பங்கு இரண்டைடயும் 
அரைத்து பிஷ்டம்போல் செய்து , பன்னிரண்டு பங்கு சந்தகம் சேர்த்து 
கஜ்ஜளி செய்து , பதினாறு பங்கு நல்முத்தும் , இருபத்தி நான்கு பங்கு 
சங்கமும் , ஒரு டங்கு வெண்காரமும் சேர்த்து அனைத்தையும் ஒரு 
மிக்கச் சேர்த்து , நன்றாகப் பழுத்த கொடி எலுமிச்சம் பழங்களின் ஸ்வ 
ரஸத்தினால் . அரைக்கவும் . பிறகு அவற்றை ஒரு கோளம் போல் 
சேர்த்து , மூசைகளுக்குள் வைத்துச் சுற்றிலும் கவசமிட்டு வேண்டிய 
வறட்டிகளைப் போட்டு கஜபுடமிடவும் . ஆறிய பிறகு இவ்வெளஷதத் 
தை யெடுத்துப் பொடி செய்து , அதை நான்கு குஞ்ஜாப் பிரமாணத்தில் 
பத்தொன்பது மிளகுகளைப் பொடி செய்து அத்துடன் பசுவின் நெய் 
யையும் கலந்து உட்கொள்ளலாம் . இதைக் கலந்து உபயோகிப்பதற்கு 
வெள்ளிப்பாத்திரமாவது , மட்பாத்திரமாவது , காச பாத்திரமாவது 
ஏற்றதாகும் . அமைதியான மன துடன் லோகநாதத்திற்குக் கூறி 
யுள்ள பத்த்தியமுறைகளை யனுஸரித்து இதையும் உபயே கிக்கவேண் 
டும் . இதனால் காஸம் , ச்வாஸம் , க்ஷயம் , வாதரோகங்கள் , கபரோகம் 
கள் , திரஹணீ , அதிஸாரம் இவை தீரும் . இதுவும் ஹேமகர்ப்ப 
போடலீ ரஸம் என்றே கூறப்படும் . 106-112 . 


220 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி -12 . 
ஜ்வராங்குச ரஸம் , இரண்டாவது : -- இரஸம் , 5 T பி , கந்தகம் ஒவ் 
வொன்றையும் சுத்தம் செய்து , ஒவ்வொன்றிலும் சாணப்பிரமாணம் எடு 
த்துக்கொள்ளவும் ; ஊமத்தவிதை மூன்று சாணம் , பிரம்மதண்டு விதை 
அனைத்திற்கும் இரண்டு பங்கு ; இவற்றை அரைத்து சூர்ணம் செய்ப 
*பும் , இரண்டு குஞ்ஜா அளவில் இச்சூர்ணத்தை எலுமிச்சம்பழத்தின் 
உட்புறத்துச் சோற்றில் கலந்து உபயோகிக்கலாம் ; இஞ்சி ஸ்வரஸத்துட 
னாவது உட்கொள்ளலாம் . ஸந்நிபாத ஜ்வரம் , அந்யேத்யுஷ்கம் , த்ரு 
தீயகம், சாதுர்த்திகம் என்னும் விஷமஜ்வரங்கள் ஆகியவை இதனால் 
தீரும் . இதற்கு ஜ்வராங்குச ரஸம் எனப் பெயர் . 113 - 1151 . 

ஆனந்த பைரவ ரஸம்: - லிங்கம் , நாபி , மிளகு , வெண் காரம் , 
திப்பிலி இவற்றைச் சமயெடையாக எடுத்து சூர்ணம் செய்யவும். இது 
ஆனந்தபைரவ ரஸம் எனப்படும் . இதில் ஒன்று அல்லது இரண்டு 
கஞ்ஜாப் பிரமாணம் தேனோடு கலந்து அவரவருடைய சரீர பலத்தை 
யறிந்து உபயோகிக்கச் செய்யலாம் . வெட்பாலரிசி , இலவங்கப்பட்டை , 
இவ்விரண்டையும் சூர்ணம்செய்து , இத்துடன் மேற்கூறிய ரஸத்தைக் 
கலந்து கர்ஷப்பிரமாணம் உபயோகிக்க ஸந்நிபாதத்தினாலுண்டான அதி 
ஸரம் நிவ்ருத்தியாகும் . இதற்கு பத்தியக்கிரமம் தயிரும் அன்னமும் 
கலந்து புஜிக்கச் செய்பலாம் ; பசுவின் நெய் , மோர் இவற்றையும் உப 
யோகிக்கலாம் . விசேஷமாக நாவறட்சியுண்டானால் குளிர்ந்த ஜலத் 
தைக் குடிக்கலாம் ; இரவில் நன்றாக நித்திரை யுண்டாகாவிட்டால் 
சிறிது கஞ்ஜாவை உபயோகிக்கலாம் . 116 - 119 . 

ஸு சிகாபரண ரஸம் : - நாபி ஒரு பலம் , இரஸம் சாணப்பிரமா 
ணம் இவ்விரண்டையும் ஒன்றாகச் சூரண செய்து , ஒரு அகலில் 
வைத்து மற்றோர் அகலால் மூடி, சீலை மண் செய்து உலர்த்தி , அடுப் 
பில் ஏற்றி இரண்டு யாமம்வரையில் சிறுகச் சிறுகத் தீயிட்டெரிக்க 
வும் . பிறகு புடத்தை யெடுத்துத் திறந்து , மேல் அகலின் உட்புறத் 
திற் படிந்திருக்கும் பஸ்ம போன்ற ஒளஷதத்தைச் சுரண்டியெடுத்து , 
காற்றுப் படாமலிருக்குமாறு உடனே ஒரு குப்பியில் வைக்கவேண்டும் . 
குப்பியிலிருந்து ஊசியினால் எடுக்கையில் , அவ்வூசிமுனையில் எவ்வளவு 
ஔஷதம் நிமகுமோ அவ்வளவு பிரமாணம் மூர்ச்சை யடைந்திருப் 
பவனுக்கும் , ஸந்நிபாதத்தினால் அபாயகரமான நிலைமையிலிருப்பவனுக் 
-கும் உட்கொள்ளக் கொடுக்கலாம் . தீக்ஷ்ணமான 

கத்தியினால் 


அத்தி -12 .] மத்யம கண்டம் . 

221 
தலையில் சிறிதளவு கீண்டு இவ்வௌஷதத்தை அவ்விடத்தில் வைத் 
துத் தேய்க்க , இரத்தத்தில் ஒளஷதம் நேராக ஸம்பந்தித்து விடுவ 
தால் மூர்ச்சையுற்று அபாய நிலைமையிலிருப்பவனும் ஜீவித்துவிடு 
வான் . இங்ஙனமே மரிக்கும் நிலைமையிலிருக்கும் ஸர்ப்பந்தீண்டிய 
மனிதனுக்கும் செய்யப் பிழைத்து விடக்கூடும் . தாபம் அதிகரிக்கு 
மானால் அவனுக்கு உடனே மதுரமான வஸ்துக்களைக் கொடுத்துத் 
தாபத்தைத் தணித்து விடலாம் . 120--125 + . 
ஜலசூட ரஸம் : - 

பாரதபஸ்மமும் கந்தகமும் ஸமயெடை , அதற்கு 
நாலில் ஒரு பங்கு மனச்சிலையும் , அதே அளவு பொன்னிமிளை , திப் 
பிலி , திரிகடு இவற்றையும் எடுத்து நன்றாகப் பொடித்து , மத்ஹியம் 
மயில் இவற்றின் பித்தங்களில் தனித்தனியே ஏழு முறை பாவனை 
செய்து , உலர்த்தி யெடுக்கவும் . இதை இரண்டு குஞ்ஜாட்பிரமாணத் 
தில் உட்கொள்ளலாம் . இதற்கு சதகுப்பியின் ஸ்வரஸத்தையாவது , 
பஞ்சகோலக்வாதத்தையாவது 

அனுபானமாய் உபயோகிக்கலாம் 
இதற்கு ஜலசூடரஸம் எனப் பெயர் . 

ஸந்நிபாததோஷத் 
தையும் போக்கும் . இந்த ஔஷதத்தை உட்கொள்கையில் ஒரு பாத் 
திரத்தில் ஜலம் சேர்த்து அதில் கைகால்களை வைத்திருப்பது நலம் . 
அதனால் ஔஷதத்தின் வீர்யமும் அதிகமாகும் . 126-129 . 

பஞ்சவகீத்ர ரஸம் : - இரஸம் , நாபி , கந்தகம் , மிளகு , வெண் 
சாரம் இவற்றை ஊமத்தையிலைச் சாற்றால் ஒரு நாள் முடிய அரை 
த்து உலர்த்தவும் . பஞ்சவக்த்ர ரஸம் எனப்படும் இவ்வௌ 
ஷதத்தை இரண்டு குஞ்ஜா ப்பிரமாணத்தில் உட்கொள்ள ஸந்நிபாத 
மும் நிவ்ருத்தியாகும் . அதற்கு எருக்கன் வேரின் 

கஷாயத்தில் 
த்ரிகடு சூர்ணத்தையும் சோத்து 

அனுபானமாய் 

உபயோகிக்கலாம் . 
தயிரும் அன்னமும் பத்தியமாகும் . பிணியாளியை ஜலத்தில் சிறிது 
நேரம் இருக்கச் செய்வது நலம் . இந்த ஔஷதத்தைத் தேனுடன் 
கலந்து உட்கொண்டால் கபத்தின் கோளாறுகளும் விலகும் . ஜாட 
ராக்னியை விருத்தி செய்வதற்கு இதை தேன் , இஞ்சிஸ்வரஸம் 
இவற்றுடன் உபயோகிக்கலாம் . இதை யுபயோகிக்கையில் வேண்டிய 
வளவு நெய்யும் மாய்ஸமும் சாட்பிடுவதால் அக்கினிபலம் 
குறைவடையாமல் மேன்மேலும் விருத்தியாகும் . 130 - 133 . 


222 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -12 . 


ஒரு வாரம் 


உன்மத்த ரஸம் : -- இரஸமும் , கந்தகமும் ஸமபெடை பெடுத்து 
"ஊமத்தங்காயின் சாற்றால் ஒரு தினம் அரைத்து , அதற்குச் சமமாக 
த்ரிகடு சூர்ணம் கலந்து நஸ்யமிடலாம் . இதனால் ஸந்நிபாத தோஷம் 
தீரும் . . இது உன்மத்த ரஸம் எனக் கூறப்படும் . 134) . 

நேபாள ரஸம் :-நேபாள விதையைத் தோல் நீக்கி ,பத்து நிஷ்கப் 
பிரமாணம் எடுத்து , மிளகு , திப்பிலி , பாதரஸம் , ஒவ்வொன்றும் ஒவ் 
வொரு நிஷ்கம் சேர்த்து , எலுமிச்சம்பழச் சாற்றில் 
பாவனை செய்யவும். இவ்வௌஷதத்தை அஞ்ஜனமிட ஸந்நிபாதம் 
தீரும் . 135-1364 . 

நாராச ரஸம் : -இரஸம் , வெண்காரம் , மிளகு இவை ஒவ் 
வொரு பங்கு , கந்தகம் , திப்பிலி , சுக்கு இவை தனித்தனியே இரண்டு 
பங்கு , தோல் நீக்கிய நேபாள விதை அனைத்திற்கும் ஸமயெடை ; 
இச்சரக்குகளைச் சேர்த்து சூர்ணம் செய்யவும் ; இதை இரண்டு குஞ் 
ஜா பிரமாணத்தில் உட்கொள்ள நன்றாக விரேசனமாகும் . இதனால் 
வயிற்றுப் பொருமல் , மலச்சிக்கல் , உதாவர்த்தம் இவை நிவ்ருத்தி 
யாகும் . இது ‘நாராச ரஸம் என்று கூறப்படும் . 137- 139 . 

ரேசக ரஸம் : - லிங்கம் , வெண்காரம் , சுக்கு , திப்பிலி இவை 
--ஒவ்வொன்றும் தனித்தனியே கால் பலம் , பிரம்மதண்டு விதையும் 
நேபாள விதையும் ஒவ்வொரு பலம் ; இவ்வனைத்தையும் ஒன்றாக 
அரைத்து , பசும்பாலுடன் மூன்று குஞ்ஜா ப்பிரமாணத்தில் உட்கொள் 
ளவும் . இதை மலபந்தம் வயிற்றுப் பொருமல் இவற்றில் மலம் கழி 
-வதற்காக உட்கொள்ளச் செய்யவும் . 140 , 141 . 

வஸந்த தஸ்மாகர ரஸம் : -ஸ்வர்ண பஸ்மம் இரண்டு பங்கு , 
அப்ரக பஸ்மம் இரண்டு பங்கு , அய பஸ்மம் மூன்று பங்கு , இரஸ பஸ் 
மம் கான்கு பங்கு , வங்க பஸ்மம் மூன்று பங்கு , பவள பஸ்மம் இரண்டு 
பங்கு , முத்து பஸ்மம் இரண்டு பங்கு , இவையனைத்தையும் ஒன்றாக 
அரைத்து , ஆடாதோடையின் 

ஸ்வரஸம் , மஞ்சளின் ஸ்வரஸம் , 
வ : ழைக்கிழங்கின் சாறு , தாமரையின் சாறு , ஜாதிமல்லிகையின் சாறு 
இவற்றால் தனித்தனியே அரைத்து , பசும்பாலில் அவ்வனைத்தையும் 
பாவனை செய்யவும் . பிறகு துளஸி ஸ்வரஸத்தில் பச்சைக் கர்ப்பூரம் 
கலந்து , அதில் கஸ்தூரியை பாவனை செய்து , 

அக்கஸ்தூரியையும் 
மேற்கூறிய சரக்குகளுடன் சேர்த்து நன்றாகக் கலந்துவிடவும். இது 
- வஸந்த குஸுமாகரம் என்று கூறப்படுகிறது . எவ்விதமான மேஹ 


அத்தி -12 ) மத்யம கண்டம் . 

223 
ரோகங்களிலும் இதை இரண்டு குஞ்ஜாட் பிரமாணத்தில் தேனில் கல 
ங் உட்கொள்ளக் கொடுக்கலாம் . அம்லபித்தம் முதலிய ரோகங்களைப் 
போக்குவதற்கு அதே அளவாக சர்க்கரை சந்தனம் இவற்றுடன் 
கலந்து உபயோகிக்கச் செய்யலாம் . 142-1461 . 

இராஜ மிருகாங்க Tne : - இரடைஸ்மம் மூன்று பாகம் , ஸ்வர்ண 
பஸ்மம் ஒரு பாகம் , அப்ரக பஸ்மம் ஒரு பாகம் , மனச்சிலை , கந்தகம் , 
தாளகம் இம்மூன்றும் தனித்தனியே இரண்டிரண்டு பாகம் ; இவ் 
வனைத்தையும் ஒன்றாகக் கூட்டி சூர்ணம் செய்யவும் . இந்த சூர்ண 
த்தைப் பலகறைகளின் த்வாரங்களில் அடைத்துவிடவும் .. பிறகு 
வெண்காரத்தை ஆட்டுப்பால் விட்டு அரைத்து இதனால் அப்பலகறை 
களின் த்வாரங்களை மூடி , ஒரு மட்பாத்திரத்தில் அவற்றை வைத்து , 
அப்பாத்திரத்தின் முகத்தையும் மூடி , சீலை மண் செய்து உலர்த்தி 
கஜபுடமிடவும் ; அப்பால் ஆறியபிறகு பாத்திரத்தை வெளி லெடு 
த்து , அதிலுள்ள ஒளஷதத்தைக் கிரஹித்து சூர்ணம் செய்துகொள்ள 
வும் . இது இராஜ மிருகாங்கம் எனப்படும் . இதில் நான்கு குஞ் 
ஜாப்பிரமாணம் உட்கொள்ள கூடியரோகத்தைப் , போக்கக்கூடியது . 
பத்துத் திப்பிலி , இருபத்தொன்பது மிளகு , இவற்றைப் பொடித்துத் 
தேனிற் கலந்து இதற்கு அனுபானமாய் உபயோகிக்கலாம் . ஆஹாரங் 
களில் அவசியமானவளவு நெய் சேர்த்து உட்கொள்ளச் செய்யலாம் . 
ஸ்திரீஸம்பந்தம் , அதிக கோபம் , அக்னிக்குச் சமீபத்திலிருத்தல் ,, 
சரீரத்திற்கு சிரமமுண்டாக்கும் காரியங்கள் இவற்றைப் பரிஹ 
ரிக்கவும் . 147-1511 . 

ஸித்தயோக ரஸம் - ஒரு பங்கு பாரதமும் , இரண்டு பங்கு கந் 
தகமும் கல்வத்திலிட்டு கஜ்ஜளி செய்து , அவற்றிற்குச் சமயெடை 
எஃகின் பொடியைச் சேர்த்து , சோற்றுக் கற்றாழையின் சாற்றால் 
அனைத்தையும் இரண்டு யாமம் ஆட்டி , கோளமாகச் செய்து , தாம்மிர 
பாத்திரத்தில் வைத்து , அதனுள் ஆமணக்கிலைகளைப் போட்டு மூடி 
வைக்கவும் . அரை யாமம் கழித்துப் பார்க்க , அப்பாத்திரத்தில் அதிக 
உஷ்ண முண்டாயிருக்கும். பிறகு தானியக் களஞ்சியத்தில் அதைப் 
புதைத்து வைத்து , ஒரு நாள் கழிந்ததும் எடுத்து சூர்ணம் செய்து 
வஸ்திர காளிதம் பண்ணியெடுக்க , அவ்வெளஷதம் நன்கு ஜலத்தின் 


224 

சார்ங்கதர ஸம்ஹிதை . [ அத்தி -13 , 
மேல் மிதக்குமாறு பக்குவமா யிருக்கும் . பிறகு சோற்றுக் கற்றாழை 
வின் சாற்றிலும் , கரிசிலாங்கண்ணிச் சாற்றிலும் , மணத்தக்காளிச் சாற் 
திலும், மருதோன்றியின் சாற்றிலும் , ச்ராவணீ யென்னும் ஓஷதியின் 
சாற்றிலும் , வெள்ளைச் சாரடையின் சாற்றிலும் , சீந்திற் கொடியின் 
சற்றிலும் , கொச்சியின் சாற்றிலும் , சித்திரமூல ஸ்வரஸத்திலும் 
தனித்தனியே ஏழு முறை பாவனை செய்து , வெயிலில் உலர்த்தி 
பெடுக்கவும் , இது வித்தயோகம் என்று வழங்கப்படும் . வித்தர் 
களடைய அனுபவத்தில் பயனுண்டானதாக அவர்களால் கூறப்பட்ட 
ஔஷதமாகும் . 

இது அநேகம் வியாதிகளைப் போக்கக் கூடியது . 
எஃகு அல்லது அயத்தைப் பொடித்து மேற்கூறியவிதம் செய்தால் 
பஸ்மமாகும் . அதுபோலவே ஸ்வர்ணம் முதலியவற்றையும் செய்ய 
பஸ்மமாகும் . எந்த ரோகங்களிலும் த்ரிபலாக்வாதம் , தேன் இவற்று 
டன் கலந்துட்கொள்ளலாம் . 152-158 . 

அக்னி ரஸம் : - த்ரிகடு , த்ரிபலை , ஏலக்காய் , ஜாதிக்காய் , இல 
வங்கம் இவை ஒவ்வொன்றும் ஒன்பது பங்கு , சுத்த ரஸம் இவற்றிற்குச் 
சமயெடை சேர்த்து அரைத்து வைத்துக்கொண்டு , இரண்டு நிஷ்க 
பிரமாணம் தேனில் கலந்து உட்கொள்ளலாம் . இது அக்னி ரஸம் 
எனப்படும் . இது க்ஷய காஸங்களைப் போக்கும் . 159-1601 . 

அம்ருதார்ணவ ரஸம் : -- பாரதம் , கந்தகம் , லோஹபஸ்மம் . 
வெண்காரம் , சிற்றரத்தை, வாய்விடங்கம் , திரிபலை, தேவதாரு , த்ரி 
கடு , சீந்திற்கொடி , தாமரைக் கிழங்கு , தேன் , சுக்கு இவ்வனைத்தையும் 
ஸமயெடை சேர்த்து அரைத்து , மூன்று குஞ்ஜாப்பிரமாணத்தில் 
உட்கொள்ள எவ்வித காஸமும் தீரும் . இது அம்ருதார்ணவம் 
என்று கூறப்படும் . 161--1625 . 

ஸூர்யாவர்த்த ரஸம் : - பாதரஸம் ஒரு பங்கு , கந்தகம் அரைப் 
பங்கு இவ்விரண்டையும் சோற்றுக் கற்றாழையின் சாற்றால் ஒரு யாம 
நேரம் அரைத்து , அவற்றிற்குச்சமெயெடையான செப்புத் தகடுகளில் 

1. லோஹம் முதலானவற்றை பஸ்மம் செய்தபிறகு நன்கு பக் 
குவமாயிற்று என்று பரீக்ஷத்தறிய அவற்றை ஜலத்தில் சேர்க்கவும் ; 
அப்பொழுது அவை ஜலத்தில் மிதந் தால் பக்குவமானதற்கு இலக 
ணம் ; அமிழ்ந்துவிட்டால் பக்குவமாகவில்லை யென் றறியவும் . 


, 


அத்தி -12 . ) மத்யம கண்டம் . 

225 
அக் கல்கத்தைத் தடவி , ஒருமாள் ஸ்தாலீயந்திரத்தில் ! எரித்தெடுத்து , 
சூர்ணம் செய்து , அதில் இரண்டு குஞ்ஜா பிரமாணம் உட்கொள்ளலாம் ; 
இது ச்வாஸ ரோகத்தைப் போக்கும் . இதற்கு ஸுர்யாவர்த்த ரஸம் 
என்று பெயர் . 163--1643 . 

ஸ்வச்சந்த பைாவ ரஸம் : -- சுத்தி செய்த பாரதம் , அய டஸ்மம் , 
பொன்னிமிளை , கந்தகம் , தாளகம் , கடுக்காய், அகில் , கருநொச்சி , தரி 
கடு , வெண்சாரம் , நாபி இவற்றைச் சமயெடையாகச் சேர்த்து , கருநொச் 
சிச்சாற்றால் 

ஒரு 

தினமும் , கொட்டைக்கரந்தையின் சாற் 
றால் ஒரு தினமும் அரைத்து , இரண்டு குஞ்ஜார் பிரமாணத்தில் 
குளிகைகள் உருட்டி உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் . வாதரோகங்க 
ளால் பீடிக்கப்படுபவர் இதை உபயோகிக்கலாம் . இது ஸ்வச்சந்த பைா 
வம் எனப்படும் . சிற்றரத்தை , சீந்தில் , தேவதாரு , சுக்கு , ஆமணக்கன் 
வேர் இவற்றைக் கஷாயமிட்டு , அதில் சிறிது மஹிஷாக்ஷி யென்னும் 
பிசினைப் பொடித்துச் சேர்த்து இளஞ்சூடாயிருக்கையில் அனுபான 
மாய் உட்கொள்ளலாம் . 165-168 . 

ஹம்ஸபோடலீ ரஸம் : -நன்றாக எரித்தெடுத்த பலகறையின் 
சூர்ணம் , த்ரிகடு , வெண்காரம் , நாபி , கந்தகம் இரஸம் இவற்றைச் சம 
யெடை யெடுத்து , எலுமிச்சம்பழச் சாற்றால் அரைத்து வைத்துக் 
கொண்டு , ஒரு மாஷப்பிரமாணம் மிளகுப்போடியோடும் நெய்யோடும் 
கலந்து உட்கொள்ளலாம் . இது கிரஹணீரோகத்தைப் போக்கும் . 
இதற்கு மோரும் அன்னமும் கலந்து யோகிப்பது பத்தியமாம் . 
169 , 170. ) 

த்ரிவிக்ரமரஸம் : தாம்ரபஸ்மத்தை அதற்குச் சமபாகமான 
வெள்ளாட்டுப் பாலில் கலந்து தீயிலேற்றி ஜலபாகம் சுண்டும் வரையில் 
பக்குவம் செய்து இரஸம் , கந்தகம் இவற்றை அதற்குச் சமயெடையா 
கச் சேர்த்து , கருநொச்சிச்சாற்றால் ஒரு நாள் அரைத்து , கோளமாகச் 
ஒரு யரமகாலம் 

வாலுகாயந்திரத்தில் 2 பக்குவம் செய்ய 
வும் . இதில் இரண்டு குஞ்ஜா பிரமாணம் உபயோகிக்கலாம் ; கொடி 

1. ஒரு சிறு கலசத்தில் பக்குவம் செய்யவேண்டிய ஔஷதச் 
சரக்குகளைச் சேர்தது, அதன் வாயை ஒரு அகலால் மூடி , அடுப்பி 
லேற்றி எரிக்கவேண்டும் ; இவ்வகையாக பாகம் செய்வதற்கான ஸாதா 
ரண உபகரணத்திற்கு ஸ்தாலீயந்திரம் எனப் பெயர் . 

2 , வாலுகாயந்திரம் 213 -வது பக்கம் பார்க்க . 


செய்து , 


15 


22 

சார்ங்கதர ஸம்ஹிதை. ( அத்தி -12 . 
மாதளையின் வேரைக் கஷாயமிட்டு இதற்கு அனுபானமாய் உட்கொள் 
ளலாம் . இதற்கு த்ரிவிக்ரம ரஸம் எனப் பெயர் . இதை ஒரு மாத 
காலம் விடாமலுபயோகிக்க அச்மரீ யென்னும் மூத்திர வியாதி நிவ் 
ருத்தியாகும் . 171-173 . 

மஹாதாளேச்வர ரஸம் : -- தாளகம் , பொன்னிமிளை , மனச்சிலை , 
பாதரஸம் , இந்துப்பு , வெண்காரம் இவை ஒவ்வொரு பாகம் , கந்தகம் , 
தாம்ர பஸ்மம் இவ்விரண்டும் தனித்தனியே இரண்டு பாகம் , இவற்றை 
எலுமிச்சம்பழச்சாற்றால் ஐந்து நாட்கள் அரைத்து மூசைகளில் 
அடைத்து பூதாயந்திரத்தில் 1: வைத்துப் புடமிடவும் ; இவ்விதமே ஒவ் 
வொரு முறையும் எலுமிச்சம்பழச்சாற்றால் அரைத்து ஆறு புடம் 
போடவேண்டும் . இவ்விதம் புடமிட்ட ஔஷதச்சரக்கு ஆறு பலம், 
தாம்ர பஸ்மம் இரண்டு பலம் , அய பஸ்மம் நான்கு பலம்; இவ்வனைத்தை 
யும் எலுமிச்சம்பழச்சாற்றால் ஒரு நாள் அரைத்து ஸாதாரணமாய் ஒரு 
புடம் போடவும் . பிறகு அதை யெடுத்து அத்துடன் முப்பதில் ஒரு 
பாகம் நாபியைச் சேர்த்து , எல்லாவற்றையும் ஒன்றாக அரைத்து எடுக்க 
வும் . இதை இரண்டு மாஷப் பிரமாணம் எருமை நெய்யுடன் கலந்து 
உட்கொள்ள வேண்டும் . பிறகு ஆட்லாங் கொடியை யுலர்த்தி சூர்ணம் 
செய்து , கர்ஷப்பிரமாணம் சூர்ணத்தைத் தேன் அல்லது நெய்யோடு கல 
ந்து மேற்கூறிய ஔஷதத்திற்கு அனுபானமாய் உபயோகிப்பது நலம் . 
மஹாதாளேச்வர ரஸம் என்னும் இவ்வௌஷதம் பலவகையான 
குஷ்டங்களையும் போக்கும் . 174--1781 . 

தஷ்டதடார ரஸம் : - இரஸ பஸ்மம் , கந்தகம் , அய டஸ்மப் , தாம்ர 
பஸ்மம் , மஹிஷாக்ஷி குக்குலு , திரிபலை, வேம்பு , சித்திரமூலர், சிலா 
ஜது இவற்றைத் தனித்தனியே சூர்ணம் செய்து , ஒவ்வொன்றிலும் 
பதினாறு சாணமெடை 

யெடுத்துக்கொள்ளவும் . புங்கங்கொட்டை 
யின் சூர்ணம் அறுபத்து நான்கு சாணம் ; அப்பக பஸ்மம் அறுபத்து 

1. பூதாயக் தரம் - இரஸௌஷதச்சரக்குகள் 
குப்பியை மற்றொரு 

மட்பானையினுள் அடக்கி , அப்பானையினுள் 
ஔஷதக்குட்பி மறையுமாறு மணலை நிரப்பி , ஒரு குழியில் அப்பாத் 
திரத்தை அமர்த்தி வைத்து , அதன் மேலும் சுற்றுப்புறங்களிலும் 
தீயிடவேண்டும் ; இது பூதாரயந்திரம் ” எனப்படும் . 


அடங்கிய ஒரு 


மேல் பசுஞ் 


அத்தி -12 .) மத்யம கண்டம் . 

227 
நான்கு சாணம் ; இவ்வனைத்தையும் ஒன்றாகக் கலந்து , தேன் நெய் 
இவற்றைப் போதுமானவளவு சேர்த்துக் குழைத்து , நெய் வைத்துப் 
பழகிய மட்பாத்திரத்தில் இம்மருந்தைச் சேர்த்து வைக்கவும் . குஷ்ட 
குடார ரஸம் என்கிற இது அவயவங்களைச் சிதறச்செய்யும் கொடிய 
குஷ்டரோகங்களையும் போக்கவல்லது . 179-182 . 

உதயாதித்ய ரஸம் : -- சுத்த ரஸம் ஒரு பங்கு , கந்தகம் இரண்டு 
பங்கு ; இவற்றைச் சோற்றுக்கற்றாழையின் சாற்றால் ஒரு நாள் அரை 
த்து , கோளமாக உருட்டி , மட்பாத்திரத்தினுள் வைத்து , இரஸத் 
திற்குச் சமான எடையுள்ள ஒரு தாம்ரபாத்திரத்தை ஒளஷத 
முறைக்கு ஏற்றவாறு சுத்தம் செய்து , இப்பாத்திரத்தைக் கவிழ்த்து 
மட்பாத்திரத்தின் மேல் மூடவேண்டும் ; 

அத்தாம்ரபாத்திரத்தைச் 
சுற்றிலும் சாம்பரைக் கனமாகத் தூவி , மட்பாத்திரத்திற்கு அடியில் 
கடுந்தீயிட்டெரித்துக்கொண்டே , தாம்ரபாத்திரத்தின் 
சாணங்கலந்த குளிர்ந்த நீரைச் சிறுகச் சிறுக விட்டு வரவேண்டும்; 
இவ்விதம் இரண்டு யாமகாலம் எரித்து அப்பால் தீயை நிறுத்திவிட 
வும் . பிறகு பேயகத்தி , சித்திரமூலம் , த்ரிபலை , கொன்றை இவற் 
றின் டட்டை , வாய்விடங்கம் , வாலுளுவை இவற்றை இடித்து ஜலம் 
சேர்த்து க்வாதம் காய்ச்சி , இக்கஷாயத்தில் மேற்கூறிய 

ஔஷ 
தத்தை ஒரு நாள் முடிய பாவனை செய்ய வேண்டும் . உதயாதித்ய 
ரஸம் என்கிற இதை இரண்டு குஞ்ஜா அளவில் உட்கொள்ளலாம் . 
இது விசர்ச்சிகா யென்னும் சர்மரோகத்தையும் , தத்ரு குஷ்டம் என் 
னும் படையையும் , வாதரக்தத்தையும் நிவ்ருத்தி செய்யும் , 
காலிப்பட்டையின் கஷாயத்தில் வாலுளுவைப் பொடியைச் சேர்த் 
துக் காய்ச்சி வடிக்கட்டி , அதற்கு அனுபானமாய் உபயோகிக்க வேண் 
டும் . வெண்குஷ்டரோக முடையவன் மூன்று சாணமெடை உதயா 
தித்ய ரஸத்தைப் பசும்பாலுடனாவது , திரிபலாக்வாதத்துடனாவது உட் 
கொண்டுவர மூன்று நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் கழித்து உட-லில் 
எங்கும் கொப்புளங்கள் உண்டாகும் . அப்பால் அவுரிவேர் , குன்றிவேர் , 
ஊமத்தைவேர், செருப்படை , வல்லாரை , புளியாணை இந்த மூலிகை 
-களையும் அன்னபேதியையும் ஒன்றாக அரைத்து , ஏழு நாள் அக்கொப் 
புளங்களின் மேல் தடவிவர 

சாந்தமாகும் . எவ்வித வெண் 


கருக் 


228 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி - 12 .. 


குஷ்டமும் இவ்வௌஷதப்பிரயோகத்தினால் நிவ்ருத்தியாகும் . ச்வித் 
ரத்தின் மேல் உபயோகிப்பதற்கு வேறுவிதமான லேபங்களும் வைத் 
தியர்களுடைய அநுபவத்தில் வந்திருப்பதாகக் கூறப்படுகிறது: 
குன்றிமணி , சித்திரமூலம் இவ்விரண்டையும் அரைத்து மேலே பூசி 
வந்தாலும் , மனச்சிலை , நாயுருவிச்சாம்பர் இவற்றை ஜலத்தினால் 
அரைத்துத் தடவினாலும் வெண் குஷ்டம் விலகும் . 183-1921 . 

ஸர்வேச்வராஸம் : -- இரஸம் ஒரு பலம் , கந்தகம் நான்கு பலம், 
இரண்டையும் ஒன்றாகச் சேர்த்து ஒரு 

யாமகாலம் அரைக்கவும் ; 
பிறகு தாம்ரபஸ்மம் , அப்ரக பஸ்மம் , அப்பஸ்மம் , லிங்கம் இவை ஒவ் 
வொன்றும் ஒவ்வொரு பலம் ; ஸுவர்ணம் , வெள்ளி இவ்விரண்டும் 
பிரத்தியேகம் பத்து நிஷ்கங்கள் ; வஜ்ரபஸ்மம் ஒரு மாஷமெடை ; 
சுத்த தாளகம் இரண்டு பலம் ; இவ்வனைத்தையும் கல்வத்திலிட்டு எலு 
மிச்சம்பழச்சாற்றால் ஒரு நாள் அரைக்கவும் ; அவ்விதமே ஊமத்தை 
யிலைச்சாறு , ஆடாதோடை இலைச்சாறு , இலைக்கள்ளிச்சாறு , எருக் 
கிலைச்சாறு , எட்டிக்கொட்டையின் கஷாயம் , அலரியிலைச்சாறு இவற் 
றில் ஒவ்வொன்றையும் சேர்த்து ஒவ்வொரு நாள் அரைக்கவேண்டும் ; 
இவ்வாறு ஏழு நாட்கள் அரைத்த பின்பு உருட்டி வஸ்திரத்தினால் 
கவசமிட்டு வாலுகாயந்திரத்தில் மூன்று நாட்கள் இளந்தீயிட்டு எரி 
த்து பக்குவம் செய்து , பிறகு அப்புடத்தையுடைத்து , அதிலுள்ள 
மருந்துடன் ஒரு பலம் நாபியையும் , இரண்டு பலம் திப்பிலியையும் 
பொடித்துச் சேர்த்து அனைத்தையும் ஒன்றாகக் கூட்டவும் , இது ஸர் 
வேச்வர ரஸம் எனப்படும் . இதை 

சண்டு 

குஞ்ஜா அளவில் 
தேனில் கலந்து உட்கொள்ளலாம் . பரிச உ 

உணர்ச்சி யிழந்த குஷ்ட 
ரோகத்திலும் , படைபோன்ற விகாரத்தை யுண்டுடண்ணும் குஷ்டத் 
திலும் இவ்வௌஷதம் உட்கொள்ளத் தகுந்தது . வாலுளுவை , 
தேவதாரு இவ்விரண்டையும் சூர்ணம் செய்து , கால் பலம் சூர்ணத்தை 
ஆமணக்கெண்ணெயுடன் கலந்து மேற்கூறிய ஔஷதத்திற்கு அனு 
பானமாய் உட்கொள்வதால் நற்குண முண்டாகும் . 193-199 . 

ஸ்வர்ண்rg சஸம் : -- ஐந்து டலமெடை பிரம்மதண்டு விதை 
யை ஒரு திரோணம் மோரில் சேர்த்து பக்குவம் செய்யவும் ; மோர் - 
முடியவும் வற்றிப்போன பின்பு 

ஒரு திரோணம் 

பாலில் சேர்த்து 


அத்தி -12) 


மத்யம கண்டம் 


229 


என்று 


. 


என்று 


அவ்விதமே கொதிக்கவைத்து , அதிலுள்ள பால் அனைத்தும் வற்றிய 
பிறகு அவ்விதைகளை யெடுத்துக் கழுவி யுலர்த்தி , சூர்ணம் செய்து , 
அச்சூர்ணத்தில் . ஐந்து பலமும் , மிளகுப்பொடி இரண்டு பலமும் , 
ரஸபஸ்மம் ஒரு பலமும் சேர்த்து , ஒன்றாகக் கலந்து வைத்துக் 
கொள்ளவும். இதில் ஒரு வேளைக்கு நிஷ்கப்பிரமாணம் உட்கொள்ள 
லம் . பரிச வுணர்ச்சியைப் போக்கும் குஷ்டரோகத்தில் இதனால் 
நற்குண முண்டாகும் . இதற்கு ஸ்வர்ண rg 

ரஸம் 
பெயர் . 200-202 . 

மஹா மேஹபத்த ரஸம் : - இரஸபஸ்மம் , காந்தபஸ்மம் , மண் 
ரேம் , சிலாஜது , சுத்தமான பொன்னிமிளை , மனச்சிலை , திரிகடு , த்ரி 
பலை , இலந்தங்கொட்டை , விளாம்பழ , மஞ்சள் இவற்றில் சூர்ணம் 
செய்யக்கூடியவற்றைப் பொடித்து, இருபது முறை கரிசிலாங்கண் 
ணிச்சாற்றில் பாவனை செய்யவும் ; பிறகு அச்சூர்ணமனை த்தையும் 
உலர்த்தி , நிஷ்கப்பிரமாணம் தேனில் கலந்து உட்கொள்ள எவ்வித 
மேஹரோகங்களும் போகும் . மஹாமேஹபத்தரஸம் 
இதற்குப் பெயர் . நன்கு முதிர்ந்த வேப்பமரத்தின் ஐந்து வித்து 
களைச் சூணம் செய்து , ஒரு பலமெடை அரிசி கழுவிய நீரில் சேர்த்து , 
மேற்கூறிய ஒளஷதத்திற்கு அனுபானமாய் உட்கொள்ளலாம் . அல் 
லது இரண்டு நிஷ்கமெடை நெய்யில் கலந்தாவது உபயோகிக்கலாம் . 
வெகு நீடித்த காலமாய் தொடர்ந்து வரும் மேஹசோகம் அனைத்தும் 
இதனால் நிவ்ருத்தியாகும் . 203-206 . 

மஹாவஹ்தி ரஸம்: - இரஸம் நாலு பங்கு , கந்தகம் எட்டு பங்கு , 
--மஞ்சள் , திரிபலை , கோரோசனை இவை பிரத்தியேகம் இரண்டு 
- பாகம் , கருஞ்சிவதை , சித்திரமூலம் இவை ஒவ்வொன்றும் மூன்று 
-பாகம் , த்ரிகடு , நேபாளம் , ஜீரகம் இவை ஒவ்வொன்றும் எட்டு பாகம் ; 
இவற்றை ஒருமிக்கப் பொடித்து , காஞ்ஜிக மென்னும் காடியிலும் , 
கள்ளிப்பாலிலும் , கரிசிலாங்கண்ணிச்சாற்றிலும் , சித்திரமூலக் கஷா 
யத்திலும் , ஆமணக்கெண்ணெயிலும் தனித்தனியே எவ்வேழு முறை 
பாவனை செய்டவும் . இது மஹா வஹ்ரி ரஸம் எனப்படும் . 

ஒரு 
-நிஷ்கம் ஒளஷதத்தை உஷ்ணஜலத்துடன் உட்கொள்ள 
விரோசனமாகும். இதை யுபயோகிப்பவர் மாலைப் பொழுதில் இந்துப் 


நன்கு 


1 


230 சார்ங்கதர ஸம்ஹிதை . 

[ அத்தி -12 . 
பும் மோரும் கலந்த அன்னத்தைப் பத்தியமாய் உட்கொள்வது நலம் , 
குளிர்ந்த ஜலம் உபயோகிக்கக்கூடாது . வயிற்றைப்பற்றி யுண்டாகும் 
வியாதிகளையும் , ஆமவாதம் , ஊருஸ்தப் பம் முதலியவற்றையும் இது 
நிவ்ருத்தி செய்யும் . 207-211 . 

வித்யாதா ரஸம்: - கந்தகம் , தாளகம் , பொன்னிமிளை , தாம்ர 
பஸ்மம் , மனச்சிலை , இரஸம் இவ்வனைத்தையும் சூர்ணம் செய்து , திப் 
பிலிக் கஷாயத்தில் 

ஒரு தினமும் , கள்ளிப்பாலில் ஒரு தினமும் 
டாவனை செய்து வைத்துக்கொள்ளவும் . அதில் அரை நிஷ்கபெடை 
பெடுத்துத் தேனுடன் கலந்து உட்கொள்ள குன்மம் , மண்ணீரலின் 
வீக்கம் இவை நீங்கும் . இதற்குப் பசுமூத்திரம் அனுபானம் . இது 
‘வித்யாதர ரஸம் எனப்படும் . 212--2134 . 

த்ரிநேத்ர ஸம் : -- வெண்காரம் , மான்கொம்பு , ஸ்வர்ணம் , 
தாம்ரடஸ்மம் , இரஸம் இவற்றை இஞ்சிஸ்வரஸத்தினால் ஒரு நாள் 
அரைத்து , அகல்களில் வைத்துச் சீலைமண் செய்து புடம் போடவும் . 
இது ‘ த்ரிநேத்ர ரஸம் எனப்படும் . இதில் மாஷட்பிரமாணம் நெய் 
தேன் இவற்றில் கலந்து உட்கொள்ளலாம் . பிறகு இந்துப்பு , ஜீர 
கம் , பெருங்காயம் இம்மூன்றையும் பொடித்து , தேன் , நெய் இவற்றில் 
குழைத்து அனுபானமாய் உபயோகிக்க வேண்டும் . இதை ஒரு மாத 
காலம் உபயோகித்துவர பரிணாமசூலை யென்னும் வயிற்றுவலி தீரும் , 

. 
214-216 . 

கஜகேஸரி ஸம் : -- ஒரு பங்கு பாதரஸத்தையும் , இரண்டு 
பங்கு கந்தகத்தையும் ஒரு யாமம் நன்றாய் அரைக்கவும் ; இரண்டுக் 
கும் யயெடையாக தாம்ரபஸ்மத்தையும் சேர்த்து ஓர் அகலில் 
வைத்து , மற்றொரு அகலால் மூடி சீலை மண்செய்து , ஒரு மட்பாத் 
திரத்தில் வைத்து , அதற்குள் கீழும் மேலும் உப்டைச் சேர்க்கவேண் 
டும் . பிறகு அதை சஜபுடத்தில் எரித்து , தனக்குத்தானே ஆறிய 
பிறகு எடுத்து உள்ளிருக்கும் ஔஷதத்தைச் சூரணம் செய்து வைத் 
துக்கொள்ளவும் . இதை இரண்டு குஞ்ஜாப்பிரமாணத்தில் வெற் 
நிலையில் படித்து மென்றுவிடவும் ; பிறகு பெருங்காயம் , சுக்கு , ஜீர 
கம் , செம்பு , மீளகு இவற்றின் சூட்ணத்தில் கால் பலம் எடை உஷ்ண 
ஜலத்துடன் அனுபானமாய் உட்கொள்ளலாம் . கஜகேஸரி ரஸம் 


ஸ L 


அத்தி -12 ) 


மத்யம கண்டம் . 


231 


என்கிற இது அஸாத்தியமென்று கருதப்படும் வயிற்று வலிகளையும் 
போக்கக்கூடியது . 

217-220 . 
ஸுதாதி வடி : - பாரதம் , நாபி , கந்தகம், ஓமம் , திரிபலை , ஸர்ஜ 
க்ஷாரம் , யவக்ஷாரம் , சித்திரமூலம் , இந்துப்பு , ஜீரகம் , அட்டுப்பு , திரிகடு 
இவை தனித்தனியே ஒவ்வொரு பங்கும் , இவ்வனைத்துக்கும் ஸமமாக 
எட்டிக்கொட்டையும் சேர்த்து சூர்ணம் செய்து , எலுமிச்சம் பழச் சாற் 
றால் அரைத்து , மிளகுகளைப்போல் மாத்திரைகள் செயவும் . அக்னி 
மாந்தியத்திற்கு இது சிறந்த ஒளஷதம். 221-222 ) . 

"அஜீர்ண கண்டக ரஸம் : - பாரதம் , நாபி , கந்தகம் , இவற்றைச் 
சமயெடை யெடுத்து , இவ்வனைத்துக்கும் ஸமமாக மிளகுப் பொடியை 
யும் சேர்த்து , கண்டங்கத்திரிக்காயின் ஸ்வரஸத்தினால் ஆட்டி , அந்த 
ஸ்வரஸத்திலேயே இருபத்தோரு முறை பாவனை செய்து , மூன்று 
குன்றுமணி யெடையல் மாத்திரைகள் செய்யவும் ; 

அஜீர்ண கண் 
டக ரஸம் என்கிற இவ்வௌஷதம் அகில அஜீர்ணத்தையும் விஷூ 
சியையும் போக்கக்கூடியது . 223-225 . 

மந்தாந பைாவ ஸம் : - இரஸபஸ்மம் , தாம்ரபஸ்மம் , பெருங்கா 
யம் , தாமரைக்கிழங்கு , இந்துப்பு , கந்தகம் , தாளகம் , கடுகரோகிணீ இவ 
ற்றைச் சமயெடை டெடுத்து சூர்ணம்செய்து , வெள்ளைச்சாறடை , தேவ 
தாளீ, கருநொச்சி , மூள்ளுக்கீரை , பேய்ச்சுரை இவற்றின் ஸ்வ 
ரஸத்தினால் தனித்தனியாக ஒவ்வொரு நாள் ஆட்டி உளுந்து அள 
வாக மாத்திரைகள் செய்யவும். இதைத் தேனுடன் கலந்து உபயோகிக்க 
லாம். இதற்கு வேப்பம்பட்டை க்வாதத்தை அனுபானமாய் உட் 
கொள்ள வேண்டும் . கபத்தினாலுண்டாகும் வியாதிகளை நிவ்ருத் 
திக்க வல்லது . இது 

மங்ந்தாக பைரவ ரஸம் 

என்று வழங்கப் 
படும். 226- 228 . 

வாதநாசந ரஸம் : - பாரதர், ஸ்வர்ணம் , வஜ்ரம், தாம்ரம் , அயம் , 
பொன்னிமிளை , தாளகம் , நீலாஞ்ஜனம் , துத்தம் , அபினி, பஞ்சலவ 
ணம் இவற்றை ஸமபாகம் எடுத்து , கள்ளிப்பாலிட்டு ஒரு நாள் அரை 
த்து , அகல்களில் வைத்து சீலைமண் செய்து , பூதரயந்திரத்தில் பக்கு 
வம்செய்யவும் . பிறகு அப்பு - த்திலுள்ள ஔஷதத்தை யெடுத்து 
ஒரு மாஷாப்பிரமாணம் இஞ்சி ஸ்வரஸத்தில் கலந்து உ 

உட்கொள்ள 


ar 


( 


232 

சார்ங்கதர ஸம்ஹிதை . ( அத்தி 12 . 
வேண்டும் . மோடிபையும் திப்பிலியையும் பொடித்துச் சேர்த்து பக்கு 
வம் செய்த வாதத்தை மேற்கூறிய ஒளஷகத்திற்கு அனுபானமாய் 
உபடோகிக்கலாம் ஆக்ஷேபக மென்னும் இசிவு முதலான எல்லா வாத 
ரோகங்களையும் போக்கும் . 229-231 ) 

ரோகஹா ரஸம் : -ஸ்வர்ணம் எட்டு சாணமெடை , இரஸம் பன் 
னிரண்டு சாணம் , அப்ரகம் நான்கு சாணம், கந்தகம் பன்னிரண்டு 
சாணம் , தாம்ரம் இரண்டு சாணம், பொன்னி கிளை இரண்டு சாணம் , 
வங்கம் இரண்டு சாணம் , ஸௌவீரம் மூன்று சாணம் , அயம் எட்டு 
சாணம் , நாபி மூன்று சாணம் , நிலப்பனங்கிழங்கு ஒரு பலம் ; 
இவற்றை நன்றாகப் பொடி செய்து , எலுமிச்சம்பழம் முதலிய புளிப் 
பான பழங்களின் சாறுகளை விட்டு ஒரு நாள் அரைத்துப் புடம்போட 
வும் , அப்பால் அப்புடத்திலுள்ள ஒளஷதத்தை யெடுத்து , கல்வத்தில் 
அரைத்து வைத்துக் கொள்ளவும் . ( ரோகஹா ரஸம் என்கிற 
இவ்வௌஷதம் உக்கிரமான ஸந்நிபாதம், வெண் குஷ்டம் , குஷ்டம் , 
விஸர்ப்பம் , பகந்தரம் , ஜ்வரம் , அஜீர்ணம் , கிரு த்ரிமவிஷப் பிரயோகத் 
தினாலுண்டாகும் கோளாறுகள் இவ்வற்றில் ஒரு மாஷமெடையில் 
இஞ்சி ஸ்வரஸத்துடன் கலந்து உபயோகிக்கலாம் . 232 --237 . 

ஸந்நிபாத பைரவ ரஸம் :- இரஸம் , கந்தகம் ஒவ்வொன்றும் 
முக்கால் பலம் ; வெள்ளி , அப்ரகம் , தாம்ரம் , வங்கம் , அபினி இவை 
கால் கால் பலம் ; முருங்கப்பட்டையின் ஸ்வரஸத்தினாலும் , சித்திர 
மூல ஸ்வரஸத்தினாலும் , சுக்குஸ்வரஸத்தினாலும் , பில்வ ஸ்வரஸத் 
தினாலும் , முள்ளுக்கீரை ஸ்வரஸத்தினாலும் தனித் தனியே ஒவ் 
வொரு யாமம் மேற்கூறிய சரக்குகளை அரைத்து , கோள மாகச் செய்து 
வஸ்திரத்தினால் கவசம் செய்து , இதை ஒரு காசக்குப்பியில் வைத்து , 
அதினுள் கீழும் மேலும் உப்பை நிரப்பி , இக்குப்பியை மற்றொரு மட் 
பாத்திரத்தில் வைத்து , அதனுள் மணலை நிரப்பி, இரண்டு யாமகாலம் 
எரித்தல் போடவேண்டும் . அப்பால் அக்கோளத்தை யெத்து சூர் 
ணப்செய்து , அத்துடன் கால் பலம் பொடிசெய்த பவளமும், சாண 
மெடை நாபியும் சேர்த்து , கிருஷ்ண ஸர்ப்பத்தின் விஷத்தில் இரண்டு 
நாள் பாவனை செய்யவும் , கிரந்திதகரம் , அமுக்கிறாங் கிழங்கு , ஜடா 
மாம்ஹி , பிரம்மதண்டு , நீர்வஞ்சி , திப்பிலி, அவுரி , இலவங்கப்பத்திரி , 


அத்தி-12 .) மத்யம கண்டம் . 

233 
ஏலம் , சித்திரமூலம் , சறுப்புக் கஞ்சாங்கோரை , சதகுப்பி , தேவ தாளீ, 
ஊமத்தை , அகத்தி , கொட்டைக்கரந்தை , இலுட்பை , ஜாதிக்காய் , 
மருக்காரை இவற்றின் கஷாயநீரால் தனித்தனியே ஒவ்வொரு . நாள் 
அரைத்து , உலர்த்தி வைத்து ஒரு குப்பியில் அடைத்து வைத்துக் 
கொள்ளவும் . இதை இரண்டு குஞ்ஜ ப் பிரமாணத்தில் உட்கொள்ள 
லாம் . பதினாறு மிளகுகளைப் பொடி செய்து , கொம்மட்டி மாதளை 
யின் 

சாறு , இஞ்சிஸ்வரஸம் இவற்றுடன் சேர்த்து அனு 
பானமாய் உபயோகிக்கலாம் . ஸந்நிபாதபைரவரஸம் எனப்படும் 
இதை ஸந்நிபாத ரோகங்களில் பிரயோகிக்கலாம் . 238-246 . 

கிரஹணீ கபாட ரஸம் : - வெள்ளி , நல்முத்து , ஸ்வர்ணம் , யவ 
ஷாரம் , இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாகம் ; கந்த - ம் இரண்டு 
பங்கு ; பாதரஸம் மூன்று டங்கு ; இவற்றை விளம்பழ ரஸத்தினால் 
அரைத்து , மான் கொம்புக்குள் சேர்த்து , சீலைமன் செய்து புடம் 
போடவும் . அதை ஆறிய பிறகு எடுத்து , சிற்றாமுட்டியின் ஸ்வரஸத் 
தினால் ஏழு நாட்களும் , நாயுருவிச் சாற்றால் மூன்று நாட்களும் 
அரைக்க வேண்டும் . பிறகு வெள்ளிலோத்திப்பட்டை , அதிவிடயம் , 
கோரைக்கிழங்கு , காட்டாத்திப்பூ , வாலுளுவை , சீந்தில் இவற்றின் 
ஸ்வரஸங்களால் தனித்தனியே மும்மூன்று முறை பாவனை செய்ய 
வேண்டும் . மிளகுப்பொடி , தேன் இவற்றுடன் மேற்கூறிய ஔஷ 
தத்தை ஒரு மாஷாப்பிரமாணம் உட்கொள்ள எவ்விதமான அதிஸ ர 
மும் கிரஹணீரோகமும் தீரும் . அக்னிதீபனமும் உண்டாகும் . இது 
" கிரஹணீ கபாட ரஸம் எனக் கூறப்படும் . 247 -251 . 

வஜ்ர கபாட ஸம் : -- பாரதபஸ்மம் , அப்ர கபஸ்மம் , கந்தசம் , 
யவக்ஷாரம் , வெண்காரம் , அகி , வசம்பு இவற்றைச் சமபாகயெடுத்து , 
காடி , எலுமிச்சம்பழ ரஸம் , கரிசிலாங் கண்ணி ரஸம் இவற்றால் ஒவ் 
வொரு நாள் ஆட்டி , ஒரு கோளமாக உருட்டி உலர்த்தி , ஒரு இரும் 
புப் பாத்திரத்தில் வைத்து ஓர் அகலால் மூடி சீலைமண்ணிட்டு, அதன் 
அடியில் சிறுகச் சிறுக அரை யாமகாலம் தீயிட்டெரிக்கவேண்டும் . 
பிறகு அதையெடுத்து அவ்வௌஷதத்திற்குச் சமமாக அதிவிடயம் , 
இலவம்பிசின் இரண்டையும் பொடித்துச் சேர்த்து , விளாம்பழம் , 
கஞ்ஜா இவற்றின் கஷாயங்களில் ஏழு முறை பாவனை செய்ய வேண் 


. 


234 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி -12 
டும் ; பிறகு காட்டாத்திப்பூ , வாலுளுவை , கோரைக்கிழங்கு, வெள்ளி 
லோத்தி , பில்வம் , சீந்தில் இவற்றின் கஷாகங்களில் ஒவ்வொரு நாள் 
பாவனை செய்து உலர்த்தவும் . இது வஜ்ர கபாட ரஸம் 

என்று 
கூறப்படும் . இதை சாணப்பிரமாணமாகத் தேனில் கலந்துபயோகிக்க 
லாம் . சித்திரமூலம் , சுக்கு , கறுப்புப்பு , பில்வக்காய் , கறியுப்பு 
இவற்றைச் சமமாசச் சூரணம் செய்து , உஷ்ணஜலத்துடன் மேற் 
கூறிய ஒளஷதத்திற்கு அனுபானமாய் உட்கொள்ள வேண்டும் . 
வௌஷதம் ஸகல தோஷங்களாலும் ஸம்பவிக்கும் கிரஹணீரோகத் 
தைப் போக்கும் . 252- 2575 . 

தாராதி ரஸம் - வெள்ளி ஒரு பங்கு , வஜ்ரம் இரண்டு பங்கு , 
ஸ்வர்ணம் மூன்று பங்கு , தம்ரம் நான்கு பங்கு , இரஸம் ஐந்து பங்கு , 
கந்தகம் ஆறு பங்கு , அயம் ஏழு பங்கு ; இவற்றைச் சோற்றுக் கற்றாழை 
யின் சாற்றால் அரைத்து , காசிக் குப்பியில் அடைத்து , ஒரு பானையில் 
இந்துப்பைக் கொட்டி , அதனிடையில் அக்குப்பியை அமர்த்தி அப் 
பானையின் வாயை மூடி , சீலை செய்து அடுப்பிலேற்றவும் . ஒரு நாள் 
முடியவும் சிறுகச் சிறுக அக்னியை வளர்த்தி , அப்பால் தீயை நிறுத்தி 
விடவேண்டும் . ஆறிய பிறகு அக்குப்பியிலிருந்து ஔஷதத்தை 
வெளியிலெடுத்து , அதை எருக்கம்பாலிலும் , அமுக்கிறாங்கிழங்கின் 
சாற்றிலும் , காகோலீ , பூனைக்காலி , நிலப்பனங்கிழங்கு , யானை 
நெரிஞ்சி , தண்ணீர் விட்டான் இவற்றின் ஸ்வரஸத்திலும் , தாமரைக் 
கிழங்கு , பத்ர முஸ்தையென்னும் முத்தக்காசு , ஞாழல் இவற்றின் ஸ்வ 
ரஸத்திலும் தனித்தனியே மும்மூன்று நாட்கள் பாவனை செய்ய 
வேண்டும் . பிறகு கஸ்தூரி , திரிகடு , பச்சைக் கர்ப்பூரம் , தத்கோலம் , 
ஏலர் , இலவங்கம் இவற்றை முற்கூறிய சூர்ணத்தில் எட்டிலொரு 
பங்காகச் சேர்த்து , அனைத்துக்கும் ஸமயெடையாக , சர்க்கரையையும் 
கலந்து வைத்துக்கொள்ளவு . இதை ஒரு சாணமளவில் இரண்டு 
பலம் பசும்பாலுடன் உட்கொள்ள வேண்டும் . இதற்கு மதுரமான 
உணவுகளையே பத்தியமாகக் கொள்ள வேண்டும் . இதன் பிரபாவத் 
தினால் தேசத்தில் அழகும் , வன்மையுர் , ஒளியும் செழிக்கும் . சுக்ல 
தாதுவும் மிக விருத்தியடையும் . 258-2651 . 

சந்தர்ப்ப ஸுந்தர ஸம் : -- பாரதம் , வஜ்ரம் , நாகம் , நல்முத்து , 


அத்தி -12 .) 


மத்யம கண்டம் , 


235 


சூர்ணம் 


வெள்ளி , ஸ்வர்ணம் , கிருஷ்ணாரகம் இவற்றில் ஒவ்வொன்றிலும் 
கால் பலமெடுத்து , சருங்காலிப் டட்டையின் சாற்றால் அவற்றை 
ஆட்டி , பவளப்பொடி , கந்தகம் இவற்றில் ஒவ்வொன்றையும் கால்பல 
மெனட கலந்து , அமுக்கிறாங்கிழங்கு ஸ்வரஸத்தால் அனைத்தையும் 
அரைத்து , அதை பான்கொம்புக்குள் அடைத்து ஒரு முறை புடம் 
போடவும் . பிறகு காட்டாத்திப்பூ , க கோலீ , அதிமதுரம் , ஜடா 
மாம்ஸீ , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , சுரைக்காய் , தாமரைக்கிழங்கு . 
தண்ணீர்விட்டான் கிழங்கு , இங்குணப் பட்டை , திராக்ஷை , திப்பிலி , 
புல்லூரி , சிறுமல்லிகை , மேர்பல்லிகை , பெருமல்லிசை, நாய்ப்பயறு , 
ஈச்சம்பழம் , சிறு கோரைக்கிழங்கு , இலுட்பை , பூனைக்காலி இவற் 
றின் ஸ்வரஸங்களில் பாவனை செய்து உலர்த்தி , ஏலக்காய் , இலவங் 
கப்பட்டை , இலவங்கப்பத்திரி , ஜடாமாம்ஸீ , இலவங்கம் , அகில் , நாக 
கேஸரம் , கோரைக்கிழங்கு , திப்பிலி, வெட்டிவேர் இவற்றைத் 
தனித்தனியே . சாணமெடை சேர்த்து , அனைத்தையும் 
செய்து , பிறகு ஒரு சாணம் கஸ்தூரியையும் , ஒரு சாணம் பச்சைக் 
கர்ப்பூரத்தையும் 

அதில் 

கலந்துகொள்ளவு . இது கர்தர்ப்ப 
ஸுந்தர ரஸம் என்று சொல்லப்படும் . நெல்லிக்கனி , நிலப்பனங் 
கிழங்கு , சர்க்கரை இவற்றைப் பொடித்து அதில் கால்டலமெடுத்து , 
இவ்வௌஷதத்தை ஒரு சாணப்பிரமாணம் கலர்து , கால்பலம் நெய் 
விட்டுக் குழைத்து , இரவில் உட்கொள்ளலாம் . அதற்கு இரண்டு 
பலம் பாலையும் அனுபானமாகக் கொள்ளலாம் . இதனால் சரீரவன் 
மையும் , சுக்லவிருத்தியும் உண்டாகும் . ஆகவே இவ்வௌஷதம் 
சிறந்த வ்ருஷ்யகுணமுள்ள தாம் . 266-273 ) . 

லோஹ ரஸாயனம் : -- சுத்தரஸம் ஒரு பங்கு , சுத்தகந்தகம் இர 
ண்டு பங்கு இவ்விரண்டையும் அரைத்து கஜ்ஜளி செய்து , இக்கஜ் 
ஜளிக்குச் சமயெடை உருக்கிரும்புத்தூளைச் சேர்த்து , ஒரு யாமம் அரை 
த்து , இச்சூரணத்தில் சோற்றுக்கற்றாழையின் சாற்றை விட்டு வெயி 
லில் வைத்து மூன்று நாட்கள் ஆட்டவும் . பிறகு கிரமமாக இதில் 
உஷ்ணமுண்டாய் விசேஷ தூபமும் கிளம்பும் . அப்பொழுது இதைக் 
கெட்டியாகப் பிண்டம் போல் உருட்டி , ஒரு தாம் , பாத்திரத்தில் 
வைத்து , அதிக சுணையுள்ள தானியக் களஞ்சியத்திற் புதைத்து 


236 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -12 , 


வைத்து , மூன்று நாட்களுக்குப் பிறகு எடுத்து , கல்வத்திலிட்டு ஒரு 
நாள் வெயிலில் வைக்கவும் ; பிறத சீந்திற்கொடியின் ஸ்வரஸத்தில் 
மூன்று முறை பாவனை செய்து வெயிலில் உலர்த்தி , மறுபடி த்ரிகடு 
வாதத்திலும் , ஆடாதோடை , சித்திரமூலம் இவற்றின் ஸ்வரஸத்தி 
லும் தனித்தனியே மும்மூன்று முறை பாவனை செய்து , அப்பால் 
இரும்புப்பாத்திரத்தில் இரைச் சேர்த்து , திரிபலாக்வாதத்திலும் , கரு 
நொச்சி , மாதளம்பட்டை , தாமரைக்கிழங்கு , கரிசிலாங்கண்ணி , மரு 
தோன்றி , பலாசம்பட்டை , வாழைப்பட்டை இவற்றின் சாறுகளிலும் , 
வேங்கம்பட்டையின் கஷாயத்திலும் , அவுரிச்சாற்றிலும் , வரளச் சுண் 
டிச்சாற்றிலும் , கருவேலங்காய்ச் சாற்றிலும் , பேராமுட்டி , தண்ணீர் 
விட்டாங்கிழங்கு , நெரிஞ்சி , சீந்தில் இவற்றின் ஸ்வரஸங்களிலும் 
தனித்தனி மும்மூன்று முறை பாவனை செய்யவும் . ஆனால் இவற் 
றுள் கிடைக்கக்கூடிய ஓஷதிகளின் ஸ்வரஸம் அல்லது க்வாதங்களில் 
மட்டும் பாவனை செய்தால் போதுமானது . இவ்வௌஷதத்தை கோல 
ப்பிரமாணமாக நெய்யிலும் தேனிலும் கலந்து காலையில் உட்கொண்டு 
வரலாம் , ஒரு பலம் சிற்றாமுட்டிக் கஷாயத்தை இதற்கு அனுபான 
மாய் உபயோகிக்கலாம் . இதை மூன்று மாதங்களளவும் 

உபயோ 
திரைகள் நீங்கும் . திப்பிலிப்பொடி , தேன் இவற்றைக் 
கலந்து அனுபானமாயுட்கொண்டால் , அக்னிமாந்தியம் , ச்வாஸகாஸம் , 
பாண்டுரோகம் , மற்றும் வாத கபங்களால் நேரியிம் கோளாறுகள் 
இவை நிவ்ருத்தியாகும் , சீந்திற்கொடியின் ஸத்துவம் , தேன் இவற் 
றிற் கலந்து உபயோகிக்க வாதரக்த்தம் , கிரஹணீ , அர்சஸ் , மூத்திர 
ரோகங்கள் , அண்டவிருத்தி இவை தீரும் , சரீரவன்மையையும் , 
நிறத்தையும் இது விருத்தி செய்யும் , லோஹரஸாயனம் என்கிற 
இவ்வௌஷதம் வ்ருஷ்யம் , ஆயுஷ்யம் என்கிற குணங்களில் மிகச் 
சிறந்தது . அயத்தினாலான ஔஷதத்தை யுபயோகிப்பவர் பூசுணிக் 
காய் , நல்லெண்ணெய் , உளுந்து கலந்த அன்னம் , கடுகு , மதுபானம், 
புளிப்பு இவற்றை உபயோகிக்கக்கூடாது . 274-288 . 

சில விசேஷ விஷயங்கள். 
நேபாள சுத்தி : - நேபாளத்தின் மேற்றோலையும் , முளைபையும் , 
முனையிலுள்ள மூக்கு போன்ற பாகத்தையும் நீக்கி , அவ்வித்துகளைப் 


கிக்க நரை 


அத்தி -12 .) மத்யம கண்டம் . 

237 
பசுஞ்சாணத்தில் மூன்று நாட்கள் புதைத்துவைத்து , அப்டால் உஷ்ண 
ஜலத்தினால் கழுவியெடுத்து , கல்வத்திலிட்டு அரைத்து , புதிய மட்பாத் 
திரத்தில் அக்கல்கத்தைத் தடவிவிடவும் . அதிலுள்ள எண்ணெய்ப் 
பசை உறிஞ்சப்பட்டு வறண்டுபோனதும் , சூர்ணம் போலிருக்கும் நிலை 
மையில் அதையெடுத்து எலுமிச்சம் பழஸ்வரஸத்தில் அநேக முறை 
பாவனை செய்ய வேண்டும் . இவ்விதம் டக்குவம் செய்த நேபாளம் சுத்த 
மாகவும் , குணத்திற் சிறந்ததாகவும் இருக்கும் . 1 . 

நாபி சுத்தி :-- வதஸநாபியைச் சிறு துண்டுகளாகச் செய்து , 
ஒரு துண்டு வஸ்திரத்திற் கட்டி பசுமூத்திரத்தில் போட்டு மூன்று 
நாட்கள் வெயிலில் வைத்திருக்கவும் ; ஆனால் ஒவ்வொரு நாளும் முதல் 
நாள் சேர்த்த கோமூத்திரத்தைக் கொட்டிவிட்டுப் புதிதாக மீண்டும் பசு 
மூத்திரம் சேர்க்கவேண்டும் . மூன்று நாட்கள் சென்றதும் அத்துண்டு 
களை யெடுத்து வெயிலில் உலர்த்தி , மிக மிருதுவாக அரைத்தொக்க 
நாமி சுத்தமாகும் . இவ்வாறு சுத்தி செய்த நாபியை அவசியமான 
வியாதிகளில் உபயோகிக்கலாம் . மற்றொரு விதத்திலும் நாபிடைச் 
சுத்தம் செய்யக்கூடும் . அக்கிழங்கை முன்போலவே துண்டுகளாகச் 
செய்து , வஸ்திரத்திற் கட்டி , வெள்ளாட்டுப்பாலில் டோலாயந் திரமாக 
வைத்து ஒரு யாமகாலம் எரித்தல் போட சுத்தமாகும் . வெள்ளாட்டுப் 
பால் கிடைக்காவிட்டால் பசும்பாலைக்கொண்டு சுத்தி செய்யலாம். 1 2-5 . 


நேபாளசுத்தி , நாபி சுத்தி - இம் முறைகள் கீழே அவசியமா 
யிருந்தும் கூறப்படவில்லை யென்பதைக் கருதி , இதர கிரந்தத்திலிரு 
ந்து எடுத்து ஸம்ஸ்கிருதத்தில் வெளியாயிருக்கும் சார்ங்கதர எம் 
ஹிதையில் இப்பிரகரணத்தில் சார்ங்கதானால் கூறப்படாதவை 
என்று குறிப்பிட்டு சேர்க்கப்பட்டிருக்கின் றன . ஆகவே இங்கு 1 - முதல் 
5 - வரையிலுள்ள பத்தியங்கள் சார்ங்கதர ஸம்ஹிதைக்குச் சேரா தவை 
யென்று கருதப்படுகின்றன . 


உத்தர 

கண்டம் 


முதல் அத்தியாயம் 


1-2 . 


ஸ்நேஹபான விதி 
நான் தவித ஸ்நேஹங்கள் : - க்ருதம் , தைலம் , வஸா , மஜ்ஜா 
என்று ஸ்நேஹம் நான்குவிதம் .1 நான்குவித ஸ்கேஹங்களும் ஸ்த்தா 
வரம் , ஜங்கபமென்னும் இரண்டு மூலங்களிலிருந்து உற்பத்தியாகின் 
றன . ஸ்த்தாவரபதார்த்தங்களிலிருந்து உற்பத்தியாகும் ஸதேஹங்காகள் 
நல்லெண்ணெயும் , ஜங்கமங்களிலிருந்து உற்பத்தியாகிறவற்றுள் நெய் 
யும் சிறந்தவையாம் . ஸ்நேஹபானம் செய்வதற்கு ஸூர்யோதயம் 
சிறந்த காலமாகும் . 

ஸ்நேஹங்களின் சேர்க்கைக்கான பரிபாஷைகள் --மேற் 
கூறிய நான்குவித ஸ்நேஹங்களுள் ஏதேனும் இரண்டை ஒருமிக்கச் 
சேர்த்தால் அதற்கு யமகம் என்றும் , மூன்றைச் சேர்த்தால் த்ரிவ்ருதம் 
என்றும் , கான்சைச் சேர்த்தால் மஹத் என்றும் பெயராம் . 
அந்தந்த நிலைமைக்கேற்றவாறு ஸ்கேஹத்தை மூன்று நாட்களும் , 
நாலு நாட்களும் , ஐந்து நாட்களும் , ஆறு நாட்களுமாக முறையே உப 
யோகிக்கலாம் , ஏழு நாட்களுக்குமேல் ஸ்ரேஹத்தைப் பானம் செய்தால் 
அது சரீரத்திற்கு ஸாத்மியமாய் விடும் .2 31 . 

1. க்ருதம் - நெய ; தைலம் எண்ணெய் வகைகள் ; 
நினம் அல்லது கொழுப்பு ; பஜ்ஜு - எலும்புகளுக்குள்ளிருக்கும் ஒரு 
வகையான சோறு போன்ற பசை . 

2 . ஸாத்மியம் - உபயோகிக்கப்படும் ஒளஷதங்கள் சரீரத்தில் 
அவ்வவற்றின் குணங்களுக்கேற்ற செயல்களைக் காட்டும் ; ஆனால் ஒளஷ 
தங்கள் அல்லது சரக்குகள் எவையேனும் நீடித்து உபயோகிக்கப்படுமா 
ஞால் அவை விசேஷகுணங்களைக் காட்டாமல் சரீரத்திற்கு உரிய 
பதார்த்தங்களைப்போல் ஆய்விடும் . அவ்விதம் சரீரத்திற்கு ஸஹஜமாய் 
விடுவதுதான் ஸாத்மியம் எனப்படும். 


வஸ T --- 


அத்தி -1 ) 


உத்தர கண்டம் 


39 


, 


ஸ்நேஹபானத்திற்கான அளவுகளும் , உபயோகங்களும் :-- 
ஸ்நேஹபானம் செய்வதற்கு ஹீனமாத்திரை , மத்யமமாத்திரை, உத் 
தமமாத்திரை என்று மூன்றுவித அளவுகள் உண்டு . வாத பித்த 
கபங்களென்ன , காலபேதங்களென்ன வயதின் வேற்றுமைகளென்ன 
இந்நிலைமைகளை யனுஸரித்து ஸ்நேஹங்களைக் கொடுக்கவேண்டிய 
அளவுகளையும் 

நிர்த்தாரணம் செய்யவேண்டும் . அளவுகளில்லாம 
லும் , காலநியமமின்றியும் , உண்டிவினை பத்தியக்கிரம மில்லாமலும் 
ஸ்நேஹங்களை யுட்கொண்டால் சரீரவீக்கம் , அர்சஸ் , சோம்பல் , 
அதிக நித்திரை , உணர்ச்சிக்குறைவு இவையுண்டாகும் . நல்ல அக்னி 
தீபனமுள்ள மனிதருக்கு ஒரு பலம் ஸ்நேஹமும் , மத்யமமான ஜீர்ண 
சக்தியுள்ளவருக்கு முக்கால் பலம் ஸ்நேஹமும் , ஜீர்ணசக்தி யில்லாத 
வருக்கு அரைப்பலம் ஸ்நேஹமும் கொடுக்கலாம் . அல்லது ஸ்நேஹ 
பானத்திற்கு அகில வைத்தியராலும் அங்கீகரிக்கப்பட்ட வேறுவித 
மூன்று அளவுகள் உண்டு . அவையாவன : எவ்வளவு ஸ்நேஹத்தைப் 
பானம் பண்ணினால் அது ஓர் இராப்பகலில் ஜீரணமாகக் கூடுமோ 
அந்த அளவு உத்தம மாத்திரையாம் ; ஒரு முழுப்பகலில் ஜீரணமாகக் 
சு . - டிய அளவு மத்யம மாத்திரையாகும் ; அரைப்பகலில் ஜீரணமாகக் 
கூடியது ஹீனமாத்திரையாம் . அவற்றுள் ஹீனமாத்திரையே ஸுகக் 
தரத்தக்கது . அது தீபனம் வ்ருஷ்யம் என்கிற குணங்களுடையது,. 
தோஷங்கள் சிறிது கோளாறடைந்திருக்கையில் ஸ்நேஹத்தை ஹீன 
மாத்திரையி லுபயோகிப்பதே நலம் . ஸ்நேஹங்களை மத்யம மாத்தி 
ரையி லுபயோகிப்பதால் சரீரம் நன்கு ஸ்திக்த்தமாகும் ; 1 பிரம மென் 
னும் தலைச்சுற்றல் முதலியதும் நீங்கும் ; அவ்விதமுபயோகிப்பதால் 
ப்ருஹ்மணமென்னும் குணமுமுண்டாகும் . உத்தம மாத்திரையி 
லுபயோகிப்பதால் குஷ்டம் , விஷதோஷம் , உன்மாதம் , கிரஹபீடை , 
அடஸ்மாரம் இவை நிவ்ருத்தியாகும் . 4--94 . 

கீருதபானத்திற்கான • நிலைமைகள் : -பித்தத்தினால் ஏற்பட்ட 
வியாதிகளில் கருதத்தைத் தனியாகவும் , வாத கோகங்களில் இல 
வணங்களைச் சேர்த்தும் , கபம் மிகுதியாய் விருத்தியான வியாதிகளில் 

1. ஸ்நிக்த்தம் - எண்ணெய்ப் பசையுடன் கூடிய தன்மை ; 
அல்லது வறட்சி யில்லாத்தன்மை . 


240 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

( அத்தி -1. 
த்ரிகடு , 

க்ஷரவகைகள் இவற்றுடன் கூட்டியும் உபயோகிக்கலாம் . 
மேலும் ரூக்ஷ சரீரிகள் , விரணத்தினாலும் விஷப்பற்றாலும் வருந்துப் 
வர் , வாத பித்தங்களா லுண்டான வியாதிகளுடன் கூடியவர் , அறிவு , 
ஞாபசத்தி இவற்றிற் குன்றியவர் இவர்களுக்கெல்லாம் க்ருதபானம் 
சிறந்ததாகும் . 10-111 . 

தைலபானத்திற்கான நிலைமைகள் : - குடல்களில் கிருமிக 
ளுண்டாயிருக்கையிலும் , வாதரோகங்களிலும் , கபம் கொழுப்பு இவை 
விருத்தியா யிருக்கையிலும் , சரீரத்தை வன்மையாக்க வேண்டிய நிலை 
மையிலும் தைலத்தை யுபயோகிக்கலாம் ; மேலும் எவருக்குத் தைலமே 
ஸாத்மியமா யிருக்கின்றதோ அவர்களும் தைலத்தை யுபயோகிப்பது 
தலமே . 123 . 

வஸாபானத்திற் குரியவர் :-- அதிக சரீர வுழைப்பினால் மெலி 
உடைந்தவர்களும் , சுக்லம் இரத்தம் முதலிய தாதுக்கள் சுஷ்கமானவ 
ரும் , மஹத்தானவியாதிகளால் வருந்துபவரும் , அதிக சரீர வலிவுள்ளவ 
ரூம் , ஜீர்ணம் செய்துக்கொள்ளக்கூடிய அக்னி பலமுடையவரும் , 
வாதட்பிரகோபத்தினால் பிணியுண்டவரும் வஸா யென்னும் ஸ்நேஹத் 
தை உபயோகிப்பதற்கு உரியவராகின் றனர் . 13 ) . 

மஜ்ஜாபானத்திற்குரியவர் : - க்ரூசகோஷ்டமுள்ள வரும் 1 க்லே 
சங்களை ஸஹிக்குமியல்பினரும் , வாதரோகங்களால் பீடிக்கப்படும் 
வரும் , அதிக அக்னி தீபனமுடையவரும் மஜ்ஜா என்னும் ஸ்நேஹ 
த்தை அருந்துவதற்கு அர்ஹ மானவராம் . மேலும் முன்குறித்த எல் 
லாப் பிணியாளிகளுமே க்ருதபானமும் செய்யலாம் . 143 . 

ஸ்நேஹபானத்திற்கரிய காலங்கள் : --சீதாகாலங்களில் பகலும் 
உஷ்ணகாலங்களில் 2 இரவும் பொதுவாக ஸ்நேஹ பானத்திற்கேற்ற 
காலங்களாம் ; ஆனால் வாத பித்தங்களின் பிரகோபத்தினாலுண்டான 
வியா திகளில் இரவிலும், வாத கபங்களின் பிரகோபத்தினாலுண்டான 
வியா திகளில் பகலிலும் ஸ்நேஹபானம் செய்வது உசிதமாகும். 153 . 


1 . க்ரூரகோஷ்டம் - கற்குடல் . 

2 . ஹேமந்தருது , சிசிரருது , வர்ஷருது இவை சீத காலங்கள் ; 
மற்ற மூன்று ருதுக்களும் உஷ்ணகாலங்கள் . 


அத்தி -1 .) 


உத்தர கண்டம் . 


241 


காவ 


நஸ்யம் முதலியவற்றிற்குரிய ஸ்நேஹங்கள்: - நஸ்யம் , அப்யஞ் 
ஜநம் , கண்ஷே , மூர்த்த தர்ப்பணம் , கர்ண தர்ப்பணம் , நேத்திர தர்ப் 
பணம் என்னும் க்ரிடைகளில் 1 வாத பித்த கபங்களுக்குள்ள பலா 
பலங்களை யறிந்து க்ருதத்தையாவது தைலத்தைய வது தக்கபடி 
யோகிக்கலாம் . 16 ) . 

ஸ்நேஹத்திற்கு அனுபானங்கள் : -- க்ருதபானம் செய்ததும் 
இளஞ்சூடான ஜலத்தை உட்கொள்ள வேண்டும் . தைலபானத்தில் 
யூஷம் உட்னே உபயோகிக்கக்கூடியது . வஸா , பஜ்ஜா இவற்றுடன் 
மண்டம் பருகத்தகுந்தது . ஸ்நேஹபானங்களில் இவையே அனுகூல 
மான அனுபானங்களாம் . 173 . 

ஸ்நேஹபானத்தை அருவருப்பவருக்குச் செய்யவேண் 
டிய உபாயம் :-ஸ்நே ஹப னத்தில் வெறுப்புள்ள சிறுவர்கள் , வயது 
முதிர்ந்தவர்கள் , ஸுகுமார தேகிகள் , மெலிந்து போனவர் , 
றட்சியுள்ளவர் இவர்களுக்கு ஆஹாரங்களிற் கலந்து ஸ்நேஹங்களை 
உட்கொள்ளக் கொடுப்பது நலம் , உஷ்ணகாலங்களில் அனைவருக் 
குமே இவ்விதம் தான் செய்யவேண்டும் . இத்தகையவர்களுக்கேற்ற 
ஸ்நேஹா குணமுள்ள உணவுகள் பலவுண்டு , அதிக எள்ளும் சொற்ப 
அரிசியும் சேர்த்து பக்குவம் செய்யப்பெற்ற நெய் கலந்த 
வென்னும் கஞ்சியை இளஞ்சூடாயிருக்கையில் உட்கொண்டால் 
உடனே தேகம் ஸ்நிக்த்தமாகும் . ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையும் 
நெய்யும் சேர்த்து , அதில் பசும்பாலைக் கறந்து உஷ்ணத்துடன் பருகு 
வதால் சரீரம் உடனே ஸ்நிக்த்தமாகும் . 18-20% . 

முறைதவறன ஸ்நேஹ பானத்தினாலுண்டாகும் தீமையும் பரி 
ஹாரமும் : - மித்யாசாணையினாலும் , 2 மி தமிஞ்சிய ஸ்நேஹபானத்தினா 
லும் எவருக்கு உட்கொண்ட ஸ்நேஹம் ஜீர்ணமாவதில்லையோ , வயிற் 

1. நஸ்டம் , அப்யஞ்ஜரும் முதலியவற்றைப் பற்றிய விவரங்களைப் 
பின் வரும் அத்தியாயங்களிற் காண்க . 

2. சீதகாலங்களில் உஷ்ண காலத்திற்கேற்ற ஆசரணைகளும் , 
உஷ்ண காலங்களில் சீ தகாலாசாரணைகளுர் , குருபோஜனத்திற்குப் பதி 
லாய் இலகுவும் , இலகுவுக்குப் பதிலாய் குருவும் இவ்வாறு நேர் 
ரிடையான ஆசாரணைகள் மித்யாசாரங்கள் எனப்படும் . 

16 


யவாக 


242 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி-1 . 


றுப் பொருமலுடன் அஜீர்ணத்தையு முண் பேண்ணுமோ அவரை 
உஷ்ண ஜலம் குடிக்கச் செய்து வாந்தி செய்விக்க வேண்டும் . உட் 
கொண்ட ஸ்நேஹம் நன்றாக ஜீர்ணமாகவில்லை யென்கிற சங்கையிருக் 
தால் உடனே அந்த நோயாளி சிறிது வெந்நீரைக் குடித்தால் ஸ்தே 
ஹம் ஜீர்ணமாய் , வயிற்றிலேயே ஸ்நேஹம் தங்கியிருப்பதற்கு அறி 
குறியாக உண்டாய்க் கொண்டிருந்த ஏப்பம் முதலியதும் நிவ்ருத்தி 
யாகும் ; உணவுண்பதில் இச்சையும் உண்டாகும் . பித்தப்பிரக்ருதிக்கு 
அல்லது பித்தரோகமுள்ளவனுக்கு ஸ்நேஹபானத்தினால் 
ராக்னி மிகவும் கிளறப்பட்டு காவறட்சி யேற்பட்டால் அந்நிலைமைக்கு 
எதிரிடையான சிகித்ஸை செய்யலாம் ; அதாவது குளிர்ந்த ஜலத்தைக் 
குடிக்கச் செய்ய நாவறட்சி நீங்கும் . 21-24 . 

ஸ்நேஹபானம் செய்யத்தகாதவர்கள் : - அஜீர்ணரோகி , 
அரோசகமுள்ளவன் , உதாரரோகி , தருணஜ்வரமுடையவன் 1 , துர்ப் 
பலன் , ஸ்தூல தேஹி , மூர்ச்சையினால் வருந்துபவன் , வெறியன் , 
வஸ்தி சிகித்ஸை செய்து கொண்டவன் , விசேகம் செய்துகொண்ட 
வன் , வமனம் செய்விக்கப்பட்டவன் , நாவறட்சியினாலும் சிரமத்தி 
னாலும் கஷ்டப்படுபவன் , அகாலத்தில் முறைகேடாகப் பிரஸவித்த 
வள் என்னும் இவர்கள் ஸ்நேஹபானத்திற்குத் தகாதவராவர் ; மாரி 
காலத்தில் எவருக்குமே ஸ்நேஹபானம் உற்றதல்ல , 25 , 26 . 

ஸ்நேஹபானத்திற்குரியவர்கள் : -ஸ்வேத சிகித்ஸை செய்ய 
வேண்டியவர் , வேறு வகையான சோதா சிகித்ஸைக்குரியவர் , மதுபா 
னம் செய்பவர், சிற்றின்பத்தில் அதிகப்பற்றுள்ளவர் , அதிக வியாடா 
மம் செய்பவர், சிந்தையுள்ளவர் , கிழவர் , பாலர் , இளைத்துப்போனவ , 
ரூகூ தேகமுள்ளவர் , இரத்தம் க்ஷணித்தவர் , சுக்ல க்ஷண முள்ளாவார் , 
வாதரோகத்தினால் பீடிக்கப்படுவர் , திமிரமென்னும் நேத்திரரோ 
கத்தினால் வருந்துபவர் இவர்களுக்கெல்லாம் ஸ்கேஹபானம் சிறந்த 
தாகும் , 27 , 274 . 

1. தருணஜ்வரம் : -- முதிர்ச்சி பெறாத ஜ்வரம் . ( எட்டு நாட் 
களுக்குப் பிறகு ஜ்வரம் பக்குவமாவதாகவும் , அதற்கு முன் 
தருணஜ்வரம் அல்லது ஆமஜ்வரம் என்று கூறப்படும் .) 


அத்தி -1 . ) உத்தர கண்டம் 

243 
சரீரம் ஸ்நிக்த்தமானதற்கு அறிகுறிகள் : -- வாததோஷம் கோளாற 
டைந்த நிலைமையை விட்டு இயற்கை நிலைமையடைவது 1 , ஜாடரா 
க்னி விருத்தியாவது , மலம் இளகலாய் எண்ணெய்ப் பசையுடன் வெளி 
யாவது , சரீரம் மிருதுவாகவும் ஸ்நிக்த்தமாகவும் ஆவது , சரீரத்தில் 
சிறிது களைப்புண்டாவது , ஸ்நேஹத்தில் அருவருப்பு ஏற்படுவது , 
தேகம் இலகுவா தல் , இந்திரியங்கள யாவும் அததற்குண்டான இயற் 
கைச்சக்தியைப் பெறுதல் இவைகள் ஸ்நேஹபானம் செய்து சரீரம் 
நன்கு ஸ்நிக்த்தமாயிற்றென்பதற்கு அறிகுறிகளாம் . ஸ்நிக்த்தமாகாமல் 
ரூக்ஷகுணம் மேலிட்டிருந்தால் மேற்கூறிய குறிகளுக்கு நேர் விரோத 
மான குணங்களுண்டாயிருக்கும் . 28,29 . 

அதிஸ்நிக்த்தமானதற்குக் குறிகள் : - அன்ன த்வேஷம், வாயில் 
நீர் சுரத்தல் , குதத்தில் எரித்தல் , ஆஸனக்கடுப்பு , சோம்பல் அதிகரித் 
தல், அதிஸாரம் , சரீரம் வெளிறிப்போதல் இவை மிதமிஞ்சிய ஸ்நிக்த்த 
குணத்திற்கு அறிகுறியாம் . 30 . 

அதிஸ்நிக்த்த நிலைமையிலும் நக்ஷநிலைமையிலும் செய்யவேன் 
டிய சிகித்ஸை : - மிகவும் வறட்சியுண்ட சரீரமுள்ளவன் ஸ்நேஹ 
பதார்த்தங்களை யுபயோகித்து சரீரத்தை ஸ்நிக்த்தமாக்கிக்கொள்ள 
வேண்டும் . அதிஸ்நிக்த்தமாக ஆய்விட்டால் சாமை , கடலை இவற்றின் 
கஷாயம் , மோர் , பிண்ணாக்கு , மாப்பண்டங்கள் இவற்றை யுபயோகித்து 
சரீரத்தை ரூக்ஷமாக்க வேண்டும். 31 . 

ஸ்நேஹேபயோகத்தினாலுண்டாகும் குணங்கள் : - ஸ்நேஹங் 
களை யுபயோகிப்பவருக்கு ஜாடராக்னி நன்றாக விருத்தியாகும் ; குடல் 
சுத்தமாகும் ; தாதுக்கள் புஷ்டியடையும் ; புலன்கள் யாவும் பலம்பெற்று 
நல்ல நிலைமையிலிருக்கும் ; தேகத்திற்கு வன்மையும் அழகிய நிறமும் 
உண்டாகும் ; கிழத்தனம் சீக்கிரமேற்படாது . 32 . 

ஸ்ரேநேஹங்களை யுபயோகிக்கையில் பரீஹரிக்க வே பாடிய 
வை : -ஸ்நேஹமுபயோகிக்கையில் வியாயாமம் , 

மாம்ஸ போஜனம் , 
1. இங்கு வாதாநுலோம்யம் என்பதற்கு வாததோஷம் இயற் 
கை நிலைமையடைவது எனப் பொருள் கூறினோம் . இதற்கு ஸ்நேஹ 
சிகித்ஸை வாதரோகங்களுக்கே இன்றியமையாததென்பது 
கும். வாதா நுலோம்யம் என்பதற்கு அபானவாயு வெளியாதல் என் 
றும் பொருள் கூறுவர் . 


காரணமா 


244 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி -2 


சீதள வஸ்துவின் உபயோகம் , வேக நிரோதம் 1 , அதிகமாகக் கண் 
விழித்தல் , பகலில் நித்திரை போதல் , வாயிலும் குடல் முதலியவற்றி 
லும் திரவபதார்த்தங்களை அதிகமாகச் சுரக்கச் செய்யும் பதார்த்தங்களின் 
உபயோகம் , ரூக்ஷமான உணவு இவற்றைப் பரிஹரிக்கவேண்டும் . 33 . 


இரண்டாவது அத்தியாயம் . 


வேறு 


ணு 


ஸ்வேத விதி . 
நான்தவித ஸ்வேதங்களும் அவற்றின் உபயோகங்களும் : -- 
தாப ஸ்வேதம் , ஊஷ்ம ஸ்வேதம் , உபநாஹ ஸ்வேதம் , திரவ ஸ்வேதம் 
என்று ஸ்வேதமுறை நான்கு வகைப்படும் . ஸ்வேதமுறைகள் யாவும் 
பெரும் பாலும் வா தஹரங்களாகவே இருக்கும் . சில ஸமயம் அவை 
குணங்களையு முண்டுபண் ம் . 

அதாவது : தாபஸ்வேதம் 
ஊஷ்டீஸ்வேதம் இவை கபஹரங்களாகவும் , உபநா உறஸ்வேதம் வாத 
ஹாமாகவும் , திரவஸ்வேதம் பித்தஹரமாகவும் உபயோகமாவதுண்டு . 1,2 . 

மூன்றுவித ஸ்வேதங்களும் அவற்றின் உபயோகங்களும் : 
முற்கூறிய நான்கு ஸ்வேதமுறைகளையும் மஹா ஸ்வேதம் , மத்யம 
ஸ்வேதம் , துர்ப்பல ஸ்வேதம் என்று மூன்று விதமாகப் பிரிக்கலாம் . 
அவற்றுள் மிகவும் பலிஷ்டருக்கும் , மஹத்தான வியாதிகளால் வருந்து 
பவருக்கும் , சைத்திய பாதையினால் பீடிக்கப்படுபவருக்கும் மஹாஸ்வே 
தம் ஏற்றதாம் . மத்யம பலமுள்ளவருக்கும் , மத்யம பலமுள்ள வியாதி 
களால் வருந்துபவருக்கும் மத்யம ஸ்வேதம் தகுந்தது . துர்ப்பலர்களுக் 
கும் , வெகு ஸாமானிய வியாதிகளுடையவருக்கும் துர்ப்பல ஸ்வேதம் 
உற்றதாகும். 3 . 


1. வேகநிரோதம் : -- மலவிலர்க்கம் , மூத்திரவிஸர்க்கம் , அபான 
வாயு விஸர்க்கம் , துப்மல் , இத்திரை, பசி , தஹம் முதலியவை வேகங்க . 
ளென்றும் , அவற்றை இயற்கைக்கு மாறாகத் தடுத்தல் வேககிரோத 
பென்றும் கூறப்படும் . 


அத்தி -2 ) 


உத்தர கண்டம் . 


245 


செய்து 


நிலைமைகளுக்குத் தகுந்த வெவ்வேறு ஸ்வேத முறைகள் : 
கபம் பிரகோபமடைந்திருந்தால் ரூக்ஷபதார்த்தங்களால் செய்யப்படும் 
ஸ்வேதமும் , கபம் வாதம் இரண்டும் கோளாறடைந்தால் ரூக்ஷமும் 
--ஸ்நிக்த்தமுமான பதார்த்தங்களாலான ஸ்வேதமும் , வாதம் கபத்தா 
லும் மேதஸ்ஸாலும் கவரப்பட்டிருந்தால் சிறிது கதகதப்பான 
வீட்டில் வலிப்பது , ஸுரியகிரணங்களைப் பரிசிக்கச்செய்வது , கைச் 
சண்டை , வழிநடத்தல் , கனமான போர்வை , சிந்தை , அதிக வியாயா 
ம 1 , பாரங்களைச் சுமத்தல் என்னும் இவ்வித காரியங்களும் பிணி 
களைப் போக்கத் தகுந்த ஸ்வேத முண்டாக்கும் முறைகளாம் . 4,5 . 

முதலில் ஸ்வேதசிகத்ஸைக்கு உரிய பிணியாளிகள் : -- நஸ் 
யம் , வஸ்திகள் , இதரசோதனசிகித்ஸை இவற்றைச் 
கொள்ள வேண்டியவர் முதலில் ஸ்வேதசிகித்ஸை செய்துகொள்ள 
வேண்டுவதும் அவசியம் . மேலும் பகந்தரரோகி , மூலரோகி , அச்மரீ 
ரோகி இம்மூவருக்கும் சஸ்திர சிகித்ஸை செய்வதற்கு முன்பும் 
ஸ்வேதம் செய்யவேண்டியது அவசியம் . 6,7 . 

ஸ்வேத சிகித்ஸைக்குப் பிறகு செய்ய வேண்டிய காரியம் : 
சரீரத்திற் பிரவேசித்த சல்யங்களை வெளிப்படுத்திய பிறகும் , மூட 
கர்ப்பத்தில் 2 வயிற்றிலுள்ள சிசுவை வெளியிற் கொண்டு வந்த பிற 
கும் , காலப்பிரஸவமாகவோ அகாலபிரஸவமாகவோ ஸ்த்ரீகள் பிரவ 
வித்த பிறகும் ஸ்வேதம் செய்யவேண்டும் . 8 . 

ஸ்வேதத்திற்குரிய நிலைமையும் காலமும் : - ஸ்வேத சிகித்ஸைக் 
குரியவர்களை அதிக காற்றோட்டமில்லாத விடங்களில் இருக்கச் 
செய்து , அதற்கு முன் புஜித்துள்ள உணவு ஜீர்ணமான பிறகு ! அவர் 
களுக்கு ஸ்வேத விதியை நிறைவேற்றவேண்டும் . 8 ) . 

ஸ்வேத சிகித்ஸையைப் பயன்படச் செய்யுழபாயம் : 
ஸ்வேதம் செய்வதால் தாதுக்களில் 

வியாபித்துள்ள தோஷங்கள் 
1. வமனம் , விரேசனம், நஸ்யம் முதலியவை சோதன சிகித்ஸை 
கள் எனப்படும் . 

2. மூடகர்ப்பம்: - பிரஸவகாலத்தில் சிசு கருப்பையில் இயற் 
கைக்கு மாறாகத் திரும்பி வயிற்றில் சிக்கிக்கொள்வதால் உண்டாகும் 
கோளாறு , 


எஸ 


246 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி-2 
திரவமாகப் போய் குடல் முதலியவற்றில் வந்து சேரும் . இவ்விதம் 
ஸ்வேதம் செய்தானவுடன் சிறிது ஸ்நேஹங்களை யுட்கொண்டால் 
அத்தோஷங்கள் விரேகத்தின் மூலமாய் வெளிப்பட்டுவிடுகின்றன . 
ஸ்வேத சிகித்ஸையினால் சரீரம் வியர்க்கையில் சீதளமான பதார்த்தங் 
களால் இருதயத்திற்கு அருகில் மார்பைப் பரிசிக்கவேண்டும் . ஆனால் 
அதற்கு முன் சரீரத்தை ஸ்நேஹங்களால் மெதுப்படுத்தவேண்டும் . 
கண்களையும் சீதளமான வஸ்துக்களால் மூடிவிட்டு அவற்றிற்கு அரு 
கில் ஸ்வேதம் செய்யலாம் . 9-10 , 

ஸ்வேதசிகித்ஸைக்குத் தகாதவர் : -அஜீர்ணம் , துர்ப்பலம் . 
மேஹரோகம் , க்ஷதக்ஷிணம் , நாவறட்சி , அதிஸாரம் , இசக்த்தபித்தம் , 
பாண்டு , மஹோதரம் முதலிய வயிற்றைப் பற்றிய வியாதிகள் , வெறி 
இப்பிணிகளால் பீடிக்கப்படுபவரும் , கர்ப்பிணியும் ஸ்வேதசிகித் 
ஸைக்கு உரியவரல்லர் . 11 , 12 . 

மீருது ஸ்வேதத்திற்குரிய நிலைமை: -- ஆனால் முற்கூறியவர் 
களுக்கும் அவசியம் 

ஸ்வேதசிகித்ஸை செய்யவேண்டிய நிலைமை 
நிர்ப்பந்தமா யேற்பட்டால் , துர்ப்பல ஸ்வேதமென்கிற மிருதுஸ்வே 
தம் செய்வதே உசிதம் . மேலும் இருதயம் , பீஜங்கள் , கண்கள் 
விடங்களிலும் மிருது ஸ்வேதமே செய்ய வேண்டும் .- 13 . 

அளவு மீறிய ஸ்வேதத்தினால் உண்டாகும் தீமையும் பரிஹார 
மும் .-- ஸ்வேத சிகித்ஸையை மிதமிஞ்சி செய்து விட்டால் மூட்டு 
களில் வேதனை , நாவறட்சி , தேக அழற்சி , சரீரவாட்டம் , தலைச்சுற் 
றல் , இரக்த்தபித்தம் , பிடகைகளென்னும் விரணங்கள் , கோபம் 
இவை உண்டாகும் . இவ்விதம் நேரிட்டால் , சீதோபசாரம் செய்து 
இக்கோளாறுகளை அடக்கவேண்டும் . - 14 

தாபஸ்வேதம் . - மணல் , வஸ்திரம் , கரங்கள் , ஓடுகள் , பந்து 
கள் இவற்றைக் காய்ச்சியும் , தழல்கள் உள்ளடங்கிய பாத்திரங்கள் 
முதலியவற்றைக் கொண்டும் ஒற்றடம் கொடுத்து தாப ஸ்வேதத்தை 
நிறைவேற்றவேண்டும் . மணல் முதலியவற்றில் எந்தெந்த வஸ்து 
எந்தெந்த நிலைமைக்கு உற்றதென்பதை வைத்தியர்கள் உற்றுணர 
வேண்டும் . 15 . 

ஊஷ்மஸ்வேத முறைகள் : - ( 1 ) இரும்புக் குண்டுகள் , செங் 


அத்தி -2 ) உத்தர கண்டம் 

247 
கல் , கற்கள் முதலியவற்றை அக்னியிலிட்டுக் காய்ச்சி , காடியில் சேர் 
த்து , அதிலிருந்து கிளம்பும் ஆவி சரீரமெங்கும் படும்படி வஸ்திரங்க 
ளால் காடி யடங்கய அப்பாத்திரத்தையும் உடம்பையும் சேர்த்து போர் 
த்துக்கொண்டு செய்யப்படும் சிகித்ஸாமுறை ஊஷ்ம ஸ்வேதம் எனப் 
படும் . ( 2 ) ஒரு குடத்தின் ஒரு பாரிசத்தில் சிறிது த்வாரம் செய்து , 
மரம் , மூங்கில் , லோஹவகைகள் முதலிய ஏதேனும் ஒன்றால் கோபுச் 
சம்போல் செய்த இரண்டு முழம் நீளமுள்ள குழாயை அந்த த்வாரத் 
தில் அமைத்து , அதில் வாதஹாமான திரவியங்களாலாகிய க்வாதங்கள் , 
ஸ்வரஸங்கள் முதலானவற்றைக் கொதிக்கும் நிலைமையில் நிரப்பி , 
அதன் வாயை மூடிவிடவும் . ஸ்வேதம் செய்துகொள்ள வேண்டிய 
பிணியாளிக்கு முதலில் அப்யங்கம் செய்வித்து , அவனுடம்பை கன 
மான போர்வைகளால் போர்த்து ஓர் ஆஸனத்தில் அல்லது வேறு 
இடத்தில் ஸுகமாயுட்காரவைத்து , துதிக்கையைப் போன்ற அக்கு 
மாய் மூலமாய் வரும் ஆவியை அவனுடம்பில் பரவச் செய்யவும் . 
காடீஸ்வேதம் என்கிற இது விசேஷமாக வாத ரோகிக்கு குணந் தரத் 
தக்கது . ( 3 ) பூமியில் ஒரு புருஷப் பிரமாணம் அகல நீளமும் சிறிது 
ஆழமுமுள்ள பள்ளம் தோண்டி , அதில் கருங்காலிக்கட்டைகளையிட்டு 
எரித்து , அப்பால் அதிலுள்ள நெருப்பை அப்புறப்படுத்தி , அப்பள் 
ளத்தில் பால் , காடி , ஜலம் இவற்றைத் தெளித்து , வாதஹரமான 
இலை தழைகளால் அதை மூடி , அதன்மேல் தழைகளைக் கொண்டு 
படுக்கையிட்டு , அதன்மேல் பிணியாளியைப் படுக்கச் செய்தால் சரீரம் 
நன்கு வியர்க்கும் . இவ்விதமாகவே உளுந்து முதலிய வற்றையும் வேக 
வைத்து அவற்றால் சயமேற்படுத்தி , அதில் மனிதனைப் படுக்கச் 
செய்து ஸ்வேதம் சேய்யலாம் . 16--21 . 

உபநாஹஸ் வேதம் : -- பிறகு உபநாஹஸ்வேத முறை எங்கன 
மெனில் : - முதலில் வாதஹராமான ஒளஷதங்களை பால் , மாம்ஸ 
ரஸம் , காடிகள் , உப்பு , ஸ்நேஹவர்க்கங்கள் இவற்றைச் சேர்த்து 
அரைத்து , சிறிது சூடேற்றி வாதரோகத்தினால் வருந்துபவருடைய 
தேசத்திற் பூசவேண்டும் . 

கிராமங்களுக்கு அருகில் நீர்ப்பாங்கான 
இடங்களில் ஸஞ்சரிக்கும் மிருக பக்ஷிகளின் மாம்ஸம் , ஜீவநீயகணத் 
திற் கூறப்பட்டுள்ள ஒளஷதச் சரக்குகள் 1, தயிறு , காடி , க்ஷாரங்கள் , 
1. ஜீவநீய கணம் 

-134 - ம் பக்கம் விவரம் காண்க . 


2481 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -2 .) 
வீரதராதி கணத்திற் கூறிய 1 சரக்குகள் , சொள் , உளுந்து , கோதுமை , 
ஆளிவிதை , எள் , கடுகு, சதகுப்பி , தேவதாரு , கருநொச்சி , ஜீரகம் , 
ஆமணக்கு வேர் , ஆமணக்கு விதை , சிற்றரத்தை , முள்ளங்கி , 
முருங்கை , ஜடாமாம் , திப்பிலி , கஞ்சாங்கோரை , உப்புகள் , அம்ல 
பதார்த்தங்கள் , முதியார் கூந்தல் , அமுக்கிறாங்கிழங்கு , சிற்றாமுட்டி , 
தசமூலம் 2 , சீந்தில் , பூனைக்காலிவிதை இவற்றுள் கிடைக்கக் கூடிய 
வற்றைக் கிரஹித்து இடித்து , வதக்கி , வஸ்திரத்திற் கட்டி ஒற்றடம் 
கொடுப்பதுபோல் ஸ்வேதகம் செய்யலாம் . உபநாஹ ஸ்வேதத்திற் 
கான இம்முறை மஹாசால்வணம் என்று வழங்கப்படும் . இது 
ஸகலவித வாதரோகங்களையும் அகற்றும். 22-27 ) . 

திரவஸ்வேதம் : - திரவஸ்வேதம் எவ்விதமென்றால் --- தைலம் 
முதலானதைக் செண்டு பிணியாளியின் சரீரத்தை ஸ்நிக்த்தமாக்கி , 
அவனை வாதஹரதிரவ்யங்களாலான கஷாயம் நிரம்பிய தொட்டி 
யில் அல்லது பாலில் , நாபிக்குமேல் ஆறு அங்குலம் வரையில் 
சரீரம் அமிழ்ந்திருக்குமாறு உட்காரச் செய்து , அதே க்வாதத்தை 
இளஞ்சூடாக எடுத்து இரு தோள்களிலும் தாரைபோல் விட 
வேண்டும் . இவ்விதமே நோயாளிக்கு தைலத்தினாலும் , பாலாலும் , 
நெய்யாலும் ஸ்வேதசிகித்ஸை செய்யலாம். ஸ்நேஹங்களில் அமிழ் 
ந்து செய்துகொள்ளும் ஸ்வேதசிரத்ஸையை ஒன்று அல்லது 
இரண்டு நாள் இடையில் விட்டுவிட்டுச் செய்வது நலம் . தைலம் 
முதலிய ஸ்நேஹவகைகளில் மூழ்கி ஸ்வேதசித்கிஸை செய்து 
கொண்டால் , மயிர்க்கால்களாலும் , 

விரைகள்ரகளின் 

மூலமாகவும் , 
தமனிகள் மூலமாகவும் 4 அந்த ஸ்நேஹங்களின் அம்சங்கள் சரீரத் 

1. வெட்டிவேர் , அகில் , ஈச்வரமல்லி , ஆடாதோடை , கல்லுருவி , 
தெரிஞ்சி , ஞாழல் இத்கடகாடென்னும் ஒரு சிவந்த மூலிகை , மருதோ 
ன்றி , கருங்குறிஞ்சி , சீந்தில் , சவுட்டுக்கோரை , தர்ப்பம் , காவட்டம் புல் , 
பேய்க்கரும்பு , பெருவாகை , விழுதி , வாடாக்குறிஞ்சி , உத்தாமணி , 
பருதை இவை வீரதராதி கணம் எனப்படும். 

2. தசமூலம் - 115 -வது பக்கம் பார்க்க . 
3. ஸிரைகள் - 35-37 - ம் பக்கங்களைப் பார்க்க , 
4. தமனிகள் - 36-37 - ம் பக்கங்களைப் பார்க்க . 


3 


க்ஷத்தின் 


அத்தி -3 . ). உத்தர கண்டம் 

249 
தினுள் வியாபித்து தேஹத்திற்கு வன்மையைத் தருகின்றன . விரு 

வேர்களில் ஊற்றிய ஜலத்தினால் அதில் . இலைகளும் 
கிளைகளும் செழித்து வளருவதுபோலவே , ஸ்நேஹத்தில் அமிழ்ந்து 
ஸ்வேதம் செய்து கொள்வதால் சரீரத்தில் தாதுக்கள் விருத்தி படை 
கின் றன , வாயுவினாலான கோளாறுகளைப் போக்குவதற்கு இதைக் 
காட்டிலும் சிறந்த உபாயம் வேறொன்றில்லை . 28-33 . 

ஸ்வேத சிகித்ஸையை நிறுத்தும் ஸமயம்: - அதிக சைத்யமும் 
உலியும் ஒழிந்து, அவ :பவங்களின் பிடிப்பும் பாரமும் குறைந்து , 
அக்னி தீபன முண்டாய் , தேகம் மிருதுவாகவும் ஆயிற்றானால் ஸ்வேத 
சிகித்ஸையை நிறுத்திவிடவேண்டும் . 34 . 

ஸ்வேத முடிவில் சேய்யவேண்டிய காரியம் : - நங்கு ஸ்வேத 
சிகித்ஸை செய்து முடிந்ததும் , சரீரத்தை நன்றாகப் பிடித்து 
வேண்டும் . 1 பிறகு உஷ்ணஜலத்தில் ஸ்நானம் செய்து , அபிஷ்யந்தி 
யென்னும் 2 குணமில்லாத ஆஹாரத்தை மெதுவாக , புஜிப்பது 
--நலம் , ஸ்வேத சிகித்ஸை செய்து கொண்டவன் உடனே வியாயா 
மம் செய்யச்கூடாது . 35 . 


மூன்றாவது அத்தியாயம் . 


வ மன விதி . 
வமன விரேசனங்களுக்கேற்ற காலங்கள்: - சரத்ருது , வஸந்த 
ருது , வர்ஷருது இக்காலங்களில் பிணியாளருக்கு விஷயமறிந்த 
வைத்தியர்கள் வமனம் , விரேசனம். இவற்றைச் செய்விக்கலாம் . 1 . 

வமனத்திற்கு உரியவர் : - வலிவுள்ளவர் , கபட்பிரகோபத்தால் 
வருந்துபவர் , இருதயத்தைப்பற்றிய வியாதியினால் பீடிக்கப்படுபவர் , 

1 , பிடித்து விடுதல் - தேகத்தை இதமாக மர்த்தனம் செய்தல் , 
2. அபிஷ்யந்தி - 21 - வது பக்கம் பார்க்க . 
3. வியாயமாம் - தேகவுழைப்பு . 
4 , வமனம்- வாந்தி செய்வித்தல் ; 

செய்வித்தல் ; விரேசனம் - மலத்தைத் 
திரவமாக்கி வெளிப்படுத்தும் சிகித்ஸை . 


250 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -3 


வமனசிகித்ஸையை ஹிதமாகக் கொண்டவர் , மனோதைரியமுள்ள 
வர் இவ்வித மனிதர்கள் அந்தந்த ரோகங்களில் வமன சிகித்ஸைக்கு 
உரியவராகின் றனர் . 2 . 

வமனம் செய்வதற்கான வியாதிகள் : -- விஷஸம்பந்தத்தினா 
லுண்டான கோளாறுகள் , ஸ்தன்யரோகம் , அக்னிமாந்த்யார் , யானைக் 
கால் , அர்புதம் , இருதயரோகம் , குஷ்டம் , விஸர்ப்பம் , மேஹரோகம் , 
அஜீர்ணம், தலைச்சுற்றல் , விதாரிகா என்னும் சிலந்தி , அ.சீ என்னும் 
புண் , காஸம் , ச்வாஸம் , பீனஸர் , அண்டவ்ருத்தி , அபஸ்மாரம் , 
ஜ்வரம் , உன்மாதம் , இரத்தாதிஸாரம் , நாஸாபாகம் , தாடையிலுண்டா 
கும் புண் , உதட்டி ஓண்டாகும் புண் , காதில் சீழ்வடி , தல் , உள் நாக்கு 
வீங்குதல் , கள சுண்டியென்னும் தொண்டைச் சிலந்தி , அதிஸாரம் , 
பித்தரோகங்கள் , கபரோகங்கள் , மேதோரோகம் , அருசி இந்த 
ரோகங்களில் வமனம் செய்விக்கவேண்டும் . 3-5 ) . 

வமனத்திற்குத் தகாதவர்கள் : -- திமிரமென்னும் கேத்திரவியாதி , 
குன்மம் , மஹோதரம் முதலிய உதர வியாதிகள் , தேகம் இளைத்துப் 
போதல் , மிகவும் முதிர்ந்த வயது , கர்ப்பம் தரித்தல் , மிகவும் ஸ்தூர 
லித்த தேகம் , தகாஸமென்னும் இரத்தகாஸும், வெறி அல்லது 
மதம் , ரூக்ஷசரீரம் , பசி , உதாவர்த்தம் , கஷ்டப்பட்டு வாந்தி செய்யும் 
நிலைமை , வாத தோஷத்தினாலேயே உண்டான கோளாறு , பாண்டு 
ரோகம் , க்ருமிரோகம் , படிப்பதால் தொண்டை வறட்சியுறுத்தல் இவ் 
வியாதிகளால் வருந்துபவரும் , நிரூஹவஸ்தி 1 செய்து கொண்ட , 
வரும் , சிறு குழந்தைகளும் வானத்திற்கு உரியவரல்லர் . 6-7 . 

வமனத்திற்குத் தகாதவர்களில் சில விலக்கு :-ஆனால் பாண்டு 
ரோகி , வயிற்றில் கிருமியுள்ளவன் , படித்ததால் தொண்டை வறண்ட 
வன் இவர்களுக்கு அஜீர்ணமும் தொடருமானால் அப்பொழுது விஷ 
முண்டவனுக்குச் செய்வது போலவே வமனம் செய்விக்க வேண்டி 
யது அவசியமாம் . 8 . 

அதிமதுர கீவாதத்தினால் வமனம் : - பாண்டுரோகம் , கிருமி , 
தாண்டை வறட்சி இவ்வியாதிகளுடன் அஜீர்ணமும் தொடருமா 

1. நிரூஹவஸ்தி- இதைப்பற்றிய விவரங்களை இந்த கண்டத் 
தில் ஆறாவது அத்தியாயத்திற் காண்க . 


அத்தி-3 . ) 


உத்தர கண்டம் . 


251 


ஆனால் 


ப 


னால் அவர்களுக்கும் , வமனத்திற்குரிய விஷமுண்டவர் முதலியவருக் 
கும், கப்பிரகோபத்தினால் வருந்துவருக்கும் அதிமதுரத்தை 

க்வா 
தம் செய்து உட்கொள்ளக் கொடுத்து வடனம் செய்விக்கவேண்டும் . 9 .. 

பாலர் முதலிய ஸ்குமார தேகிகளுக்குச் செய்விக்கத்தகும் 
வமனமுறை :-ஸுகுமாரதேஹிகள் , சரீரம் மெலிந்தவர் , பாலர் , கிழ 
வர் , பலசாலிகள் இவர்களுக்கு வமனம் செய்விக்கக்கூடாது ; 
அவசியமாக இருந்தால் . யவாகூவையாவது , பாலையாவது , 

தயினரயா 
வது , மோரையாவது வயிறு நிரம்ப பேமலே எதிர்த்து வரும்படி அதிக 
மாய் உட்கொள்ளச் செய்து வபனம் செய்விக்கவேண்டும் ; மேலும் 
வழக்கத்திலில்லாதவையும் கபத்தை விருத்தி செய்யத் தகுந்தவையு 
மான ஆஹாரபதார்த்தங்களைக் கொடுத்து சோயாளியின் சரீரத்தி 
னுள் சேர்ந்திருக்கும் தோஷங்களைக் கல்லிவிட்டு , ஸ்சேஹசிகிச்ஸை 
யும் ஸ்வேதசிகித்ஸையும் செய்துவைத்தபின் வானம் 

செய்வித் 
தால் சடலிலிருந்து தோஷங்கள் நன்றாக வெளி வந்துவிடும் . 10 , 11 . 

வமனத்திற்கு உபயோகிக்கும் பொதுச் சரக்குகள் : -எவ்வித 
மான வமன சிகித்ஸைகளிலும் வமனமுண்டுபண்ண இந்துப்பு அல் 
லது தேன் உபயோகிக்கத் தகுந்ததாம் . ஆனால் வமனபானது சில 
ஸமயம் பார்க்க வழங்காத துன்பத்தைத் தரும் ; அவ்வித வமன சிகித் 
ஸையை விருப்பாதவருக்கு அதற்கு மாறாக விரேசன சிகித்ஸையைச் 
செய்வது நலம் . 12 . 

வமனத்திற்கு கவாதம் பக்தவப் செய்யுமுறை : - க்வாதம் 
செய்வதற்கான வஸ்துக்கள் நான்கு பலமிருந்தால் , அவற்றிற்கு ஓர் 
ஆடகப்பிரமாணம் ஜலம் சேர்த்து , அரை வாசி மிகும்படிக் காய்ச்சி 
யெடுக்கவும் . வானசிகித்ஸைச்கு உபயோகிக்கவேண்டிய கஷாயங் 
களைப் பெரும்பாலும் இவ்வாறே பக்குவம் செய்யவேண்டும் . 13 . 
வமன , 

பத்திற்காக ஔஷதங்களுபயோகிப் பதற்குப்பொது 
அளவு : - வானத்திற்காக க்வாதங்களை உபயோகிக்கவேண்டுமானால் 
அதில் ஜ்யேஷ்ட மாத்திரை யென்றும் , கநிஷ்ட மாத்திரை யென்றும் , 
மத்யம மாத்திரையென்றும் மூன்று வித அளவுகள் உண்டு 1. அவற் 

1 . நடுப்பிராயமும் பலமும் வாய்ந்தவருக்குக் கொடுப்பது 
ஜ்யேஷ்டமாத்திரை ( பெரிய அளவு) என்றும் , குழந்தைகளுக்கும் சு 


252 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி-3 
றுள் ஒன்பது பிரஸ்த்தம் அளவில் கொடுக்கப்படுவதை ஜ்யேஷ்ட 
மாத்திரை யெனவும் , ஆறு பிரஸ்த்தம் அளவில் . கொடுப்பதை மத்பம 
மாத்திரையென்றும் , மூன்று பிரஸ்தங்களை கஷ்டமாத்திரை யென் 
றும் சொல்லுவர் . மேலும் கல்கம் , சூர்ணம் , லேஹ்பம் இவற்றை 
வமனத்திற்காக உபயோகிக்கவேண்டுமானால் , அவற்றிற்கு மூன்று 
பலம் ஜ்யேஷ்டமாத்திரையாகவும் , 

இரண்டு 

பலம் மத்யமமாத் 
திரையாகவும் , ஒரு பலம் கரிஷ்ட மாத்திரையாகவும் 

கருதப்படும் . 
இது வமன ததிற்காக ஔஷதங்களுபயோகிப்பதற்கான 

பொதுப் 
பிரமாணமாகும். 14 , 15 . 
வமனாதிகளில் பிரஸ்த்தத்தின் 

பரிமாணம்: 

- வமனத்திற்காக 
வும் , விரேசனத்திற்காகவும் , இரத்தமோக்ஷணம் செய்விப்பதற்காக 
வும் ஔஷதங்களுபயோகிப்பதற்கான அளவுகளில் பிரஸ்த்தம் என் 
கிற பரிமாணம் கூறப்படுமானால் , அந்த பிரஸ்த்தம் பதின்மூன்றரைப் 
பலம் அளவுள்ள தெனக் கருதப்படுமாம் .2 16 . 
வமனத்திற்கான அளவுகள்: - வமனத்திற்காக 

- ஔஷதமுட் 
கொண்டவருக்கு எட்டு முறை வாந்தியினால் அல்லது பித்தநீர் 
வெளிப்படுமானால் அது உத்தமம அளவென்றும் , ஆறு முறை வாந்தி 
யானால் மத்பமமென்றும் , நான்கு முறையானால் சிறிய அளவெனவும் 
கூறப்படுகிறது . 17 . 

தனித்தனியே வாத பித்த கபங்களாலான வியாதிகளில் வம் 
னத்திற்குரிய பொருட்கள் .-- கடுரஸமும் தீக்ஷ்ண குணமுமுள்ள 
பதார்த்தங்களால் கபத்தினாலான வியாதிகளிலும் , மதுரமும் குளிர்ச்சி 
யும் பொருந்திய வஸ்துக்களால் பித்தத்தினாலான வியாதிகளிலும் , 
வும் துர்ப்பலர்களுக்கும் கொடுப்பது கநிஷ்ட மாத்திரை (சிறிய அளவு) 

மத்யமவயதுள்ள வருக்கும் மத்யம பலமுள்ளவருக்கும் 
கொடுப்பது மத்யமமாத்திரை ( மத்திம அளவு ) என்றும் கருதப்படும் . 

1. இரக்தமோக்ஷணம் இரத்தத்தை விரைகளிலிருந்து 
குத்தி வெளிப்படுதல் .. 

2 . வைத்யக பரிபாஷை முதலிய வேறு சில கிரந்தங்களில் 
வமனம் முதலியவற்றில் ஒளஷதப்பிரயோகத்திற்கு 12 - பலங்கொண் 
டது பிரஸ்த்தமென்றும் மற்றவைகளுக்கு 16.பலங்கொண்டது 
ஒரு பிரஸ்த்தமென்றும் கூறப்படுகிறது 


என்று , 


அத்தி -3] உத்தர கண்டம் . 

253 : 
மிகவும் மதுரமும் இலவணமும் அம்லமும் உஷ்ணவீர்யமுமுள்ள 
பதார்த்தங்களால் கபம் வாயு இவற்றாலான வியாதிகளிலும் வமனம் 
செய்விக்க வேண்டும் . 18 . 

கபம் முதலியவற்றலான வியாதிகளுக்கேற்ற வமதெளஷ, 
தங்கள் : -- கபப்பிரகோபத்தில் அல்லது கபத்தினாலான வியாதியில் திப் 
பிலி , மருக்காரை , இந்துப்பு இவற்றைப் பொடித்து உஷ்ண ஜலத்தில் 
சேர்த்து உட்கொள்ளலாம் . பித்தத்தினாலான வியாதிகளில் அல்லது 
பித்தப்பிரகோபத்தில் பேய்ப்புடல் , ஆடாதோடை , வேம்பு இவற்றைக் 
குளிர்ந்த ஜலத்துடன் உபயோகிக்கலாம் . கபம் வாதம் இவ்விரண்டாலு 
முண்டான வியாதிகளில் அல்லது அவ்விரண்டும் ஒருமிக்க பிரகோ 
பித்த நிலைமையில் மதனபலத்தைப் பாலுடன் 

உட்கொள்ளலாம் . 
அஜீர்ணத்தில் இந்துப்பை உஷ்ணஜலத்துடன் உட்கொண்டு வமனம் 
செய்யவேண்டும் . 

19 , 20 . 
வமனோபசாரம்: - வமன சிகித்ஸைக்குரிய பிணியாளியை முழங் 
காலளவு உயரமுள்ள ஓர் ஆஸனத்தில் உட்காரச்செய்து , வமனத்திற் 
கான ஒளஷதங்களை உட்கொள்ளப்பண்ணி , வைத்தியன் மெல்லிய 
ஆமன் 

ணக்கந்தண்டை யெடுத்து அதனால் போகியின் தொண்டையைப் 
பரிசித்து 

வாந்தியுண்டாகும் வண்ணம் செய்ய வேண்டும் . இமனம் 
பண்ணும்போது அப்பிணியாளியின் கன்னங்கள் இரண்டையும் பற் 
றிக்கொண்டு அவனுக்கு உத்ஸாஹமூட்டவேண்டும் . 211 . 

துச்சர்த்தி : - வமனம் தகுந்தவாறு செய்விக்கப்படாமல் உள்ளே 
தங்கியிருக்கும் தோஷங்கள் முற்றிலும் வெளிவராமற்போனால் அப் 
பொழுது வாயில் நீர் சுரக்குப் ; மாரில் ஒருவிதமான அடைப்பு அல்லது 
பிடிப்பு உண்டாகும் ; குடலில் ஒருவாறு , அரிப்பு அல்லது வேதனையும் 
ஸம்பவிக்கும் . இக்குறிகளால் வேண்டியவளவு வாந்தியுண்டாகவில்லை 
யென் றறியலாம் ; இது துச்சர்த்தி எனப்படும் . 22 , 

அதிவமானம்: - மிதமிஞ்சி வாந்தி செய்யப்படுமானால் நாவறட்சி , 
விக்கல் , ஏப்பம் , மயக்கம் , நாக்குத் துவளல் , கண் புரளுதல் , முகவாய்க் 
சட்டைப் பிடிப்பு , இரத்தவாந்தி , உமிழ்நீர் அதிகமாயூறல் , தொண்டைக் 
குள் வேதனை இக்குறிகள் ஸப்பலிக்கும் . 234 . 


254 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -3 . 


அதிவமனத்தினாலான கோளாறுகளை விலக்கு முபாயம் : -- 
மெனம் மிதமிஞ்சியுண்டானால் மிருதுவாக விரேசனமாகும் படி உபாயம் 
செய்யவேண்டும் . அதிக வமனத்தினால் நாக்கு இழுக்கப்பட்டு சுருக் 
கங்கொண்டால் இருதயத்திற்கு வன்மை தாக்கூடியவாறு பக்குவம் 
செய்த ஸ்நிக்த்தமும் அம்லமும் இலவண ரஸமுமுள்ள க்ருதம் , பால் , 
மாம்ஸரஸம் இவற்றால் கபளக்ரஹம் செய்யவேண்டும் ; ஆனால் கபளக் 
பஹம் செய்வதற்கு முன் புளிப்பான கனிகளைப் புஜிப்பது நலம் ; நாக்கு 
வெளியில் துவளுமாயின் , எள் , திராக்ஷை இவற்றைக் கல்க செய்து 
அதன் மேல் தடவி , மெதுவாகச் சுருங்கி உட்செல்லுமாறு செய்யவேண் 
டும் . கண்கள் பிதுங்கவொட்டாமல் மெதுவாக சேத்திரங்களில் நெய் 
விட்டுக் கட்டலாம் , முகவாய்க்கட்டையின் பிடிப்பு அல்லது தளர்ச்சி 
யில் ஸ்வேத சிகித்ஸையும் , வாதகபங்களின் கோளாறுகளை யகற்றக் 
கூடிய நஸ்ய சிகித்ஸையும் செய்யலாம் . வாந்தியில் 

இரத்தம் வருமா 
னால் இரத்தபித்தத்திற்குக் கூறப்பட்டுள்ள சிகித்ஸை செய்வது நலம் . 
மேலும் நெல்லிக்கனி, இரஸாஞ்ஜனம் , வெட்டிவேர் , நெற்பொரி , சந்த 
னக்குழம்பு இவற்றை மந்தமாகச் 3 செய்து , அதில் நெய் , தேன் , சர்க் 
கரை இவற்றையும் சேர்த்து உட்கொள்ளச் செய்யலாம் ; இதைப் பரு 
குவதால் , அதிக வாந்தியினாலுண்டான நாவறட்சி முதலிய உபத்திர 
வங்கள் நீங்கிவிடும் . 24-29 . 

முறைப்படி வாந்தியானதன் குறிகள் : -- மார்பின் உட்புறம் அல் 
லது இருதயம் , தொண்டை , சிரஸ் இவை சுத்தமா தல் , நன்கு பசியெ 
டுத்தல் , சரீரத்திற்கு இலாகவமுண்டாதல் , க-- பித்தங்கள் ஒழிதல் 
ஆகிய இவையே முறைப்படி வாந்தியான தன் குறிகளாகும் . 30 . 

வமனத்திற்கான பத்தியம் : -- முறைப்படி , வாந் தியானபின்பு , 
பகற்பொழுது சாய்ந்ததும் அக்னிதீபனமுண்டாயிருப்பதை பறித்து 


1. கபளக்ரஹம்- இந்த கண்டத்தில் 10 -வது அத்தியாயத்தில் 
இதைப்பற்றிய விவரங்களைப் பார்க்கவும் . 

2. நஸ்யம்- இதே கண்டத்தில் 8 - வது அத்தியாயத்தில் இதன் 
விவரங்களைப் பார்க்க . 

3. மந்தம் - 126 -வது பக்கத்தைப் பார்க்கவும் . 


அத்தி -4 .) 


உத்தர கண்டம் 


255 


பயறு , காரரிசி , சம்பா , இருதயத்திற்கு டலந்தரக்கூடிய மாம்ஸரஸம் 
இவற்றால் யூஷம் 1 செய்து பிணியாளிக்குக் கொடுக்கலாம் , 31 . 

வமனத்தினால் நிவ்ருத்திக்கக்கூடிய வியாதிகள் : -- சோம்பல் , 
அதிநித்திரை,, வாயில் துர்நாற்றம் , குடலில் அரிப்பு , கிரஹணி, 
விஷம் இவற்றாலுண்டாகும் தீங்குகள் நன்கு வமனம் செய்வதால் நிவ் 
ருத்திக்கக் கூடியவையாம் . 32 . 

வமனசிகித்ஸையில் விலக்கக்கூடியவை : - அஜீர்ணமுண்டா 
கக் கூடிய உணவு , குளிர்ந்த ஜலம், வியாயாமம் , புணர்ச்சி , தைலாப்யங் 
கம் , அதிக சினமுண்டாதல் இவற்றை வமன சிகித்ஸை செய்துகொண் 
டவன் ஒருநாள் முடிய விலக்கவேண்டும் . 33 . 


நான்காவது அத்தியாயம் . 


விரேசன விதி . 
விரேச்னத்திந்து முன் சேய்யவேண்டிய சிகித்ஸை : - முதலில் 
ஸ்நேஹங்களைக் கொண்டு சரீரத்தை ஸ்நிக்த்தமாகச் செய்து , பிறகு 
- - ஸ்வேத முறைப்படி தேகத்திற்கு ஸ்வேதம் செய்வித்து , வமனவிதியை 
யும் தகுந்தவாறு நிறைவேற்றி, அப்பால் குடல்களிலிருந்து மலங்கழியு 
மாறு நன்கு விரேசனமும் செய்விக்க வேண்டும் . வமனமின்றியே 
விரேசனத்திற்குக் கொடுத்தால் , ஆமாசயமென்னும் இரைப்பைக்கு 
மேலுள்ள கபமானது கீழ் நோக்கிச் சென்று கிரஹணீயென்னும் வா 
ரத்தை மூடிவிடும் ; அல்லது அக்னி மாந்தியம் , சரீரம் பாரமா யிருப் 
பதுபோன்ற கோளாறு , பிரவாஹிகா பென்னும் ஆஸனக் கடுப்பு இவை 
யாவது உண்டாகும் . அல்லது பாசனமுள்ள ஒளஷதங்களால் குட 
லில் சேர்ந்துள்ள அபக்குவமான தோஷங்களையும் , கபத்தையும் பக்கு 
வம் செய்து , ஸ்நேஹ வர்க்கங்களால் சரீரத்தை ஸ்நிக்த்தமாக்கி , ஸ்வேத 
சிகித்ஸையையும் செய்து , அப்பால் விரேசனத்திற்கும் ஒளஷதங்களை 
யுபயோகிக்கலாம் . 1--2 ;. 

1. யூஷம்- இதைப்பற்றி 124 - வது பக்கம் பார்க்க . 
2. கிரஹணீ - 33 - ம் பக்கம் பார்க்க . 


258 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அத்தி -4 . 


விரேச்னத்திற் கேற்ற காலம் : -- சரத்ருதுவிலும் வலந்தருதுவி 
லும் தேகம் சுத்தியாவதற்காக விரேசனம் செய்விப்பது நலம் ; ஆனால் 
ஆபத்கரமான ஸமயங்களில் வேறு காலங்களிலும் செய்விக்கலாம் . 3 ,. 

விரேசனம் செய்விக்கக்கூடிய கோளறுகள் .-- பித்தம் பிர 
கோபித்ததாலான கோளாறுகளிலும் , ஆமதோஷத்தினாலான வியாதி 
களிலும் , உதர ரோகங்களிலும் , வயிற்றுப் பொருமலிலும் குடலைச் 
சுத்தி செய்வதன் பொருட்டு விரேசனம் செய்விக்க வேண்டும் . 41 . 

விரேசனத்தின் மேன்மை : -லங்கனம் , பாசனம் என்கிற சகித் 
ஸைகளால் தோஷங்கள் ஸ்வஸ்த்தம் செய்யப்பட்டாலும் சில ஸமயம் 
அவை மீண்டும் பிரகோபமடையும் ; விரேசனம் முதலிய சோதன 
சிகித்ஸைகளால் எவர்களுடைய சரீரம் சுத்தம் செய்யப்படுகிறதோ 
அவர்களுக்கு அத்தோஷங்கள் மீண்டும் மேலெழுந்து துன்பம் விளை 
விப்பதில்லை . 51 . 

விரேகத்திற்குத் தகாதவர்கள் : - அதிக வேலை முதலியவற்றால் 
களைப்புற்றவர் , நாவறட்சியினால் கஷ்டப்படுபவர் , ஸ்தூலதேகிகள் , 
கர்ப்பிணிகள் , நவஜ்வரிகள் 1 புதிதாகப் பிரஸவித்த ஸ்த்ரீ , அக்னி 
மாந்தியமுள்ளவர் , மதாத்யய ரோகிகள் 2 , சரீரத்தில் சல்யம் புகுந்து 
வருந்துபவர் , ரூக்ஷதேகிகள் 3 இவர்கள் விரேகத்திற்குத் தகாதவர் 
கள் . 6-71 

விரேகத்திற்குத் தகுந்த ரோகிகள் -- ஜீர்ண ஜ்வரிகளும் 4 , க்ரு 
த்ரிமவிஷம் 5 பாவிய சரீரமுடையவர்களும் , வாதரக்தம் , பகந்தரம் , 
அர்சஸ் , பாண்டு , உதரரோகம் , - கிரந்திகள் , இருதயவியாதிகள் , 
அரோசகம் , யோங் ரோகம் , பிரமேஹம் , குன்மம் , ப்லீஹரோகம் , விர 
ணங்கள் , வித்ரதி , வாந்தி , கொப்புளங்கள் , விஷூசி , குஷ்டம் , காது 

1 , வஜ்வரம் -108 - ம் பக்கம் பார்க்க . 
2 . மதாத்யயம் - 48- வது பக்கம் பார்க்க . 
3. ரூக்ஷதேகிகள் -- வறட்சியுள்ள சரீரமுடையவர் . 

4. ஜீர்ண ஜ்வரி -ஆமஜ்வர இலைமை நீங்கியவன் ; நாட்பட்ட 
ஜ்வரத்தினால் வருந்துபவன் எனவும் கூறலாம் . 

5. க்ருத்ரியவிஷம் - 92 -வது பக்கம் பார்க்க . 


ஸம்பந்தமான 


வாத 


அத்தி -4 .) உத்தர கண்டம் 

257 
நோய் , நாசியைப்பற்றிய ரோகம் , சிரோரோகம் , வாய்ப்புண் முதலிய 
முகத்தைப்பற்றிய கோய்கள் , ஆண்குறி 

வியாதிகள் , 
நேத்திரரோகம் , சோபையென்னும் சோகை , கிருமிரோகம் , 
தோஷம் க்ஷணித்தல் , வயிற்றுவலி , மூத்திர அடைப்பு இவ்வியாதி 
களால் பீடிக்கப்படுபவரும் விரேகத்திற்கு உரியவராவர் . 8-11 . 

தடல்களின் தண்பேதங்களும் விசேகம் செய்விக்க ஔஷத 
மாத்திரைகளும் : - எவருடைய குடலில் பித்தம் அதிகரித்திருக்கு 
மோ அவர் மிருதுகோஷ்டிகள் 1 என்றும் , கபம் அதிசரித்திருக்குமா 
னால் மத்யம கோஷ்டிகள் 2 என்றும் , வாதம் மேலிட்டு வறண்டிருக் 
தால் க்ரூரகோஷ்டிகள் 3 எனவும் கூறப்படுவர் . இவர்களுள் க்ரூா 
கோஷ்டிகளுக்கு ஸாதாரண ஔஷதங்களால் விரேசன முண்டாக்கு 
வது கடினம் . மிருது கோஷ்டமுடையவருக்கு சிறிய அளவுகளிலும் , 
மத்யம கோஷ்டமுள்ளவருக்கு மத்யமமான அளவுகளிலும், க்ரூர 
கோஷ்டிகளுக்குப் பெரிய அளவுகளிலும் ஒளஷதங்களைப் பிரயோ 
கிக்க வேண்டும் ; அவ்வௌஷதச் சரக்குகளும் வீர்யத்தில் முறையே 
மிருது -- மத்யமம் - தீ z ணம் என்கிற குணங்களுள்ளவையாயிருப் 
பது அவசியம் . 12,13 . 

தடல்களின் தன்மைக்கேற்ற விரேகௌஷதங்கள் : - மிருது 
கோஷ்டிகளுக்கு திராக்ஷை , டால் , ஆமணக்கெண்ணெய் இவற்றை 
யுபயோகிப்பதாலேயே விரேசனமுண்டாகலாம் . மத்யம கோஷ்டிகளுக் 
குச் சிவதைவேர் , கடுகரோகிணீ , கொன்றை இவற்றால் விரேக 
முண்டாகும் . க்ரூரகோஷ்டமுள்ளவருக்குக் கள்ளிப்பால் 
நீறு , நேபாளம் முதலியவற்றால் தான் விரேசன முண்டாகும் . 145 . 

விரேகத்தில் உத்தம மத்யம ஹீன யோகங்கள் : - முப்பது 
முறை விரேசனமாய் இறுதியில் ஆகும் விரேகத்தில் கபமும் வெளி 
வருமானால் அது உத்தம யோகமென்றும் , இருபதுமுறை விரேசன 

1. மிருது கோஷ்டிகள் : - மிருதுவான அல்லது 
குடல் உடையவர்கள் . 

2 , மத்யம கோஷ்டிகள்: - அதிக இளகலுமல்லாமல் அதிக 
கடின முமல்லாமலிருக்கும் குடல் உடையவர் . 
3. க்ரூர கோஷ்டிகள் : - கற்குடலுள்ளவர் . 

17 


கூகை 


இளகிய 


258 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -4 . 


மானால் அது மத்யம யோகமென்றும் , பத்துமுறை ஆனால் ஹீன 
யோகமென்றும் கூறப்படும் . 15 , 

விரேகத்திற்குப் பொதுவாக கஷாயங்களின் உத்தம மதியம் 
ஹீந மாத்திரைகள் : - விரேகத்திற்காகக் கஷாயவகைகள் உபயோ 
கிக்கப்படுமானால் அவற்றை இரண்டு பலம் அளவில் உபயோகித்தால் 
உத்தம மாத்திரையென்றும் , ஒரு பலமானால் மத்யமமாத்திரை 
யென்றும் , அரைப் பலமானால் ஹீனமாத்திரையென்றும் கூறப் 
படும் . 16 . 

விரேகத்தில் கல்கம் , முதலியவற்றின் அளவு : -- கக்கங்கள் , 
மோதகம் அல்லது குடிகைகள் , சூர்ணங்கள் இவ்வுருவங்கொண்ட 
விரேசன ஒளஷதங்களை வயது , வியாதி முதலியவற்றின் தன்மை 
களுக்கு ஏற்றவாறு கால் பலம் அளவிலோ , அரைப்பலம் அளவிளோ , 
ஒரு பலம் அளவிலோ உபயோகிக்கலாம் . 171 . 

வாதாதி தோஷங்களுக்கேற்ற விரேகெளஷதங்கள் : - பித்தம் 
பிரகோபித்து உண்டாகும் வியாதிகளில் விரேகத்திற்காகச் 

சிவதை 
வேரின் சூர்ணத்தை திராஷாதிக்வாதம் ! முதலிய துடன் கலந்து 
உட்கொள்ளலாம் . கபத்தினால் பீடிக்கப்பட்டவன் த்ரிபலாக்வா 
தம் 2 , கோமூத்திரம் இவற்றுடன் த்ரிகடு சூர்ணத்தைச் சேர்த்து உட் 
கொள்ளலாம் . சிவதை வேர் , இந்துப்பு , சுக்கு இவற்றின் சூரணத் 
தை ஏதேனும் காடிகளுடனாவது , ஜாங்கலமாய்ஸரஸத்துடனாவது 
வாதவியாதிகளில் விரேகத்திற்காக உபயோகிக்கலாம் . 

எளிய விரேசனௌஷதம் : - ஆமணக்கெண்ணெயை அதற்கு 
இரு மடங்கு த்ரிபலாக்வாதத்துடனாவது , பாலுடனாவது 
உட்கொண்டால் சீக்கிரத்தில் விரேசனமாகும் . 201 . 

அந்தந்த ருதுக்களுக்கேற்ற விரேசனௌஷதங்கள் : -சிவதை 
வேர் , வெட்பாலரிசி , திப்பிலி , சுக்கு இவற்றைப் பொடித்து திரா 
க்ஷாதி கவாதம் , தேன் இவற்றுடன் கலந்து வர்ஷ ருதுவில் விரேசன 


18-191 . 


கலந்து 


1. திராக்ஷாதி க்வாதம் 103.வது பக்கம் பார்க்க . 

2. த்ரிபலா க்வாதம் : - கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் 
இவற்றைச் சேர்த்து செய்யப்படும் கவாதம் . 


- அத்தி -4 .) 


உத்தர கண்டம் . 


259 


ஒளஷதமாக உபயோகிக்கலாம் . சிவதை வேர் , காஞ்சொறி , கோரைக் 
கிழங்கு , சர்க்கரை , வெட்டிவேர் , சந்தனம் , அதிமதுரம் இவற்றின் 
சூர்ணத்தை திராக்ஷாதி க்வாதத்துடன் கலந்து குளிரச் செய்து சாத் 
ருதுவிலும் , சிவதை வேர், சித்திரமூலம் , வட்டத்திருப்பி , ஜீரகம் , 
கருஞ்சிவதை , வசம்பு, கூகைநீறு இவற்றின் சூர்ணத்தை உஷ்ண 
ஜலத்தோடு ஹேமந்தருதுவிலும் விரேசனத்திற்காக உட்கொள்ள 
லாம் . திப்பிலி , சுக்கு , இந்துப்பு , சிவதை, கருஞ்சிவதை இவற்றின் 
சூர்ணத்தைத் தேனிற் கலந்து சிசிரருதுவிலும் , வஸந்தருதுவிலும் , 
சிவதை வேரைப் பொடித்து சர்க்கரையுடன் ஸமபாகமாகக் கலந்து 
க்ரீஷ்ம ருதுவிலும் விரேசனத்திற்காக உட்கொள்ளலாம் . 21-25. 


அபயா மோதகம் : -- கடுக்காய் , மிளகு , சுக்கு , வாய்விடங்கம் , 
நெல்லிப்பருப்பு , திப்பிலி , மோடி , இலவங்கப்பத்திரி , இலவங்கப்பட் 
டை , கோரைக்கிழங்கு இவற்றைச் சமபாகமாகவும் , வாளம் இரண்டு 
பங்கு சிவதை வேர் எட்டு பங்கும் சேர்த்து , நன்றாகச் சூர்ணம் 
செய்து , ஆறு பங்கு சர்க்கரையும் கலந்து , தேன் கூட்டி கால் பல 
மெடையில் குளிகைகள் செய்யவும் . இதில் ஒரு குளிகையை காலை 
யில் குளிர்ந்த ஜலத்துடன் உட்கொள்ளலாம் ; நன்றாக விரேசன 
மாகும் ; விரேசனம் குறைவாயிருந்தால் குளிர்ந்த ஜலத்தை மேன் 
மேலும் பருகலாம் ; விரேசனம் அதிகமானால் உடனே உஷ்ண ஜலத் 
சதைக் குடிக்க பேதி நின்றுவிடும் ; உணவுகளை யுண்பதிலும் , பான 
வகைகளைப் பருகுவதிலும், மற்ற வேலை விளையாட்டுகளைச் செய்வதி 
லும் இவ்வௌஷத முபயோகிக்கையில் நியமொன்றுமில்லை. விஷம 
ஜ்வரம் , அக்னிமாந்தியம் , பாண்டு , காஸம் , பகந்தரம் , அர்சஸ் , குஷ் 
.டம் , குன்மம் , களகண்டம் , தலைச்சுற்றல் , உதரரோகங்கள் , தேக 
அழற்சி , ப்லீஹரோகங்கள் , மேஹம் , கயம் , நேத்திரவியா திகள் , 
வாதரோகங்கள் , வயிற்றுப்பொருமல் , மூத்ரக்கிருச்சிரம் , அச்மரீ , 
முதுகுவலி, பக்கவலி , துடையிலுண்டாகும் கோய் , இடுப்புவலி , 
"வயிற்றுவலி இவை இவ்வௌஷதத்தினால் தீரும் ; அவசியமான 
ஸமயங்களில் இதை யுபயோகித்துவர , கிழத்தன்மையும் சீக்கிரமுண் 
டாகாது . 

இதற்கு அபயாமோதகம் எனப் பெயர் . து சிறந்த 
இரஸாயனமாகக் கருதப்படுகிறது . 26-325 . 


260 

சார்ங்கதர ஸம்ஹிதை . [ அத்தி -4 . 
விரேசனௌஷதழட்கொண்டபின் செய்யவேண்டிய விதி : 
விரேசனத்திற்காக ஒளஷத முட்கொண்டதும் குளிர்ந்த ஜலத்தினால் 
கண்களைத் துடைத்துக்கொண்டு , சிறந்த பரிமளவஸ்துக்களைச் 
சிறிது முகர்ந்து, தாம்பூலம் தரிக்கலாம் . அதிக காற்றோட்டமில்லாத. 
பிரதேசத்தில் இருந்துகொண்டு , விரேசனமாகும்போலிருந்தால் 
அதை அடக்கிக்கொண்டிராமல் அப்போதைக்கப்போது மலபாதையை 
நிவ்ருத்தி செய்யவேணும் ; படுத்துறங்கக்கூடாது ; குளிர்ந்த ஜலத் 
தையும் பரிசிக்காமலிருப்பது நலம் ; , இளஞ் சூடான ஜலத்தை அடிக் 
கடியும் பருகி வரலாம் . வமன சிகித்ஸையில் கபமும் , ஒளஷதமும் , 
பித்தமும் , அப்பால் வாயுவும் 

கிரமமாக வெளிவருவது போல் , 
முறை தவறாத விரேகத்தில் மலமும் பித்தமும் , ஔஷதமும், அப் 
பால் கபமும் முறையே வெளிப்படும் . 33-354 . 

துர்விரேகத்தின் குறிகளும் சிகித்லையும் : -- தகுந் தவளவு 
விரேகம் ஆகாமற்போனால் அது துர்விரேகம் 

எனப்படும் . அப் 
பொழுது நாபியில் தடிப்பும் , வயிற்றுவலியும் , மலம் , வாயு இவற்றின் 
சிக்கலும் , குடல்களில் வேதனையும் , தேகத்தில் தழும்புகளும் , சரீரம் 
பாரமாயிருப்பதுபோன்ற உணர்ச்சியும் , தேக அழற்சியும் , அரோசக 
மும் , வயிற்றுப்பொருமலும் , தலைச்சுற்றலும் , வாந்தியும் உண் 
டாகும் . இக்குறிகளுண்டானவனுக்கு பாசனகுணமுள்ள 

ஸ்நேஹ 
வர்க்கங்களால் வயிற்றிலுள்ள மலாதிகளைப் பக்குவம் செய்து , குடல் 
களை ஸ்நிக்த்தமாக்கி மீண்டும் விரேசனமாகும்படி உபாயம் செய்ய 
வேண்டும் . அவ்விதம் செய்ய அவ்வுபத்திரவங்கள் ஒழிந்து , அக்னி 
தீபனமுண்டாய் , சரீரம் 

பாரமாயிருப்பது போன்ற உணர்ச்சியும் 
தீர்ந்து ஸுகமுண்டாகும் . 36 - 88 . 

அதிவிரேகத்தின் குறிகளும் சிகித்ஸையும் : -மூர்ச்சை , குதம் 
நழுவிப்போதல் , வயிற்றுவலி, அதிக கபம் வெளி 

வருதல் , மாம்ஸம் 
கழுவிய நீர் போன்றதும் கொழுப்பு அல்லது தண்ணீரைப் போன் 
றதுமான மலம் கழிதல் , அல்லது இரத்தமே வெளிப்படுதல் என்னும் 
இவை மிதமிஞ்சிய விரேகத்திற்கு அறிகுறிகளாகும் . அம்மனி 
தனுக்குச் சரீரத்தைக் சளிர்ந்த ஜலத்தினால் துடைத்து, குளிர்ந்த 
அரிசி கழுவிய நீரையும் தேனையும் கலந்து குடிக்கச்செய்து , மெதுவாக 
வமனம் செய்விக்கவேண்டும் . 

மாம்பட்டையைத் தயிர் சேர்த்தாவது 


- 


அத்தி -4 .) 


உத்தர கண்டம் . 


261 


. 


காடி சேர்த்தாவது அரைத்து கல்கமாகச் செய்து , நாபியின் மேல் தட 
வினால் அதிகமாய் பேதியாவதைத் தடுக்கும் . அல்லது வெள்ளாட்டுப் 
பால் , விஷ்கிரமென்னும் வகுப்பைச் சேர்ந்த பணிகளுடைய மாம்ஸ 
ரஸம் , அல்லது மானின் மாம்ஸரஸம் இவற்றில் ஏதேனுமொன்றுடன் 
சம்பா அரிசியினால் அல்லது காரரசியினாலான அன்னத்தையாவது , 
சிறு கடலையைச் சமைத்தாவது கலந்து சிறிது புஜிக்கச் செய்யலாம் . 
மேலும் கீராஹியென்னும் குணத்திற் 2 சிறந்தவையும் குளிர்ந்தவையு 
மான தகுந்த பதார்த்தங்களால் மலத்தைக் கட்டுவதற்கு வைத்தியன் 
உடனே முயல வேண்டும் . 39-43 . 

முறைப்படி விரேகமானதின் குறிகளும் பிந்திய உபசாரங் 
களும் : - தேகம் இலகுவாகவும் , மனது மிகத் தெளிவுற்றுமிருந்து , 
வாயுவும் அதற்குற்ற மார்க்கத்தினால் கீழ்நோக்கி வருமானால் அப்பொ 
ழுது அப்பிணியாளிக்கு முறைப்படி விரேகமுண்டாய் ஸுகமுண் 
டான தாகக் கருதவேண்டும் . அதன்பிறகு குடலில் மிகுந்துள்ள ஆம 
தோஷம் முதலியவற்றைப் பக்குவம் செய்ய பாசன ஒளஷதங்களை இர 
விற் பருகச்செய்வது நலம் . 44 , 

விரேகத்தின் உபயோகம் : -விரேசனமாகும்படி அப்போதைக் 
கப்போது ஔஷத மு.யோகித்து வருவதால் இந்திரியங்களுக்கு பல 
மும் , புத்திக்குத் தெளிவும் , அக்னி தீபனமும் , தாதுக்களுக்கு வன்மை 
யும் , ஆயுளபிவிருத்தியும் உண்டாகும் . 45 , 

விரேகௌஷத முபயோகித்தவர் விலக்கவேண்டியவை : -- 
பெருங்காற்று வீசுமிடங்களில் இருப்பது , குளிர்ந்த ஜலம் , தைலாப் 
யங்கம் , அஜீர்ணமுண்டாக்கும் உணவு, வியாயாமம் , புணர்ச்சி இவற்றை 
விரேசனௌஷத முட்கொண்டவன் விலக்கிவிடவேண்டும் . 46 . 

விரோகத்தில் பத்தியம் : -- சம்பா அரிசி , காரரசி , பயறு இவை 
முதலியவற்றால் பக்குவம் செய்த யவாகூவென்னும் கஞ்சியை விரேக 
மானவன் உட்கொள்வது நலம் ; அல்லது ஜங்கலமாம்ஸ ரஸத்துட 

1. விஷ்கிரங்கள் : - லாவம் , விச்சுளி, குயில் , செங்குருவி , சக்ர 
வாகப்புள் , நிலாமுக்கி, அழுகுரல் பக்ஷி, தித்திரி , இராஜாளி, கோழி, 
கொக்கு முதலிய பணிகள் விஷ்கிர கணத்தைச் சேர்ந்தவையாம் . 

2. க்ராஹி :-19 - வது பக்கம் பார்க்க . 


262 

சார்ங்கதர ஸம்ஹிதை . ( அத்தி -5 : 
னாவது , விஷ்கிரமென்னும் பக்ஷியினங்களின் மாம்ஸ் ரஸத்துடனாவது: 
சம்பா அரிசியினாலான அன்னத்தைக் கலந்து புஜிப்பது ஹிதமா 
கும் , 47 . 


ஐந்தாவது அத்தியாயம் . 


வஸ்தி விதி . 
இரண்டுவித வஸ்திகள் : - அநுவாஸனம் , நிரூஹம் என்று 
வஸ்தி இருவகைப்படும் ; ஸ்நேஹவர்க்கங்களால் செய்யப்படுவது 

நுவாஸன வஸ்தி என்றும், கஷாயம் பால் தைலம் முதலியவற்றைச் 
சேர்த்து செய்யப்படுவது ‘நிரூஹவஸ்தி என்றும் கூறப்படும் . வஸ்தி 
யென்னும் வஸ்துவினால் செய்யப்படுவதால் 2 இச்சிகித்ஸை வஸ் தி 
என்று வழங்கப்படுகின்றது ; 1 , 2 . 

மூன்று வஸ்திகள் செய்யப்படும் கிரமம் : -- அவற்றுள் அநு 
வாஸன உஸ்தி யென்பது முதலிற் கூறப்படும் ; அதன்பிறகு ‘நிரூஹ 
உஸ்தி விவரிக்கப்படும் ; நிரூஹவஸ்திக்கு உத்தரத்தில் செய்யக்கூடிய 
உஸ்தியானது உத்தரவஸ்தி என்று வழங்கப்படும் . 3 . 

மாத்ராவஸ்தி : -- அநுவாஸக ஸ்தியிலேயே மாத்ராவஸ்தி யென் 
றொரு வகையான வஸ்தியுண்டு . மாத்ராவஸ்தி யென்பது அவ் 
வஸ் திகர்மத்திற்காக உபயோகிக்கப்படும் ஒளஷதங்களில் அல்லது 

1. ஏதேனும் கருவியினால் ஆஸனத்வாரமூலமாய் தைலம் 
முதலியவற்றைச் செலுத்தி குடலைக் கழுவுவதற்கான உபாயம் உஸ்தி 
பெனப்படும் . மூத்திரமார்க்கம் அல்லது கருப்பையைக் கழுவுவதற் 
கான வஸ்தி உத்தரவஸ்தி எனப்படும் . 
2. வஸ்தியென்று 

மூத்திரப்பைக்குப் பெயர் . ( முற்காலங்க 
ளில் மிருகங்களின் கனமான மூத்திரப் பைகளைப் பீச்சாங்குழல்களுக் 
குப் பதிலாக குதமார்க்கத்தினால் ஒளஷதங்களைப் பீச்சிட உபயோ 
கித்து வந்தனர் . ஆகவே , அக்கருவியும் , அவ்வேலையும் உஸ்தி 
எனப்படுகின்றன .) 

3. உத்தரவஸ்தி - அநுவாஸனத்திற்கும் நிரூஹத்திற்கும் உத் 
தரத்தில் ( பிறகு ) செய்யப்படுவதால் இப்பெயர் வந்தது . 


அத்தி -5 .) உத்தர கண்டம் . 

263 
செய்கைகளிலுள்ள பேதத்தினால் ஏற்படுத்தப்படாமல் , அவ்வௌஷ 
தங்களின் அளவுகளிலுள்ள பேதத்தினாலேயே ஏற்பட்டதாகும் . 
அநுவாஸனவஸ்தியில் ஒன்று அல்லது இரண்டு பலம் அளவாகத் 
தைலம் முதலியது உபயோகிக்கப் படுமானால் அது மாத்ராவஸ்தி 
எனப்படும். 41 . 

அநுவாஸனத்திற்கு உரியவரும் தகாதவரும் : - ரூக்ஷசரீரமும் , 
மிதமிஞ்சிய பசியும் , மிகவும் அதிகரித்த வாத தோஷமுமுடைய மனி 
தன் அதுவாஸன வஸ்திக்கு ஏற்றவனாவான் . குஷ்டரோகி , மேஹ 
ரோகி , ஸ்தூலித்த தேகமுடையவன் , மஹோதரம் முதலிய உதரரோகங் 
களால் வருந்துபவன் இவர்கள் அநுவாஸன வஸ்திக்குத் தகாதவர் 
கள் , 51 . 

இரண்டு வஸ்திகளுக்கும் தகாதவர் : -அஜீர்ணம் , உன்மாதம் , 
நாவறட்சி , மனநோய் , மூர்ச்சை , அரோசகம் , பயம் , ச்வாஸம் , காஸம் 
இவற்றால் வருந்துபவர் ஆஸ்த்தாபஸ்தி யென்ன 2 அநுவாஸன 
வஸ்தி யென்ன இரண்டுக்கும் தகுந்தவரல்லர் . 6 . 

நேத்திரத்தின் விவரணம் : - பொன் முதலிய லோஹங்களாலா 
வது , மரம் அல்லது மூங்கில் முதலியவற்றாலாவது, த்வாரமுள்ள 
வேறுவிதமான தண்டுகளாலாவது, தந்தத்தினாலாவது , மாடு முதலிய 
மிருகங்களின் கொம்பு முனைகளாலாவது , இரத்தினங்களாலாவது 
வஸ்தியில் சேர்ப்பதற்கான நேத்திரம் 3 செய்யப்படவேண்டும் . ஒன்று 
முதல் ஆறு வயது வரையிலுள்ள சிறுவர்களுக்கு உபயோகிப்பதற்கு 
நேத்திரம் ஆறு அங்குலம் நீளமாகவும் , அதற்குமேல் பன்னிரண்டு 

1. இரண்டு யாமங்களில் ஜீர்ணமாகக் கூடிய அளவில் ஸ்நேஹ 
த்தை உபயோகித்துச் செய்யப்படுவது அல்லது ஒன்றரை பல மளவி 
லுபயோகிக்கப்படுவது மாத்ராவஸ்தி யின் முறையென்று வேறு சில 
ரது கொள்கை . 

2. ஆஸ்த்தாபக வஸ்தி -- நிரூஹவஸ்திக்கே மற்றொரு பெயர் . 
( இதையே கஷாயவஸ்தி யென்றும் கூறுவர். அவ்விதமே அநுவா 
ஸனத்திற்கும் ஸ்நேஹவஸ்தி யென்று பெயர் வழங்கப்படும் . ) 

3. நேத்திரம்- தோல் அல்லது மூத்திரப்பையாலான வஸ்தியில் 
இணைக்கப்பட்டு , குதத்தில் பிரவேசிப்பித்து மருந்துகளைப் பீச்சிடுவ 
தற்கு உபயோகமான குழல், 


264 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி 5 


வயது வரையில் எட்டு அங்குலம் நீளமாகவும் , பன்னிரண்டு வயதுக்கு 
மேற்பட்ட அனைவருக்குமே பன்னிரண்டு அங்குலம் நீளமாகவும் செய் 
யப்படவேண்டும் . அவற்றில் ஆறு அங்குலமுள்ள நேத்திரத்திற்கு 
ஒரு உயறு புகும்படியாகவும் , எட்டு அங்குலமுள்ள கேத்திரத்திற்குச் 
சிறு கடலை பிரவேசிக்கக் கூடியதாகவும் , பன்னிரண்டு அங்குலமுள்ள 
தற்கு இலந்தங்கொட்டை நுழையும்படியும் வாரம் அமைக்கப்பட 
வேண்டும் . நேத்திரத்தை வழவழப்பாகவும் , அடி பருத்து நுனி சிறு 
த்ததாகவும் செய்யவேண்டும் . அவற்றின் அடி பாகம் பிணியாளியின் 
பெருவிர லளவாகவும் , முனை சுண்டுவிர லளவாகவும் , குளிகைபோல் 
சிறிது உருண்டு வழவழப்பான முகமுடையதாகவும் இருக்கவேண்டும் . 
நேத்திரங்களின் அடிப்புறத்தில் நாலு பாகங்களுக்குமேல் ஒரு கணுவும் , 
முனையில் நாலுபாகத்திற்குக் கீழ் ஒரு கணுவும் ஏற்படுத்தி , அவற்றின் 
அடிப்புறத்துக் கணுவரையில் வஸ்தியை நுழைத்து நன்றாகக் கட்டி 
விடவும் . 7-12 . 

வஸ்தியென்னும் கருவிக்கான வஸ்துக்கள் : - மான் , ஆடு , பசு , 
பன்றி , எருமைக்கிடா இவற்றுள் ஏதேனும் ஒரு மிருகத்தின் மூத்தி 
ரப்பையை யெடுத்து வஸ்தியென்னும் கருவியாகச் செய்து கொள்ள 
லாம் . அவ்வித மூத்திரப்பை கிடைக்காவிடின் , ஏதேனும் சர்மத்தி 
னால் வஸ்தியை நிர்மித்துக் கொள்ளலாம் . இதற்காக உபயோகிக்கப் 
படும் மூத்திரப்பை முதலியவற்றை முதலில் துவர்ப்பான வஸ்துக்களா 
லான கஷாயங்களில் தோய்த்து , ஒருவித வர்ணமும் நிகநிகப்பும் 
மெதுத்தன்மையும் வன்மையும் உண்டாகும் வண்ணம் பதன் செய்ய 
வேண்டும் . 134 . 

விரணவஸ்தியின் நேத்திரம் : -- விரணங்களைக் கழுவுவதற்கு 
உபயோகமாகும் வஸ்திக்கு எட்டு அங்குலம் நீளமுள்ளதும் , வழவழப்பா 
யிருப்பதுமான நேத்திரத்தை வஸ்தியில் இணைக்க வேண்டும் ; அந்த 
சேத்திரம் கழுகென்னும் பக்ஷியினுடைய இறகுத்தாளின் பருமனுள்ள 
தாகவும் , பயறு நுழையக்கூடிய இரந்த்ர முடையதாகவும் அமைக்கப் 
படவேண்டும் . 141 . 

வஸ்தியின் மஹிமை: -- வஸ்தியை முறை தவறாமல் உபயோ 
கித்து வந்தால் சரீரம் செழித்து வளரும் ; அழகிய நிறங்கொள்ளும் ; 


அத்தி -5 .) 


உத்தர கண்டம் . 


265 


தேகவன்மை விருத்தியாகும் ; ஆரோக்கிய நிலைமை அபிவிருத்தியடை 
யும் ; ஆயுளும் வளரும் . 15 .. 

அநுவாஸனத்திற்கேற்ற காலங்கள் : - வஸந்தகாலத்தில் ஸாயங் 
கால வேளையில் அநுவாஸனவஸ்திையப் பிரயோகிக்கவேண்டும் . க்ரீஷ் 
மருது , வர்ஷருது , சரத்ருது இவற்றில் இராத்ரி காலங்களில் அதைப் 
பிரயோகிப்பது உசிதமாம் . 161 . 

முறை தவறிய அநுவாஸனத்தினாலான தீங்குகள் : - மிகவும் எண் 
ணெய்ப்பசையுள்ள 

உணவுகளைப் புஜிக்கச் செய்து அநுவாஸனம் 
செய்விக்கக்கூடாது ; இரண்டு முறையாக ஸ்நேஹங்களை யுபயோகிப்ப 
தால் மனிதனுக்கு ஒருவித வெறியும் மூர்ச்சையும் உண்டாகக்கூடும் . 
அதிக ரூக்ஷமான உணவுகளை யுண்டவனுக்கும் உடனே அநுவாஸனம் 

எம் 
செய்தால் சரீரவன்மையும் நிறமும் குறையும் . அநு வாஸன வஸ்தி 
யையாவது நிரூஹவஸ்திபையாவது குறைந்த அளவில் உபயோகித் 
தால், அவை போதுமாறு பயன்படமாட்டா . 

அளவு மிஞ்சி உபயோ 
கிக்கப்படுமானால் , அவ்வஸ்தி கர்மங்களால் வயிற்றுப்பொருமல் , சோர்வு , 
அதிஸாரம் இக்கோளாறுகளுண்டாகும் . 17-19 . 

அதுவ ஸனத்தில் உத்தம மத்யம ஹீநமாத்திரைகள் : -அநு 
வாஸனத்தில் ஸ்நேஹம் முதலியவற்றை ஆறு பலம் அளவில் உபயோ 
கித்தால் உத்தம மாத்திரை யென்றும் , மூன்று பலமானால் ‘ மத்யம 
மாத்திரை யென்றும் , ஒன்றரைப் பலமளவாயின் ஹீமோத்திரை 
யென்றும் கருதப்படும் . 20 . 

சதாஹ்வா தைல விரேகழம் அநுவாஸனத்திற்கேற்ற நிலைமை 
யும் : -- சதகுப்பி , இந்துப்பு இவற்றைச் சூர்ணம் செய்து எண்ணெயில் 
சேர்த்து , வஸ்தி செய்வதற்கு முன் விரேசனமாவதற்காகக் 
கொடுக்க்வேண்டும் . அச்சூர்ணத்தை உத்தமமாத்திரையில் 
மாஷமும், மத்யமமாத்திரையில் நான்கு மாஷமும் , ஹீமோத் 

1. ஸ்நேஹம் என்றால் எண்ணெய் வஸ்துக்கள் என்று முன்பே 
-கூறப்பட்டிருக்கிறது; எண்ணெய்ப் பசையுள்ள உணவுகள் ஒரு 
-ஸ்நேஹமாகவும் , அநுவாஸனத்தில் பிரயோகிக்கப்படுவது மற்றொரு 
வகையான ஸ்நேஹவிதியாகவும் இருப்பதால் இரண்டுவித ஸ்நேஹங் 
கள் என்று குறிக்கப்பட்டதாம் . 


266 

சாரங்கதர ஸம்ஹிதை ( அத்தி -5 . 
திரையில் இரண்டு மாஷ எடையும் எண்ணெயிற் சேர்த்து உபயோ 
கிக்கவேண்டும் . இதையுபயோகித்து விரேசனமான பின்பு ஏழு நாட் 
கள் சென்றதும் , சரீரத்தில் பலமும் சிறிது உண்டாயிருந்தால் , அது 
வாஸனத்திற்கு ஏற்ற மற்ற நிலைமைகளையும் பெற்ற மனிதருக்கு 
ஆஹாரமுட்கொண்டபின் அவ்வஸ்தியைச் செய்யவேண்டும் . 21,22 . 

அநுவாஸனம் செய்யவேண்டிய முறை : -- அப்பால் , அநுவாஸன 
வஸ்திக்குரிய மனிதனுக்கு முதலில் அப்யங்கம் செய்வித்து , உஷ்ண 
ஜலத்தினால் ஸ்வேதமுண்டாக்கி , விதிப்படி போஜனமும் செய்வித்து , 
சிறிது இங்குமங்கும் உலாவி வரச் செய்து, அபானவாயு மலம் மூத்தி 
ரம் இவற்றை வெளியிடப்பண்ணி , அதன்பிறகு ஸ்நேஹ வஸ்தியைப் 
பிரயோகிக்கவேண்டும் . இடதுபுறமாகச் சாய்த்து , இடது காலை நீட்டி ,. 
யும் மற்றொரு காலை மடக்கிக்கொண்டும் பிணியாளியைப் படுக்கச் 
செய்து , குதத்தில் சிறிது எண்ணெயைத் தடவி , வஸ்தியின் நேத்தி 
ரத்தை மெதுவாக குதத்தினுள் செலுத்தவேண்டும் . இதற்காக முன் 
பாகவே உஸ்தியையும் நேத்திரத்தையும் நன்றாக நூலைக்கொண்டு. 
இணைத்துக் கட்டி ஆயத்தமாய் வைத்துக்கொள்வது அவசியம் . வஸ்தி 
யினுள் ஸ்தேஹத்தை ஊற்றி, வைத்தியன் தனது இடது கையால் 
நேத்திரத்தைப் பிடித்து பிணியாளியின் குதத்திற்குள் செலுத்தி , மற் 
றொரு கையால் வஸ்தியென்னும் பைடைச் சிறிது வேகமாக அழுத்த 
வேண்டும் . வஸ்தியைச் செய்துகொண்டிருக்கையில் 

கொட் 
டாவி , இருமல் , தும்மல் , இவை வர மல் அமைதியாயிருந்து முப் 
பது மாத்திரைகள் கொண்டகாலத்தில் ஒருமுறை 

ஒருமுறை வஸ்தியைச் 
செய்து முடிக்கவேண்டும் . இவ்விதம் ஸ்நேஹத்தை உட்செலுத்திய 
பின் , அப்பிணியாளி மல்லாந்து சயனித்தவாறு சந்றேறக்குறைய 
நூறு எண்ணிக்கைகள் எண்ணும் வரையில் அசையாமலிருக்கவேண் 
டும் . நோயாளியை உடலனைத்தையும் நன்றாக நீட்டிக்கொண்டு 
படுக்கச்செய்து , அவனுடைய இரு கால்களையும் மூன்று முறை 
மெதுவாக மடக்கி பூமியின் 

உதைக்கச் சொல்லவேண் 
1. முப்பது மாத்திரைகள் --சற்றேரக்குறைய முப்பது விநாடி 
கள் . ( முழங்காலைச் சுற்மலும் சுடிக்கைப் போட்டுக்கொண்டே மெதுவா 
கக் கையானது ஒருமுறை சுழன்று வர எவ்வளவு நேரம் செல்லுமோ 
அவ்வளவு நேரம் ஒரு மாத்திரை யென்று கூறப்படுகிறது .) 


டும் ; 


அத்தி- 5. ] உத்தர கண்டம் . 

267 
இடுப்புக்குக் கீழும் இடுப்பின் இரு புறங்களிலும் தட்டிக் 
கொடுத்து , படுக்கையின்மேல் இடுப்பைத் தூக்கித் தூக்கி அசைக்சச் 
செய்வது நலம் ; இதனால் ஸ்நேஹம் சரீரத்தில் வியாபிப்பது மல்லா 
மல், குடலிலிருந்து மலங்களும் எளிதாகக் கழிய வகையுண்டாகும் 
இவ்விதம் வஸ்தி செய்து முடிந்த பின்னர் , நோயாளி தன் விருப்பப் 
படி ஸுகமாக நித்திரை செய்யலாம் . 23 - 30 . 

அநுவாஸனம் நன்கு நிறைவேறியதன் குறிகள்: - வஸ்தியில் 
பிரயோகித்த ஸ்நேஹமானது 

அபானவாயுவோடும் மலத்தோடும் 
கலந்து கஷ்டமுண்டுபண்ணாமல் சீக்கிரம் வெளிவந்தால் அநுவாஸ் 
னம் நன்கு நிறைவேறியதாகக் கருதப்படலாம் . 31 . 

அநுவாஸனத்திற்குப் பிறகு கொடுக்கத்தகுந்த உணவு : -- முன் 
னால் புஜித்த ஆஹாரம் நன்கு ஜீர்ணமாய் , வஸ்தியின் மூலமாய்ப் பிர 
யோகித்த ஸ்நேஹம் முதலியது வெளிவந்த பிறகு மாலை நேரத்தில் 
பசியும் நன்கு உண்டாயிருந்தால் , அவனுக்கு மறுபடியும் இலகுவான 
ஆஹாரத்தை வேண்டியவளவு கொடுக்கலாம் . 

ஸ்நேஹம் குடலில் தங்கி கெடுதி செய்யாமலிருக்க உபாயம் - 
அநுவாஸனவஸ்தி செய்துகொண்டவனுக்கு மறுநாள் இளஞ்சூடான 
ஜலத்தையாவது , கொத்தமல்லி விதை சுக்கு இவ்விரண்டையம் 
சேர்த்துக் காய்ச்சிய கஷாயஜலத்தையாவது உட்கொள்ளக் கொடுப் 
பது நலம் ; இல்விதம் செய்வதால் வஸ்தியினாற் செலுத்திய ஸ்நே 
ஹத்தில் ஏதேனும் சிறிது பாகம் குடலில் தங்கிக் கெடுதி செய்யாம 
லிருக்கும் . 33 . 

எத்தனை முறை அநுவாஸனம் செய்ய வேண்டும் ? - மேற் 
பறிய முறைப்படி ஆறு முறையோ, ஏழு 

முறையோ , 
முறையோ , ஒன்பது முறையோ ஸ்நேஹவஸ்தியைச் செய்யலாம் 
ஆனால் ஒவ்வொரு முறை அனுவாஸனம் செய்ததும் இடையில் அப் 
போதைக்கப்போது நிரூஹவஸ்தியைச் செய்துவரவேண்டும் . 34 . 

ஒவ்வொரு ஸ்நேஹவஸ்தியினாலும் ஏற்படும் குணங்கள்.- 
முதலிற் செய்யப்படும் வஸ்தியினால் துடைகளின் இடையிலுள்ள 
பாசங்களும் , மூத்திரட்பையும் ஸ்நிக்த்தமாகின்றன . இரண்டாவது 
முறையும் வஸ்தியை நன்றாகச் செய்து முடித்தால் சிரஸ்ஸைப்பற்றி 


32 . 


எட்டு 


- 


268 


சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -5 . 
யுள்ள வாததோஷம் நிவ்ருத்தியாகும் . முன்றாவது முறை உபயோ 
கித்த வஸ்தியினால் பலமும் தேகரிறமும் விருத்தியாகும் . நான்சா 
வது முறையும் ஐந்தாவது முறையும் பிரயோகித்த வஸ்திகளால் 
இரஸம் , இரத்தம் என்னும் இரண்டு தாதுக்களும் ஸ்நிக்த்தமாகும் . 
ஆறாவது வஸ்தியினால் மாம்ஸமும் , ஏழாவது வஸ்தியினால் மேதஸ் 
ஸும் , எட்டாவது ஒன்பதாவது வஸ்திகளால் முறையே எலும்பும் 
பஜ்ஜாதாதுவும் ஸ்க்ெத்தமாகும் . இவ்விதமாகவே மீண்டும் ஒன்பது 
தடவை ஸ்நேஹ வஸ் திபைப் பிரயோகித்தால் சுக்லத்திலுள்ள 
தோஷங்களையும் நன்றாகப் போக்கிவிடலாம் . இங்ஙனம் முன்னூற்று 
இருபத்தினாலு முறை இவ்வஸ்திடைச் செய்துகொள்பவர் , ஒரு 
யானைக்குண்டான வன்மையைப் பெறுவரென்றும் , குதிரை முதலிய 
வைகளைப் பலாத்கரமாய் ஜயிக்கக்கூடிய சக்தியைப் பெறுவரென்றும் , 
தேவதைகளுக்கேற்ற தேஜஸ்ஸை அடைவரென்றும் கருதப் 
படுகிறது . 35-38 ) . 

தினந்தோறும் அநுவாஸன நிரஹங்களுக்கு உரியவர் .--- வாதம் 
மிகவும் அதிகரித்து , ரூக்ஷத்தன்மை 

மேலோங்கியுமுள்ள 
முடையவருக்கு நாள்தோறும் வைத்தியன் அநுவாஸன வஸ்தியைக் 
கொடுத்துவரவேண்டும் . இதற்கு மாறாக கபம் அதிகரித்தும் , ஸ்நிக்த் 
தத்தன்மை மேலோங்கியுமிருக்கின்ற தேகமுள்ளவர்களுக்கு நிரூஹ 
வஸ்தியை அவ்விதமே செய்யவேண்டும் . 391 . 

நீடித்த காலம் அநுவாஸனத்திற்குரியவர் .--ரூதேகிகளுக்கு 
ஹீமோத்திரையில் ஸ்நேஹவஸ்தியை வெகு நாட்களளவும் நீடித்துச் 
செய்து வருவது நலம் ; அவ்விதமே மிகவும் ஸ்நிக்த்தமான மனித 
ருக்கு ஹீமோத்திரையில் ஷாயவஸ் தியைச் செய்து வருவதும் உத்த 
மம் . மேலும் எவனுக்கு ஸ்நேஹவஸ்தியைச் செய்ததும் உடனே 
அந்த ஸ்நேஹம் அப்படியே வெளிப்பட்டு விடுகின்றதோ அவனுக்கு 
மறுபடியும் அப்பொழுதே மற்றொரு முறை மிகச் சிறிய அளவில் 
அநுவாஸனவஸ்தியைப் பிரயோகிப்பது அவசியம் 
சரீரம் நன்கு ஸ்நிக்த்தமாயிருக்கின்றதோ அவன் தேசத்தில் 

ஸ்கே 
ஹம் தங்காமலிருப்பது இயல்பு . 40 - 411 

அதுவாஸனத்தினால் மலம் சுத்தியாகாவிடில் செய்யக்கூடிய 
உபாயங்கள்: - பலவாறு அசுத்தமான மனிதனுக்கு 

அநுவாஸனம் 





எவனுடைய 


அத்தி - 5.] 


உத்தர கண்டம் . 


269 


பாரமா 


பல . 


செய்தும் , உட்செலுத்திய ஸ்கேஹம் மலங்களுடன் வெளிவராமற் 
போனால் , சரீரம் சோர்வுறுதல் , வயிற்றுப்பொருமல் , வயிற்று வலி , 
பெருமூச்செறிதல் , பக்வாசயமென்னும் சிறுகுடலுக்குள் 
யிருப்பது போன்ற உணர்ச்சி இவை உண்டாகும் ; அட்பொழுது 
தீக்ஷ்ணவீர்யமுள்ள ஒளஷதங்களால் நிரூஹவஸ்தியைப் பிரயோகிக்க 
வேண்டும் ; அல்லது தீக்ஷ்ணவீர்யமுள்ள ஒளஷதங்களாலான 
வர்த்தியையாவது 1 குதத்தில் செலுத்தலாம் . அபானவாயு , மலம் , 
உட்செலுத்திய ஸ்நேஹம் இவை கீழ் நோக்கி வெளிவந்து விடுமாறு 
தீக்ஷ்ணமான ஈஸ்யமும் விரேசனமும் பிரயோகிப்பது நலம் , வஸ்தி 
யினால் செலுத்திய ஸ்நேஹம் எவனுக்கு வெளிவராமலிருந்தும் ஒரு 
வித கெடுதியையும் செய்வதில்லையோ அவனுக்குச் சரீரம் 

ரூக்ஷமா 
யிருப்பதாகவும் காணப்பட்டால் , அந்த ஸ்தேஹத்தை வெளிப்படுத்த 
முயற்சி செய்யவேண்டிய அவசியமில்லை ; சரீரம் மிக ரூமாயிரும் 
தால் உட்செலுத்திய ஸ்நேஹம் அனைத்துமோ ஒரு பகுதியோ உட 
லில் ஊறிவிடுவது இயல்பு . ஸாதாரணமாய் மற்றவருக்கு வஸ்தியி 
னால் செலுத்திய ஸ்நேஹம் ஒரு நாள் முடிய வெளிவராம லிருப்பின் 
மறுநாள் விரேகம் முதலிய சோதன சிகித்ஸையினால் அந்த 

ஸ்நே 
ஹத்தை வெளிப்படுத்திவிடவேண்டும் . ஆனால் ஸ்கேஹவஸ்தியில் 
முதலிற் பிரயோகித்த ஸ்நேஹம் வேளிவராமலிருந்தால் மறுபடியும் 
ஸ்நேஹத்தைக்கொண்டே சோதனம் செய்வது பிசகு . 42-461 . 

அநுவாஸனத்திற்கு குடூச்சியாதி தைலம் : - சீந்திற்கொடி , ஆம் 
ணக்கு , புங்கு , கண் பொரங்கி , ஆடாதோடை , காவட்டம்புல் , தண் 
ணீர்விட்டான் , மருதோன்றி , சிறுசோவை இவை ஒவ்வொரு பலம் ; 
யவதானியம் , உளுந்து , ஆளிவிதை, இலந் தங்கொட்டை , கொள்" 
இவை ஒவ்வொன்றும் இரண்டு பலம் ; இவற்றையெல்லாம் 
த்ரோணம் ஜலத்தில் சேர்த்து ஒரு த்ரோணமாகச் சுண்டக் காய்ச்சி , 
அக்கஷாயத்தில் ஒரு ஆடகம் தைலம் செர்த்து , ஜீவநீயகணத்திற் 


f நாலு 


1. பலவர்த்தி - மருக்காரை யென்னும் மதனபலம் 

முதலிய 
வற்றால் செய்யப்படும் சிறிது நீண்ட குளிகை; இவ்வித வாத்திகளை 
குதத்தில் செலுத்தினால் உடனே மலங்கள் வெளியிற் கழியும்.இதற்கு 
குதவர்ஷி என்றும் பெயர் . 


ப் 


270 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -5 . 
கூறிய பதார்த்தங்களை அதில் கல் கமாக இடித்துச் சேர்த்து பக்குவம் 
செய்டவும் ; ஸகலவிதமான வாதரோகங்களிலும் அநுவாஸனவஸ்தி 
செய்வதற்கு இத்தைலம் ஏற்றதாயிருக்கும் . 47-491 . 

முறைதவறன ஆது வாஸனத்தினாலுண்டாதம் தீங்குகள் : 
வஸ்தி கர்மம் முறைப்படி நிறைவேறாமற்போனால் , எழுபத்தாறு வித 
மான தீங்குகள் ஸம்பவிக்கும் 2. அக்கோளாறுகளுக்கு ஸுச்ருதஸம் 

1. ஜீயரிய கணம் 134 -வது பக்கத்தைப் பார்க்க . 

2. முறை தவறிய அநுவாஸனத்தினாலுண்டாகும் எழுபத்தாறு 
*விதமான தீங் தகள வன - வஸ்தியினுடைய நேத்திரத்தின் உருவம் 
* ஒழுங்கீனமா யிருப்பதாலுண்டாகும் கெடுதிகள் பதினொன்று .- ( 1) 
மிகப்பருமன்., ( 2 ) மிகக் கடினம் , ( 3 ) வக்கிரத்தன்மை , ( 4 ) மிக மெல் 
லியதாயிருத்தல் , ( 5 ) பிளந்திருத்தல் , ( 6 ) கர்ணிகை பென்னும் கட்டு 
அருகில் இருத்தல் , ( 7 ) அது தூரத்திலிருத்தல் , ( 8 ) மெல்லிய த்வா 
ரம் , ( 9 ) வெகு விசாலமான த்வாரம் , ( 10 ) மிகவும் நீண்டிருத்தல் , 
( 11 ) மிகவும் குறுகியிருத்தல் , சேத்திரம் உட்செல்லுகையில் - ஆறு 
வித கெடுதிகளுண்டு - (1 ) அசைதல், ( 2 ) புரளல் , ( 3 ) பாரிசத்திற் 
பொத்துதல் , ( 4 ) குறுக்காகப் பாய்தல் , (5 ) குதத்தின் அடிப்புறத் 
-தைத் தாக்கல் , (6 ) அதன் மேற்புறத்தைத் தாக்கல் . வஸ்தி தோஷங் 
< கள் ஐந்தாம் .-- ( 1 ) மிகப் பெரிது , ( 2 ) மிகச் சிறிது , ( 3 ) தகாதவிடக் 
களில் த்வாரமுள்ளது , ( 4 ) மிக விரிந்தது , (5) நன்கு 

சட்டிமுடியா 
சது . வஸ்திபை அமுக்குவதில் நான்கு தோஷங்கள்-( 1 ) வெகு 
பலமாய் அழுத்தல் , ( 2) வெகு மெல்லென அழுத்தல் , ( 3 ) அடிக்கடி 
யும் செள்ள அழுத்தல் , ( 4) காலவிளம்பம் செய்து அழுத்தல் . திரவ் 
யங்களைப்பற்றிய ேதாஷங்கள் பதினொன்றாம் - ( 1 ) பக்வமாகாதவை , 
( 2 ) அளவிற் குறைந்தவை , (3 ) அளவில் மிகவும் அதிகமானவை , ( 4 ) 
மிகக் குளிர்ந்தவை , ( 5) மிகச் சூடானவை , ( 6 ) மிகவும் தீகூணமா 
னவை , (7 ) மிகவும் குறைந்த வீர்யமுள்ளவை , (3 ) மிகவும் ஸ்திக்த்த 
மானவை , ( 9 ) மிக ரூக்ஷமானவை , ( 10 ) மிகவும் கனமானவை , ( 11 ) 
மிகத்திரவமானவை . சயனத்தினாலுண்டாகும் ஏழு தோஷங்கள் - 
( 1 ) தலை கவிழ்த்துப் படுத்தல் , ( 2 ) தலையை நிமிர்ந்துப் படுத்தல் , ( 3 ) 
கூனிக்கொண்டு படுத்தல் , ( 4) உட்கார்ந்திருத்தல் , ( 5 ) உடலை வளைத் 
துப்படுத்தல் , ( 6 ) தலை தாழ்ந்து இடுப்பு உயர்ந்திருத்தல் , ( 7 ) வலது 
புறமாக ஒருச்சாய்ந்துப் படுத்தல் . இந்த 44 கோளாறுகளும் வைத் 
தியனுடைய கவனக்குறைவால் நேரிடக் கூடியவையாம் . நோயாளி 
யின் முறைதவறான செய்கைகளால் பதினைந்து தோஷங்களூண்டு- 


அத்தி -5 . ) உத்தர கண்டம் . 

271 . 
ஹிதையில் கூறப்பட்டிருக்கும் உபாயங்களை அநுஸரித்து 1 சிகித்ஸை 
செய்யவேண்டும் . 501 . 

அநுவாஸனத்திற்குப் பிறகு அன்னபானாதிகளின் முறை : -- அது 
வாஸனம் முடிந்ததும் டானம், ஆஹாரம் , விஹாரம் இவற்றையும் மற் 
றும் பரிஹரிக்க வேண்டியவைகளையும் ஸ்நேஹபான விதியில் கூறப்பட் 
டுள்ள விதமாகவே ஸந்தேஹமின்றி நிறைவேற்றி விடலாம் , 51 ) . 
( 1 ) சரீரத்திற்கு ஆயாஸமுண்டாக்கிக் கொள்ளுதல் , ( 2 ) மனவருத்தப் 
படுதல் , (3 ) புணர்ச்சி , ( 4 ) பகலில் நித்திரை யுறுதல் , ( 5 ) உரத்துப் 
பேசுதல், (6 ) வாஹனங்களில் ஏறிச் செல்லுதல் , ( 7 ) வெகுநேரம் 
- உட்கார்ந்திருத்தல் , ( 8 ) ஸ்நானம் செய்தல் , ( 9 ) அதிகமாய் நடமாடு 
தல் , ( 10 ) குளிர்ந்த ஜலத்தை யுபயோகித்தல், ( 11 ) அபத்தியமான 
உணவுகளைப் புஜித்தல் , ( 12) வழக்கமில்லாத போஜனங்களை யுபயோ 
கித்தல் , ( 13 ) காற்றுக்கு எதிரிலிருத்தல் , ( 14 ) வெயிலில் தங்குதல் , 
( 15 ) .அமிதமாக உண்பது . வைத்தியன் பிணியாளி இருவருடையவும் 
அஜாக 

ஜாக்கிரதையினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் பத்து- ( 1 ) 
பாதம் கோளாறடைதல் , ( 2 ) பித்தம் கோளாறடைதல் , ( 3 ) கபம் 
கோளாறடைதல் , ( 4 ) ஆஹார தோஷத்தினால் அதுவாஸனம் விகார 
முறுதல், ( 5 ) மலம் சிக்கிக்கொள்ளுதல் , ( 6 ) ஸ்நேஹம் குடலுக்குள் 
வெகு தூரம் பிரவேசித்தல் , ( 7 ) ஸ்வேத சிகித்லையில்லாமல் 
அநுவாஸனம் செய்தல் , ( 8 ) உடல் குளிர்ச்சியாயிருப்பது , 

(9 ) 
பட்டினியாயிருப்பவனுக்கு அநுவாஸனம் செய்தல் , ( 10 ) மிகவும் 
சொற்ப அளவில் புஜித்தவனுக்கு அநுவாஸனம் செய்தல் , வைத் 
தியனுடைய கவன க்குறைவாலுண்டாகும் தோஷங்கள் . இன்னும் 
ஒன்பது உண்டு. ( 1 ) வேண்டிடவளவு அநுவாஸனம் செய்யாமை ; 
( 2 ) வயிற்றுப்பொருமல் , ( 3 ) ஆஸனக் கடுப்பு , ( 4 ) ஆஸன த்வாரத்தி 
லிருந்து ஏதேனும் தோஷமுள்ள திரவம் கசிதல் , ( 5 ) வயிற்றுக் 
கடுப்பு, (6 ) ஹ்ருதயம் படபடத்து அடித்தல் , ( 7 ) உடற்பிடிப்பு , ( 8 ) 
அளவு மீறி வஸ்தியைச் செய்தல், ( 9) ஜீவசக்தியைக் குறைத்தல், 
இவை வஸ்தியினாலுண்டாகும் 76 தோஷங்கள் எனப்படுகின் றன . . 

1. வஸ்தியினாலுண்டாகும் கோளாறுகளுக்குச் சிகித்ஸை செய் 
வதற்கான உபாயங்களும் முறைகளும் ஸுச்ருத ஸம்ஹிதையின் 
சிகித்ஸா ஸ்த்தாநத்தில் நேத்ரவஸ்திவ்யாபத் சிகித்ஸை என்னும் 
அத்தியாயத்தில் விவரமாகக் கூறப்பட்டிருக்கின்றன . 





1 


272 


[ அத்தி -6 . 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 
ஆறாவது அத்தியாயம் . 


நிருஹவஸ்தி விதி . 
நிருஹம் அல்லது ஆஸ்த்தாபத வஸ்தியும் அதன் பேதங்களும் : 
அநேக முகாந்தரங்களைக் கொண்டு நிரூஹவஸ் தியானது பலவித 
மாசப் பிரிக்கப்பட்டுளது ; அந்தந்தக் காரணங்களுக்கேற்றவாறு அவற் 
றிற்கு முனிவர்கள் பெயர்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றனர் .1 நிரூ 
ஹத்திற்கே ஆஸ்த்தாபாம் என்று மற்றொரு பெயருண்டு ; கோளா 
றடைந்த தோஷங்களையும் தாதுக்களையும் மீண்டும் அததற்குள்ள 
ஸ்த்தாதங்களில் ஸ்த்தாபிக்கும் தன்மை இவ்வஸ்திக்கு உண்டானதால் 
இது ‘ ஆஸ்த்தாபகம் என்றும் வழங்கப்படுகிறது . 1 , 2 , 

நிநஹத்தில் கஷாயாதிகளின் அளவுகளுக்குப் பொது விதி : 
நிஞ்ஹவஸ்தியில் ஒன்றே கால் பிரஸ்த்தமளவில் ஷாயம் முதலிய 
வற்றை உட்செலுத்தினால் அது உத்தம மாத்திரை யென்றும் , ஒரு 
பிரஸ்த்தமளவு உட்செலுத்தினால் அது மத்யமமாத்திரை யென்றும் , 
மூன்று குடகப்பிரமாணம் செலுத்தினால் ஹீனமாத்திரையென்றும் 
சருதப்படும் . 3 . 

திதஹவஸ்திக்குத் தகாதவர்கள் : - மிகவும் ஸ்நிக்த்தமான தேக 
முடையவன் , குடல் முதலியவற்றில் கல்லிவிடப்பெற்ற தோஷங்க 
ளுடன் கூடியவன் , உரக்ஷதரோகி , இளைத்துப்போனவன் , வயிற்றுப் 
பொருமல் , வாந்தி , அர்சஸ், இருமல் , ச்வாஸம், குதத்தின் வீக்கம், 
அதிஸாரம் , விஷூசி, குஷ்டம் , மதுமேஹம் , ஜலே . தரமென்னும் 
மஹோதரரோகம் இவற்றால் பீடிக்கப்ப பலரும் , கர்ப்பிணியும் . 
ஆஸ்த்தாபாவஸ்திக்கு உற்றவராகார் . 4, 5 . 

நிருஹந்திக்கு உரியவர்: - வாதரோகங்கள் , உதாவர்த்தம் , வாத 
ரக்த்தம், விஷமஜ்வரம் , மூர்ச்சை, நாவறட்சி , மஹோதரம் முதலிய 
வயிற்றைப்பற்றிய நோய்கள் , வயிறு வீக்கம் , மூத்ரக்ருச்சிரம் , அச்மரீ, 

1. மிருதுவஸ்தி , தீக்கண வஸ்தீ, உத்க்லேசதவஸ்தி முதலிய 
வஸ்திகள் நிரூஹவஸ்தியின் பேதங்களாம் ; அவற்றின் விவரம் இவ் 
வத்தியாயத்தில் 17 -வது பத்யம் முதல் 36 - வது பத்யத்தின் மொழி 
பெயர்ப்பு வரையில் கூறப்பட்டிருக்கிறது . 


அத்தி -6 .) உத்தர கண்டம் 

273 
அண்டவ்ருத்தி , பெரும்பாடு , அக்னிமாந் த்யம் , பிரமேஹம், சூலை , 
அம்லபித்தம் , இருதயரோகம், இவ்வியாதிகளில் விஷயமுணர்ந்த 
வைத்தியர் விதிப்படி நிரூஹவஸ்தியைச் செய்யலாம் . 6,7 . 

நிருஹம் செய்யும் கிரமம் : -- மல - மூத்திர - வாயுக்கள் நன்கு வெளி 
யான பிறகு , ஸ்நேஹகர்மங்களாலும் ஸ்வேதவிதிகளாலும் சரி 
ரத்தை முதலில் ஒருவாறு மிருதுவாகச் செய்து போஜனத்திற்கு முன் 
பாகவே நடுப்பகலில் , பிணியாளியை வீட்டிற்குள் இருக்கச் செய்து , 
அநுவாஸன வஸ்தியைப் போலவே 

அவனவனுடைய நிலைமைக்கும் 
வியாதிகளுக்கும் தகுந்தவாறு - நிரூஹவஸ்தியை நிறைவேற்றவேண் 
டும் , வஸ்தி செய்து முடிந்ததும் , உட்செலுத்திய ஔஷதமும் மல 
மும் வெளிப்படுவதற்காக ஒரு முகூர்த்த நேரம் குந்தியவாறு உட்கார்ச் 
திருக்கவேண்டும் . ஒரு முகூர்த்தநேரத்திற்குள் மலம் முதலியது 
குடலிலிருந்து வெளிப்படாமற்போனால் மலத்தை வெளிப்படுத்துக் 
குணமுள்ள கூரங்கள் , பசு மூத்திரம் , புளிப்பான பதார்த்தங்கள் , 
இந்துப்பு இவற்றைக்கொண்டு மறுபடியும் நிரூஹம் செய்தே அவற்றை 
வெளிப்படுத்தவேண்டும் . 8-10 ) . 

நிருஹம் நன்கு நிறைவேறியதன் குறிகள் : - எவனொருவனுக்கு 
முதலில் மலமும் , பிறகு பித்தமும் , அப்பால் கபமும் , அதன் பிறகு 
அபான வாயுவும் கிரமமாக வெளியாகின்றனவோ , சரீரம் இலகுவாகவும் 
ஆய்விடுகிறதோ அவனுக்கு நிரூஹம் நன்றாகப் பிரயோகிக்கப்பட்ட 
தாய் அறிக . 111 . 

நிரஹம் நன்கு நிறைவேறுததன் குறிகள் : - உட்செலுத்தப் 
பெற்ற ஔஷதம் மெள்ள மெள்ளவும் , அல்லது மிகவும் சொற்பமாக 
வும் வெளிவருமானால் , மலம் அபானவாயு இவை வெளிப்படாமலும் 
இருந்தால் , அவனுக்கு நிரூஹம் தகுந்தவாறு பிரயோகிக்கப்பட 
வில்லை யென்றறிக . 121 . 

நிருஹ்- அநுவாஸின வஸ்திகள் தன்து நிறைவேறியதன் பொதுக் 
குறிகள் :--மனக்கவலை 

யொழிந்து களிப்பு அதிகரித்தல் , சரீரம் 
ஸ்நிக்த்தமாதல் , வியாதிகள் நீங்கிப்போதல் என்னும் இவை ஆஸ்த்தா 
பா வஸ்தியும் அநுவாஸன வஸ் தியும் நன்கு நிறைவேறியதற்கு முச் 
கியமான பொதுக்குறிகளாம் . வஸ்தியைப் பிரயோகிப்பதில் நன்கு 

18 


274 


கலந்து 


சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -6 . 
அனுபவம் பெற்ற வைத்தியர் இவ்வாறு அதை நிறைவேற்றவேண் 
டும் . ஒரு முறை பிரயோகித்த வஸ்தியினால் பயனில்லாவிட்டால் 
ரண்டு முறையோ, மூன்று முறையோ அல்லது நான்கு முறையோ 
உசிதப்படி அதைப் பிரயோகிக்கலாம் . 13-141 . 
வாத - பித்த - கபரோகங்களில் நிநஹ்வஸ்தியின் 

கிரமம் : 
வாத ரோகங்களில் ஒரு அதுவாஸன வஸ்தியையும் ஒரு நிரூஹவஸ்தி 
பையும் பிரயோகிக்கலாம் . பித்தவியாதிகளில் ( பாலையும் 
இரண்டு நிரூமவஸ்திகளை யுபயோகிக்கவேண்டும் . கபரோகங்களில் 
துவர்ப்பும் காரமும் ரூகூமுமாயுள்ள வஸ்துக்களைக் கொண்டு அவை 
இளஞ்சூடாயிருக்கையில் மூன்று முறை வஸ்தியைக் கொடுக்க வேண் 
டும் . வாத - பித்த- கபங்களென்னும் மூன்று தோஷங்களும் கோளா 
றடைந்து ஸம்பவிக்கும் வியாதிகளில் பால் , யூஷம் , மரம்ஸரஸம் இவற் 
றில் ஏதேனுமொன்றை நோயாளிக்கு முறையே பத்தியமாகக் 
கொடுக்கவேண்டும் . நிரூஹவஸ் தியைச் செய்து முடித்ததும் பிறகு 
அநுவாஸன வஸ்தியையும் பிரயோகிப்பது அவசியம் . 15-16 ) . 

மிருது வஸ்திக்குரியவர் :-ஸு குமாரமான தேகமுள்ளவருக்கும் , 
கிழவர்களுக்கும் , பாலர்களுக்கும் மிருதுவஸ்தியையே 1 பிரயோகிக்க 
வேண்டும் ; தீக்ஷ்ணவஸ்தியைப் பிரயோகித்தால் அவர்களுடைய தேக 
பலத்தையும் ஆயுளையும் அது அழிக்கக்கூடியதாகும் . 171 . 

உத்க்லேராதி வஸ்திகளைப்பிரயோகிக்கும் நியமம் : - முதலில் 
உத்க்லேச்வஸ்தியையும் ,2 இடையில் தோஷஹாவஸ்தியையும் , 
இறுதியில் சமனவஸ்தியையும் பிரயோகிக்கவேண்டும் . உத்திலே சந் 
வஸ்தி முதலியவற்றில் உபயோகிக்கக்கூடிய பதார்த்தம் முதலியவை 
பின்வருமாறு , 18 ) . 

1. மிருது வீர்யமுள்ள வஸ்துக்களால் சொற்ப அளவில் பிர 
யோகிக்கப்படும் வஸ்தி மிருதுவஸ்தி யெனப்படும் . 

2. உத்க்லேசாக வஸ்தி . - கடல் முதலியவற்றில் சேர்ந்துள்ள 
தோஷங்களைக் கிளப்பிவிடக்கூடிய உஸ்தி . 

3. தோஷஹாவஸ்தி.- தோஷங்களை வெளிப்படுத்தும் வஸ்தி . 

4 . சமனவஸ்தி . - தோஷங்களைக் குறைத்து (வெளிப்படுத்தா 
மல் ) கோளாறடைந்த தாது முதலியவற்றை இயற்கை நிலைமைக்குக் 
கொண்டுவரும் ம.ஸ்தி . 


3 


அத்தி -6 .) 


உத்தர கண்டம் . 


275 


உத்க்லே சநாதி வஸ்திகளுக்குரிய சரக்குகள்:-( 1 ) ஆமணக்கு 
விதை , அதிமதுரம் , திப்பிலி , இந்துப்பு , கொட்டைக் கரந்தையின் 
தோல் , வசம்பு இவ்வஸ்துக்கள் உத்க்லேசநமென்னும் தோஷங்களைக் 
கல்லிவிடுங் 

குணமுடையன . ( 2 ) சதகுப்பி , அதிமதுரம், பில்வப் 
பழம் , வேட்பாலையின் கனி இவற்றைக் காடியுடனாவது பசு மூத்திரத் 
தே டாவது கலந்து வஸ்தி செய்தால் தோஷங்களை ஹரிக்கும் . ( 3 ) 
ஞாழல் , அதிமதுரம் , கோரைக்கிழங்கு, இரஸாஞ்ஜனம் இவற்றைப் 
பாலுடன் கலந்து வஸ்தி செய்ய சமனமுண்டாகும் . 19-21 ;. 

சோதநவஸ்திக்குரிய சாக்குகள் : - மலங்களைக் கழியச்செய்யும் 
குணமுடைய பதார்த்தங்களைக் கொண்டு 1 பக்குவம் செய்த வாதங்க 
ளையும், அதே வஸ்துக்களாலான கல்கங்களையும் , இந்துப்பையும் 
ஒன்றாகச் சேர்த்து , துடுப்பால் ஒன்று சேர்த்துக் கிளறி , அப்பால் அதை 
வஸ்தியாக உபயோகிக்கலாம் ; இது சோதநவஸ்தி பென்று சொல்லப் 
படும். 221. 
லேகநவஸ்திக்குரிய சரக்குகள் : - த்ரிபலாக்வாதம் , 

பசுவின் 
மூத்திரம் , தேன் , யவக்ஷரம் இவற்றையும் , ஊஷாதி கணத்தில் 2 
அடங்கிய வஸ்துக்களின் கல்கத்தையும் சேர்த்து வஸ்திகள் பிரயோகிக் 
கலாம் ; இது லேகநவஸ்தி எனப்படும் . 23 ) . 

ப்ருஹ்மண வஸ்திக்குரிய சாக்குகள்: -ப்ருஹ்மண குணமுள்ள 
பதார்த்தங்களால் ஆகிய க்வாதத்தையும் , இனிப்பான வஸ்துக்களின் 
கல்கத்தையும் , நெய் , மாம்ஸ.ரஸம் இவற்றையும் சேர்த்து வஸ்திகள் 
கொடுக்கலாம் ; இவ்வகையாகச் செய்யப்படுவது ப்ருஹ்மணவஸ்தி 
எனப்படும் . 241 . 

பிச்சிலவஸ்திக்குரிய சரக்குகள்: - இலந்தம்பழம் , கரிகாவல், 
நறுவிலி , முள்ளிலவம்பட்டை , காஞ்சொறி , சுக்கு இவற்றைப் பசும் 

1. சிவதை வேர் , ஆமணக்கு , நேபாளம் முதலியவை சோதா 
குணமுள்ள ( மலங்களைக் கழியச் செய்யும் ) சாக்குகளாகும் . 

2. ஊஷகாதி கணம் - உவர்மண்ணுப்பு , ( ஷகம்- மிளகு 
என்று சிலர் , ) மயில்துத்தம் , பெருங்காயம் , அன்னபேதி , புஷ்பகாமீஸ 
மென்னும் மற்றொருவித அன்னபேதி , சிலாஜது இவற்றின் ஸமுதா 
யத்திற்குப் பெயர் . 


276 சார்ங்கதர ஸம்ஹிதை . 

( அத்தி -6 
பாலில் பக்குவம் செய்து , தேன் சேர்த்து சலந்து வஸ்தி செய்யலாம் . 
இதற்கு பிச்சிலவஸ்தி 1 என்று பெயர் . வெள்ளாடு , செம்மறியாடு ,, 
மான் இவற்றின் உதிரத்தையும் மேர்கூறிய வஸ் திச்சாக்குடன் 

ட்டி உபயோகிக்கவேண்டும் . பிச்சிலவஸ்தியில் பன்னிரண்டு பலம் 
அளவில் ஔஷதங்களை உட்செலுத்தலாம் . 25-64 . 

மதுதைலக வஸ்தியின் சரக்கு முதலியன: -- முதலில் நான்கு 
பலம் தேனில் கால் பலம் இந்துப்பைச் சேர்த்து இரண்டும் நன்கு கல 
ந்துவிடுமாறு குழப்பவும் ; பிறகு நான்கு பலம் தைலத்தைச் 
சேர்த்து கலக்கவும் ; இதில் பிறகு கூறப்படும் சதகுப்பி யென்னும் 
கல்கத் திரவியத்தை நான்கு பலம் சேர்த்து , அதுவும் தைலத்துடன் 
ஒன்றாகக் கூடிய பிறகு , அடியில் கூறப்படும் ஆமணக்கன் வேரின் 
கஷாயத்தையும் எட்டு பலம் இதில் ஊற்றவும் . இவ்வாறு இவற்றை 
ஒன்றாகக் கூட்டி நிபுணரான வைத்தியர் இதைக்கொண்டு வஸ்தி 
செய்விக்கலாம் . இந்த நிரூஹவஸ்திக்கு மேற்கூறிய அளவில் வஸ்துக் 
களைச் சேர்ப்பதென்பது பொது விதியாகும் . இதில் விசேஷ விதிக 
ளும் சில உண்டு : -- வாத ரோகங்களுக்கான வஸ்தியில் தேன் 
நான்கு பலமும் ஸ்நேஹம் ஆறு பலமும் சேர்க்கவேண்டும் . பித்தத் 
திற்குத் தேன் நான்கு பலமும் ஸ்நேஹம் இரண்டு பலமும் சேர்க்க 
வேண்டும் . கபத்திற்கு ஆறுபலம் தேனும் நான்கு பலம் ஸ்நேஹ 
மும் கலக்கவேண்டும் . அல்லது பொதுவாகக் கூறுமிடத்து -- தேன் 
தைலம் இரண்டும் எவ்வெட்டு பலம் , அதற்கு ஸம அளவு ஆமணக் 
கன் வேரின் கஷாயம் , சதகுப்பியின் கல்கம் அரைப் பலம் , இந்துப்பு 
அரைப் பலம் இவ்வாறு சேர்த்தும் இவ்வௌஷதத்தைப் பக்குவம் 
செய்யலாம் . இது மதுதைலகவஸ்தி என்று கூறப்படும் . 2 இவ்வௌ 
ஷதத்தை வஸ்தி செய்வதற்குமுன் துடுப்பால் நன்றாகக் கலக்கி 
விட்டு உடயோகிக்கவேண்டும் . இவ்வித வஸ்திப் பிரயோகத்தினால் 
மேதோரோகம் , குன்மம் , கிருமிரோகம் , ப்லீஹவ்ருத்தி , குடலில் 

1. பிச்சிலவஸ்தி - சரீரதாதுக்களுக்குக் களிப்புத் தன்மையை 
யுண்டாக்கும் வஸ்தி ; இதை பிச்சாவஸ்தி யென்றும் கூறுவர் . 

2. மதுதைலகவஸ்தி - தேன் , தைலம் இரண்டும் இவ்வஸ்தி 
யில் பிரதான மாகையால் இது மதுதைலகவஸ்தி யெனப்படுகிறது . 


அத்தி -6 .) 


உத்தர கண்டம் . 


277 


மலம் மேன்மேலும் சேர்ந்து விடுதல் , உதாவர்த்தம் இவை நிவ்ருத்தி 
யாகும் ; சரீ ரபலம் , காந்தி , இவையும் விருத்தியாகும் ; வ்ருஷ்யம் , 
தீபகம் , ப்ருஹ்மணம் என்கிற குணங்களும் இதற்கு உண்டு , 27-33 . 

தீபநவஸ்தியும் அதன் சாக்குகளும் : -- தேன் , நெய் , பால் , எண் 
ணெய் ஒவ்வொன்றும் இரண்டு பலம் ; சிவக்கரந்தையும் இந்துப்பும் 
தனித்தனி கால் பலமெடை ; இவற்றாலான கஷாயத்தினால் பிரயோ 
கிக்கப்படும் வஸ்தி தீபுதவஸ்தி எனப்படும் .1 34 . 

யுக்தரத வஸ்தியும் அதன் சரக்குகளும் : -ஆமணக்கன் வேரின் 
கஷாடம் , தேன், எண்ணெய் , இந்துப்பு , வசம்பு, திப்பிலி, மருக்காரை 
இவற்றைக் கூட்டி வஸ்தியாகப் பிரயோகிக்கலாம் ; இதற்கு யுக்தரத 
வஸ்தி எனப் பெயர்.2 35 . 
ஸித்தவஸ்தியும் 

அதன் சரக்குகளும் : -- பஞ்சமூலக்வாதம் , 
தைலம் , திப்பிலி , தேன் , இந்துப்பு , அதிமதுரம் இவற்றை ஒன்றாகக் 
கூட்டி வஸ்தி செய்யலாம் . இது ஸித்தவஸ்தி என்று சொல்லப் 
படும் .3 36 . 

நிருஹத்திற்குப் பிறகு பத்தியக் கிரமம் : - நிரூஹவஸ்தி செய்து 
கொண்ட பிறகு உஷ்ண ஜலத்தினாலேயே ஸ்தானம் செய்யவேண் 
டும் . பகலில் நித்திரை செய்தலையும் , அஜீர்ண முண்டாகக்கூடிய உண 
வுகளையும் விலக்கவேண்டும் . மற்ற பத்திய விதிகளையெல்லாம் 
அநுவாஸன வஸ்தியிற் கூறப்பட்ட விதமாகச் செய்யவேண்டும் . 37 , 


1. தீபாவஸ்தி- அக்னிமாந்தியத்தைப் போக்கி ஜாடராக்னியை 
விருத்தி செய்யக் கூடிய வஸ்தி . 

2. யுக்தாதவஸ்தி யென்பது ஒரு பொருளைக்கொண்டு ஏற் 
பட்டதல்ல . 

3. வித்தவஸ் தி- இந்த வஸ்தியைப் பிரயோகித்து வருவதால் 
ரோகங்கள் நிவ்ருத்தியாவதும் , தேகபலம் ஸ்திரப்படுவதும் கை 
கண்ட விஷபமென்றெண்ணி இப்பெயர் கொடுக்கப்பட்டது . 


. 


278 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி -7 


ஏழாவது அத்தியாயம் . 


உத்தரவஸ்தி விதி . 
உத்தரவஸ்தியில் நேத்திர அளவு : - இனி உத்தரவஸ்தி யென் 
னும் விஷயம் கூறப்படுகிறது. - இந்த வஸ்தி செய்வதற்கான கருவி 
யில் நேத்திரம் 1 பன்னிரண்டு அங்குலம் நீளமாகவும் , இடையில் ஒரு 
கட்டுடன் கூடியதாகவும் , முல்லை பொட்டுபோன்ற முனையுடையதாக 
வும் , ஒரு டுகு நுழையக்கூடிய த்வாரமுள்ள தீர்கவும் அமைக்கப்பட 
வேண்டும் . 11 . 

உத்தரவஸ்தியில் ஔஷதம் பிரயோகிக்க பொதுவிதி .- 
இருபத்தைந்துக்குக் குறைந்த வயதினருக்கு ஸ்நேஹத்தை இரண்டு 
கஷபளவாகவும் , அதற்கு மேற்பட்ட வயதினருக்கு ஒரு பல மள 
வாகவும் உத்தரவஸ்தியில் உட்செலுத்தலாமென்பது சாஸ்திரஞ்ஞ 
ரின் கொள்கை . 23 . 

உத்தர வஸ்தியைப் பிரயோகிக்கும் முறை. - இருபத்தைந்து 
வருஷத்திற்குக் குறைந்த வயதுள்ளவருக்கு இரண்டு கர்ஷப்பிரமா 
ணம் ஸ்நேஹத்தையும் , அதற்கு மேற்பட்ட வயதுள்ளவருக்கு ஒரு 
பலம் ஸ்நேஹத்னதயும் உத்தரவள் தியில் பிரயோகிக்கலாமென்பது 
சாஸ்திரமறிந்த வைத்தியர்களின் கொள்சை . நிரூஹவஸ்தியினால் 
குடல் முதலியவற்றைச் சுத்தம் செய்த பிறகு , ஸ்நானம் போஜனம் 
இவற்றால் தகுந்தவாறு திருப்தியடைந்த பிணியாளியை முழங்கா 
எளவு உய : முள்ள ஆஸனத்தில் உட்காரச் செய்து , ஏற்றதோர் சலா 
னகயை யெடுத்து , அதில் எண்ணெய் முதலியவற்றைத் தடவி, ஆண் 
றியினுள் மெதுவாக நுழைத்து , அந்த வாரத்தைச் சுத்தப் செய்து 
கொண்டு , அட்பால் ஸ்தியின் நேத்திரத்தில் நெய்யைத் தடவி , மூத் 
தீரமார்க்கத் 

கத்தினுள் டெள்ள பெள்ள ஆறு அங்குலபளவு பிரவேசிக்கச் 

உடனே உஸ்தியை அழுத்திவிட்டு, பிறகு மெதுவாக 
நேத்திரத்தை வெளியில் இழுக்கலாம் . பிறகு உட்செலுத்திய ஸ்கே 
ஹம் வெளிவந்துவிடுமானால் , அநுவாஸனவஸ்திக்குப் பிறகு செய்ய 
வேண்டுமென்று விதிக்கட்டட்டுள்ள உடசாரங்களை இதற்கும் நிறை 
வேற்றவேண்டும் . 3-5.. 

1 . நேத்திரட் - இதைப்பற்றி, 263 - வது டக்கம் பார்க்க , 


அத்தி-7 .) உத்தர கண்டம் 

279 
ஸ்த்ரீகளுக்கும் சிறுவர்களுக்கும் உத்தரவஸ்தியின் பிரமாணம் 
முதலியது : -ஸ்த்ரீகளுடைய கர்ப்பாசயத்தைச் சுத்தி செய்வதற்காகப் 
பிரயோகிக்கப்படும் வஸ்தியின் நேத்திரம் கனத்தில் சுண்டுவிரல் அள 
வாகவும் , நீளத்தில் பத்து அங்குலமாகவும் , பயறு நுழையக்கூடிய 
த்வாரமுள்ளதாகவும் அமைக்கப்படவேண்டும் ; 

அதை 

யோனியில் 
நான்கு அங்குலமளவு பிரவேசிக்கச் செய்யலாம் ; மூத்திர மார்க்கத்தில் 
உபயோகிக்கவேண்டிய நேத்திரம் புருஷர்களுக்கேற்ற நேத்திரம் 
போலவே மெல்லி தா யிருக்கவேண்டியதுடன் இரண்டு அங்குலமளவே 
உட்செலுத்தப்படவேண்டும் . பாலர்களுக்கு மூத்திரக்ருச்சிரம முத 
லிய சில வியாதிகளில் பட்டும் உத்தரவஸ்தி செய்யவேண்டிவரும் ; 
அவர்களுடைய மூத்திரமார்க்கத்தில் மெல்லிய நேத்திரத்தை ஒரு அங் 
லம் நீளம் உட்செலுத்தலாம் ; சிறுவர்களுடைய மூத்திரமார்க்கத்தில் 
நேத்திரத்தை ஜாக்கிரதையாய் கை நடுங்காமல் மெதுவாகப் பிரயோ 
கிக்கவேண்டும் . ஸ்த்ரீகளுடைய கர்ப்பாசய த்வாரத்தில் ஸ்நேஹங் 
களை இரண்டு பலம் அளவிலும் , மூத்திரமார்க்கத்தில் ஒரு பலம் அள 
விலும் , பாலர்களுக்கானால் இரண்டு கர்ஷப் பிரமாணத்திலும் பிரயோ 
கிக்கவேண்டும். 6-9 . 

ஸ்த்ரீகளுக்கு உத்தரவஸ்திசெய்யு முறை : -ஸ்த்ரீகளை முழங் 
கால்கள் மேலெழுந்து நிற்குமாறு கால்களை மடித்துக்கொண்டு மல் 
லாந்துப் படுக்கச்செய்து , அப்பால் அவர்களுக்கு உத்தர வஸ்தியைப் 
பிரயோகிக்கவேண்டும் . முதலில் பிரயோகித்த ஔஷதம் முதலி 
யது வெளிவராமற் போனால் மறுபடியும் சோதனகுணமுள்ள வஸ் 
துக்களால் வஸ்தியைப் பிரயோகிப்பது நலம் ; அல்லது சோ தனத் 
திரவ்யங்களை நூல்களால் சுற்றிச் செய்யப்பட்ட பலவர்த்திடையாவது 
ஸ்நேஹங்களில் தோய்த்து யோனிமார்க்கத்தில் திடமாய் நிற்குமாறு 
சிறிது நேரம் அடைத்திருக்கலாம் . மூத்திரப்பை முதலியவற்றில் 
எரித்தலுண்டானால் அட்பொழுது பாலுள்ள விருக்ஷங்களின் பட்டை 
களைக் கஷாயமிட்டு ஆறிய பிறகு அதைக்கொண்டாவது , பாலினாலா 
வது உடனே உத்தரவஸ்தியைக் கொடுப்பது அவசியமாம். 10-12 .. 

உத்தாவஸ்திக்கு ஏற்ற ரோகிகளும் தகாதவர்களும் : -- புருடர் 
களுக்கு சுக்ல ஸம்பந்தமான வியாதிகளையும் , ஸ்த்ரீகளுக்கு மாத 

1. சோதன குணம்- இதுவே தேகஸம்சோதனம் எனப்படும் ; 
இதைப்பற்றி 19 - வது பக்கம் பார்க்க . 


280 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -8 
விடாய் ஸம்பந்தமான ரோகங்களையும் பரிஹரிப்பதற்கு உத்தரவஸ்தி 
ஏற்ற சிகித்ஸையாகும் ; ஆனால் பிரமேஹத்தினால் வருந்துபவருக்கு 
எப்பொழுதும் உத்தரவஸ்தியைப் பிரயோகிப்பது உசிதமல்ல . 135 . 

உத்தரவஸ்தி நன்கு நிறைவேறியதற்கும் நிறைவேறததற்கும் 
குறிகள் : -- 

அநுவாஸனம் நன்கு நிறைவேறியதாலும் முறை தவறி 
செய்யப்படுவதாலும் ஏற்படும் குணங்களும் தீமைகளும் முறையே உத் 
தரவஸ்தி நன்கு நிறைவேறியதற்கும் நிறைவேறாததற்கும் ஸம்பவிக் 
கக்கூடிய குணாகுணங்களாகும் . மேலும் உத்தரவஸ் தியினாலுண்டா 
கும் தீமைகளை ஸ்நேஹவஸ்தியைப் பிரயோகித்துச் சமாம் செய்ய 
வேண்டும் . 141 . 

பலவர்த்தி : - ரேசன குணமுள்ள ஔஷதச் சரக்குகளால் பிணி 
யாளியின் பெருவிரலின் அளவுள்ள தாகச் செய்யப்பட்டு குதத்தினுள் 
வைத்து விரேசனம் செய்விப்பதற்கான நீண்ட குளிகை லவர்த்தி 
எனப்படும் . இதை நெய்யால் ஸ்நிக்த்தமாகச் செய்து குதத்தில் பிர 
யோகிக்கவேண்டும் . 15,. 


எட்டாவது அத்தியாயம் . 


நஸ்ய வி தி . 
நஸ்யழம் அதன் இரு பிரிவுகளும் : -- நாசியின் வழியாகச் செய் 
யப்படும் ஔஷதப் பிரயோகம் நஸ்பம் எனப்படுகிறது ; அதற்கே 
நாவநம் என்றும் பெயர் . ரேசனம் ஸ்நேஹனம் என்று நஸ்யம் இரு 
வகைப்படும் ; தோஷங்களை வெளிப்படுத்தி தாதுக்களை இளைக்கச் 
செய்வதற்கான சிகித்ஸை ரேசனம் என்றும் , தாதுக்களைப் போஷிக் 
சச் செய்வது ஸ்நேஹனம் என்றும் கருதப்படும் . இவற்றை முறையே 
கர்ஷண , நஸ்யம் , ப்ருஹ்மண நஸ்பம் என்றும் கூறுவர் . 1 , 2 , 

நஸ்யத்திற்கேற்ற காலழம் தகாத காலழம் .-- சிலேஷ்க் 
கோளாறா லுண்டாகும் வியாதிகளில் காலைவேளையிலும் , பித்த 
வியாதிகளில் நடுப்பகலிலும் , வாதரோகங்களில் மாலைப்பொழுதிலும் 
கஸ்யம் பிரயோகிக்கலாம் ; இவ்வாறு பகற்பொழுதிலேயே நஸ்ய முய 
யோகிக்கலாம் ; ஆனால் வியாதி உக்கிரமாயிருந்தால் இரவிலும் பிர 


அத்தி -8 .) உத்தர கண்டம் . 

281 
யோகிக்கலாம் . போஜனம் செய்தவுடனே நஸ்யகர்மம் செய்யக்கூடாது ; 
மேலும் மாரிகாலத்திலும் , இலங்கனம் அல்லது விரேசனம் முதலிய 
கர்ஷண சிகித்ஸைகள் செய்திருக்கும்போதும் நஸ்யம் பிரயோகிக்கக் 
கூடாது . 3 , 31 . 

நஸ்யத்திற்குத் தகாதவர்கள் : -- புதிதாக பிரதிச்யாயத்தினால் 
பீடிக்கப்படுபவர் , கர்ப்பிணிகள் , கிருத்ரிம விஷத்தின் ஸம்பந்தத்தினால் 
துன்பப்படு வர் , அஜீர்ண ரோகிகள் , வஸ்தியை அப்பொழுதே பிரயோ 
கித்துக்கொண்டவர் , ஸ்நேஹங்களையாவது ஜலத்தையாவது , ஆஸவம் 
முதலிய மத்யவகைகளையாவது உட்கொண்டவர்கள் , அதிக சினங் 
கொண்டவர் , மனத்துயரமுள்ள வர் , நாவறட்சியுள்ளவர், கிழவர்கள் , 
குழந்தைகள் , மலஜலாதிகளை வெளிவிடாமல் அடக்கிக் கொண்டிருப் 
பவர் , ஸ்நானம் செய்தவர் , ஸ்நானம் செய்யப்போகிறவர்கள் இவர் யாவ 
-ரும் நஸ்ய சிகித்ஸைக்கு உற்றவராகார் . 4-5 .. 

நஸ்யத்திற்கு ஏற்ற வயது : - எட்டு வயதான சிறுவர்களுக்கும் , 
அதற்கு மேற்பட்ட வயதினருக்கும் நஸ்பம் பிரயோகிக்கலாம் ; ஆனால் 
எண்பது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினருக்கு நஸ்ப சிகத்ஸை 
நன்மை செய்யாது . 63 . 

விரேசன நஸ்யத்திற்கான ஔஷதங்கள் : - மிகவும் தீக்கண 
வீர்யமுள்ள தைலங்களைக் கொண்டாவது , தீக்ஷ்ணவீர்யமுள்ள சரக்கு 
களால் பக்குவம் செய்யப்பட்ட ஸ்நேஹங்கள் , க்வா தங்கள் , ஸ்வரஸங் 
கள் இவற்றாலாவது விரேசன நஸ்யத்தைப் பிரயோகிக்கலாம் . 73 . 

விரேசன நஸ்யத்தின் மாத்திரைகள்: - நாசியின் தவாரங்களில் 
விரேசன நஸ்யத்திற்கான ஔஷதத்தில் எட்டுத் துளிகளை விட்டால் 
உத்தம மாத்திரை யென்றும் , ஆறு துளிகளை விட்டால் மத்யம மாத் 
திரை யென்றும் , நான்கு துளிகள் விட்டால் ஹீனமாத்திரை யென் 
றும் கூறப்படும் . 81 . 

நஸ்யௌஷதத்திற்கான சரக்குகளின் பொது அளவுகள் : 
நஸ்யத்திற்காகப் பக்குவம் செய்யப்படும் ஒளஷதங்களில் தீக்ஷண 
வீர்யமுள்ள ஔஷதச்சரக்குகளை ஒரு சாணப் பிரமாணமாகவும் , 
காயத்தை ஒரு யவப்பிரமாணமாகவும் , இந்துப்பை ஒரு மாஷ அளவாக 

1 . பிரதிச்யாயம் - 74- வது பக்கம் பார்க்க . 


--- 


282 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -8 . 
வும் சேர்க்கவேண்டும் ; மேலும் திரவப்பொருளான பாலை எட்டு சாண 
மும் , ஜலத்தை மூன்று கர்ஷமும் , மதுர ரஸமுள்ள வஸ்துக்களை ஒரு 
கர்ஷ மெடையாகவும் சேர்க்கலாம் . 9-101 . 

விரேசனநஸ்யம் இரண்டு விதம் : -சிரோவிரேசன நஸ்யமா 
னது ! அவபீடம் , ப்ரதமநம் என்று இரு வகைப்படும் ; இந்த நஸ் 
யங்களை அததற்கேற்ற பிணியாளிகளையறிந்து உபயோகிக்கவேண்டும் . 
( 1 ) கல்கமாகச் செய்த ஔஷதச் சரக்குகளை நன்றாகப் பிழிந்து வரும் 
சாற்றை அவ்வாறே நாசியினுள் செலுத்துவது அவபீட கஸ்யம் 2 
எனப்படும் ; அவ்வாறு சாறு பிழிவதற்கான ஓஷதி தீக்கண குணமுள்ள 
தாயிருக்கவேண்டும் . ( 2 ) அடியில் ஆறு அங்குலம் நீளமுள்ளதாக 
வும் , முனையில் இரண்டு கிளையாகப் பிரிந்து இரண்டு முகங்களுடைய 
தாகவும் செய்யப்பட்ட ஒரு குழாயினுள் தீக்ஷ்ண குணமுள்ள ஒளஷதச் 
சரக்குகளாலான சூர்ணத்தை ஒரு கோலப்பிரமாணம் சேர்த்து , குழாயின் 
இரண்டு முனையுள்ள பாகங்களைப் பிணியாளியில் 
இரண்டு வாரங்களிலும் சிறிது செலுத்தி , அதன் அடிப்புறத்தை 
வைத்தியன் தனது வாயினால் ஊதி , அக்குழாயினுள்ளடங்கிய சூர் 
ணத்தை ரோகியின் மூக்குக்குள் செலுத்தவேண்டும் ; இது ப்ரதமா 
நஸ்யம் 3 ஆகும் . 11-13 ,, 

விரேசன நஸ்யத்திற்குரிய போகங்கள் -- தோள்களுக்கு மே 
லுள்ள அவயவங்களைப்பற்றிய வியாதிகள் , கபத்தின் கோளாறால் 
ஸம்பவிக்கும் ரோகங்கள் , தொண்டைக்கம்மல் , அரோசகம் , பிரதிச் 
யாயம் , தலைவலி, பீநஸம் , சோகை , அபஸ்மாரம், குஷ்டம் இந்த வியாதி 
களில் விரேசன நஸ்யம் தகுந்ததாம் . 14,15 . 


னுடைய நாசியின் 


1. விரேசன நஸ்யத்தினால் சிரஸ்ஸிலும் அதற்கு ஸமீபத்திலு 
முள்ள தோஷங்கள் வெளிவருவதால் அது சிரோவிரேசனா என் 
றும் சொல்லப்படும் . 

2. அவபீடப் - பச்சிலை முதலியவற்றின் சாற்றைப் பிழிந்து, 
இந்த நஸ்யம் செய்யப்படும் தால் இது அவபீடம் எனப்படுகிறது . 

3. ப்ரதமாம்--- வாயால் ஊதி ஔஷதத்தை உட்செலுத்துவ 
தால் இது ப்ர தமாம் என்று சொல்லப்படுகிறது . 


அத்தி -8 .) உத்தர கண்டம் , 

283 
பாலர் முதலியவருக்கேற்ற நஸ்யம் : --பயந்தோர் , ஸ்திரீகள் , 
சரீமெலிவுற்றவர்கள் , பாலர்கள் இவர்களுக்கு நஸ்யம் செய்யவேண்டி 
யிருந்தால் ஔஷதத்தை ஏதேனும் ஸ்நேஹத்துடன் கலந்துபயோ 
கிக்கவேண்டும் ; என்றால் ப்ருஹ்மண நஸ்டம் செய்யவேண்டும் , 151 . 

அவபீட நஸ்யத்திற்கேற்ற வியாதிகள் : -- தொண்டையைப் பற் 
றிய வியாதிகள் , கிருமி ரோகங்கள் , ஸக்திபாதம் , அதிக நித்திரை , 
விஷமஜ்வரம் , மனோ வியாதிகள் இவற்றில் அவபீட நஸ்யம் ஏற்றதா 
கும் , 161 . 

ப்ரதமந நஸ்யத்திற்கேற்ற பிணிகள் : -- இவ்வௌஷதம் மற்ற 
நஸ்யங்களைப் பார்க்கினும் அதிக தீக்ஷண வீர்யமுள்ள தாகையால் 
மிகவும் உக்கிரமான வியாதிகளிலும் , மூர்ச்சை யடைந்திருக்கையிலும் , 
தைர்டசாலியான வைத்தியர் களால் சூர்ணத்தைக்கொண்டு ப்ரதமா 
நஸ்யம் பிரயோகிக்கத் தகுந்தது . 173 . 

. 
சில வாதரோகங்களுக்கேற்ற நஸ்யம் : - சுக்கு , வெல்லம் , திப் 
பிலி , இந்துட்பு , இவற்றை ஜலம் விட்டு அரைத்து , இரஸம் பிழிந்து 
நஸ்டமிட நேத்திர வியாதிகள் , காது நோய்கள் , காசியைப்பற்றிய 
கோளாறுகள் , சிரஸ்ஸைப் பற்றிய ரோகங்கள் , முகவாய்க்கட்டைப் 
பிடிப்பு , மந்யாஸ்தம்பம் , களக்கிரஹம் ,1 கைகளிலும் தேகத்தின் பாரி 
சங்களிலும் ஸம்பவிக்கும் பிணிகள் இவை சாந்தமாகும் . 18 , 19 . 

மனதைப்பற்றிய ரோகங்களுக்கேற்ற நஸ்யம் : - இலுப்பைப் 
பூவின் சாறு , திட்பிலி , செப்பு , மிளகு , இந்துப்பு இவற்றை உஷ்ண 
ஜலம் விட்டு அரைத்து நஸ்யம் செய்ய மூர்ச்சை முதலியவை நிவ் 
ருத்தியாய், புத்திக்குத் தெளிவு உண்டாகும் ; அபஸ்மாரம், உன்மா 
தம் , ஸந்நிபாதம் , ஆபதந்திரம் இலையும் நீங்கும் . 207 . 

சோம்பலைப் போக்கும் நஸ்யம் : - இந்துட்பு , வெள்ளை மிளகு , 
கடுகு , கோஷ்டம் இவற்றைச் செம்மறியாட்டின் மூத்திரத்தினால் 
ஆட்டி சாறு பிழிந்து நஸ்டமிட சோம்பல் நிவ்ருத்தியாகும் . 211 . 

ப்ரதமந நீஸ்யௌஷதம் : -- ரோஹித மென்கிற செங்கல்மீனு 
டைய பித்தத்தில் பாவனை செய்த இந்துப்பு , செம்பு , மிளகு, திப்பிலி , 

1. மங்யா ஸ்தப்பம் முதலியவற்றைப்பற்றி பூர்வகண்டத்தில் 
ஏழாவது அத்தியாயத்தில் விவரம் பார்க்க , 


284 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -8 . 
சுக்கு , தக்கோலர், வெள்ளுள்ளி, குங்குலியம் , சிறு தேக்கு இவற்றைச் 
சூர்ணம் செய்து , ப்ரதமாக நஸ்டமாக உபயோகிக்கலாம் . 22 , 23 . 

இரண்டு வித ப்ருஹ்மண நஸ்யம் : -பிறகு ப்ருஹ்மண நஸ்ப 
முறை கூறப்படுகிறது. - ப்ருஹ்மணமென்னும் ஸ்நேஹனநஸ்ய 
மானது மர்சம் ப்ரதிமர்சம் என்று இருவகைப்படும் . 24 . 

மர்ச் நஸ்யத்தின் மாத்திரைகள்: - எட்டு சாணங்கொண்ட அள 
வில் நஸ்யௌஷதம் உபயோகிக்கப்படுமானால் அது மர்சநீஸ்பத்தின் 
உத்தம மாத்திரையாகும் . இதற்கே - தர்ப்பண மாத்திரை டென்றும் 
பெயர் . நான்கு சாணமளவில் நஸ்யௌஷதம் பிரயோகிக்கப்படு 
மானால் அது மர்சத்தின் மத்யமமாத்திரையாகும் . ஒரு சாணப்பிர 
மாணமுப்யே: கிக்கப்படுமானால் அது ஹீனமாத்திரையாகும் . அந்தந்த 
ரோகியினுடைய சரீரத்தின் தோஷக்கூறு பாடுகளையும் பலா பலங்களை 
யும் அறிந்து இம் மூன்றுவித அளவுகளில் ஏதேனும் ஒன்றைபனு 
ஸரித்து நாசியின் ஒவ்வொரு வாரத்திலும் அவ்வளவு ஒளஷதத் 
தையும் இரண்டு மூன்று வேளை பிரயோகிப்பது நலம் . 25 , 26 . 

மர்சம் செய்யவேண்டிய நாட்களின் முறை : -- ஒன்று விட்டு 
ஒரு நாளாவது , இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது , மூன்று 
காட்களுக்கு ஒரு முறையாவது , நான்கு நாட்களுக்கு 

ஒரு தடவை 
வது , ஐந்து அல்லது ஏழு தினங்களுக்கு ஒரு முறையாவது மர்ச 
நஸ்யத்தைப் பிரயோகிக்கலாம் . 27 . 
மர்ச - விரேசன 

நஸ்யங்களால் நேரிடும் அபாயங்கள் : 
மர்ச நஸ்பத்தைப் பிரயோகிக்கையில் மற்றொரு மனிதன் பிணியாளி 
பைப் பிடித்துக்கொண்டிருப்பது அவசியம் ; ஏனெனில் உள்ளடல் 
கிய தோஷங்கள் மர்ச சிகித்ஸையினால் மிகவும் கிளப்பப்படுகின்றன 
வாதலின் இதில் ஆபத்துக்கள் அநேக விதமாய் நேரிடுவதுண்டு . இவ் 
விதமாகவே சிரோவிரேகமென்கிற ரேசனநஸ்பத்திலும் அபாயங்க 
கள் ஸம்பவிக்கும் . 28 . 

மர்ச - விரேகங்களாலுண்டாகும் தீங்கு களுக்கு நிவாரணம் : 
மர்சகஸ்பத்தைப் பிரயோகிப்பதால் தோஷங்கள் கிளப்பிவிடப் 
பட்டு நேரிடும் தீங்குகளை நிவ்ருத்தி செய்வதற்காக வமனசிகித்ஸை 
யும் , விரேசன ஸ்பமும் செய்வது நலம் . அவ்விதமே ரேசன நஸ் 


யாவ 


வேறு 


அத்தி -3 .] உத்தர கண்டம் . 

285 
யத்தினால் ஸப்பவிக்கும் தோஷக்ஷயத்தைக் காரணமாகக் கொண்டு 
உண்டாகிற ஆபத்துக்களில் நிலைமைக்கு ஏற்றவாறு ஆலோசித்து 
ப்ருவ்ரமண நஸ்ய சிகித்ஸயைச் செய்யவேண்டும் . 29 . 

ப்ருஹ்மணநஸ்யத்திற்குரிய பிணிகள் : -சிரஸ்ஸைப் பற்றிய 
வியாதிகள் , நாசியைப்பற்றிய வியாதிகள் , நேத்திரரோகங்கள் , ஸுர் 
யாவர்த்தம் , 1 அர்த்தால் பேதம் , பல் நோய் , பலக்குறைவு , மக்யாஸ்தம் 
பம், கைகளையும் தோள்களையும் பற்றிய வியாதிகள் , நாக்கு வறண்டு 
போதல் , காதிரைத்தல் , வாதவியா தி , தந்த வியாதி , அகாலத்தில் 
தலை நரைத்தல் , தலை மயிர்களும் மீசை முதலியவைகளும் உதிர்ந்து 
விடுதல் இவ்வியா திகளில் ஸ்நேஹங்களாலாவது , மதுரமான 
பதார்த்தங்களைக்கொண்டாவது ப்ருஹ்மணாஸ்யம் செய்யவேண்டும் . 
30-311 . 

ஸூர்யாவர்த்தம் முதலியவற்றில் ப்ருஹ்மண் நஸ்யம் : குங் 
குமப்பூவை நெய்யிற் பொரித்து அத்துடன் ஸம அளவு சர்க்கரை 
யும் சேர்த்து , பாலில் குழைத்து ஈஸ்டயிட வாதரக்தத்தினால் புரு 
வம் , கன்னம் , நேத்திரம் , சிரஸ், காது இவற்றைப்பற்றி யுண்டாகும் 
ஸூர்யாவர்த்தம் , ஒற்றைத்தலைவலி முதலிய நோய்கள் நிவ்ருத்தி 
யாகும் . அல்லது அணுதைலத்தினாலாவது , 

2 

நாராயண தைலத்தி 
1. ஸூர்யாவர்த்தம் - இது முதலான வியாதிகளின் விவரத் 
தைப்பற்றி பூர்வகண்டத்தில் ஏழாவது அத்தியாயத்திற் பார்க்க . 

2 . ணுதைலம் - அநேகம் சரக்குகளைச் சேர்த்து நஸ்யமிடு 
வதற்கென்று பக்குவம் செய்யப்படும் ஒருவித தைலம் . (சிறுபாலை 
அல்லது ஜீவந்தீயென்னும் கொடி , வெட்டிவேர் , தேவத ரு , 
கோரைக் கிழங்கு , இலவங்கப்பட்டை , விளாமிச்சை , நன்னாரி , சந்த 
னம், மரமஞ்சளின் பட்டை , அதிமதுரம் , பெருங்கோரைக்கிழங்கு , 
அகிற்கட்டை , திரிபலை , வறள் தாமரை , பில்வம் , சருநெய்தல் , கண் 
டங்கத்திரி , பெருமல்லிசை , ஆனை வணங்கி, சிறு மல்லிகை, சிறுவழு 
துணை , வாய்விடங்கம் , இலவங்கப்பத்திரி , சிற்றேலம் , அரேணுகம், 
தர்மரையின் தாது இச்சரக்குகளை 

ஸமபாகமெடுத்து , அவற்றில் 
நூறு மடங்கு ஜலம் சேர்த்துக் காய்ச்சி வடிக்கட்டி , இக்கஷாயத்தில் 
பத்திலொரு பாகம் தைலம் சேர்த்துக் காய்ச்ச வேண்டும் . இவ்வாறு 
பத்துத்தடவை இதே ஷாயத்தினால் அத்தைலத்தைக் 
வந்து , பத்தாவது தடவையில் அத்தைலத்திற்கு ஸமபாகம் 


கலந்து 


* 


அல் 


க்வா 


286 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -8 . 
னாலாவது , மாஷதைலத்தினாலாவது , 2 , அந்தந்த ஓஷதிகளைச் சேர் 
த்து பக்குவம் செய்த க்ருதங்களினாலாவது மேற்கூறிய ரோகங்களில் 
நஸ்யமிடலாம் . 32-34 . 

வாத- பித்த - கபங்களில் தனித்தனி யுபயோகிக்கக்கூடிய நஸ் 
யங்கள்: - கபஸம்பந்தமான வியாதிகளிலும் மற்றத் தோஷங்களூ 
டன் 

பிரகோபமடைந்த வாததோஷத்தினாலுண்டாகும் 
வியாதிகளிலும் தைலத்தையும் , வாததோஷத்தினாலேயே ஸம்பவிக் 
கும் ரோகங்களில் கொழுப்பையும் , பித்த ரோகங்களில் நெய் 
லது பஜ்ஜையையும் நஸ்பமாயுபயோகிப்பது நலம் . 35 . 

பார்ச்வ வாயு முதலிய வாத ரோகங்களுக்கேற்ற நஸ்யம் : -- 
உளுந்து , காஞ்சொறி , சிற்றரத்தை , சிற்றாமுட்டி , ஆமணக்கு , காவட் 
டம்புல் , அமுக்கிறாங்கிழங்கு இவற்றை ஸமபாகம் சேர்த்து 

க்வாதம் 
செய்து , அதில் சிறிது காயமும் இந்துப்பும் சேர்த்து , அந்த 
தத்தை யெடுத்து , இளஞ்சூடாயிருக்கையிலேயே நஸ்யமிட்டால் 
நடுக்கலுடன் கூடிய பார்ச்வ வாயு , அர்திகவாதம் , மக்யாஸ் தம்பம் , 
அப்பாஹுகம் இவ்வித வாதவியாதிகள் நிவ்ருத்தியாகும் . 35 , 37 . 

மர்ச ப்ரதிமர்சங்களின் பேதங்கள் - பெரும்பாலும் மர்ச 
F ஸ்யத்திற்கான ஔஷதங்களைக்கொண்டே ப்ரதிமர்சமும் செய்யப் 
படும் . ஆனால் இரண்டுக்கும் ஒளஷதப் பிரயோகத்தின் அளவில் 
தான் 

பேதமேற்படுகின்றது . ப்ரதிமர்சத்தில் ஸ்கேஹௌஷதங் 
களை ஒவ்வொரு நாசித்வாரத்திலும் இரண்டிரண்டு பித்துக்கள் விட 
வேண்டும் . ஸ்நேஹ வஸ்துவில் ஆள்காட்டி விரலை இரண்டு கணுக் 
கள் மட்டும் தோய்த்து எடுக்க அவ்விரலிலிருந்து எவ்வளவு ஸ்கே 
ஹம் விழக்கூடுமோ அது ஒரு பிந்து எனப்படுகிறது . இவ்வித 

பிந்துக்கள் எட்டு சேர்ந்தால் ஒரு சாணப்பிரமாணமாகும் . 
மர்சநஸ்யத்தில் ஸ்நேஹங்களை சாணப்பிரமாணமும் , ப்ரதிமர்சத்தில் 
இரண்டு பிந்துக்களும் உபயோகிக்க வேண்டும் . 38-40 . 
கட்டுப்பாலையும் ஊற்றி , இறுதியிம் தைலம் மாத்திரம் மிகும்படி 
யாகக் காய்ச்சி பிறக்கிவிடவேண்டும் . அது அணுதைலமுறையாம் .) 

1 . நாராயணதைலம் - 173 - வது பக்கம் பார்க்க . 
2 , மாஷ தைலம் - 175 -வது பக்கம் பார்க்க . 


மான 


அத்தி-8 ) உத்தர கண்டம் . 

287 
ப்ரதிமர்சத்திற்கேற்ற ஸமயர்கள் : -ப்ரதிமர்சம் செய்வதற் 
கென்று பதினான்கு காலங்கள் வைத்திய சாஸ்திர வல்லோரால் ஏற்ப 
டுத்தப்பட்டிருக்கின் றன ; அவையாவன :-( 1 ) விடியற்காலம் , ( 2 ) 
பற்களைச் சுத்தி செய்த பிறகு , ( 3 ) வீட்டிலிருந்து வெளியில் வேலைக் 
காகப் புறப்படும் நேரம் , ( 4 ) வ்யாயாமம் முடிந்த பிறகு , ( 5 ) வழி நட 
ந்த பிறகு , ( 6 ) புணர்ச்சிக்குப் பிறகு , ( 7 ) மலவிஸர்க்கத்திற்குப் பிறகு , 
( 8 ) மூத்திரவிஸர்க்கத்திற்குப் பிறகு , ( 9 ) நேத்திரங்களுக்கு அஞ் 
" ஜனம் உபயோகித்த பிறகு , ( 10 ) கபளக்ரஹம் 1 முடிந்த பிறகு , ( 11 ) 
போஜனம் செய்தபிறகு , ( 12 ) பகலில் நித்திரை செய்து எழுந்த பிறகு , 
( 13 ) வாந்தி செய்த பிறகு , ( 14 ) மாலைநேரம் என்பவையாம் . 
41-423 . 

ப்ரதிமர்ச் மாத்திரையறியுழபாயம் முதலியது :- மூக்கினுள் 
பிரயோகித்த ஸ்நேஹ வஸ்து சிறிது உறிஞ்சும்பொழுது வாயினுள் 
வருமானால் அப்பொழுது அதை ப்ரதிமர்சத்தின் ஒரு மாத்திரை 
யென்று கூறலாம் . மூக்கினால் உறிஞ்சும்போது வாயில் வரும் கஸ் 
யௌஷதம் முதலியதை அப்படியே துப்பிவிட வேண்டும் . 43 , 44 . 

ப்ரதிமர்சத்தின் உபயோகங்கள் : -- தேகம் மெலிந்தவர்களுக் 
கும் , நாவறட்சி யுள்ளவருக்கும் , பாலருக்கும் , வயது சென்றவர்களுக் 
கும் ப்ரதிமர்சம் பிரயோகிக்கத் தக்கது . தோளுக்கு மேலுள்ள அவ 
யவங்களில் உண்டாகும் பெரும் பான்மையான வியாதிகளுக்கும் ப்ரதி 
மர்சமே ஏற்ற நஸ்யமாகும் ; இதை முறைப்படி யுபயோகித்துவந் 
தால் நரை திரை முதலிய விகாரங்களை யுண்டாக்கும் கிழத்தனமும் 
சீக்கிரத்தி லுண்டாகாது ; நேத்திரம் முதலிய இந்திரியங்களும் பலம் 
பெறும் . 451 . 

மயிர் நரைத்தலைப் போக்கும் நஸ்யம் : - தான்றிக்காய் , வேம்பு , 
பெருங்குமிழன் , கடுக்காய் , நறுவிலி , காகோலீ இவை ஒவ்வொன்றும் 
தைலத்தில் சேர்த்துக் காய்ச்சப்பட்டு நஸ்யமிடப் படுமானால் மயிர்கள் 
நரைப்பதைப் போக்கும் . 46 ) . 

நஸ்யம் செய்யு முறை : - நஸ்யத்தை நன்கு நிறைவேற்றும் 

1 . கபளக்ரஹம்- இதன் விவரத்தை இதே கண்டத்தில் 
10 -வது அத்தியாயத்திற் பார்க்க . 


285 

சார்ங்கதர.ஸம்ஹிதை. [ அத்தி -8 
முறை இங்கு கூறப்படுகின்றது :-நஸ்யம் செய்வதற்கான பிரதேசம் அதி 
க வாயு வீசாததாகவும் , புழுதி முதலியவற்றால் அழுக்கடையாததாகவும் 
இருக்கவேண்டும் . பிணியாளியான என் பற்களை முன்ன தாய்த் துலக் 
கிக்கொண்டு சோதன சிகித்ஸைடைச் செய்து சரீரத்தையும் நிர்மலமாக 
வைத்துக்கொள்ளவும் ; பிறகு வைத்தியன் தூமபானத்தினால் தொண் 
டையைச் சுத்திசெய்து , முகத்தையும் வியர்க்கப்பண்ணி , அப் பிணி 
யாளியை மல்லாந்துப் படுக்கவைத்து, தலையைப் பின்புறமாகச் சாய்க் 
கச்சொல்லி , கை கால்களையும் நன்றாக நீட்டிக்கொள்ளச் செய்யவும் ; 
பிறகு வைத்தியன் நோயாளியின் கண்களை வஸ்திரத்தினால் மறைத் 
துக் கட்டி , மூக்கின் முனையை உயரத் தூக்கி நஸ்யத்தைப் பிரயோ 
கிக்க வேண்டும் ; இளஞ் சூடான ஒளஷதத்தைப் பொன் வெள்ளி 
முதலியவற்றாலான சிறிது நீண்ட சிப்பியினாலாவது , முத்துச்சிப்பியினா 
லாவது , பஞ்சு முதலியவற்றில் தேய்த்துக்கொண்டாவது , வேறுவித 
யுக்தியினாலாவது ஒரு தடவையிலேயே மூக்குக்குள் 

தாரையாக 
விடவேண்டும் . நஸ்யங்கள் பிரயோகிக்கப்படுகையில் தலையை அசைத் 
தல் , கோபித்தல் , பேசுதல் , மூக்கை உறிஞ்சுதல் , சிரித்தல் இவைகளும் 
கூடா ; இவற்றைச் செய்தால் , மூக்கில் பிரயோகித்த ஸ்நேஹம் உட் 
செல்லாது ; அதனால் இருமல், பிரதிச்யாயம் , தலைநோய் , கண்ணோய் 
முதலியவைகளும் ஸம்பவிக்கும் . தொண்டைக்கு மேற்புறத்திலும் 
மூக்கின் அடித்வாரத்திலுமுள்ள ச்ருங்காடகம் 1 என்கிற பாகத்தை 
ஔஷதம் நன்றாகப் பரிசித்து ஈரமாக்குமளவும் அதை அவ்விதமே 
மூக்கில் வைத்துக்கொண்டிருக்கவேண்டும் ; அதை விழுங்கக் 
கூடாது ; அவரவர்களுடைய சக்திக்கியன் றவாறு ஐந்து மாத்திராக 
லமோ , ஏழு மாத்திராகாலமோ , பத்து மாத்திரா காலமோ ஒளஷதத்தை 
நாசியினுள் வைத்துக்கொண்டிருந்து 5 [ சி , 

நாசி , முகம் இவற்றுள் 
சேர்ந்துள்ள கபம் முதலிய திரவங்களை உட்கார்ந்துகொண்டு காறித் 
துப்பி விடவும் ; மூக்கின் வலது புறத்தைப் பிடித்துக்கொண்டு 
மூக்கை இடது பக்கவாட்டிலும் , இடது நாசியை அழுத்திக்கொண்டு 

1. ச்சங்காடகம் : - மூக்கின் உட்புறத்து த்வாரமும் , காது , 
கண் , தொண்டை இவற்றின் த்வாரங்களும் ஒன்று கூடும் இடம் ; 
ஆகையினாலேயே நாற்சந்தியைக் குறிப்பிடுவதான ச்ருங்காடகம் என் 
கிற பெயர் அவ்விடத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட தென்றறிக. 


அத்தி-8 .) 


உத்தர கண்டம் . 


289 


வலது 


நாசியை வலது பக்கவாட்டிலும் நன்றாகச் சிந்தவேண்டும் ; 
ஆனால் தனக்கு நேர் எதிரில் சிந்தக்கூடாது . நஸ்யம் நிறைவேறிய 
வுடனே மன வருத்தமுண்டாவதையும் , இரஜோகுணம் முதலியவற் 
றின் எழுச்சியால் கோபம் நேரிடுவதையும் விலக்கவேண்டும் ; நூறு 
நிமிஷங்களளவும் நித்திரையின்றி மல்லாந்து படுத்துக்கொண்டிருக்க 
வும். விரேசன நஸ்யம் செய்த பிறகுகூட இவ்விதம் பண்ண வேண் 
டியதுடன் தூமபானழாவது , கபளக்ரஹமாவது செய்வது ஹிதமாகும் 
47--56 . 

நஸ்யம் நன்கு பிரயோகித்ததற்கு மூன்று முக்கியக் குறிகளும் 
பிறகு செய்யவேண்டிய உபராரங்களும் : -- முறைப்படி நஸ்யமிடப் 
பட்டதற்கு மூன்று முக்கியமான குறிகளை சாஸ்திரஞ்ஞர் கூறுவர் ; 
அவை .-- சுத்தியோகம் , ஹீயோகர், அதியோகம் என்பவை.பாம் . ( 1 ) 
மனது இலகுவாயிருப்பதாக உணர்ச்சியுண்டாதல் , நாசி , செவி , நேத் 
திரம் , தொண்டை முதலிய அவயவங்களிலுள்ள வாரங்கள் சுத்த 
மாதல் , நிவ்ருத்தி செய்யவேண்டிய வியாதி சாந்தமாதல் , பனதும் 
இந்த்ரியங்களும் தெளிவடைதல் என்னும் இவை சிரஸ்ஸு சுத்தியான 
தன் குறிகளாம் . ( 2 ) கண்டத்திற்கு மேலுள்ள அவயவங்களில் ஒரு 
விதமான அரிப்பு , அவ்வவயவங்களில் ஏதேனும் கசிவுகளுண்டாதல் , 
பாரமாயிருப்பதுபோலத் தோற்று தல் , கண் , மூக்கு முதலிய இந்திரிய 
த்வாரங்களிலிருந்து கபம் அதிகமாகக் சசிதல் என்பவை சிரஸ்ஸு 
வேண்டியவளவு சுத்தியாகாமலிருப்பதை - என்றால் ஹீயோகத்தை 
அறிவிக்கும் குறிகளாம் . ( 3 ) உருகிய மூளை போன்ற பதார்த்தம் 
மூக்கு முதலான திலிருந்து வெளி வருதல் , வாயு விருத்தியாதல் , இக் 
த்ரியங்கள் ப்ராந்தியடைதல் , சிரஸ்ஸு சூனியமாயிருப்பதுபோலத் 
தோற்றுவது என்னும் இவை சிரஸ்ஸு மிதமிஞ்சி சுத்திசெய்யப்பட்ட 
தன் குறிகளாம் . சிரஸ்ஸு நன்கு சுத்தமாகாமலிருந்தால் கடஹர 
மான சிகித்ஸையும் , மிதமிஞ்சி சுத்தி செய்திருந்தால் வாதஹரமான 
சிகத்ஸையும் அனுகூலமாயிருக்கும் ; நன்கு சுத்தியாயிருந்தால் க்ருத 
ஸம்பந்தமான ஒளஷதத்தை நஸ்.பமாக உபயோகிப்பது நலம் . 57-61 . 

நஸ்யத்தில் அதிஸ்நிக்த்தக் குறிகளும் அதன் பரிஹாரழம் : 
மிதமிஞ்சி ஸ்நேஹ கஸ்பத்தைப் பரயோகிப்பதால் கடம் அதிகமாகச் 

19 


290 

சார்ங்கதர ஸம்ஹிதை . [ அத்தி 9 . 
கசியும் ; சிரோபாரமுண்டாகும் ; இந்திரியங்கள் விகாரங்கொள்ளும் . 
இவ்வித லக்ஷணங்கள் ஸம்பவித்தால் அப்பொழுது ரூக்ஷணமான நஸ் 
யத்தைப் பிரயோகிக்கவேண்டும் ; சரீரத்திற்கு ஸ்நிக்த்தத் தன்மை 
யுண்டாக்காத அஹாரங்களையும் கொடுத்து , நஸ்யத்திற்குப் பிறகு 
செய்யவேண்டிய இதர உபசாரங்களையும் செய்ய வேண்டும் . 62) . 

பஞ்ச் கர்மங்கள் : - இதுவரையிலும் வமனம் , விரேசனம் , நிரு 
ஹவஸ்தி , அநுவாஸனவஸ்தி , நஸ்யம் என்று சரீரத்தைச் சுத்தி செய் 
வதற்கேற்ற ஐந்துவிதமான சிகித்ஸாகிரமங்கள் கூறப்பட்டன ; இல் 
வைந்தையும் முனீச்வரர்கள் பஞ்சகர்மங்கள் என்பார்கள் . 63 ) . 


ஒன்பதாவது அத்தியாயம் . 


தூமபான விதி . 
வித் தூமங்கள்:---வியாதிகளில் பிரயோகிக்கப்படும் தூம 
மானது சமனம் , ப்ருஹ்மணம், ரேசனம் , காஸஹரம் , வாமனம் , வ்ரண 
தூ பனம் என்று ஆறுவிதமாகக் கூறப்பட்டிருக்கின்றது . சமனமென் 
னும் தூமத்திற்கு மத்யம தூமம் , ப்ராயோகிக தூமம் என்று வேறி 
ரண்டு பெயர்களுண்டு . அவ்விதமே ட்ருஹ்மணத்திற்கு ஸ்நேஹன 
தூமம் , பருது தூமம் என்றும் வேறு இரண்டு பெயர்கள் வழங்கப் 
படும் . ரேசன தூமத்திற்கும் சோ தனதூமம் , 

தீண தூமம் என்று 
வேறு பெயர்கள் உண்டு . 1-21 . 

தூமபானத்திற்குத் தகாதவர்கள் : - மிகவும் சோர்ந்துபோன 
வன் , பயந்தவன் , துயரமுள்ளவன் , அப்பொழுதே வஸ்தி செய்து 
கொண்டவன் , விரேகசிகித்ஸை செய்துகொண்டவன் , இரவில் கண் 
விழித்தவன் , நாவறட்சியுள்ளவன் , சரீரதாபமுள்ளவன் , வாய்உலர்ந்து 
வருந்துபவன் , மஹோதரம் முதலிய உதரரோகமுள்ளவன் , சிரஸ் 
வில் தாபமதிகரித்தவன் , திமிரமென்னும் நேத்திரரோகமுடைய 
வன் , வாந்தி செய்பவன் , வயிற்றுப்பொருமலுள்ள வன் , உரக்ஷத 
வியா தியினால் வருந்துபவன் , பிரமேஹரோகி , பாண்டுரோகி , கர்ப் 
பிணீ , ரூ * சரீரமுள்ள வன் , தேகம் மெலிந்தவன் , பால் - தேன் - நெய் 
ஆஸவம் முதலிய மத்திய வகைகள் , அன்னம்-தயிர் -மத்வியம் இவற் 


அத்தி -9 . ) 


உத்தர கண்டம் , 


291 


. 


றை உட்கொண்டவர்கள் , சிறுவர்கள் , கிழவர் ஆகிய இவர்கள் தூமபா 
னத்திற்கு உரியவராகார் . 3-6 . 

முறை தவறிய தூமபானத்திற்குப் பரிஹாரங்கள் : - காலம் 
தவறியும் அளவு மீறியும் தூமமுட்கொள்வதால் அநேகம் தீங்குகள் 
ஸம்பவிப்பதுண்டு . அவ்விதமான தீங்குகளில் க்ருதபானம் செய்தல் , 
- நஸ்யமிடுதல், அஞ்ஜனமிடுதல் , தர்ப்பணசிகித்ஸை இவற்றை உப 
யோகிக்கவேண்டும் ; மேலும் க்ருதம், கருப்பஞ்சாறு , திராக்ஷை, சர்க் 
கரை சேர்த்து செய்த பானகம் , பால் 1 இவற்றில் ஏதேனும் ஒன்றை 
யாவது , மதுரரஸமுள்ள வேறு பதார்த்தங்களையாவது , புளிப்பான 
பதார்த்தங்களையாவது அக்கோளாறுகளைத் தணிப்பதற்கு உபயோ 
கிக்கலாம் . 7 , 8 . 

தூமபானத்திற்கேற்ற வயது : - தூமபானம் பன்னிரண்டாவது 
வயது முதற்கொண்டு உபயோகிக்கக்கூடியது ; எண்பது வயதுக்குப் 
பிறகு அதை உபயோகிக்கக்கூடாது . 8 ) . 
தூமபானத்தின் 

பொதுவான உபயோகங்கள் : - தூமத்தை 
- முறை தவறாமல் பிரயோகித்தால் காஸம் , ச்வாஸம் , பிரதிச்யாயம் , மக் 
யாஸ்தம்பம் , ஹநுஸ்தம்பம் , தலைவலி , வாதரோகங்கள் , கபரோகம் 
கள் இவை நிவ்ருத்தியாகுமென்று பொதுவாகக் கூறலாம் . தூமத் 
தைத் தகுந்தவாறு பிரயோகித்துவரும் புருஷனுக்கு சேத்திரம் 
முதலிய இந்திரியங்களும் மனதும் தெளிவுறும் ; வாக்கும் ஸ்பஷ்ட 
மாகும் ; தலைமயிர் மீசை பற்கள் இவை திடப்படும் ; முகமும் ஸுக 
ந்தமுள்ள தாயிருக்கும் . 9-104 . 

தூம நாடியின் உருவம் : - தூமபானத்திற்குபயோகிக்கக்கூடிய 
குழாய் தூமநாடி எனப்படும் . அத்தூமநாடியில் மூன்று கணுக்களை 
ஏற்படுத்தி மூன்று பாகங்களாக அதைச் செய்யவேண்டும் . அது ஒரு 
சுண்டுவிரல் பருமனுடையதாகவும், 

அதன் த்வாரம் ஒரு 
நுழையக்கூடியதாகவும் அமைக்கப்படவேண்டும் . சமன தூமத்திற் 
கான தூமநாடியை ரோகியின் விரல்களைக்கொண்டு 

நாற்பது அங் 
குலம் நீளமுடையதாகச் செய்யவேண்டும் ; ம்ருது தூமத்திற்கு முப் 

1. அஞ்ஜனம் , தர்ப்பணம் என்பவைகளைப் பற்றி இக்கண்டத் 
தின் 13- வது அத்தியாத்தில் விவரம் பார்க்க . 


கடலை 


அதன் 


292 

சார்ங்கதா ஸம்ஹிதை . ( அத்தி-9: 
பத்திரண்டு அங்குலம் நீளமுடையதாகவும் , தீக்ஷ்ண தூமத்திற்கு இரு 
பத்து நான்கு அங்குலமுடையதாகவுர் , காஸஹரமான தூமத்திற்குப் 
பதினாறு அங்குலமுள்ள தாகவும் , வமன தூமத்த்திற்கும் வ்ரண தூபனத் 
திற்கும் பத்து அங்குலம் நீளமாகவும் செய்யப்படவேண்டும் . அதன் 
பருமன் பெருங்கடலையின் சுற்றளவுக்கு ஸமானமாசவும் , 
த்வாரம் ஒரு 

கொள் நுழையக்கூடிய அளவுள்ள தாகவும் இருக்க 
வேண்டும் . 11-14 . 

தூமவர்த்தியும் அதன் உபயோகங்களும் : -- பன்னிரண்டு அங் 
குலம் நீளமுடைய மிகவும் வழுமூண்ட தான ஓர் ஈர்க்கை யெடுத்து , 
தூமம் செய்வதற்கான ஒளஷதச் சரக்குகளை நன்கு கல்கமாய் அரை 
த்து, கால்பலமெடை கல்கத்தை அந்த ஈர்க்கின் மேல் எட்டு அங்குல 
மளவும் தடவி , நிழலில் அதை உலர்த்தியபிறகு , அதனுள் அடங்கி 
யுள்ள ஈர்ச்கை மெதுவாகக் கழற்றிவிட்டு , அக்குழாய்போன்ற வர்த் 
தியை மட்டும் எடுத்துக்கொள்ளவு . பிறகு அந்த வர்த்தியை ஏதே 
னும் தகுந்த ஸ்நேஹத்தினால் நனைத்து , அதன் முனையை அக்னியிற் 
காட்டிப் பற்ற வைத்து , அதன் மற்றொரு முனையை முற்கூறிய நாடி 
யாகும் கேத்திரத்தில் உட்செலுத்தி , அதிலிருந்து வரும் தூமத்தை 
வாயால் உட்கொள்ளவேண்டும் ; உட்கொண்ட 

தூமத்தை 
லேயே வெளியீடவேண்டும் . பிறகு நாசிகளால் உட்கொண்டு அதை 
யம் வாயாலேயே வெளியிடவேண்டியது . 15-17 ) . 

தூமழபயோகிப்பதற்கேற்ற மற்றெருவித கருவி : - ஓர் அகன்ற 
அகலில் விரணங்களுக்கு தூமம் போடுவதற்கு உபயோகமான ஔஷ 
கச் சரக்குகளைக் கல்கமாகச் செய்து வைத்து , நெருப்புத்தழல்களையும் 
போட்டு , அதன் மேல் நடுவில் த்வாரத்துடன் கூடிய மற்றொரு அகலை 
மூடவேண்இம் ; பிறத அந்த த்வாரத்தில் தூமநாடியின் ஒரு 
முனையை நுழைத்து , அக்குழாயினூடே வரும் புகைடைக்கொண்டே 
வரணங்களுக்குத் தூபமிடவேண்டும் . 181 . 

அந்தந்த தூமத்தி தேத் ததந்த கல்க திரவ்யங்கள்: --சமன தூமத் 
திற்கு ஸ்ரேஹம் கலந்த ஏலா திகணகல்கமும் 1 , ம்ருது தூமத்திற்கு 

1 . ஏலா திசணம் - ஏலம் , சிற்றேலம் , மட்டிப்பால் , வாஸனைப் 
புல் , சோஷ்டம் , ஜடாமாப் , வெட்டி வேர் , காவட்டம்புல் , நாகப்பூ , 


வாயா 


அத்தி -9] 


உத்தர கண்டம் . 


293 


ஸர்ஜாலமும் , ரேசன தூமத்திற்கு தீக்கணகல்கமும் , காஸஹா தூமத் 
திற்கு மிளகு , காட்டுத்திப்பிலி இவற்றால் செய்த கல்கமும், வமன 
தூமத்திற்கு ஸ்நாயு வென்னும் ஒருவித வன்மையான தசை 1 , சர்மம் 
முதலிபதின் கல்கமும் , வ்ரணஹரமான தூபத்திற்கு வேம்பு வசம்பு 
முதலிய பொருட்களால் செய்த கல்கமும் தகுந்தவையாம் . 19 ---20} . 

கிருஹங்களில் தூபம் போடுவதற்கேற்ற வஸ்துக்கள் : 
ரோகங்களை நிவ்ருத்தி செய்வதற்காக கிருஹங்களில் தூபம் போடு 
வதற்கேற்ற சரக்குகளாவன: -- மயிலிறகு , வேப்பிலை, கண்டங் கத்தி 
ரிக்காய் , மிளகு , பெருங்காயம் , ஜடாமாம்ஸீ , பரித்திக்கொட்டை , 
ஆட்டு மயிர் , பாம்புத்தோல் , பூனையின் மலம் , யானையின் தந்தம் இவற் 
றைச் சூரணம் செய்து , கெப்பிற் கலந்து , வீடுகளில் தூபம் போட 
ஸகல பாலக்கிரஹங்களும் தீரும் ; பிசாசங்களையும் இராக்ஷஸர்களையும் 
போக்குவதற்கும் இவ்வித தூபங்கள் ஏற்றவையாம் ; இதனால் ஸகல 
ஜ்வரங்களும் சாந்தமாகும் . 21-24 . 

தூமபானத்தினாலான தீங்குகளின் பரிஹாரமுறை: - தூம 
பானத்தினால் நேரிடும் தீங்குகளில் ரேசன நஸ்யத்திற்குக் கூறிய பரி 
ஹார முறைகளையே உபயோகிக்க வேண்டும் . 24 ) . 

தூம நாடிக்கேற்ற வஸ்துக்கள் : - தூ மயானத்திற்கான நாடிகள் 
அல்லது நேத்திரங்களைச் செய்வதற்குப் பலவிதமான லோஹங்களையும் 
-சவுட்டுக்கோரை அல்லது மூங்கில் முதலியவற்றையும் உபயோ 
-கிக்கலாம் , 25 . 


கச்சோரம் , கருவாப்பட்டை , இலவங்கப்பத்திரி , கிந்திதகரம் , சாமந்தி , 
போளம் , புலியுகிரென்னும் வாஸனை வஸ்து , தேவதாரு , அகில் , ஸரள 
விருக்ஷம் , குங்குமப்பூ , கருங்கச்சோரம் , குங்கிலியம், ஸர்ஜரஸம் , குக் 
துருகம், சரக்கொன்றை , நாககேஸரம் இவற்றின் சேர்க்கை . 

1. ஸ்நாயு : - இதைப்பற்றி 26 - வது பக்கம் பார்க்க . 


294 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி-10: 


பத்தாவது அத்தியாயம் . 


கண்ஷோதி விதி 1. 
நான்தவித கண்டூஷ கபளக்ரஹங்கள் :-ஸ்நேஹாகண்ஷேர் , 
சமந கண்டூஷம் , சோதநகண்ஷேர் , ரோடண கண்ஷேம் என்று கண் 
டூஷவிதி நான்கு வகைப்படும் . கபளக்ரஹமும் ஸ்நேஹநம் முதலான 
நான் குவித பேதங்களுடையதாப் . 1 . 

நான்தவித கண்டூஷங்களுக்கான வஸ்துக்களும் வியாதி 
களும் : - வாதரோகங்களில் ஸ்நிக்த்தமும் உஷ்ணமுமான திரவியங்க 
ளால் ஸ்நேஹா கண்ஷேமும் , பித்தரோகங்களில் மதுரமும் சீதளமு 
மான வஸ்துக்களைக்கொண்டு சாரும் அல்லது ப்ரஸாதகம் என்கிற 
கண்டூஷமும் , கபரோகங்களில் காரம் புளிப்பு உப்பு இவ்வித சுவை 
யுடன் கூடியவையும் உஷ்ண வீர்யமுமுள்ள பதார்த்தங்களால் சோதக 
கண்ஷேமும் , விரணங்களில் துவர்ப்பு சசப்பு மதுரம் இச்சுவையுள்ள 
வஸ்துக்களால் இளஞ்சூடாக ரோபணகண்ஷேமும் செய்யவேண் 
டும் . 2 . 

கண்டூஷ கபளங்களின் பேதம் : -- நான் குவித சண்ஷேங்கள் 
கூறப்பட்டன ; கபளக்ரஹங்களும் அங்கனமே நான்குவி தமாம் . வாய் 
நிரம்பவும் அசைக்கமுடியாமல் ஏதேனும் திரவவஸ்துவைச் சேர்த்து 
செய்யப்படும் 

முறை கண்ஷேம் என்றும் , அசைவதாயிருந்தால் 
அதுவே கபளம் என்றும் வழங்கப்படும் ; ஆனால் கண்டூஷம் திரவ 
வஸ்துக்களாலும் , கபளக்ரஹம் கல்கத்தினாலும் செய்யவேண்டியவை . 
மேலும் சண்ஷேமாக உபயோகிக்கப்படும் திரவவஸ்துக்களில் கோல 
பிரமாணம் சூர்ணமும் , கபளக்ரஹத்தில் கர்ஷபிரமாணம் கல்க வஸ்து 
வும் சேர்க்கவேண்டும் . 3-5 . 

கண்டூஷம்செய்யுழறை முதலியது : - கண்ஷேம் , கபளம் முத 
லியவை ஐந்தாவது வயது முதற்கொண்டு செய்யத்தகுந்தவை . நெற் 


1. கண்ஷேம் : - 

ரோகபரிஹாரத்திற்கான ஏதாவது திரவ வஸ்" 
துவை வாயில் வைத்துக்கொண்டு கொப்புளிக்க உபயோகிக்கும் ஒளஷ 
தப் பிரயோக முறை . 


அத்தி -10 .] 


உத்தர கண்டம் 


295 


றிக்கட்டு , தொண்டை முதலியவற்றிற்கு ஸ்வேதாம் செய்துகொண்டு , 
ஆஸனத்தில் நன்றாக உட்கார்ந் தவாறு கண்ஷேம் செய்து கொள்ள 
வேண்டும் . வாத வியாதிகளில் மூன்று முறையும் , பித்த வியாதிகளில் 
ஐந்து முறையும் , கபவியாதிகளில் ஏழு முறையும் கண்ஷேம் செய்ய 
வேண்டும் . மேலும் எப்பொழுது வாயில் கபம் நிரம்பவும் சுரந்து 
விடுகின் றதோ, தோஷமாவது சிதைவுற்று ஸௌக்கியமுண்டான 
தாகத் தேற்றுகின்றதோ, கேத்திரத்திலிருந்தும் 

நாசியிலிருந்தும் 
கபம் முதலியது கசிந்து வெளிவருகின்றதோ அதுவரையில் கண்டூ 
ஷத்திரவத்தைக் கொப்புளித்துவிடாமல் வாயில் வைத்துக்கொண் 
டிருக்கவேண்டும் . கண்ஷேத்தைப் பிரயோகிப்பதற்கு இவை பொது 
வான விதிகளாகும். 6-71 . 

சில வியாதிகளுக்கேற்ற கண்டூஷங்கள் : -- எள்ளுப் பிண்ணாக் 
குக் கரைத்த ஜலம் , பால் , ஏதேனும் ஸ்நேஹம் இவற்றுள் ஏதாவது 
ஒன்று ஸ்நேஹநகண்ஷேம் செய்வதற்கு ஏற்றதாகும் . எள் , கருநெய் 
தல் , நெய் , சர்க்கரை , பால் இவற்றில் ஏதாவது ஒன்றை ஸ்ம அள 
வான தேனோடு கலந்து கண்ஷேம்ாக உபயோகித்தால் வாயிலுண் 
டான எரித்தல் நிவ்ருத்தியாகும் . தேனைமாத்திரம் கண்டூஷமாக , 
உபயோகித்தால் முகம் நிர்மல மாகும் . வாயிலுண்டான விரணங்களும் , 
எரித்தலு , நாவறட்சியும் நீங்கும் . விஷ ஸம்பந்தத்தினாலுண்டாகும் 
தோஷங்களிலும் , க்ஷாரம் அக்னி இவற்றின் ஸம்பந்தத்தாலான 
அழற்சிகளிலும் நெய்பையாவது பாலையாவது கண்டூஷமாக உப்போ 
கிக்கலாம் . பற்கள் பலஹீனமடைந்து ஆட்டங்கொள்ளுமானால் அதில் 
தைலம் , இந்துப்பு இவற்றைக் கலந்து கண்ஷேம் செய்வது நலம் . 
காவறட்சி , அரோசகம் இவற்றில் காஞ்ஜிகமென்னும் காடியை சண் 
டூஷம் செய்வதால் . அவை சந்தமாகும் . கபம் பிரகோபித்திருந்தால் 
இந்துப்பு , த்ரிகடு , வெண்கடுகு , இஞ்சி இவற்றைச் சேர்த்து கண் 
ஷேம் செய்யலாம் . கபம் பிரகோபித்திருகையிலும் , இரத்தபித்த 
ரோகத்திலும் தரிபலை , தேன் இவை சேர்ந்த கண்டூஷம் சிறந்த 
குணந்தரும் . மரமஞ்சள் , சீந்தில் , திரிபலை , திராக்ஷை , ஜாதிபத்திரி , 
பூனைக்காலி இவற்றை க்வாதம் செய்து ஆறியபிறகு , அதில் ஆறில் 
ஒரு பங்கு தேனையும் கலந்து கண்டூஷமாக உடயோகித்தால் 

ஸக்தி 
பாதத்தினாலான வாய்ப்புண் நிவ்ருத்தியாகும் . 8-14 . 


296 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -10 


ப்ரதிஸாரண - கபளக்ரஹங்கள் - எந்த ஒளஷதங்களைக்கொண்டு 
கண்ஷேம் செய்யப்படுகிறதோ அதே ஔஷதங்களால் ப்ரதிஸார 
ணம் 1 செய்யலாம் . க - ளக்ரஹமும் அவற்றாலேயே செய்யப் 
படலாம். 15 . 

மர்துலுங்காதி கபளக்ரஹம் : -- கொடிமாதளையின் 
இந்துப்பு , மிளகு இவற்றைச் சேர்த்து கபளக்ரஹ செய்ய , உணர்ச்சி 
யின்மையும் கபவாதங்களா லுண்டாகும் அரோசகமும் நீங்கும்: 16 . 

ப்ரதிஸாரணம் மூன்று விதம் : - கல்கர் , லேஹ்யம் , சூர்ணம் 
என்று ப்ர திஸாணம் மூன்று வகைப்படும் . முகத்திலுண்டாகும் 
விரணங்களைப் போக்குவற்கே ப்ரதிஸாரணத்திற்கான ஔஷதங் 
களை விரல்முனையில் எடுத்து 

முகத்தினுள் அந்தந்த வியாதிகளுக் 
கேற்றவாறு தடவவேண்டும் . 17 , 

குஷ்டாதி ப்ரதிஸாரணம் : -- கோஷ்டம் , மரமஞ்சள் , மஞ்ஜிஷ்டி , 
வட்டத்திருப்பி , கடுகரோகிணி, சதகுப்பி , பெருங்குரும்பை, கோரைக் 
கிழங்கு , வெள்ளிலோத்தி இவர்றைச் சூர்ணம் செய்து ப்ரதிஸார 
ணம் செய்தால் வாயிலுண்டாகும் இரத்தப் பெருக்கு , பல்வலி , 
கம் , எரித்தல் முதலியவை நிவ்ருத்தியாகும் . 18 ) . 

கண்டூஷத்தின் மூன்று யோகங்கள்:-( 1 ) கண்ஷேத்தை வேண் 
டியவளவு செய்யாவிட்டால் அது ஹீகயோகம் எனப்படும் ; 
யோகத்தினால கபம் அதிகமாகச் சுரத்தல் , சுவையறியமுடியாமற் 
போதல் , அரோசகம் இக்கோளாறுகள் உண்டாகும் . ( 2 ) அளவு மீறி 
செய்யப்படுமானால் அது அதியோகம் எனப்படும் ; அதனால் வாயில் 
புண்களும் , நாவறட்சியும் , தாஹமும் , சோர்வு ம ஸம்பவிக்கும் . ( 3) கண் 
ஷேத்தினால் தோஷங்கள் நன்றாக வெளிப்பட்டு ஆரோக்கியமுண்டா 
னால் அது ஸம்யக்யோகம் எனப்படும் ; அப்பொழுது வியாதி 

இவ் 
ருத்தியாதல் , மனதுக்கு திருப்தி யுண்டாதல் , முகம் நிர்மலமாவ 
துடன் தனது காரியங்களை எளிதில் செய்வதற்கேற்ற வல்லமை 


1. ப்ரதிஸாரணம் - வாயினுட்புறத்தில் முக்கியமாய் தொண் 
டையினுள் கபம் அதிகரித்துண்டாகும் 

வீக்கம் அல்லது 

விரணம் 
முதலியவற்றைப் போக்குவதற்குப் பூசப்படும் ஒளஷதம். 


அத்தி -11 . ) உத்தர கண்டம் . 

297 
யைப் பெறுதல், 1 இந்திரியங்களெல்லாம் தெளிவுறு தல் என்னும் 

கண்ஷேம் நன்கு நிறைவேறிய தன் இலணங்களாகும் . 
19-201 . 


வை 


பதினோராவது அத்தியாயம் . 


லேபநாதி விதி . 
லேபநழம் மூன்றுவித ழகலேப நழம்.-- லேபகத்தையே 2 லேபம் 
என்றும் , ஆலேபாம் என்றும் கூறுவர் . அதில் முகத்தில் பூசப்படுவது 
* முகலேபம் என்று சொல்லப்படும் ; முகலேபமானது தோஷஹரம் , 
-விஷஹரம் , வர்ண்யம் என்று மூன்று வகைப்படும் . 

அந்த 

லேப் 
நத்தை அரை அங்குலம் கனமாகவும் , அதில் மூன்றிலொரு பங்கு 
கனமாகவும் , அல்லது அதில் நான்கில் ஒரு பங்கு கனமுள்ள தாகவும் 
முகத்திற் பூசவேண்டும் . முகலேபநம் ஈரமாக இருக்கும் வரையிலும் 
அது வியாதிகளை அகற்றும் ; உலர்ந்துவிட்டால் முகத்தின் பொலி 
வைப் போக்கிவிடும் . 1 , 2 . 

புநர்நவாதி லேபம் - வெள்ளைச்சாறடை , மரமஞ்சள் , சுக்கு , 
வெண் கடுகு, முருங்கப்பட்டை இவற்றைக் காடிவிட்டு அரைத்து 
லேபநம் செய்ய ஸகல சோதைகளும் தீரும் . 3 . 

விபீத பலமஜ்ஜா லேபம்.-- தான்றிக்காயின் விதையை அரைத்து 
லேபகம் செய்ய முகத்திலுண்டாகும் அழற்சி , வேதனை . முதலியவை 
--நிவ்ருத்தியாகும் . 31 . 

தசாங்க லேபம்.- காட்டு வாகைப்பூ , அதிமதுரம் , கிரந்திதகரம் , 
இரத்த சந்தகம் , ஏலக்காய், ஜடாமாம் , மஞ்சள் , மரமஞ்சள் , 
கோஷ்டம் , வெட்டிவேர் இப்பத்துச் சரக்குகளின் சேர்க்கைக்கு 

1. வாயில் கபம் அதிகரித்து விரணங்களே வீக்கமோ 
டாயிருந்தால் வாயை அசைப்பதற்கும் , உணவுகளை மெல்லுவதற்கும் 
முடியாதல்லவா ? கண்ஷேத்தை நன்கு நிறைவேற்றிய பிறகு அவ் . 
வித கஷ்டம் நிவாரண மாவதால் , முகம் தனது வேலையை நன்கு நிறை 
வேற்ற வல்லதாகிற தென்று கூறப்பட்டதென்க . 

2. லேபாம்- பூச்சு பருந்து . 


உண் 


வை நீங் 


1 


298 4 

சார்ங்கதர ஸம்ஹிதை . [ அத்தி -11 . ) 
தசாங்கம் எனப் பெயர் ; இவற்றை வெகு நுண்மையாகப் பொடி 
செய்து , ஐந்தில் ஒரு பங்கு நெய் கலந்து , ஜலமும் சேர்த்து லேபமா 
கச் செய்யலாம் . இதனால் விஸர்ப்பங்கள் , விஷ ஸம்பந்தமான கொப்பு 

. 
ளங்கள் , வீக்கங்கள் , மற்றும் கெட்டுப்போன புண்கள் 
கும் . 4-6 . 

திலாதி லேபங்கள் . - எள் , ஆட்டுப்பால் இரண்டையும் அரை 
த்து , அத்துடன் வெண்ணெயையும் கலந்து லேபமாக உபயோகித்தால் 
சேராங்கொட்டைப் பாலாலுண்டான வீக்கம் தீரும் , கருத்த மண் , 
எள் இவற்றை அரைத்து வெண்ணெயைக் கலந்தும் இவ்வீக்கத்தின் 
மேலுபயோகிக்க நற்குண முண்டாகும். 7 , 

லாங்கல்யாதி லேபம் . -- கலப்பைக் கிழங்கு அதிவிடயம் , 
சுரைவேர் , புடலம்வேர் , கொடி மாதளை இவற்றை நன்றாகக் காஞ்ஜிகம் 
சேர்த்து அரைத்து லேபமாகப் பூசினால் , பூச்சிக்கடிகளாலுண்டாகும் 
கொப்புளங்கள் சாந்தமாகும் . 8 . 

ரக்த்தசந்தனாதி லேபம் .-- இரத்தசந்தனம் , மஞ்ஜிஷ்டி , வெள்ளி 
லோத்தி , கோஷ்டம் , ஞாழல் , ஆலமரமொட்டுகள் , சிறுகடலை இவ 
ற்றை லேபமாகச் செய்து உபயோகித்தால் வ்யங்கமென்னும் 
குணமாவதுடன் முகத்திற்கு ஒருவித காந்தியும் உண்டாகும் . 9 . 

மாதுலுங்கழலாதி லேபம் .-- கொம்மட்டி மாதளையின் வேர் , 
மனச்சிலை, நெய் , சாணிப்பால் இவற்றை லேபமாகச் செய்து உபயோ 
கிக்க வடங்கம், கட்டிகள் , காலமென்னும் கறுப்பான் , மற்றும் சர்மவி 
யாதி இவை தீருவதுடன் முககாந்தியும் உண்டாகும் . 10 . 

லோத்ராதி லேபம் .--வெள்ளிலோத்தி , கொத்துமல்லி விதை , 
வசப்பு , இவற்றின் லேபத்தினால் யௌவனப் பருவத்துப்பருக்கள் போய் 
விடும் . மிளகையும் கோரோசனையையும் சேர்த்தும் முகப்பருக்களில் 
லேபமாக உபயோகிக்கலாம் . 11 . 

ஸித்தார்த்த காதி லேபம்.-- வெண் கடுகு , வசம்பு , வெள்ளிலோ 
த்தி , இந்துப்பு , இவற்றை யாவது , மருதம்பட்டையைத் தேனில் இழை 
த்தாவது , மஞ்ஜிஷ்டியைத் தேனில் இழைத்தாவது , வெள்ளைக்கு திரை 

1. லாங்கலீ - இதை தேங்காய் என்று சிலரும் , கலப்பைக் கிழங் 
சென்று சிலரும் , தீர்த்திப்பிலியென்று சிலரும் வழங்குவர் . 


வங் 


அத்தி -11 .] 


உத்தர கண்டம் . 


" 299 


யின் குளம்பை எரித்து அக் கரியை வெண்ணெயிற் கலந்தாவது வ்யங் 
கங்களில் உபயோகிக்கலாம் . 121 . 

அர்க்கக்ஷராதி லேபம் : -மஞ்சளைப் பொடி செய்து எருக்கம் 
பாலோடு கலந்து லேபகம் செய்வதால் , முகத்தில் வெகு நாட்களாயுண் 
டாயிருக்கும் கருநிறம் நிச்சயமாய் நிவ்ருத்தியாகும் . 131 . 

வடபத்ராதி லேபம்.-- பழுத்த ஆவிலை , குருக்கத்திப்பூ , இரத்த 
சந்தனம் , கோஷ்டம் , மரமஞ்சள் , வெள்ளிலோத்தி இவற்றை லேபமா 
கச்செய்து உபயோகிக்க யுவா நடபிகா , வ்யங்கம் , நீலிகா என்னும் பரு 
இவை தீரும் . 14 , 15 . 

பிண்யாகாதி லேபம் : - பழைய எள்ளுப் பிண்ணாக்கு , சோழி 
யின் மலம் இவ்விரண்டையும் பசுவின் மூத்திரத்தில் அரைத்து , லேப் 
மாக உபயோகிக்க சிரஸ்ஸிலுண்டாகும் அரூஷிகா என்கிற விரணங் 
கள் நீங்கும் . 16 . 

கதிராதி லேபம் : -- கருங்காலிப்பட்டை , வேப்பம்பட்டை , நாவல் 
பட்டை இவற்றைப் பசுமூத்திரத்தினால் அரைத்து , அல்லது குடமல் 
லிகைப்பட்டை , இந்துப்பு இவ்விரண்டையும் சேர்த்து அரைத்து லேப் 

உபயோகித்தால் அரூம்ஷிகா என்கிற விரணங்கள் சாந்தமா 
கும் , 17 . 

ப்ரியாள பீஜாதி லேபம் : - முறளம்விதை, அதிமதுரம் , கோஷ் 
டம் , உளுந்து , இந்துப்பு , தேன் இவற்றின் லேபத்தை கபாலத்தின் 
மேல் சர்மம் வெடித்துப் போகும்போது உபயோகிக்கலாம் . 18 . 

காகஸ்லேபழம் ஆம்ரபீஜாதி லேபழம் : - கசகசாவிதையைப் 
பால் சேர்த்து 

அரைத்து லேபமாகப் பூசினால் கபாலசர்மத்தின் 
வெடிப்பு குணமாகும் . அல்லது மாங்கொட்டையின் உட்பருப்பையும் 
கடுக்காயையும் ஸமபாகமாகச் சூர்ணம் செய்து , பாலில் கலந்து லேப் 
உபயோகித்தாலும் 

குரூரமான வெடிப்பு நிவ்ருத்தி 
யாகும் . 191 . 

திக்தபடோலரஸ் லேபம் : -- பேய்ப்புடலின் சாற்றைச் சிரஸ்ஸில் 
லேபமாக உபயோகித்து வந்தால் இந்த்ரலுப்தம் என்கிற தலைமயிர் 
உதிர்தல் மூன்று தினங்களில் நிவ்ருத்தியாய்விடும் . 201 . 

ப்ருஹதீரஸாதிலேபம் முதலியன : -- கண்டங்கத்திரியின் சாற் 
றையும் தேனையும் கலந்து சிரஸ்ஸில் பூசுவதாலும் , குன்றுமணியின் 


மாக 


மாக 


3001 சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி - 11 . 
வேர் அல்லது காயையாவது சேராங்கொட்டையின் சாற்றோடு கலந்து 
லேபகம் செய்வதாலும் மயிர் உதிர்தல் நின்று விடும் . 21 ) . 

கோக்ஷராதி லேபம் : -- நெரிஞ்சல் , எள்ளுப்பூ , இவற்றை ஸ 
யெடையான தேன் நெய் இவ்விரண்டோடும் கலந்து சிரஸ்ஸில் லேப் 
நம் செய்துவந்தால் தலைமயிர் நன்றாக வளரும் . 22 ) . 

கஜதந்தமஹீ லேபம்: -- யானையின் தந்தத்தை எரித்து மையாகச் 
செய்து அத்துடன் இரஸாஞ்ஜனம் , 1 ஆட்டுப்பால் இவற்றையும் சேர்த் 
துக் குழைத்து லேபாம் செய்ய உள்ளங்கை முதலான விடங்களிலும் 
மயிர்கள் முளைக்கக்கூடும் 2. 234 . 

ய்ஷ்ட்யாதி லேபம் : -- அதிமதுரம் , நெய்தல் , திராக்ஷை , எண் 
ணெய் , நெய் , பால் இவற்றை ஒருமிக்க அரைத்தெடுத்து , சிரஸ்ஸில் 
தடவிவர மயிருதிர்தல் நின்றுபோய் அவை செழிப்பாகவும் திடமாகவும் 
வளர ஆரம்பிக்கும் . 24 % . 

ரோமஸஞ்ஜநந லேபம்: - நாற்கால் ஜந்துக்களுடைய சர்மம் , 
ரோமம் , நகம், கொம்பு , எலும்பு இவற்றை எரித்து பஸ்மம் செய்து 
அந்த பஸ்மத்தை எண்ணெயிற் கலந்து பூசி வந்தால் தலைமயிர் நன்றாக 
வளரும் . 25- 

இந்த்ர வாருணீ தைல லேபம் : - பேய்த்தும்மட்டி விதையின் 4 
எண்ணெயைச் சிரஸ்ஸில் தினந்தோறும் தேய்த்துக்கொண்டு வந்தால், 
தலைமயிர் வண்டுபோல் நன்றாக வளரும் . 26 ) . 

அயோரஜஸ்காதி லேபம் : - இரும்புத்தூள் , கரிசிலாங்கண்ணி , 
1. இரஸாஞ்ஜனம் - 116 - வது பக்கம் பார்க்க . 
2 . உதிர்ந்துபோன விடங்களில் நன்கு மயிர் 

வளரு மென்ப 
தைக் குறிப்பிடுவதற்கே உள்ளங்கையிலும் மயிர் முளைக்குமென்று 
கூறப்பட்டதென்க. 

3 . நாற்கால் ஜந்துக்கள் என்பதால் மஹாம்ருகங்கள் குறிக்கப் 
ட்டுகின்றன ; அவை பன்றி , எருமை , தலை கவிழ்ந்தோடும் ஆண் மான் , 
கறும்புச்சாரலுள்ள கலைமான் , ரோஹி தெமென்னும் மான் , யானை , 
சவுரிமான் , பெரியசவுரிமான் , கட்கமிருகம் , டசுபோன்ற 
இவையம். 
4 . 

இதைக் காட்டு வெள்ளரி யென்று சிலர் . 


மான் 


அத்தி -11 .) 


உத்தர கண்டம் 


301 


தரி லை , கறுத்த மண் இவற்றை ஒரு மாதகாலம் கருப்பஞ்சாற்றில் 
ஊறவைத்து , அதை லேபமாக சிரஸ்ஸில் தேய்த்து வந்தால் நரைத்த 
மயிர்கள் கறு நிறங்கொள்ளும் . 273 . 

தாத்ரீபலாதிலேபம் : - நெல்லிக்கனி மூன்று , கடுக்காய் 
இரண்டு ; தான்றிக்காய் ஒன்று , மாம்பருப்பு ஐந்து , இரும்புக் தூள் ஒரு 
கர்ஷப் பிரமாணம் இவ்வனைத்தையும் ஒரு இரும்புப் பாத்திரத்தில் 
சேர்த்துப் பிசைந்து , இரவில் பனியில் வைத்தெடுக்கவேண்டும் . 
இந்த லேபாம் அகாலத்தில் உண்டாகும் அதிக கரைத்தலையும் சீக் 
கிரம் போக்கும் . 28-291 . 

த்ரிபலாதி லேபம் : - த்ரிபலை , அவுரியிலை , அயம் , கரிசிலாங் 
கண்ணி இவற்றை ஸமபாகமாகச் சேர்த்துப் பொடி செய்து , செம் 
மறியாட்டின் மூத்திரத்தினால் அரைத்து லேபம் செய்து உபயோகித் 
தால் தலைமயர்கள் நன்கு கறுநிறல் சொள்ளும் . 30 

மஹா த்ரிபலாதி லேபம் : -- த்ரிபலை , இரும்புத்தூள் , மாதளம் 
பட்டை , தாமரைக் கிழங்கு இவற்றைத் தனித்தனியே ஐந்து பலம் 
எடுத்து ஒருமிக்கச் சூர்ணம் செய்து , பதினாறு பிரஸ்த்தம் கரிசிலாங் 
கண்ணிச் சாற்றில் கலந்து ஓர் இரும்புப் பாத்திரத்தில் அனைத்தை 
யும் சேர்த்து பூமிக்சள் ஒரு மாதகாலம் அடக்கம் 

செய்து வைத் 
திருக்கவேண்டும் ; பிறகு அதை யெடுத்து வெள்ளாட்டுப்பால் சேர்த் 
துக் குழைத்து , அதை ஒரு கூர்ச்சத்தில் எடுத்து சிரஸ்ஸில் இராத் 
திரியில் தடவி , ஆமணக்கிலைகளால் தலைமயிர்களைச் சுற்றிக்கொண்டு 
படுக்கவும் ; பிறகு காலையில் எழுந்து ஸ்நானம் செய்துவிடவும் . இவ் 
வாறு மூன்று முறை லேபரம் செய்தால் நரைத்தல் நிச்சயமாக நிவ் 
ருத்தியாகும் . 31-341 . 

சங்கசூர்ணாதி லேபம் : -- சங்க சூர்ணம் இரண்டு பாகம், தாளகம் 
ஒரு பாகம் , மனச்சிலை அரை பாகம் , ஸர்ஜக்ஷாரம் ஒரு பாகம் இவற்றை 
ஜலம் சேர்த்து அரைத்து, தலைமயிர்களை எடுத்தவிட்டுத் தடவி 
வந்தால் எழு வேளைகளில் கூபணக ஸந்நியாஸியின் 1 சிரஸ்ஸைப் 
போல் தலையிலுள்ள மபிர்கள் யாவும் உதிர்ந்துவிடும் . 35-37 . 

1 .. கூடணக ஸந்தியாவிகள்- ஜைன ஸந்நியாஸிகள் . ( அந்த 
ஸந்தியாவிகள் தலைமயிரை வேறுடன் பிடுங்கித் தலையை வழுக்கையாக 
வைத்திருப்பது வழக்கம் ) . 


302 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி-11 , 


தாளகாதி லேபம் . - தாளகம் இரண்டு சாண 

மடை , 
சூர்ணம் ஆறு சாணமென , பலாசக்ஷாரம் இரண்டு சாணமெடை 
இவற்றைச் சேர்த்து , வாழைத்தண்டின் சாற்றாலவது , எருக்கிலை 
யின் சாற்றாலாவது ஆட்டி , சிரஸ்ஸில் மயிர்களை சிரைத்துவிட்டு 
ஏழு முறை லேபரம் செய்து வந்தால் மயிர்கள் முற்றிலும் உதிர்ந்து 
விடும் . 38 , 39 . 

ஸ்வர்ணபுஷ்ப்யாதி லேபம் .-- பொன்னாவிதை, அன்ன 
பேதி , வாய்விடங்கம் , மனச்சிலை , கோரோசனை , இந்துப்பு இவற்றை 
அரைத்து லேபம் செய்து வந்தால் வெண் குஷ்டம் தீரும் . 40 , 

வாயஸ்யாதிலேபம்.- மணத்தக்காளி , தகரவிதை , கோஷ் 
டம் , திப்பிலி இவற்றை அரைத்து ஆட்டு மூத்திரத்திற் குழைத்துத் 
தடவிவந்தால் வெண்குஷ்டம் நிவாரணமாகும் . 41 . 

இரண்டாவது தாளகாதி லேபம் . - தாளகம் ஒரு சாணமெடை , 
வாலுளுவை நான்கு சாணமெடை இரண்டையும் சூர்ணம் செய்து , பசு 
மூத்திரத்தில் அரைத்துத் தடவ வெண்குஷ்டம் நிவ்ருத்தியாகும். 42 . 

வாதச்சியாதி லேபம்.-- கார்ப்போகரசி , நீர்வஞ்சி , அரக்கு , பேய 
கத்தி , திப்பிலி , இரஸாஞ்ஜநம் , இரும்புத்தூள் , எள் இவற்றை ஸம 
பாகமாயெடுத்து , ரூர்ணம் செய்து , பசுக்களின் பித்த நீரைச் சேர்த்து , 
அரைத்து வைத்துக்கொண்டு உடம்பில் தடவி வர சீக்கிரம் வெண் 
சஷ்டம் போய்விடும் . 43 , 44 . 
இரண்டாவது தாத்ரியாதி லேபம் - நெல்லிக்கனி , மட்டிப் 

L க்ஷாரம் இவற்றை அரைத்துக் கலந்து , காடியைவிட்டு 
ஆட்டி , லேபமாக உபயோகிக்க வித்மமென்னும் தேமல் நீங்கும் . 45 . 

தார் வ்யாதி லேபம் - மரமஞ்சள் , முள்ளங்கிவிதை , தாளகம் , 
தேவதாரு , வெற்றிலை இவை தனித்தனியே கர்ஷப்பிரமாணம் , 
சங்குப்பொடி ஒரு சாணமெடை இவற்றை ஜலம் விட்டு அரைத்து 
லேபம் செய்யவும் . இதனால் எவ்விதமான தேமலும் தீரும் . 45 , 47 . 

ஹரீதக்யாதி லேபம் : - கடுக்காய் , இந்துப்பு , காவிக்கல் , இர 
ஸாஞ்ஜனம் , கறுப்புப்பு இவற்றை ஜலத்தினால் அரைத்து லேபமாகச் 
செட்து உபயோகிக்க ஸகல நேத்திரரோகங்களும் நிவாரணமாகும் . 43 . 


பால் , 


அத்தி-11 . ) 


உத்தர கண்டம் . 


303 


இரஸாஞ்ஜனாதி குடிகா லேபம் : - இரஸாஞ்ஜனம் , த்ரிகரி 
இவற்றை அரைத்து குளிகையாக உருட்டி வைத்துக்கொண்டு நேத் 
திரங்களுக்குப் போட்டு வந்தால் எரித்தலோடும் தினவோடும் கூடிய 
அஞ்ஜ.ச.நாமிகா என்கிற வியாதி நீங்கும் . 49 . 

ப்ரபுத்நாடபீஜாதி லேபம் : -- தகரவிதை, வாலுளுவை , கடுகு , 
எள் , கோஷ்டம் , மரமஞ்சள் , கோரைக் கிழங்கு இவற்றைச் சூர்ணம் 
செய்து மோர்விட்டரைத்துப் பூசுவதால் தத்ரு என்னும் படர்தாமரை , 
சொறி , விசர்ச்சிகா 2 இவை நீங்கும் . 501 . 

ஹேம r யாதி லேபம் : -- பிரும்மதண்டு விதை , வாய்விடங் 
-கம் , லிங்கம் , கந்தகம் , தகரவிதை , கோஷ்டம் , விந்தூரம் இவற்றை 
ஒருமிக்கச் சேர்த்து , சூர்ணம் செய்து , ஊமத்தையிலைச் சாற்றாலும் , 
வேப்பிலைச் சாற்றாலும் , வெற்றிலைச் சாற்ருலும் தனித்தனியே 
அதை ஆட்டி லேபநமாக உபயோகிக்கலாம் . இதனால் சிரங்கு , டடர் 
தாமரை , விசர்ச்சிகா, சொறி , ரகஸம் 3 வை சீக்கிரம் ஸ்வஸ்த்தமா 
கும். 51-53 . 

தூர்வாதி லேபம் : - அறுகம்புல் , கடுக்காய் , இந்துப்பு, 
விதை , கருங்கஞ்சாங்கோரை இவற்றை மோர் சேர்த்து அரைத்து 
லேபரம் செய்தால் சொறியும், படர் தாமரையும் தீரும் . அல்லது அறு 
கம்புல்லையும் மஞ்சளையும் சேர்த்தரைத்துத் தடவி வந்தால் 

சொறி , 
சிரங்கு , கிருமிரோகம் , படர்தாமரை , சீதபித்தம் 4 இவை நிவ்ருத்தி 
யாகும் . 54 , 55 . 

ஸித்தார்த்தகாதி லேபம் - வெண் கடுகு , மஞ்சள் , கோஷ்டம் , 
தகரவிதை , எள் இவற்றைக் கடுகெண்ணெயினால் ஆட்டி லே மாக 
உபயோகித்து வருவதால் படர்தாமரை நீங்கும் . 56 . 

ராஸ்நாதி லேபம் - சிற்றாத்தை, கருநெய்தல் , தேவதாரு, 
வெண்சந் தனம் : அதிமதுரம் , சிற்றாமுட்டி இவற்றைப் பொடித்து 


தகா 


1. அஞ்ஜாநாமிகா - 76 -வது பக்கம் பார்க்க , 
2 . விர்ச்சிகா- 61 - வது பக்கம் பார்க்க . 
3 . ரகஸம் - 62 - வது பக்கம் டிப்பணியும் பார்க்க . 
4 . 

சீதபித்தம் - 64 -வது பக்கம் பார்க்க . 


304 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -11. 
நெய்யையும் பாலையும் சேர்த்து லேபமாகச் செய்து உ . யோகிக்க 
வாததோஷத்தினாலுண்டாகும் விஸர்ப்பம் தீரும் . 57 . 

ம்நணாளாதி லேபம் - தாமரைத்தண்டு , சந்தனம், வெள்ளி 
லோத்தி , வெட்டிவேர் , தாமரைப்பூ , நெய்தல் , நன்னாரி, நெல்லிக் 
காய் , கடுக்காய் இவற்றின் லேபம் பித்த விஸர்ப்பத்தைப் போக்கும் . 53 . 

முன்றம் திரிபலாதி லேபம்.-- த்ரி - லை , தாமரைக் கிழங்க , 
வெட்டிவேர் , வறன்ச்சுண்டி , அலரி , கொறுக்கைவேர் , அறுகம்புல் 
இவற்றை அரைத்து லேபம் செய்ய கபவிஸர்ப்பம் நிவ்ருத்தியா 
கும் . 59 . 
ஜடாமாம்ஸ்யாதி லேபம் : -- ஜடாமாய் , ஸுஜரஸம் 

என் 
னும் பிசின் , வெள்ளிலோத்தி , அதிமதுரம் , அரேணுகம் , பெருங் 
சரும்பை , கருகெட்தல் , தாமரை , காட்டுவாகைப்பூ இவற்றை சத 
தௌதக்ருதத்தினால் 1 ஆட்டி லேயம் செய்ய இரத்தபித்தமு , வாத 
ரக்த்தமும் தீரும் , 604 . 

ஆமலா லேபம் .-- செய்யிற் பொரித்த நெல்லிக்கனிகளைக் 
காடிகளால் அரைத்து லேபமாகச் செய்து சிரஸ்ஸில் தேய்த்துவர் 
தால் நாசியிலிருந்து இரத்தங்கசிதல் நிவ்ருத்தியாகும் , 61 ;. 

கோஷ்டலேபழம் முசுதந்தலேபழம்-- கோஷ்டத்தைப் பொடி 
த்து , காடிவிட்டு அரைத்து , ஆமணக்கெண்ணெயினால் குழை 

சிரஸ்ஸில் தேய்க்க தலைவலி ஸ்உஸ்த்தமாகும் . அவ்வாறே 
கொக்குமந்தாரப் பூவையும் அவ்வியாதியில் லேபமாக உபயோகிக்க 
லாம் . 624 . 

தேவதார்வாதி லேபம் .-- தேவதாரு , கிரந்திதகரம் , கோஷ்டம் , 
விலாமிச்சைவேர் , சுக்கு இவற்றைச் சிதைத்து , காடியினால் அரை 
த்து , எண்ணெயைக் கலந்து லேபம் செய்ய வாததோஷத்தினாலான 
தலைவலி நீங்கும் . 634 . 

சந்தனுதி லேபம்.-- சந்தனம் , வெட்டிவேர் , அதிமதுரம் , சிற்றா 
முட்டி , புபுதிரென்னும் வாஸனைத் திரவ்யம் , கருசெய்தல் இவற் 

1. சததௌத க்ருதம் - நூறு தடவை ஜலத்தில் அல்லது 
வரண்யமான கஷாயம் முதலியவற்றில் கடைந்து பக்குவம் செய்த செய் , 


அத்தி -11 ) 


உத்தர கண்டம் 


305 


யா 


றைப் பாலில் அரைத்து லேடநம் செய்தால் இரக்த்தபித்தம், தலைவலி 
இவை ஸ்வஸ்த்தமாகும். 64 ). 

மூன்றும் தாத்ரியாதி லேபம் : -- நெல்லிக்கனி , முத்தக்காசு , 
வெட்டிவேர் , தாமரை , அல்லிக்கிழங்கு , சந்தனம் , அறுகம்புல் , விலா 
மிச்சை , விழல்வேர் இவற்றினாலான லேபத்தை உபயோகிக்க பித்தத் 
தினாலுண்டான தலைவலியும் , இரத்தபித்த ஸம்பந்தமான நோயும் 
தீரும் . 65 , 66 . 

ஹரேணுகாதி லேபம் : - அரேணுகம் , கிரந்தி தகரம் , கல்மாப் 
பட்டை , கோரைக்கிழங்கு , ஏலம், அகிற்கட்டை , தேவதாரு , ஜடா 
மாம்ஸீ , சிற்றரத்தை, ஆமணக்கிலை இவற்றை லேபம் செய்து சிறிது 
இளஞ்சூடா யிருக்கையிலேயே உபயோகிக்க ச்லேஷ்மநோய் நிவ்ருத்தி 
பாகும் . 67 . 

சுண்ட்யாதி லேபம் : - சுக்கு , கோஷ்டம் , தகரவிதை , தேவ 
தாரு , காவட்டம்புல் இவற்றைப் பசுமூத்திரத்தினால் அரைத்துப் பூச 
கபத்தினாலுண்டாகும் தலைவலி நீங்கும் . 68 . 

சாரிபாதி லேபம் .-- நன்னாரி , கோஷ்டம் , அதிமதுரம் , வசம்பு, 
சருநெய்தல் இவற்றைக் காடியினால் ஆட்டி , பிறகு எண்ணெயை விட் 
டுக் குழைத்துத் தடவினால் ஸுாயாவர்த்தம் , அர்த்தாவபேதம் என் 
னும் நோய்கள் தீரும் . 69 . 

சதாவர்யாதி லேபம்.-- தண்ணீர்விட்டான் , கருநெய்தல் , அறு 
கம்புல் , எள், சாறடை இவற்றின் லேபமானது சங்ககம் , அநந்தவாதம் 
என்கிற சிரஸ்ஸைப்பற்றிய வலிமுதலானவற்றைப் போக்கும் . 70. 

ப்ரலேபமும் ப்ரதேஹமும் . 


ப்ரலேப் -ப்ரதேஹங்கள் - இதன் பிறகு அறிஞரது கொள்கை 
யின்படி இன்னும் சில லேபவிதிகள் வரையப்படுகின்றன . ப்ரலேபம் 
என்றும் , ப்ரதேஹம் என்றும் லேபம் இரண்டுவி தமாகும் . ஈரமான 
எருமைத்தோலவ்வளவு கனமாக ப்ரலேய ப்ரதேஹங்களைச் 
வேண்டுமென்பது பொதுவிதியாகும் . எந்த லேபம் குளிர்ச்சியாக 
வும் , அதிக சனமல்லாமலும் , உலர்ந்துவிடக் கூடியதாகவும் செய்யப் 
படுகிறதோ அது ப்ரடேம் எனப்படும் . எந்த லேபம் ஈரமாகவும் , 

20 


306 சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி -1 
சிறிது கனமாகவும் , உஷ்ணமாகவும் செய்யப்படுகிறதோ அது ப்ரதே 
ஹம் என்று சொல்லப்படும் . இவற்றுள் ப்ரதேஹம் க .--வாதங்களா 
லுண்டாகும் கோளாறுகளைப் போக்கக்கூடியதாம் 1. 71-72 ;. 


ப்ரதேஹப்ரலேபனங்களில் சில 

நியமங்கள் . - ப்ரலேப - ப்ர 
தேஹங்களை மயிர்க்கால்களினூடே பிரவேசிக்குமாறு லேபநம் செய் 
தால் , அவற்றின் வீர்யம் மயிர்க்கால்களாலும் , விரைகளென்னும் காரி 
ரத்தக் குழாய்களின் முகங்களாலும் சரீரமெங்கும் சீக்கிரத்திற் பரவும் . 
இரவில் லேபாம் செய்யக்கூடாது , உலர்ந்து வரும் ப்லேபாத்தை 
யெடுத்துவிடவேண்டும் . ஆனால் ப்ரதேஹம் பூசப்பட்டுள்ள பாகம் 
உலர்ந்து அவ்விடத்தில் ஒருவாறு இசிவு கண்டு அப்பூச்சு உலர்ந்து வரு 
மளவும் , அதை யெடுத்து விடாமல் வைத்திருக்கலாம் . இரவில் மயிர்க் 
கால் முனைகளில் தேகச்சூடு தங்கியிருந்து சூரிய வெளிச்ச மின்மையி 
னால் தானே வெளிவந்து விடுமாகையால் இரவில் லேபரம் செய்யக் 
கூடாது . ஆனால் விஷயமுணர்ந்த நிபுணர்கள் அவசியமென்றறிந் 
தால் இரவிலும் ப்ரலேபநம் முதலியதைச் செய்யலாம் . 73-76 . 


விரணங்களில் லேபம் முதலிய கிராமம் . - இரத்தம் கபம் இவற் 
றின் கோளாறால் ஸம்பவிக்கும் வீக்கம் பழுக்காமலும் வெகு ஆழமாக 
வியாபித்து மிருந்தால் , அதற்கு முதலில் வீக்கத்தைக் குறைப்பதற்கான 
சோதஹரம் என்கிற லேபமும் , இரண்டாவது இரத்த மோக்ஷணமும் , 
மூன்றாவது உபநாஹஸ்வேதமும் , மான்கரவது சஸ்திரத்தினால் கீண்டு 
தோஷங்களை வெளிப்படுத்தும் முறையும் , ஐந்தாவது அவ்விரணத் 
தைக் கழுவியோ வேறு விதமாகவோ சுத்திசெய்யும் சோதநம் என் 
னும் முறையும் , ஆறாவது ரோபணம் என்னும் விரணத்தை ஆறச்செய் 
வதும் , ஏழாவது விரணமுண்டான விடத்திற்கு மீண்டும் பழைய நிற 
முண்டாகப் பண்ணுவதும் கிரமமாக விரணங்களுக்கு அவசியம் செய்ய 
வேண்டிய சிகித்ஸா முறைகளாம் . 77-78 ) . 


1. ப்ரலேபம் அல்லது லேபம் என்றால் ஸாதாரணமான எந்தப் 
பூச்சு மருந்தையும் குறிக்கும் ; ப்ப தேஹமென்றால் பற்றுப்போடுதல் . 


அத்தி -11 . ) 


உத்தர கண்டம் , 


307 


பீஜபூரழலாதி லேபம் . - கொடிமா தளையின் வேர், ஜடா 
மாம்ஸீ , தேவதாரு , சுக்கு, சிற்றரத்தை , முன்னைவேர் 

முன்னைவேர் இவற்றை 
அரைத்து லேபமாக உபயோகிக்க வாததோஷத்தினாலுண்டாகும் 
வீக்கம் நிவ்ருத்தியாகும் . 793 . 

மதுகாதி லேபம் .-- அதிமதுரம் , வெண்சந்தனம் , பெருங் 
குரும்பை , நெட்டக்கோரையின் வேர் , அல்லிக்கிழங்கு , வெட்டிவேர் , 
விளாமிச்சை வேர் , தாமரைப்பூ இவற்றைப் பித்தத்தினாலுண்டாகும் 
வீக்கங்களில் லேபமாயுபயோகிக்கலாம் . 803 . 

கிருஷ்ணாதி ப்பதேஹம் .-- திப்பிலி , பழைய எள்ளுப்பிண்ணாக்கு , 
முருங்கப்பட்டை , மணல் , கடுக்காய் இவற்றைப் பசுமூத்திரத்தில் 
அரைத்து கொதிக்க வைத்து இளஞ்சூடாக ப்ரதேஹம் செய்தால் 
கபத்தினாலுண்டாகும் வீக்கம் நிவாரணமாகும் . 811 . 

நிசாதி லேபம் : -மஞ்சள் , மரமஞ்சள் , வெண்சந்தனம் , செஞ் 
- சந்தனம் , கடுக்காய் , அறுகம்புல் , வெள்ளைச்சா றடை , வெட்டிவேர் , 
அல்லிக்கிழங்கு , வெள்ளிலோத்தி ,காவிக்கல் , இரஸாஞ்ஜனம் இவற்றை 
அரைத்து வெளிக்காரணங்களாலுண்டாகிற வீக்கத்திலும் , இரத்த 
தோஷத்தினாலான வீக்கத்திலும் லேபமாயுபயோகிக்கலாம் . 82, 83 . 

சணபர்ண்யாதி லேபம் .-- சேப்பங்கிழங்கு , முள்ளங்கி , முருங் 
கக்காய் , எள் , கடுகு , ஸக்து என்னும் காடிச் சத்து , கிண்வமென்கிற 
மத்யச்சக்கை , ஆளிவிதை இவற்றின் லேபாத்தினால் வீக்கங்கள் 
பழுத்து வரும் . 84 . 

தந்த்யாதி லேபம்.- நேபாளம் , சித்திரமூலப்பட்டை , கள்ளிப் 
பால் , எருக்கம்பால் , வெல்லம் , சேராங்கொட்டை , அன்னபேதி , இக் 
துப்பு இவற்றின் லேபாம் தாரண குணம் 1 உள்ள தாம் . 85 . 

சிரிபில்வாதி லேபம் : -- புங்கப்பட்டை , நேபாளம் , 
மூலம் , அலரிவேர் , மாடப்புறாவினுடையவும் பருந்தினுடையவும் 
கழுகினுடையவும் மலங்கள் ஆகியவற்றை அரைத்து லேபமாக உபயோ , 
கித்தால் தாரணம் என்னும் வேலைடைச் செய்யும் . 86 . 

ஸர்ஜக்ஷாராதி லேபம் .-- ஸர்ஜக்ஷாரம் , யவக்ஷாரம் இவற்றை 
1. தாரண - கட்டிகளை உடைபச் செப்பும் குணம் . 


சித்திர 


30S 

சார்ங்கதர ஸம்ஹிதை.. [ அத்தி -11 . 
லேபரம் செய்ய வீக்கங்கள் சீக்கிரம் உடைந்துவிடும் . அவ்விதமே 
பிரம்மதண்டு விதையையும் விரணம் முதலியவை உடைவதற்கு 
மேலே லேபமாக உபயோகிக்கலாம் . 871 . 

இரண்டாம் திலாதி லேபம்.-- எள் , இந்துப்பு , அதிமதுரம் , 
வேப்பிலை , மஞ்சள் , பரமஞ்சள் , சிவதை வேர் இவற்றை இடித்து 
நெய் விட்டுக் கலந்து , விரணங்களின் மேல் லேபரம் செய்ய அவை 
சுத்தமாகும் . 88. 

திம்பபத்ராதி லேபம் . - வேப்பிலை , தேன் , நெய் , மரமஞ்சள் , 
அதிமதுரம் , எள் இவற்றை ஒருமிக்க அரைத்து லேபகம் செய்ய 
விரணம் சுத்தியாவதுடன் சீக்கிரம் அறியும் வரும் . 89 . 

கரஞ்ஜாதி லேபம் . - புங்கம் வேர் , வேப்பிலை , கொச்சியிலை 
இவற்றை அரைத்து லேடகம் செய்தால் விரணத்திலுண்டாகும் கிருமி 
கள் அழியும் . 891 . 

லசுநாதி லேபம் .-- வெள்ளள்ளியின் கக்கத்தையாவது , வேப் 
பிலையையும் காயத்தையும் சேர்த்து அரைத்த கல் கத்தையாவது விர 
ணக் கிரும் களைப் போக்க லேபமாக உடயோகிக்கலாம் . 90 . 

இரண்டாவது நிம்ப பத்ராதி லேபம் : -- வேப்பிலை , எள் , நேபா 
ளம் , சிவதை வேர் , இந்துட்பு, நிமிளை இவற்றைச் சேர்த்து செய்யப் 
படும் லேபமானது கெட்டுப்போன விரணங்களைச் சுத்தம் செய்யவும் 
ஆற்றவும் அடியோடு அவற்றைப் போக்கவும் உபயோகமாகும் . 91 . 

மதநபலாதி ப்ரதேஹம் : -- மருக்காரை , கடுகரோகிணீ இவ் . 
விரண்டையும் காடியினால் ஆட்டி , அதைக் கொதிக்கவைத்து நாபி 
யின் மேல் சிறிது சூடாயிருக்கும் போதே - லே . நம் செய்ய வயிற்று 
நோய் நிவ்ருத்தியாகும் . 92 . 

சிக்ருத்வகாதி ப்பதேஹம் .-- முருங்கைவேரின் பட்டை , வெண் 
ணெச்சியிலை , ஆமணக்குவேர் , வாற்கோதுமை , கோதுமை , பயறு 
இவற்றை அரைத்துக் கொதிக்கவைத்து இளஞ்சூடாக வாததோஷத் 
தினாலுண்டாகும் வித்மதியில் வேடகம் செய்யலாம் . 931 . 

லாஜாதி லேபழம் டயஸ்யாதி லேடழம் : - நெற்பொரி , அதி 
மதுரம் , சர்க்கரை இவற்றை நெய்விட்டு அரைத்து , பித்ததோஷத் 
தினாலுண்டாகும் வித்தியில் லேபாம் செய்யலாம் ; அல்லது க்ஷிகா 


அத்தி-11 . ] 


உத்தர கண்டம் 


309 


கோலி , வெட்டிவேர் , வெண்சந்தனம் இவற்றையாவது லேபரம் செய்ய 
லாம் . 94 . 

இஷ்டதாதி ப்ரதேஹம் .-- செங்கற்பொடி , மணல் , இரும்புச் சட் 
டத்தின் தூள் , பசுஞ்சாணம் இவற்றைக் கோமயம் சேர்த்து ஆட்டிக் 
கொதிக்கவைத்து கபவித்ரதியில் சிறிது சூடாயிருக்கையிலேயே ப்ர 
தேஹமாக உபயோகிக்கலாம் . 95 . 

இரண்டாம் ரக்த சந்தநாதி லேபம் . - செஞ்சந்தனம் , மஞ்ஜிஷ்டி , 
மஞ்சள் , அதிமதுரம் , காவிக்கல் இவற்றைப் பொடிசெய்து பாலில் 
குழைத்து இரத்த வித்ர தியிலும் , ஆகந்துகமென்னும் வெளிக் காரணங் 
களாலுண்டாகும் வித்ரதியிலும் லேபநம் செய்யலாம் . 96 . 

நிசுளாதி ப்ரதேஹம் .-- நீர்க்கடம்பு , முருங்கவிதை , தசமூலம் 
இவற்றைக் கல்கம்போல் அரைத்து பக்குவம்செய்து இளஞ்சூடா யிருக் 
கையில் வாத தோஷத்தினாலுண்டாகும் கட்டிகளின்மேல் ப்ரதேஹம் 
செய்யலாம் . 97 . 

தேவதார்வாதி ப்ரதேஹம்.- தேவதாரு , பேய்த்தும்மட்டிக்காய் 
இவ்விரண்டையும் அரைத்து உஷ்ணமாக்கி , கபதோஷத்தினா லுண் 
டாகும் கட்டிகளில் ப்ரதேஹம் செய்யலாம் 971 . 

ஸர்ஷபாதி லேபம் . - கடுகு , வேப்பிலை , சேராங்கொட்டை 
ற்றை எரித்து , ஆட்டு மூத்திரத்தில் ஆட்டி அபசீ யென்னும் விரணத் 
தின்மேல் லேபநமாய் உபயோகிக்கலாம் . 98) . 

இரண்டாம் ஸர்ஷ்பாதி லேபம் . - கடுகு , முருங்கவிதை , சணல் 
விதை , ஆளிவிதை, யவதானியம் , மோடி 1 இவற்றைப் புளித்த மோர் 
விட்டு அரைத்து கண்டமாலை , அர்புதம் , கண்டமென்னும் கட்டி இவற் 
றின் மேல் லேபமாக உபயோகிக்க அவை குணமாகும் . 

99 , 100 . 
குஞ்ஜாபலாதி ப்ரதேஹ்ம் . - வாததோஷத்தினால் மட்டும் 
அவயவம் மிகவும் பீடிக்கப்படுமானால் , அவ்வவயவத்தில் கூர்மையான 

1. மோடி - இங்கு மூலகபீஜம் என்பதற்கு மோடி என்று மலை 
யாளத்திலுள்ள ஆயுர்வேதநிகண்டுவில் கூறப்பட்டதை அனுஸரித் 
துப் பொருள் எழுதப்பட்டது . மூலகத்தை முள்ளங்கியென்று இந்தப் 
பிரகரணத்தில் சொல்வதற்கில்லை . 


ஓர் 


310 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அத்தி -11 . 


ஒரு கத்தியினால் இரத்தம் வருமாறு கீறி , அவ்விடத்தில் குன்றுமணி 
களை அரைத்து நன்கு ப்ரதேஹம் செய்ய , அப்பாஹுகம் , விச்வாசி , 
க்ருத்ரவ இக்கோளாறுகளும் , மற்றும் வாததோஷ ஸம்பந்தமான வியா 
திகளும் சீக்கிரம் ஸ்வஸ்த்தமாகும் . 101 , 102 . 
தத்தூ ராதி லேபம் . - ஊமத்தை , 

ஆமணக்கு , கருநொச்சி , 
சாறடை , முருங்கை இவற்றின் இலைகளையும் கடுகையும் சேர்த்து 
அரைத்து கல்கம்போல் செய்து லேபாமாக உபயோகிக்க வெகு நாட்பட்ட 
கடுமையான யானைக்காலையும் நிவ்ருத்தி செய்யும் . 103 . 

அஜாஜ்யாதி லேபம் . - ஜீரகம் , சிவக்காந்தை , கோஷ்டம் , ஆம 
ணக்கிலை , இலந்தை இவற்றைக் காடிவிட்டு அரைத்து லேபாம் செய்ய 
கீல்வாதம் நிவாரணமாகும் . 104 . 

கரவீரழல் லேபம் . - அலரிவேரை ஜலம் விட்டு ஆட்டி லேபநம் 
செய்ய , ஆண்குறியிலுண்டாகும் அஸாத்திய குணங்களைப் பெற்ற 
வலியும் நிவ்ருத்தியடையும் , 105 . 

நான்காம் திரிபலாதிலேபம் .-- த்ரிபலையை ஒரு சட்டியில் எரித்து , 
அக்கரியைத் தகுந்தவளவு தேன்விட்டுக் குழைத்து , உபதம்சமென்கிற 
வியாதியில் சர்மத்திலுண்டாகும் விரணங்களின் மேல் பூசிவர , சீக்கிரம் 
ஆறிவிடும் . 106 , 107 . 

துகாணீர்யாதி லேபம்.-- மூங்கிலுட்பு , பூவரசம்பட்டை , சந்த 
னம் , காவி , சீந்திற்கொடி , இவற்றை அரைத்து , நெய் விட்டுக் குழை 
த்து , அக்னி ஸப் பந்தத்தினாலுண்டாகும் விரணங்களின் மேல் பூசிவா , 
அவை ஆறிவிம். 108 . 

திந்துக்யாதி லேபம் : -- தும்பை , இலவங்கப்பத்திரி இரண்டை 
யும் க்வாதம் செய்து , அக்கஷாயத்தில் நெட்பையும் கலந்து எரிப் புண் 
களின் மேல் லேபநம் செய்ய அவை குணமாகும் . 108 ) . 

யவாதி லேபம் .-- யவதானியங்களை எரித்து மையாகச் செய்து , 
எண்ணெயிற் கலந்து எவ்வித எரிப்புண்களின் மேலும் லேபாம் செய்து , 
வர அவை சீக்கிரம் ஆறும் . 1099 . 

பலாச்பலாதி லேபம் . -- பலாசங்காய் , அத்திக்காய் இவற்றை 
கன்கு கல்கம்போல் 

அரைத்து, தேனையும் நல்லெண்ணெயையும் 


அத்தி -11 . ) 


உத்தர கண்டம் . 


311 


சேர்த்துக் குழைத்து யோனிமார்க்கத்திற் பூசினால் அவ்விடம் பலங் 
கொள்ளும் . 110 ) . 

மாகந்தாதி லேபம் : - மாம்பிஞ்சையும் , கர்ப்பூரத்தையும் , தேனை 
யும் சேர்த்து ஆட்டி , கல்கமாகச் செய்து , யோனியில் தடவிவருவதால் , 
ஸ்த்ரீகளுக்கு யௌவனப் பருவம் கழிந்திருந்தாலும் அவ்வவயவம் 
கெட்டியாகும் . 1114 . 

மரிஜாதி லேபம் : - மிளகு , இந்துப்பு , திப்பிலி , கிரந்திதகரம் , 
கண்டங்கத்திரி , நாயுருவி , எள், கோஷ்டம் , வாற்கோதுரை , உளுந்து , 
கடுகு , அமுக்கிறாங்கிழங்கு இவற்றைச் சூரணம் செய்து தேனுடன் 
கலந்து ஸ்தாம் லிங்கம் முதலியவற்றில் லேபாம் செய்ய அவை 
பலப்படும் ; புஜம் முதலிய அவயவங்களும் நன்றாகப் பெருக்கும் . 
112-114 . 

ஸிதாதி லேயம் : -- சர்க்கரை , அமுக்கிறாங்கிழங்கு, இந்துப்பு , 
ஆட்டுப்பால் இவற்றைச் சேர்த்து , க்ருதம் பக்குவம் செய்து , முன் 
போலவே உபயோகப்படுத்த அவ்வவயவங்களுக்கு நல்ல 

வலிமை 
யுண்டாகும் . 115 . 

இரண்டாம் இந்தர வாருண்யாதி லேபம் . - பேய்த்தும் மட்டிச் 
சாற்றையும் பாதாஸத்தையும் கலந்து , செவ்வலரியின் கட்டையினால் 
அடிக்கடியும் ஆட்டி , இரண்டையும் கலந்து முன்போலவே அவ்வவய 
வத்தில் உடயோகிக்க நற்குண முண்டாகும் , 1164 . 

தாம்பூலாதி லேபம் .--வெற்றிலைச் சருகையும் , கோஷ்டத் 
தையும் , கடுக்காயையும் சூரணம் செய்து ஜலத்தில் குழைத்து , 
மெங்கும் தடவிவர தேஹத்திலுண்டாகும் து நாற்றம் போய்விடும் . 
1171 . 

தளூர்தாதி லேபம் அல்லது தூள் . - மிக நுண்மையாகப் 
பொடித்த கொள்ளையும் , கோஷ்டம் , ஜடாமாம் ஹீ வெண் சந்தனம் 
இவற்றின் சூர்ணத்தையும் , கடலைமாவையும் , இலவங்கப்பட்டையின் 
சூர்ணத்தையும் ஒன்றாகக் கலந்து , தேகத்தில் தூவுவதால் , வியர்வை 
யினா லுண்டாகக்கூடிய துர்நாற்றம் நிவ்ருத்தியாகும் . 118 , 119 , 

வசாதி லேபம்.-- வசம்பு, அட்டுப்பு , கோஷ்டம் , மஞ்சள் , மர 
மஞ்சள் , மிளகு இவற்றைப் பொடி செய்து ஜலத்தில் கலந்து செய் 


1 


3121 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -11 . 
யப்படும் லேபம் ஸ்த்ரீ புருஷர்கள் ஒருவருக்கொருவர் வசமாவதற்கு 
உத்தம ஔஷதமாம் . 120 . 

சிரோ வஸ்தி . 
மூர்த்த தைலங்கள்.-- அட்யங்கப் , பரிஷகம் , பிசு , வஸ்தி 
என்று மூர்த்த தைலமென்னு ம சிரஸ்ஸில் இடப்படும் தைலமுறை 
நான்கு வகைப்படும் ; இந்த அப்யங்காதி நான்கு முறைகளுள் ஒவ் 
வொன்றும் மேன்மேலும் வீர்யத்தில் முறையே சிறந்தவையாம் . 
இவற்றுள் அப்யங்கம் , பரிஷேகம் , பிசு என்னும் மூன்றுவித தைலப் 
பிரயோகங்களும் பிரத்தமானவை ; இங்கு அறிவிற்சிறந்த வைத் 
தியர்களின் கொள்கைப்படி சிரோவஸ்தி யென்னும் மூர்த்ததைல 
முறைமட்டும் விவரிக்கப்படுகின்றது . 121 , 122 . 

சிரோவஸ்தி முறை .-- பன்னிரண்டு அங்குலம் நிகளமுள்ள 
அல்லது சிரஸ்ஸுக்கு ஸம அளவுள்ள சர்மத்தைத் தலைபைச் சுற்றிக் 
கட்டவும் ; அதற்குமுன் அந்த சர்மத்தில் இரண்டு வாரங்களை யேற் 
படுத்தி யிருக்கவேண்டும் ; உளுந்தை நன்றாகப் பொடி செய்து ஜலம் 
விட்டுப் பிசைந்து , தோல் கட்டியிருக்கும் பாகத்தில் நெற்றியைச் 
சேர்ந்தாற்போல் அதைத் தடவிவிடவேண்டும் ; அதற்கு மேலேயும் , 
சர்மட் வியாபித்துள்ள பாகம் வரையிலும் அதைப் பூசிவிடலாம் . 
இவ்வாறு சிரஸ்ஸைச் சுற்றிலும் பாத்திடைப்போல் ஒர் சுவரெடுத்து 
சிரஸ்வல் பாத்தி நிரம்பவும் இளஞ்சூடான ஸ்நேஹத்தை ஊற்ற 
வேண்டும் . பிறகு நாசி , செவி இவற்றிலிருந்து ஜலம் ஊறும் வரை 
யிலுமாவது , எந்த வியாதியை நிவ்ருத்தி செய்வதற்காக இவ்விதப் 
பிரயோகம் செய்யப்படுகிறதோ அவ்வியா தியினாலுண்டான 
கள் தீரும் வரையிலுமாவது , ஆயிரம் மாத்திராகாலமாவது 2 தலையில் 

1. அப்யங்கம் - தைலம் முதலியதை சிரஸ்ஸு முதலிய அவய 
வங்களில் தேய்த்துக்கொள்ளுதல்;, பரிஷேகம் - எண்ணெய் முதலிய 
வற்றைச் சிரஸ்ஸின் மேல் தாரைபோல் ஊற்றுதல் ; 
எண்ணெய் முதலியவற்றில் துணி முதலியதை நனைத்து ஒற்றடம் 
செய்தல் , 

மாத்திராகாலம் . - 266- வது பக்கம் பார்க்க . 


துன்பங் 


சூடான 


2 . 


அத்தி -11 .) 


உத்தர கண்டம், 


1313 


அத்தைலத்தை ஊறவைக்கவேண்டும் , ஆஹாரமுண்பதற்கு முன் 
பாகவே சிரோவஸ்திடைச் செய்வது உத்தமம் , இதை ஐந்து 

அல் 
லது ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யவேண்டும் . சிரஸ்ஸிலுள்ள 
ஸ்நேஹத்தை வடித்து , வஸ்தியையும் அவிழ்த்துவிட்டு , தோள் 
முதல் தலைவரையிலும் நாற்புறமும் நன்றாகப் பிடித்து 

விடவேண் 
டும் ; அப்பால் சிறிது சூடான ஜலத்தினால் ஸ்நானம் செய்விக்கவும் . 
எளிதில் சிகித்ஸைக்கு வசப்படாத தலை நடுக்கம் முதலிய அநேகம் 
வர்தரோகங்கள் இம்முறையினால் நிவாரணமாகும் ; இதை எல்லாக் 
சாலங்களிலும் பிரயோகிக்கலரம் . 123-1274 . 


கர்ணம் 


பூரண 


கர்ண பூரணம் . 
முரை : - நோயாளியை 

ஒருச்சாய்ந்து படுக்கச் 
செய்து , சிறிது சூடான பசுமூத்திரம் அல்லது இதர மிருகங்களின் 
மூத்திரங்களாலாவது , ஸ்நேஹவஸ்துக்களாலாவது , ஏதேனும் 
ஸ்வரஸங்களாலாவது நோய்கொண்ட செவிக்கு முதலில் ஸ்வேத 
சிகித்ஸை செய்து , பிறகு தகுந்த ஸ்நேஹம் முதலியவற்றால் கர்ண 
பூரணம் செய்யலாம் . செவியினுள் இவ்வாறு நிரப்பிய ஔஷ 
தத்தை நூறு மாத்திராகாலமாவது ஐன்னூறு மாத்திராகாலமாவது 
ஆயிரம் மாத்திராகாலமாவது அப்படியே வைத்திருக்கவும் . காது , 
தொண்டை , சிரஸ்ஸு இவற்றிலுண்டாகும் வியாதிகளில் இவ்விதம் 
- கர்ண பூரணம் செய்வது நலம் 2 . ஏதேனும் ஸ்வரஸம் முதலானவை 
களால் கர்ணபூரணம் செய்வதானால் , அதை ஆஹாரமுண்பதற்கு 
முன்பாகவே உபயோகிப்பது நலம் ; தைலம் முதலானவற்றைக் 
கொண்டு செய்வதானால் ஸுர் டாஸ்தமனத்திற்குப் பிறகு உபயோ 
கிக்கவேண்டும் . 128-1311 . 

அர்க்கபத்ர ஸ்வாஸம் : - பழுப்பான எருக்கிலைபை நெய் தடவி , 
சிறிது அக்னியில் வதக்கிப் பிழிந்து ஸ்வரஸமெடுத்து , அதைக் கர் 
ணத்தில் விட்டால் காதுவலி நிவ்ருத்தியாகும் . 1324 . 

1 . கர்ணபூரணம். - காதில் ஏதாவது ஒளஷதத்தை ஊற்றுதல் . 

2. இங்கு மாத்திரா காலத்தைப்பற்றிய ஒரு ச்லோகம் விலக் 
கப்பட்டது ; அவ்விஷயம் முன்பே விவரிக்கப்பட்டது . 


314 

சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி-11 . 
பஸ்தழத்ராதி கர்ணபிந்து : - செம்மறியாட்டின் மூத்திரத்தில் 
சிறிதளவு இந்துப்பைச் சேர்த்துக் கலக்கி , செவியில் ஊற்றிவர 
கிரமான காதுவலியும் , காதினுள் உண்டாகும் விரணம் முதலியவை: 
களும் நிவாரணமாகும் , 1331 . 

ச்ருங்கபேராஸாதி கர்ணபூரணம் : - இஞ்சி ஸ்வரஸம் , அதிமதுர 
ரஸக்ரியை , தேன் , இந்துப்பு , நெல்லிக்காய் , செஞ்சந்தனக்குழம்பு 
இவற்றின் ஸ்வரஸம் , நல்லெண்ணெய் , வெண்காரம் , புளிகாரத்தை 
யின் ஸ்வரஸம் இவற்றை ஒன்றாகக் கலக்கி , சிறிது சூடாக்கி , கர்ண 
பூாணமாக உப 

பயோகிக்கக் காது வேதனை தீரும். 134 , 135 . 
கபித்தஸ்வாஸாதி கர்ணபூரணம் : - விளாம்பழம் , கொடிமாத 
ளம்பழம் , புளி , இஞ்சி இவற்மன் ஸ்வரஸத்தைப் பிழிந்து சுத்தமாக 
வடிக்கட்டி , சிறிது காய்ச்சி , இளஞ்சூடாகவே காதுகளில் விட்டு - வக் 
தால் கர்ண சூலை சாந்தமாகும் . 136 . 

அர்க்காங்தாதி புடபாகம் : - எருக்கந் தளிர்களைக் காடியைச் 
சேர்த்து அரைத்து , உப்பையும் எண்ணெயையும் 

சேர்த்துக் குழை 
த்து , கள்ளித்தண்டைப் பிளந்து அதனுள் அக்கல்கத்தை அடக்கி 
வைத்து , பிறகு எருக்கிலைகளால் மூடி முறைப்படி புடபாகம் 1 செய்ய 
வும் ; பிறகு அதை வெளியிலெடுத்து ஸ்வரலம் பிழிந்து, இளஞ் 
சூடாயிருக்கையிலேயே கர்ணபூரணமாய் உபயோகிக்க தாங்கமுடி 
யாத காதுவலிகள் யாவும் நிவ்ருத்தியாகும் . 137 , 138 . 

. 
மஹாபஞ்சழல தீபிகா தைலம் : -மஹாபஞ்சமூலங்களின் 2 
எவ்வெட்டு அங்குலம் நிகளமுள்ள தண்டுகளைப் பட்டுத் துணியில் 
சுற்றி , தைலத்தில் நனைத்து , அக்னியிற் காட்ட அதிலிருந்து வடியும் 
தைலத்தை ஒரு பாத்திரத்தில் ஏந்திக்கொள்ளவும் ; இது " தீபிகா 
தைலம் ” எனப்படும் . இதை இளஞ்சூடாயிருக்கையில் காதினுள் 
ஊற்ற காதுவலி உடனே தீரும் . 139 , 140 . 

கோஷ்டாதி தீபிகா தைலம் , - மஹா பஞ்சமூல தீபிகாதைலம் 
பக்குவம் செய்யும் விதமாகவே கோஷ்டம் , தேவதாரு , பெருவாகை 

1. புடபாகம் -97 -வது பக்கம் பார்க்க . 

2. மஹாபஞ்சமூலம் - பில்வம் , குமிழன் , பெருவாகை , பாதிரி, 
சிறுவழுதுணை இவ்வைந்தின் வேர்களாம் . 


அத்தி-11 .] 


உத்தர கண்டம் . 


315 


வேர் இவற்றையும் சிறு தீயில் எரித்து தீபிகா தைலம் இறக்கலாம் . 
இத்தைலத்தை கர்ணபூரணமாயுபயோகிக்க ஸந்நிபாதஸம்பந்தமான 
கோளாறும் சீக்கிரம் நிவ்ருத்தியாகும் . 1413 . 

ஸூகரவஸாதி கர்ணபூரனம் .-- அதிமதுரம் , காகோலீ , உளு 
ந்து , கொத்தமல்லிவிதை இவற்றை அரைத்து , கவாதமாகக் காய்ச்சி , 
அக்கஷாயத்தில் பன்றிக் கொழுப்பைப் பக்குவம் செய்து , கர்ணபூரணம் 
செய்ய காதிரைத்தலும் , காதுவலியும் தீரும் . 1423 , 

ஸ்வர்ஜிகாதி தைலம் : -- சவட்டுப்பு, உலர்ந்த முள்ளங்கி , பெருங் 
காயம் , திப்பிலி , சதகுப்பி இவற்றையம் , தைலத்தையும் , தைலத்திற்கு 
நான்கு மடங்கு ஏதேனும் ஸுக்தத்தையும் 1 சேர்த்து பக்குவம் 
செய்து , தைலத்திற்கு நாலில் ஒரு பங்கு பாதரஸம் கலந்து , கர்ணபூர 
ணம் செய்ய , கர்ணநாதம் , கர்ண சூலை , செவிட்டுத்தன்மை , காதிலிரு 
ந்து சீழ் வடிதல் இவை தீரும் . 143 , 144 . 

அபாமார்க்கக்ஷார தைலம் ! -பாயுருவியின் க்ஷாரத்தை ஜலத் 
தில் கரைத்து , வடிக்கட்டி , மீண்டும் அந்த க்ஷாரத்தையே சிறிது 
கல்கமாகச் சேர்த்து , எண்ணெயையும் ஊற்றி , பக்குவம் செய்யவும் . 
இத்தைலம் செவிட்டுத் தன்மையையும் , காதிரைத்தலையும் போக் 

145 . 
சம்பூக தைலம் : - நத்தைகளின் மாம்ஸத்தைக் கடுகெண்ணெ 
யுடன் கலந்து பக்குவம் செய்யவும் . இத்தைலத்தைக் காதிலுண்டா 
கும் குழிப் புண்களை ஆற்றுவதற்கு உபயோகிக்கலாம் . 146 . 

பஞ்சகஷாயாதி கர்ணபூரணம் : - பஞ்சகஷாயமென்னும் ஐந்து 
வித சரக்குகளைச் சூர்ணம் செய்து , விளாம்பழரஸத்தில் கலக்கி , 
தேன் கலந்து நன்றாகக் குழைத்து , கர்ணபூரணமாக உபயோகிக்க 
காதிலிருந்து சீழ்வடிதல் நின்றுவிடும் . ( தும்பை , கடுக்காய் , வெள்ளி 
லோத்தி , மஞ்ஜிஷ்டி, நெல்லி இவ்வைந்தும் இங்கு பஞ்சகஷாயங் 
கள் என்று கூறப்படுகின்றன . ] 147 , 148 . 

ஸ்வர்ஜிகாதி கர்ணபூரணம் : -- சவட்டுப்புப் பொடியைக் கொடி 
மாதளையின் சாற்றில் சிறிது கலந்து , கர்ணத்தில் உபயோகிக்க, காதி 
லிருந்து சீழ் முதலியது வடிதல், காதுநோய் , காதெரித்தல் முதலியவை , 
எளிதில் நிவ்ருத்தியாகின்றன. 149 . 

1. ஸூக்தம் - 184 - ம் பக்கம் காண்க . 
2. ஐந்து துவர்ப்பான சரக்குகள் எனப் பொருள் . 


சம் . 


( 


316 சார்ங்கதர ஸம்ஹிதை 

( அத்தி -12, 
ஆம்ர ப்ரவாளாதி கர்ணபூரணம் : - மாந்தளிர் , காவல்தளிர் , 
இலுப்பைத்தளிர், ஆலந்தளிர் இவற்றை இடித்துச் சேர்த்து எண் 
ணெய் ஊற்றி பக்குவம் செய்து வடிக்கட்டி உபயோகித்துவர , சீழ்வடி5 
லுடன் கூடிய காதுநோய் தீரும் . 150 . 

ஹரிதாளாதி கர்ணபூரணம் : -- நன்கு சுத்திசெய்த தாள கத்தைப் 
பொடித்து , கோமூத்திரத்தில் சிறிதளவு கலக்கி , கர்ணபூரணமாய் உப 
யோகித்தாலும் , கடுகெண்ணெயைச் சிறிது ஊற்றினாலும் காதுக்குள்ளி 
ருக்கும் கிருமி முதலியது அழிந்துவிடும் . 151 : 

சிக்குழலஸ்வரஸாதி கர்ணபூரண் : -- முருங்கைவேரின் 
ரஸம் , தொழுகண்ணியென்னும் அரவாட்டிப்பச்சையின் ஸ்வரஸம் , 
காஞ்சொறி வேரின் ஸ்வரஸம் இம்மூன்றையும் சேர்த்து , திரிகடுவை 
யும் சூர்ணம்செய்து கலக்கி , காதிலுண்டான அல்லது காதில் பிரவே 
சித்துள்ள கிருமி முதலான ஜந்துக்களை அழிப்பதற்காக உபயோகிக்க 
லாம் . 1524 . 


ஸ்வ 


பன்னிரண்டாவது அத்தியாயம் . 


இரக்தமோக்ஷணவிதி. 
இரத்த மோக்ஷணத்தின் அளவு முதலியது .--- பிராணியினுடைய 
வியாதியின் கூறுபாடுகளையும் தேக நிலைமைகளையும் உற்றுநோக்கிய 
திலிருந்து இரத்தத்தை ஒரு பிரஸ்த்தம் அளவாவது , அரை பிரஸ்த்த 
மாவது, கால் பிரஸ்த்தமாவது வடியச் செய்யலாம் . ஸாதாரணமாய் சரத் 
ருதுவில் இரத்தமோக்ஷணம் ! செய்வது உசிதம் . இரக்த மோக்ஷணம் 
செய்வதால் சர்ம வியாதிகளும் , கிரந்திகளும் , வீக்கம் முதலான வைகளும் 
உண்டாகமாட்டா . 1 , 2 , 

இரக்தத்தின் இயற்கை லக்ஷணங்கள் - இரத்தமானது சுவை 
யில் மதுரமாகவும் , நிறத்தில் சிவப்பாகவும் , நடுத்தர உஷ்ண நிலைமை 

1 இரக்த மோக்ஷணம்- விரைகளென்னும் காரிரத்தக்குழாய்களி 
-லிருந்து இரத்தத்தை வெளிப்படுத்தும் முறை . 


அத்தி -12 .] 


உத்தர கண்டம் 


317 


யைட் பெற்றதாகவும் , குருகுணமுடையதாகவும் , பசையுள்ள தாகவும், 
அருவருப்பான ஒருவித நாற்றமுடையதாகவும் இருக்கின்றது . இது 
தம் ஏதாவது காரணத்தால் முறிவடைந்தால் பித்தப் பிரகோபத்தினா 
லுண்டாகும் கோளாறுகள் ஸம்பலிக்கும் .. சவர்நாற்றம் , திரவத் 
தன்மை , சிவப்பு , அசைந்தோடும் ஸ்வபாவம் , ஆவியாகக் கரைதல் 
என்னும் இவ்வைந்து , குணங்களும் இரத்தத்திலிருப்பதால் , 
முறையே பரு திவி , அப் , தேஜஸ் , வாயு , ஆகாயம் இவற்றின் குணங் 
சளுள்ள தாகக் கருதப்படுகிறது . 3 , 4 . 

இரத்த தோஷக் குறிகள் : - இரத்தம் தூஷிக்கப்பட்டால் சரீரத் 
தில் வேதனையுண்டாகும் ; அழற்சியும், எரித்தலும் ஸம்பவிக்கும் ; 
இரத்தவர்ணமான தடிப்புகளும் , அரிப்பும் , வீக்கமும் , கொப்புளங் 
சளும் உண்டாகும் . 5 . 

இரத்தம் அதிகரித்தால் காணக்கூடிய குறிகள் : - இரத்தம் 
மிதமிஞ்சி விருத்தியானால் சரீரம் முழுமையும் விசேஷமாக நேத்திர 
மும் மிகச் சிவந்துவிடும் ; விரைகள் என்னும் இரத்தக் குழாய்கள் 
எப்பொழுதும் பூர்ணமாய் நிரம்பியிருக்கும் ; தேகம் பாரமாயிருப்ப 
தாகத் தோற்றும் ; நித்திரை அதிகமாய் உண்டாகும் ; மேதஸ் என் 
னும் கொழுப்பு அதிகரிக்கும் ; உடலில் அழற்சியும் உண்டாகும் . 6 . 

இரத்தம் க்ஷணித்தால் காணக்கூடிய குறிகள் : - இரத்தம் 
க்ஷயமடைந்தால் புளிப்பு இனிப்பு என்னும் சுவைகளில் விருப்பமும் , 
முர்ச்சையும் , சர்மத்தில் வறட்சியும் , வரைகளென்னும் இரத்தக் 
குழாய்களின் தளர்ச்சியும் , வாதம் பிரகோபமடைந்து அது தன் ஸ்த்தா 
நத்தை விட்டு வேறு மார்க்கங்களிற் பிரவேசிப்பதும் , இன்னும் இத் 
தகைய விகாரங்களும் ஸம்பவிக்கும் . 7 . 

கோளாறடைந்த தோஷங்களால் இரத்தத்திற்குண்டாகும் குறி 
கள் - கருஞ்சிவப்பு , நுரைத்தல் , வறட்சி , வன்மை , அளவிலும் 
குணத்திலும் மெலிவுறுதல் , வேகம் அதிகரித்தல் , உறையுந்தன்மை 
குறைந்து போதல் , ஊசியால் குத்தப்படுவதுபோல் வேதனையுண்டா 


1. பித்த வியாதிகளைப்பற்றி 68 - வது பக்கம் பார்க்க . 


318 

சார்ங்கதர ஸம்ஹிதை ( அத்தி 12. 
தல் என்னும் இவை வாத தோஷத்தினால் சோளா றடைந்த இரத்தத் 
தின் குறிகளாகும் . பித்தத்தினால் இரத்தம் தூஷிக்கப்பட்டால் அது 
நிறத்தில் மஞ்சளாகவும் , அல்லது இலைப்பசுமையுள்ள தாகவும் , சில 
* ஸயம் கறுப்பு அல்லது நீல நிறமாகவும் காணப்படும் ; சவர் நாற்ற 
மும் , உறையக்கூடாத நிலைமையும் , இயற்கையினும் அதிக உஷ்ண 
மும் அதற்குண்டாகும் ; ஈ, எறும்பு முதலான ஜந்துக்கள் அவ்வித 
இரத்தத்தை விரும்பமாட்டா . கபத்தினால் கோளா றடைந்த இரத்த 
மானது குளிர்ந்தும் , அளவில் அதிகரித்தும் , பசையுள்ள தாகவும் , 
காவிக்கல் கரைத்த ஜலத்திற்கு ஒப்பாகவும் , சிதைவுண்ட தசைநார் 
களுக்கேற்ற நிறமுடையதாகவும் , எளிதில் உறையும் தன்மையதாக 
வும், வெகு மந்தமான ஓட்டமுள்ள தாகவும் இருக்கும் . இரண்டிர 
ண்டு தோஷங்களால் தூவிக்கப்பெற்ற இரத்தம் அந்தந்த தோஷங் 
சளின் கலப்பான குறிகளுடன் உடியதாயிருக்கும் . மூன்று தோஷங் 
களாலும் தூஷிக்கப்பெற்றிருந்தால் , அந்த இரத்தம் துர்நாற்றமுள்ள 
தாகவும் , காஞ்ஜிகமென்னும் காடிக்கு ஒப்பாகவும் , மற்றும் மூன்று 
தோஷங்களுக்குள்ள எல்லாக் குறிகளைப் பெற்றதாகவும் இருக்கும் . 
8-11 . 

விஷதுஷ்டமான இரத்தத்தின் குறிகள் : --- ஏதேனும் விஷ ஸம் 
பந்தத்தினால் கோளாறடைந்த இரத்தம் . கறு நிறமாகவும் , காசி முத 
லியவற்றின் மூலமாக அடிக்கடி வடியுந் தன்மைய தாகவும் , சவர் நாற்ற 
முள்ள தாகவும் , காடியைப் போன்றதாகவும் , அளவில் அதிகரித்த 
தாகவும், ஸர்வ குஷ்டங்களையுமுண்டாக்குவதற்குக் 
வும் இருக்கும் . 12 , 

இரத்தத்தின் இயற்கை நிலைமை : - எவ்விகாரமுமின்றி இயற் 
கைத் தன்மைலிருக்கும் இரத்தம் இந்திரகோபமென்னும் 
பூச்சிக்கு நிகரான நிறமுடையதாகவும் , தோய்ந்துவிடாத அல்லது 
மிகத் தடித்துவிடாத நிலைமையுள்ள தாகவும் காணப்படும் . 12 ,. 

இரக்த மோக்ஷண்த்திற்கேற்ற வியாதிகள் : - ஏதாவது வீக்கம் , 
எரித்தல், தேகம் அழன்று விடுதல் , சரீரத்தில் இரத்த வர்ணம் அதி 
கரித்தல் , இரத்தக் கசிவு ஸம்பவித்தல் , வாதரச்த்தம், குஷ்டம் , மிகத் 
துன்பமளிப்பதும் கஷ்ட ஸாத்தியமுமான வாதரோகம் , கையிலுண் 


காரணமாக 


தம்பலப் 


அத்தி -12 .] உத்தர கண்டம் . 

319 
டகக் கூடிய சொறி சிரங்கு முதலிய வியாதிகள் , யானைக்கால் , விஷங் 
களால் இரத்தம் தூஷிக்கப்படுதல் , கிரந்தி , அர்புதம் , அபசீ , த்ர 
ரோகங்கள் , இரத்தத்தின் கோளாறால் ஸம்பவிக்கும் அதிமந்தம் , விதா 
ரிகா , ஸ்தன ரோகங்கள் , சரீரம் இளைத்துப் போதல் , சரீரம் மிக 
வும் பருத்துப்போதல் , இரத்த தோஷத்தினா லுண்டாகும் அபிஷ் 
யந்தம், திமிர் , நாசி , வாய் முதலிய அவயவங்கள் துர்நாற்ற முறுதல் , 
கல்லீரலைப் பற்றிய வியா திகள் , மண்ணீரலைப் பற்றிய வியாதி 
கள் , விஸர்ப்பமென்னும் அக்கிவிரணம் , வித்ரதி , இரத்தக் கட்டி 
கள் , காதில் புண்ணுண்டாதல் , உதடுகளில் புண் உண்டாதல் , 15 சி 
அழன்று போதல் , வாய்ப் புண் , தலை நோய் , உபதம்சம் , இரக்த பித் 
தம் இந்த ரோகங்களில் வைத்தியர் ச்ருங்கங்களாலாவது 1 அட் 
டைகளைப் பிரயோகித்தாவது சுரைக்குடுக்கைகளாலாவது அல்லது 
விரைகள் என்னும் காரிரத்தக் குழாய்களைக் கீறியாவது இரத்தத்தை 
வெளிப்படுத்த வேண்டும் . 13--18 . 

இரக்த மோக்ஷணத்திற்குத் தகாதவர்கள் .-- மிகவும் மெலிவுற்ற 
தேகமுடையவன் , அதிகமாய் அடிக்கடியும் புணருபவன் , பேடி, 
பயப்படுத் தன்மையன் , கர்ப்பிணீ , பிரஸவித்தவள் , பாண்டுரோகி , 
பஞ்ச கர்மங்களால் வித்தியடைந்தவன் 2 , ஸ்நேஹபானம் செய்தவன் , 
அர்சஸ்ஸால் பீடிக்கப்படுபவன் , சரீரமெங்கும் வீக்கக் கொண்டவன் , 
உதரரோகமுள்ளவன் , ச்வாஸ - காஸ ரோகிகள் , வாந்தியினாலும் அதி 
ஸாரத்தினாலும் துன்பப்படுபவன் , ஸ்வேத சிகித்ஸையினால் மிகவும் 
வியர்த்தவன் , பதினாறு வயதுக்கு உட்பட்டவன் , எழுபது முதல் 
அதற்கு மேற்பட்ட வயதுடையவன் , காயம் முதலிய அபிகாதத்தினால் 
இரத்தப் பெருக்குள்ளவன் இவர்களுக்கு இரக்த மோக்ஷணம் செய்யக் 
கூடாது . 

ஆனால் மேற்கூறியவர்களுக்கு அபாயகரமான சிலைமை 
நேரிட்டால் அட்டைகளைப் பிரயோகித்து இரத்தத்தை வெளிப்படுத்த 
லாம் ; சரீரத்தில் விஷம் ஸம்பந்தப்பட்டவர்களுக்கு விரை யென்னும் 
காரிரத்தக் குழாயைக் கீறி இரத்தத்தைப் பெருக்கி விடுவது நலம் . 
19-224 . 

1. ச்ருங்கம் - பீச்சாங்குழல் , ( ச்ருங்கமே வரிஞ்ஜ் ( Syringe ) 
என்று வழங்கப்படுகிறது .) 

2. பஞ்சகர்மங்கள் --- 39 , 291) -வது பக்கங்களைப் பார்க்க . 


320 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

( அத்தி 12 . 
வாத - பித்த - கபங்களால் துஷ்டமான இரத்தத்தை வெளிப் 
படுத்தல் .-- வாததோஷத்தினால் தூஷிக்கப்பெற்ற இரத்தத்தைப் 
பசுவின் கொம்பினாலான சருங்கத்தினாலும் , பித்த துஷ்டமான இரத் 
தத்தை அட்டைகளாலும் , கபதுஷ்டமானதை சுரைக் குடுக்கைகளைக் 
கொண்டும் கற்றறிந்த வைத்தியன் வெளிப்படுத்தவேண்டும் . த்வந்த்வ 
தோஷங்களாலும் ஸந்நிபாதத்தினாலும் கோளா றடைந்த இரத்தத்தை 
மதியூகத்துடன் விராமோக்ஷணம் செய்தும் , 1 பதங்களாலும் 2 வெளிப் 
படுத்தி விடலாம் . 23-245 . 

ச்ருங்கம் முதலியவற்றின் பிரயோகத்தால் இரத்தம் சுத்தியாவ 
தில் நாரதம்யம் .-- ச்ருங்கம் என்னும் கருவியினால் இரக்த மோக்ஷணம் 
செய்தால் , அவ்விதம் செய்யப்படும் பிரதேசத்திலிருந்து பத்து அங்குல 
துரம் வரையிலுள்ள இரத்தத்தை அது வலிவுடன் உறிஞ்சும் ; 
அட்டையானால் ஒரு முழம் தூரத்திலுள்ள இரத்தத்தை இழுக்கும் ; 
சுரைக் குடுக்கையைப் பிரயோகித்தால் பன்னிரண்டு அங்குலம் தூரம் 
வரையிலுள்ள இரத்தத்தை அகஷணம் செய்யலாம் ; பதங்களைக் 
கொண்டு ஒரு அங்குலம் தூரத்திலுள்ள இரத்தத்தை மட்டும் வெளிப் 
படுத்தலாம் ; விராமோக்ஷணம் செய்தால் சரீரத்தில் எங்கும் வியாபித் 
துள்ள இரத்தத்திலிருக்கிற தோஷங்களை வெளிப் படுத்தி தேகத்தைச் 
சுத்தமாக்கி விடலாம் . 25 , 26 . 

இரத்தம் வெளிவர முடியாத நிலைமை: - குளிர் அதிகரித்த 
காலங்களிலும் , ஆஹாரமுட்கொள்ளாமலிருக்கையிலும் , மூர்ச்சையி 
லும் , அதிக நித்திரையிலும் , பயந்திருக்கையிலும் , ஆயாஸமுண்டான 
நிலைமையிலும், மல மூத்திரங்கள் வெளிப்படாமலிருக்கும்போதும் 
இரக்தமோக்ஷணம் செய்ய முயன்றால் இரத்தம் நன்கு வெளிப் 

27 . 
இரத்தம் வெளிவராவிடில் செய்யனேடிய உபாயம். 
இரத்தம் தகுந்தவாறு வெளிவராமற் போகையில் கோஷ்டம் தரி 
1 . 

காரிரத்தக் குழாய் ; மோக்ஷணம் - அதைக் கீறி 
இரத்தத்தை வெளிப்படுத்தல் , 

2 , பதம் - ஏதேனும் கூர்மையான கருவியினால் இரத்தம் வடி 
பும்படி ஆங்காங்கு கொத்துதல் அல்லது கீறுதல் . 


விரா 


அத்தி-12 . ] 


உத்தர கண்டம் . 


321 


கடு , இந்துப்பு இவற்றைப் பொடி செய்து , இரக்தமோக்ஷணம் செய் 
வதற்காகக் கீறி விரண முண்டாக்கிய இடத்தில் தேய்க்க இரத்தம் 
நன்றாகக் கசியத் தொடங்கும் . 28 . 

இரக்த மோக்ஷணத்திற்கு ஏற்ற அல்லது ஏற்காத காலம் : -- 
ஆகையினால் குளிர் காலங்களிலும் , அதிக உஷ்ண காலத்திலும், 
ஸ்வேத சிகித்ஸைபைச் செய்யாமலிருக்கையிலும் , அதிகமாய் ஸ்வே 
தனம் முதலியவற்றால் வேக்காடு அடைந் திருக்கையிலும் இரக்த 
மோக்ஷணம் செய்யக்கூடாது . விஷயமுணர்ந்த வைத்தியர் பிணி 
யாளியை யவாகூ என்னும் ஆஹாரத்தை உட்கொள்ளச் செய்து 
அவன் திருப்தி யடைந்திருக்கையில் இரத்தத்தை வெளிப்படுத்த 
வேண்டும் . 29 . 


இரத்தம் அதிகமாகப் பெருதவதற்குக் காரண்ழம் பரிஹார 
மும் ; -ஸ்வேத சிகித்ஸைபை மிதமிஞ்சி உபயோகிப்பதாலும் , காலம் 
பரிக உஷ்ணமாயிருந்தாலும் , விரைகளை அளவுமீறி கீறிக் கொத்துவ 
தாலும் இரத்தம் மிகுதியாக வெளிப்படும் . அந்த நிலைமையில் அதைத் 
தப்பதற்கு முயல வேண்டும் . அவ்வாறு இரத்தம் அதிகமாகப் 
பெருகிவிடுகையில் 

செய்யவேண்டியதென்னவென்றால் , வெள்ளி 
லோத்தி , ஸர்ஜரஸம் என்னும் பிசின் , நீலாஞ்ஜம் இவற்றை விர 
ணத்தின் முகத்தில் பூசலாம் . யவதானிபம் , கோதுமை இவற்றின் 
பணத்தையாவது , மூங்கிலுப்பு , தந்வாகம் , காவி இவற்றின் சூர்ணத் 
தையாவது பாம்புத் தோலின் 

சூர்ணத்தையாவது , பட்டு அல்லது 
வஸ்திரத்தை எரித்து அதன் பஸ்மத்தையாவது இரத்தப் பெருக் 
குடன் கூடிய விரணத்தின் முகத்தில் தூவிவிடலாம் ; அல்லது விர 
ணத்தின் முகத்தை நன்றாகக் கட்டி சீதளமான வஸ்துக்களை அதன் 
மேல் தடவி வருவதுடன் , அப்பிணியாளிக்கு வேறுவித சீதோபசாரங் 
களையும் செய்யலாம் ; அல்லது எந்த விரை கீறப்பட்டதோ அதே 
விரையை முதலிற் கீறப்பெற்ற இடத்திற்கு மேலே மறுபடியும் கீறி 
விடலாம் ; அன்றேல் அந்த இடத்தை சுதாரத்தினாலாவது அக்னி 
யினாலாவது சுட்டு விவேது நலம் . துவர்ப்பான வஸ்துக்கள் விர 
ணத்தின் முகத்தை மூடி இரத்தத்தை நிறுத்தும் ; ரீதளமான 
பதார்த்தங்கள் இரத்தத்தை உறையச் செய்து அதைப் பெருகவிடா 

21 


322 

சார்ங்கதர ஸம்ஹிதை, [அத்தி -12 . 
மல் தடுக்கும் ; கூாரங்கள் என்னும் காரவசைகள் விரண முகத்தைப் 
பக்குவப்படுத்தி இரத்தத்தைத் தடுக்கும் ; விரையிலுண்டான விண 
முகத்தைச் சுட்டால் அந்த இரத்தக் குழாய் சுருங்கி இரத்தப் 
பெருக்கு நின்றுவிடும் . 30-33 ) . 

அண்ட வீக்கத்தில் ஸிராதாஹம்: - இடது பீஜம் வீங்கியிருந் 
தால் வலது கையின் பெருவிரலுக்கு அடியிலுள்ள வரையைச் சுடு 
வதும் , வலது அண்டம் வீங்கினால் இடது கரத்தின் பெரு விரலின் 
விரையைச் சுடுவதும் முறை ; இவ்வாறு அவ்வவயவங்களிலுள்ள 
வரைகளைச் சுடுவதிலுள்ள பிரபாவத்தினால் பீஜங்களின் வீக்கம் 
நிவாரணமாகும் . 34 , 35 . 
விஷூசியில் 

ஸிராதாஹம் : --விஷூசிரோகத்தில் 
கால்களைச் சுடுவதால் ஜாடராக்னி அதிகரிக்கும் ; இவ்விதம் சுடுவ 
தால் இரஸ தாதுவும் , கபமும் நெகிழ்ந்தோடுவதற்கான குழாய்கள் 
சுருக்கங் கொள்வதால் அவ்வாறு தீபன சக்தி யேற்படுகின்றது . 36 . 

கல்லீரல் - மண்ணீரல்களின் வீக்கத்தில் ஸிராதாஹம் : - சிறு 
வர்களுடைய வயிற்றில் கல்லீரலும் மண்ணீரலும் இரத்ததோஷம் 
அதிகரிப்பதால் வீங்கிவிடும்போது , அவ்வவயவங்களுக்கு நேராக 
வயிற்றின் மேல் சுடுவதால் , அங்குள்ள ரத்தக் குழாய்கள் சுருக்கங் 
கொண்டு அவ்வவயவங்களின் வீக்கமும் நிவ்ருத்தியாகும் . 37 . 

இரத்தத்தை அதிகமாக வெளிப்படுத்தலாகாது .-- இரத்தத்தில் 
தோஷம் சிறிது தங்கியிருந்தாலும் , அதனால் வியாதி மறுபடியும் ஸம்ப 
வித்து விடாது ; ஆகவே தோஷத்துடன் கூடிய இரத்தம் சிறிது 
மிகுந்திருக்குமாறு விட்டுவிடுவது நலமேயன்றி , அதை அளவு மீறி 
வடியச் செய்வது சரீரத்திற்கு ஹி தமல்ல . 38 . 
அளவு மிறிய 

இரக்தமோக்ஷணத்தினாலுண்டாகும் கெடுதி 
கள் : - இரத்தம் அளவுமீறி வடியுமானால் சேத்திரம் கெட்டுப்போதல் , 
ஆக்ஷேபகமென்னும் இசிவு , நாவறட்சி , திமிரமென்னும் கண்ணோய் , 
தலைவலி , பார்ச்வவாயு , ச்வாஸகாஸம் , விக்கல் , தேக அழற்சி , பாண்டு 
ரோகம் இவை ஸம்பவிக்கும் ; அல்லது மரணாந்தமான ஆபத்தும் 
நேரிடும் . 391 


அத்தி -12 . ) உத்தர் கண்டம் , 

323 
இரத்தத்தின் அருமை: - இரத்தத்தினாலேயே தேகம் உற்பத்தி 
யாகின்றது ; தேகம் அதினாலேயே போஷிக்கப்பட்டு ஜீவித்து வரு 
கின்றது ; இரத்தமில்லையேல் சரீரத்தினின்றும் ஜீவன் போய்விடும் ; 
ஆகவே கற்றறிந்த வைத்தியர்கள் இரத்தத்தைக் காப்பதிலேயே கருத்தா 
- யிருக்கவேண்டும் . 407 . 

இரகீத மோக்ஷணத்தில் சீதோபசாரத்தினாலான வீக்கத்திற் 
குப் பரிஹாரம் -- இரக்தமோக்ஷணம் செய்த பிறகு சீதோபசாரம் 
செய்து அதனால் வாய் பிரகோபமடைந்து . வலியுடன் அவ்விடம் வீக் 
கங் கொள்ளுமாயின் , இளஞ்சூடான நெய்யினால் அப்பிரதேசத்தில் 
ஒற்றடம் கொடுக்கவேண்டும் . 41 ) . 

இரக்த மோக்ஷணத்தினால் பலஹீனமானவனுக்கு உசிதமான 
உணவு - இரக்த மோக்ஷணத்தினால் இளைத்துப் போனவனுக்குக் 
கலைமான் , முபல் , செம்மறியாடு , கறுத்த மான் , வெள்ளாடு இவற்றின் 
மாம்ஸரஸமாவது , பாலாவது பானம் செய்வதற்கு ஏற்றவையாகும் ; 
.க ரரிசியினாலான அன்னத்தையும் உபயோகிப்பது நலம் . 42 ,. 

இரக்தமோக்ஷணம் நன்கு நிறைவேறியதன் குறிகள் --சரீரத்தி 
லிருந்த துன்பங்கள் நிவ்ருத்தியாதல் , வியாதி குறைதல் , தோஷப்பிர 
கோபங்கள் அல்லது உபத்திரவங்கள் சாந்தமாதல் , மனது 
மடைதல் என்னும் இக்குறிகள் இரக்தமோக்ஷணம் என்கிற இச் 
சிகத்ஸை நன்கு நிறைவேற்றப்பட்ட தன் குறிகளாம் . 43 ) . 

இரக்த மோக்ஷணத்திற்குப் பிறகு பத்தியக்கிரமம்.- வ்யா 
யாமம் , புணர்ச்சி , சினம் , குளிர்ந்த ஜலஸ்தானம் , அதிக காற்றில் 
வஸித்தல் அல்லது உலாவுதல் , ஒரு வேளையே உணவுண்பது , 
லில் நித்திரை போதல் , க்ஷாரவகைகள் ஸம்பந்தப்பட்டதும் புளிப் 
புள்ளதும் காரமுமான உணவுகளை யுண்பது , மனத்துபரம் , வாதாடு 
தல் , அஜீர்ண முண்டாக்கும் உணவு இவை தேசத்திற்கு வேண்டிய 
-- வன்மை யுண்டாகும் வரையில் தகாதவைகளாம் . 44 , 45 . 


| 


பக 


324 


சார்ங்கதர ஸம்ஹிதை [ அத்தி -13 . 
பதின்மூன்றாம் அத்தியாயம் . 


நேத்திர சிகித்ஸை . 
பலவித நேத்திரௌஷதங்கள் : -- ஸேகம் , ஆச்சியோதாம் , 
பிண்டிகா , பிடாலகம் , தர்ப்பணம் , புடாபாகம் , அஞ்ஜாம் இவை முத 
லிய கல்கங்களைக்கொண்டு நேத்திரவியா திகளுக்கு சிகித்ஸை 
செய்யவேண்டும் . 1 . 

ஸேகம் . 
ஸேகம் செய்யு முறை: - ஸேகம் செய்துகொள்ள வேண்டிய 
மனிதனை நேத்திரங்களை மூடச் செய்து , அவற்றின் மேல் நான்கு 
அங்குலம் உயரத்திலிருந்து தாரைபோல் ஒளஷத குணமுள்ள திர 
உங்களைப் பிரயோகிட்பது ஸேகம் ” அல்லது " பரிஷேகம் ” எனப் 
பதிம் , 2 . 

மூன்றுவித ஸேகங்களும் அவற்றின் காலநியமங்களும் : 
அந்த ஸேகம் மூன்று வகைப்படும் : அவற்றுள் “ ஸ்நேஹம் ” என்கிற 
ளோம் வாத வியாதியிலும் , ரோபணம் ” என்பது இரத்தஸம்பந்த 

அல்லது பித்த ஸம்பந்தமான வியாதிகளிலும் , லேகாம் 
என்பது கபவியாதியிலும் பிரயோகிக்கக்கூடியனவாம் 1 . இம்மூன் 
றையும் பிரயோகிக்கும் கால அளவு பின் வருமாறு : சற்றேறக் குறைய 
அறுனூறு மாத்திராகாலம் ஸ்நேஹ ஸேகத்தையும் , நானூறு மாத்திரா 
காலம் ரோபண ஸேகத்தையும் , முன்னூறு மாத்திராகாலம் லேகா 
ஸேகத்தையும் பிரயோகிப்பது முறையாம் . ஸேகமென்னும் இச் 
சிகித்ஸை செய்வதற்கு ஏற்றது பகல் வேளையே ; ஆபத்தான அல் 
வது அதிசீக்கிரத்தில் சிகித்ஸை செய்யவேண்டியதான வியா தியில் 
இரவிலும் ஸேகம் செய்டலாம் . 3-4 ) 


மான 


1. ஸ்நேஹா ஸேகம் - நெய் , பால் முதலிய பதார்த்தங்களால் 
செய்யப்படும் ஸேக ; ரோபணஸேகம் --அழற்சி அல்லது விரணம் 
முதலியவற்றை ஆற்றுவது ; லேகா ஸேகம் - தோஷங்களைக் கரைத்து 
வெளிப்படுத்தும் ஸேகம் . 


அத்தி -13 .) 


உத்தர கண்டம் 


பலவித ஸேநௌஷதங்கள் - (1 ) வெள்ளாட்டுப் பாலை ஆம் 
ணக்கின் வேர் -இலை -பட்டை இவற்றைச் சேர்த்துக் காய்ச்சி நேத்திரத் 
தில் வாதாபிஷ்யந்தம் என்னும் நோயைப் போக்குவதற்கு இளஞ் 
சூடாக ஸேகம் செய்வது நலம் . ( 2) இந்துப்பைச் சேர்த்துக்காய்ச்சிய 
பாலையாவது , மஞ்சள் , மரமஞ்சள் , இந்துப்பு இவற்றைச் சேர்த்து பக்கு 
வம் செய்த பாலையாவது அவ்விதமே வாதாபிஷ்யக்தம் , வாதவிபர்யயம் 
என்னும் நேத்திர ரோகங்களில் பரிஷேகம் செய்வது ஹிதமாயிருக் 
கும் ; இந்த ஸேகமே சுஷ்காஜிபாகம் என்கிற நேத்திரவியாதியிலும் 
எப்பொழுதும் உபயோகமுள்ளதாம் . ( 3 ) வெள்ளிலோத்தியின் பட் 
டை , அதிமதுரம் , இவ்விரண்டையும் ஸமபாகம் சேர்த்து , கெட்யிற் 
பொரித்து , நுண்மையாகப் பொடிசெய்து , அப்பொடியை வெள்ளாட்டுப் 
பாலில் சேர்த்துக் காய்ச்சி ? அதைக் கண்களின் மேல் தாரை போல் 
ஊற்றி வந்தால் பித்தத்தினாலும் இரத்தத்தினாலும் உண்டாகும் அபிஷ் 
யந்தம் நிவாரணமாகும் . 

த்ரியலை, 

வெள்ளிலோத்தி , 
அதிமதுரம் , 

சர்க்கரை , சிறுகோரைக்கிழங்கு , இவற்றைக் 
கல்கமாகச் செய்து குளிர்ந்த ஜலத்தில் கலக்கி ஸேகம் செய் 

இரத்தஸம்பந்தமான அபிஷ்யந்தம் தீரும் . (5 ) செவ் 
வரக்கு , அதிமதுரம் , மஞ்ஜிஷ்டி , வெள்ளிலோத்தி , கருஞ்சந்தனம் , 
வெண்தாமரை இவற்றின் கல்கம் கலந்த குளிர்ந்த ஜலத்தை ஸேகம் 
1. அபிஷ்யந்தம் --- இதைப்பற்றி 80 - வது 

பக்கம் 

பார்க்க . 
( இவ்வத்தியாயத்தில் மேலே வரும் நேத்திர ரோகங்களைப் பற்றிய விவ 
ரங்களை 76 - முதல் 81 - வது பக்கம் வரையிலும் மூலத்திலும் , டிப்பணியி 
லும் பார்த்துக்கொள்க . ) 

2 , ஸம்ஸ்கிருதத்திலுள்ள சார்ங்கதரஸம்ஹிதையில் ( நிர்ணய 
ஸாகர ) சாகரே ச்ருதம் என்பதற்குப் பதிலாக சாகக்ஷரே கிருதம் 
என்று பிழைபட அச்சிடப்பட்டிருக்கிறது ; ச்ருதம் என்பதற்கு ஏற்ற 
வாறு பாலில் காய்ச்சி என்று மொழி பெயர்த்துப் பொருள் இங்கு 
வரையப்பட்ட தென்று அறிக . 

3 . காலாநுஸார்யகம் என்பதற்குப் பதிலாக காலாநுஸாரிய : 
என்று ஸம்ஸ்கிருதத்தில் (நிர்ணய ஸாகா ) அச்சிடப்பட்டிருக்கிறது. 
காலாநுஸார்யகம் என்பது கருஞ்சந்தனம் எனப்படும் ; கல்மரம் என் 
றும் கூறுவர் . 


தாலும் 


326 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


( அத்தி -13 . 


1 


செய்தாலும் இரக்தாபிஷ்யந்தம் சாந்தமாகும் . (6 ) வெள்ளிலோத்திப் 
பட்டையை நெய்யிற் பொரித்து சூரணம் செய்து வஸ்திரகாளி தம 
பண்ணி , உஷ்ணஜலத்தில் கரைத்து ஸேகம் செய்ய நேத்திரத்தி 
லுண்டான சூலம் அல்லது வலி நிவ்ருத்தியாகும் . 5-11 ) . 

ஆச்சியோதரும் . 
ஆச்சியோதந முறைகள் : - கண்களைத் திறந்து திருஷ்டியின் 
மத்தியில் திரவமான ஒளஷதத்தை இரண்டு அங்குலம் உயரத்திலி 
ருந்து துளித் துளியாக விடுவதற்கான முறையே ஆச்சியோதரம் 
எனப்படும் ; இச்சிகித்ஸைடை இராக்காலத்தில் செய்யக்கூடாது . 
ஆச்சியோதகம் என்னும் முறையும் லேகாம் , ஸ்நேஹாம் , ரோபணம் , 
என்று மூவகைப்படும் . ஆச்சியோதகத்திற்கான ஔஷதத்தை லேகா 
சிகித்ஸையில் எட்டுத் துளிகளாகவும் , ஸ்நேஹா சிகித்ஸையில் பத்துத் 
துளிகளாகவும் , ரோபணத்தில் பன்னிரண்டு துளிகளாகவும் பிரயோ 
கிக்கவேண்டும் . அவ்வெளஷதத்தை சில காலங்களில் சிறிது உஷ்ண 
மாகவும் , கோடை காலங்களில் குளிர்ச்சி பொருந்தியதாகவும் உபயோ 
கிக்கவேண்டும் ; இம்முறை 

எல்லாவிடத்திலும் பெரும்பாலும் 
பொதுவான தென்றே கருதப்படும் . 12-14 . 

வாதாதிதோஷங்களுக்கேற்ற ஆச்சியோதந ஔஷதங் 
கள் : - வாத ஸம்பந்தமான நேத்திர ரோகத்தில் சசப்பும் ஸ்நிக்த்தமு 
மான் ஔஷதத்தை ஸேசாத்திற்கு உபயோகிப்பது நலம் ; பித்த ஸம் 
பந்தமான வியாதிகளில் மதுரமும் குளிர்ச்சியும் பொருந்திய ஒளவு 
தங்களையும் , கபரோகங்களில் கசப்பும் உஷ்ணவீர்யமும் வறட்சியு 
முள்ள ஔஷதங்களையும் உபயோகிக்கவேண்டும் . எல்லா ஆச்சியோ 
தா ஔஷதங்களையுமே நூறு மாத்திராகாலம் நேத்திரத்தில் வைத் 
துக்கொண்டிருக்கவேண்டும் . 2 

15-16 ) . 


. 


1. ஆச்சியோதனத்தில் லேகநம் , ஸ்நேஹநம் , ரோடணம் என் 
கிற முறைகள் ஸேக விதியில் கூறப்பட்ட விதமேயாம் . 

கொட்டுதல் , விரல்களால் சுடிக்கைப் போடுதல் , 
நெடிலெழுத்தை உச்சரித்தல் இவற்றிற்கு எவ்வளவு காலமோ அது 
ஒரு மாத்திரை அல்லது வாங்மாத்திரை எனப்படும் . 


2. இமை 


அத்தி -13 .) உத்தர கண்டம். 

327 
பலவீத ஆச்சியோதநௌஷதங்கள் .- ( 1 ) பில்வாதி பஞ்ச 
மூலங்களையும் , கண்டங்கத்திரி , ஆமணக்கு இவற்றின் வேரையும் , முரு 
ங்கப்பட்டையையும் கவாதமாகக் காய்ச்சி வடிக்கட்டி , இளஞ் சூடா 
யிருக்கையிலே ஆச்சியோ தகம் செய்ய வாததோஷஸம்பந்தமான 
அபிஷ்யந்தம் தீரும் . (2 ) வேப்பிலைகளைச் சிறிது ஜலம் விட்டு 
அரைத்து , வெள்ளிலோத்தியின் பட்டையின் மேல் அக்கல்கத்தைப் 
பூசி , நெருப்பிலிட்டு அதை நன்றாக வதக்கி , அப்பட்டையையும் கல்கம் 
போல் நசுக்கி இரஸம் பிழியவும் ; இச்சாற்றை நேத்திரத்தினுள் 
ஊற்ற வாததோஷத்தினாலும் இரக்தபித்தத்தினாலும் உண்டான 
அபிஷ்யந்தம் நிவாரணமாகும் . ( 3 ) த்ரிபலையை கவாதம் செய்து 
ஆச்சியோ தரும் செய்தாலும் எல்லா அபிஷ்யந்தங்களும் போய்விடும் . 
( 4 ) முலைப்பாலை நேத்திரங்களில் விட்டுவந்தால் இரக்தபித்த ஸம்பந்த 
மான வியாதிகளையும் , வாத ஸம்பந்தமான வியாதிகளையும் போக்கலாம . 
( 5 ) பாலில் சேர்த்துக் காய்ச்சிய r ரஸர்ப்பிஸ் என்னும் க்ரு 
தத்தை நேத்திரத்தில் ஆச்சியோதரும் செய்து, அதைச் சிறிது நேரம் 
துடைக்காமல் வைத்துக்கொண் டிருந்தாலும் வாத -ரக்த ஸம்பந்தமான 
வியாதி நிவ்ருத்தியாகும் . 17-201 . 

பிண்டிகா. 
பீண்டிகையின் முறை .-- நேத்திரரோகங்களில் உபயோகிக்கக் 
கூடிய ஒளஷதச் சரக்குகளைக் கல்கம்போல் செய்து , பட்டு முதலிய 
வஸ்திரங்களால் அக்கல்கத்தை நேத்திரங்களின் மேல் வைத்துக் கட்டும் 
முறையே பிண்டீ அல்லது கவலிகை என்று வழங்கப்படும் ; இதை 
நேத்திரத்திலுண்டாகும் அபிஷ்டந்தம் என்கிற வியாதியிலும் , விர 
ணங்களிலும் கட்டுவதற்கு உபயோகிக்கலாம் . 217 . 

அபிஷ்யந்தத்தில் பிண்டிகை உபயோகிக்கும் கிரமம் . - கபம் 
கோளாறடைந்து அதனால் அபிஷ்யந்தமும் அதிமந்தமும் உண்டா 
னால் , முதலில் அப்பிணியாளியின் சிரஸ்ஸுக்கு ஸ்நேஹ சிகித் 
ஸையும் , ஸ்வேத சிகித்ஸையும் செய்து முடித்து , 1 தீக்ஷண வீர்ய . 

1. சிரஸ்ஸுக்கு ஸ்நேஹ சிகித்ஸை செய்யு முறையைப் பற்றி 
இதே கண்டத்தில் 11 - வது அத்தியாயத்தில் சிரோவஸ்தி விதியைப் 


பாாகம் . 


328 சார்ங்கதர ஸம்ஹிதை. 

[ அத்தி -13 .) 
முள்ள ஒளஷதங்களைக் கொண்டு சிரோவிரேகம் 1 செய்விக்க வேண் 
டும் . பிறகு எல்லாவித அதிமந் தங்களிலும் நெற்றியிலுள்ள விரை 
யைக் கீறி இரக்த மோக்ஷணம் செய்வது முறை ; அதனால் அதிமந்தம் 
சிறிதும் நீங்காவிட்டால் , புருவங்களுக்குமேல் தாஹசிகித்ஸை செய்ய 
வேண்டும் . அவ்வாறே கற்றறிந்த வைத்தியர் எவ்வித அபிஷ்யந்த 
ரேகத்திலும் கண்களின் மேல் பிண்டிகையைக் கட்டுவது முறையாம் . 
22-24 . 

பலவித பிண்டிகைகள்.- வாதஸம்பந்ததேமான அபிஷ்யந்தத் 
தைப் போக்குவதற்காக ஸ்நிக்த்தமான தும் , உஷ்ணமுமான பிண்டிகை 
உபயோகமான தாம் . ( 1 ) ஆமணக்கின் வேரையும் இலையையும் பட் 
டையையும் பிண்டிகையாகச் செய்து வாதாபிஷ்யக்தத்தில் பிரயோகிக்க 
லாம் . ( 2 ) நெல்லிக் கனியின் பிண்டிகை பித்தாபிஷ்யந்தத்தைப் 
போக்கி ஸுக முண்டுபண்ணும் ; வெகு நாட்பட்ட வேப்பமரத்தின் 
காய்களையாவது பித்தாபிஷ்யந் தநோயைப் போக்க பிண்டிகையாக 
உபயோகிக்கலாம் . ( 3 ) முருங்கயிலைகளால் செய்த பிண்டிகையானது 
கப ஸம்பந்தமான அபிஷ்யந்தத்தைப் போக்கும் . ( 4 ) வேப்பிலைக 
ளால் செய்த பிண்டிகை க . - பித்தங்களா லுண்டாகும் அபிஷ்யந்தங் 
களை அகற்றும் ; த்ரிபலையின் பிண்டிகையும் கப பித்தங்களா லுண்டா 
கும் அபிஷ்யந் தங்களைத் தீர்க்கும் . ( 5 ) வெள்ளிலோத்தியின் பட் 
டையைக் காடியில் அரைத்து, நெய்யிற் கிளறி நேத்திரங்களில் கட்ட 
ரத்தஸம்பந்தமான அபிஷ்யந்தம் தீரும். ( 6 ) சுக்கையும் , வேப் 
பிலையையும் , சிறிது இந்துப்பையும் சேர்த்து அவற்றைக் கல்கமாய் 
அரைத்து வதக்கி இளஞ்சூடாக நேத்திரங்களிற் கட்டினால் அவற்றின் 
வீக்கம் , அரிப்பு , உலி இலை நீங்கும் . 25-291 . 

பிடாலகம் . 
பிடாலகம் செய்யு முறை.-- கண்களைச் சுற்றிலும் வெளியில் 
இமைகளிற் படாமல் பூசப்படும் லேபம் பிடாலகம் எனப்படுகின் 
றது .; அந்த லேபத்தை முகலேபநவிதிப்படி அவ்வளவு கனமாக உப 

1. சிரோவிரேகம் - நஸ்யவிதி அத்தி பாயத்தையும் தூமபாகவி தி 
அத்தியாயத்தையும் கவனிக்க . 


அத்தி -13 .) 


உத்தர கண்டம் 


1329 


யோகிக்க வேண்டும் .1 பிடாலகப் பிரயோகத்திற்கேற்ற முறைகள் சில 
அடியிற் கூறப்படுகின் றன . 30 ) . 

பலவித பிடாலகங்கள் : - ( 1 ) அதிமதுரம் , காவி , இந்துப்பு , 
மரமஞ்சள் , இரஸாஞ்ஜனம் இவற்றை ஸம அளவாக எடுத்து , ஜலம் 
சேர்த்து ஆட்டி , கண்களுக்கு வெளியில் அவற்றைச் சுற்றிலும் லேபாம் 
செய்ய ஸகல நேத்திர ரோகங்களும் தீரும் . ( 2 ) இரஸாஞ்ஜனத்தை 
யும் கடுக்காயையும் சுக்கையும் பச்சிலையையும் கல்கம் போல் அரைத் 
தாவது பிடாலகமாக உபயோகிக்கலாம் . ( 3 ) சோற்றுக் கற்றாழை , 
சித்திரமூலம் , பச்சிலை, மாதளந்தளிர் இவற்றின் கல்கத்தையும் அவ் 
வாறு லேபரம் செய்பலாம் . ( 4 ) வசம்பு , மஞ்சள் , வேப்பம் பட்டை 
இவற்றையும் பிடாலகமாக உபயோகிக்கலாம் . ( 5 ) சுக்கை - ம் காவி 
யையும் அரைத்தும் அவ்விதம் செய்யலாம் . ( 6 ) வெள்ளிலோத்திப் 
பட்டையையும் இந்துப்பையும் எரித்து , தேன் மெழுகைச் சேர்த்து 
நெய்யில் அவற்றை நுண்மையாகப் பொடித்துக் கலந்து அஞ்ஜநமாக 
வாவது பிடாலகமாகவாவது உபயோகிக்க கேத்திரத்திலுண்டாகும் 
வலி உடனே தீரும். ( 7 ) வேப்பங்காயை இடித்து இரஸம் பிழிந்து, 
ஒரு சுத்தமான இரும்புப் பாத்திரத்தில் ஊற்றி நன்றாகக் குழப்பவும் ; 
அது சிறிது குழம்பு போல் ஆனபிறகு அதைக் கண்களைச் சுற்றிலும் 
லேபகம் செய்ய , கண்வலி சாந்தமாகும் . ( 8) மிளகைப் பொடி 
செய்து , அதைக் கரிசலாங்கண்ணிச் சாற்றில் அரைத்து நேத்திரத் 
தைச் சுற்றிலும் லேபகம் செய்ய அர்மங்கள் என்னும் வியாதிகள் அடி 
யோடு துலையும் . ( 9 ) அஞ்ஜநநாமிகா என்னும் ரோகத்தில் முதலில் 
ஸ்வேதசிகித்ஸையினால் அதைக் கரைத்து , அப்பால் மனச்சிலை , 
ஏலம் , நதம் என்கிற வாஸனைத் திரவ்வியர் , இந்துப்பு இவற்றைப் 
பொடி செய்து தேன் விட்டுக் கூட்டி லேபமாக உபயோகிக்கலாம் , 
31-37 . 

தர்ப்பணம் . 
தர்ப்பணழம் அதற்கேற்ற கண்ணோய்களும் .-- அப்பால் தாம் 
பணம் என்னும் மற்றொரு நேத்திர சிகித்ஸை கூறப்படுகிறது ; கண் 

1 , முகலேபக முறையைப்பற்றி 297 -வது பக்கம் பார்க்க . 


330 

சார்ங்கதர ஸம்ஹிதை . [ அத்தி -13 . 
களுக் குண்டாகும் சில கோளாறுகளைப் போக்கி அவற்றிற்கு வேண் 
டிய வன்மையைக் கொடுத்து த்ருப்தி யுண்டாக்கும் முறையே தர்ப்ப 
ணம் எனப்படுகின்றது . எவருடைய நேத்திரம் ரூக்ஷமாகவும் , 1 
வறட்சி யுடையதாகவும் , வக்கிரமாகவும் , கலங்கியதாகவும் , இமை மயிர்க 
குதிர்ந்ததாகவும் , வரோத்பாதம் , க்ருச்சிரோக்மீலகம் , திமிரம் , அர் 
ஜுநம் , சுக்லம் , அபிஷ்யந்தம் , அதிமந்தம் , சுஷ்காஜிபாகம் , வாத விபர் 
டபம் என்னும் ரோகங்களுடையதாகவும் , வீக்கங்கொண்டதாகவும் 
இருக்கின்றதோ அவர்களுடைய கண்களுக்கு * தர்ப்பணம் என் 
னும் இச்சிகித்ஸை ஏற்றதாகும் ; நேத்திர ரோகங்களை யறிவதில் 
பேண ராயிருப்பவர் அவ்வித நோய்களில் இம்முறையைப் பிரயோ 
கிக்க வேண்டும் . 38 - 40 . 

தர்ப்பணத்திற்குத் தகாத காலம் முதலியது . - மாரிகாலத்தி 
லும் , அல்லது மேகத்தினால் சூரியன் மறைக்கப்பட்ட நாட்களலும் , 
கே டைகாலத்திலும் , அல்லது மிகச் சூடான ஸமயங்களிலும் , குளிர் 
காலத்திலும் , பிணியாளிக்கு மனக்கவலை , தேகத்தில் அசைதி , தலைச் 
சுற்றல் இவை உண்டாயிருக்கும்போதும் , உபத்திரவங்கள் 2 அடங் 
காமலிருக்கையிலும் தாப்பண சிகித்ஸைபைச் செய்வது உசித . 
மல்ல . 41 . 


நேத்திரதர்ப்பண முறை: - அதிக காற்றோட்ட மில்லாததும் , 
வெயில் தும்பு தூசி முதலியவை யற்றதுமான ஒரு பிரதேசத்தில் 
பிணியாளியை மல்லாந்து சயனிக்கச் செய்து , ஜலம் விட்டுப் பிசைந்த 
உளுத்தமாவைக் கொண்டு இரண்டு கண்களைச் சுற்றிலும் தனித் 
தனியே இரண்டு வரம்புகளைச் சிறிது உயரமாகவும், கெட்டியாகவும் , 
ஒன்றுக்கொன்று ஸம்பந்தப் படாதவையாகவும் , மேடுபள்ளமில்லா 
மல் ஸம உயரமுடையனவாகவும் , வட்டமாகவும் கட்டவேண்டும் . ஆடை 
யில்லாத நெய்யை இளஞ்சூடான ஜலத்தில் வைத்து உருக்கி , அதை 
அவ்வாம்புகளுக்குள் ஊற்றலாம் ; அல்லது சததௌத க்ருதத்தை 


1 , வறட்சி - என்பது ஜலப்பசையற்றது ; ரூக்ஷம் - என்பது எண் 
ணெய் அல்லது கொழுப்புப் பசையற்றிருப்பது 

2. உபத்திரவம் - 47 - வது பக்கம் பார்க்க , 


அத்தி -13 .) 


உத்தர கண்டம் . 


331 


யாவது, 1 பாலைச் சிலுப்பியெடுத்த வெண்ணெயாலாகிய நெய்யை 
யாவது அக்கண்களின் மேல் ஊற்றலாம் ; முதலில் கண்களை மூடிக் 
கொள்ளச் செய்து , இவற்றின் மேல் இரெப்பைகள் அமிழும் வரை 
யில் அவ்வாறு நெய்யை ஊற்றுவது முறை ; பிறகு மெல்ல மெல்ல 
சண்களைத் திறக்கவேண்டும் . 42-441. 

தர்ப்பணௌஷதம் ஊறவேண்டிய கால அளவு: - வர்த்ம 
ரோகங்களில் நூறு . மாத்திராகாலமும் , கபதோஷம் கலைந்து அது 
சுத்தமான நிலைமையிலும் , கேத்திர ஸந்திகளைப்பற்றிய வியாதிகளி 
லும் ஐன்னூறு மாத்திரபகாலமும் , த்ருஷ்டியைப்பற்றிய ரோகங்களில் 
எண்ணூறு மாத்திராகாலமும் , அதிமந்தத்தில் ஆயிரமாத்திராகால 
மும் க்குதம் முதலிய தர்ப்பணௌஷதங்களை நேத்திரங்களில் அவ் 
வாறே ஊறி நிற்கும்படி வைத்திருக்கவேண்டும் . இவ்வாறு செய்ய 
தர்ப்பணம் என்னும் க்ரியை நிறைவேற்றப்பட்டதாகும் . 45-47 . 

தர்ப்பணத்தினால் பிரகோபித்த கபத்தைக் கழித்தல் :-ஸ்கே 
ஹத்தின் வீர்யத்தால் கிளப்பிவிடப்பெற்ற கபத்தை அப்பிணியாளி 
யின் அவ்வையவத்திலிருந்து பிறகு வெளிப்படுத்த முயலவேண்டும் ; 
அதற்காக வதானியத்தைச் சமைத்து , அவ்வன்னத்தினால் சுடச் 
சுடக் கண்களைச் சுற்றிலும் ஸ்வேத சிகித்ஸையைச் செய்யலாம் :2 
அல்லது தூமபானம் செய்வித்தாவது அக்கபத்தைக் கழிக்கலாம் . 48 . 

எத்தனை நாட்கள் தர்ப்பணம் செய்யவேண்டும் ? : -பேத்திரங் 

ஆரோக்கிய நிலைமையைப் பெறுமளவும் இச்சிகித்ஸைடைச் 
செய்யவேண்டும் ; அவை ஒரே தினத்தில் ஸுகமடைந்தாலும் இச் 
சிகிக்ஸையை அத்துடன் நிறுத்திவிடலாம் ; இல்லாவிடில் மூன்று. 
நாட்களாவது ஐந்து நாட்களாவது தர்ப்பண சிகித்ஸைபைச் செய்து , 
வரவேண்டும் ; அதற்குமேல் செய்யக்கூடாது . 48 ) . 

தர்ப்பணம் நிறைவேறியதன் குறிகள் : -- சேத்திரங்கள் தர்ட் 
பண சிகித்ஸையினால் திருப்தியடைந்தனவென்பதற்கு அடியிற் 

1 . சததௌத க்ருதம் - இதைப்பற்றி 304 -வது பக்கம் பார்க்க . 

2. ஸ்வேத சிகித்ளை - இங்கு உபசாஹஸ்வேதம் செய்யவேண் 
டும் ; இதைப்பற்றி 247 - வது பக்கம் பார்க்க ., 


கள் 


332 சார்ங்கதர ஸம்ஹிதை . 

[ அத்தி -13 . 
கூறப்படுபவை குறிகளாகும் : -- ஏற்ற காலங்களில் ஸுகமாக நித்திரை 
புண்டாய் , தகுந்த நேரத்தில் விழிப்புமுண்டாகும் ; கண்கள் நிர்மல 
மாய் இயற்கை நிறங் கொள்ளும் ; தொந்தரவுகள் நிவ்ருத்தியாய் சண் 
கள் ஸுகம் பெற்றிருக்கும் . 49, 50 , 

முறை தவறிய தர்ப்பணக் குறிகளும் பரிஹாரழம் : - அப்பால் 
முறை தவறிய தர்ப்பண சிகித்ஸையினாலுண்டாகும் குறிகள் கூறப் 
படுகின்றன : -- அளவு மீறி தர்ப்பணசிகித்ஸை செய்யப்படுமானால் 
கண்களில் நீர் கசியும் ; அவை கனத்துத் தோற்றும் ; மிகவும் ஸ்நிக்த் 
தமாயிருக்கும் . வேண்டி :பயௗவு ! தர்ப்பணசிகித்ஸை 

செய்யப்படா 
விடின் கண் ரூக்ஷமாயிருக்கும் ; கண்ணீர் அடிக்கடிக் கசிந்து நேத் 
திரம் சலக்கங் கொள்ளும் ; வியாதி நிவ்ருத்தியாகாமல் வலியுடன் 
கூடியதாகவுமிருக்கும் . அளவு மீறிய தர்ப்பணத்தினாலான கோளாறு 
களுக்கு உடனே ரூக்ஷகுணமுண்டாகும் சிகித்ஸைபையும் , வேண் 
டியவளவு செய்யப்படாத ஹீன தர்ப்பணத்திற்கு அதற்கு மராக 
ஸ்நிக்த்த குணந்தரும் சிகித்ஸையையும் செய்வது அக்கோளாறுகளைப் 
போக்கும் பரிஹார முறையாம் , 517 . 

புடபாகம் . 
புடபாக ஓளஷத முறை : - இனி புடபாகம் செய்யும் கிரமத் 
தைக் கூறுவோம் : -2 இரண்டு பலம் மாம்ஸத்தை யெடுத்து , நெய் 
முதலிய ஸ்நேஹவஸ்துக்களையும் சிறிது சேர்த்து, நன்றாக அரைத்து 
இரண்டு ஸம அளவான பிண்டங்களாக உருட்டவும். இப்புடபாக 
--கல்பனையில் கடின பதார்த்தங்கள் ஒரு பலமளவு சே க்கப்படுமானால் , 
அவற்றை இடித்து ஆட்டுவதற்கான திரவ பதார்த்தங்களை நான்கு 
பலம் சேர்க்கவேண்டுமென் - து பொது விதியாம். அவ்வாறு ஆட்டி 
யெடுத்த வஸ்துக்களை ஒன்றாகச் சேர்த்து உருட்டி , ஏதேனும் இலை 

1. வேண்டியவளவு என்றால் - முற்கூறியவாறு அந்தந்த நேத் 
திரரோசத்திற்குத் தகுந்த வண்ணம் அந்தந்த மாத்திராகாலங்களுக் 
கும் குறைவான நேரத்தில் செய்யப்படும் சிகித்ஸையெனக் கருத்து . 

2. மத்யமகண்டம் முதல் அத்தியாயத்தில் பலவித 4 - பாக 
முறைகள் கூறப்பட்டிருக்கின்றன . அவ்விதமேதான் இங்கு கூறப் 
படுபவையுமாம் . 


அத்தி -13 .] 


உத்தர கண்டம் . 


333 


களால் அவற்றைச் சுற்றி மூடி , புடபாக முறைப்படி அக்னியிற் பக்கு 
வம் செய்து , அதை யெடுத்துப் பிழிந்து , அதன் ஸ்வரஸத்தைக் கிர 
ஹிக்க வேண்டும் . 52-54 . 


புடபாக ஸ்வரஸித்தை நேத்திரத்தில் ஊற்றவேண்டிய முறை : -- 
மேற்கூறியபடி கிரஹித்த அப்புடபாக ஸ்வரஸத்தைக்கொண்டு தர்ப் 
பண சிகிச்ஸையில் கூறியவிதமாக முறை தவறாமல் சேத்திரங்களுக்குச் 
சிகத்ஸை செய்ய வேண்டும் ; என்றால் பிணியாளியை மல்லாந்துப் 
படுக்கச்செய்து , த்ரூஷ்டியின் 1 நடுவில் அந்த ஸ்வரஸத்தை விடவே 
ண்டும் . இச் சிகித்ஸையை அவசியமான வரையில் தினந்தோறும் 
செய்து வருவது நலம் . 55 . 


ழவகைப் புடபாகெளஷதங்கள்.- இட்புடபா கௌஷதம் ஸ்கே 
ஹநம் , லேகாம் , ரோபணம் என்று மூவகைப்படும் . அவற்றுள் மிக்க 
ரூக்ஷத்தன்மை யடைந்த நேத்திரத்திற்கு ஸ்நேஹாமும் , மிகவும் ஸ்நிக் 
த்தத் தன்மையைப் பெற்ற நேத்திரத்திற்கு லேககமும் ஏற்றதா 
கும் ; வேறொரு ரோபண்புடபாகௌஷதமானது பித்த தோஷத் 
தினாலுண்டான கோளாறுகளையும் , இரத்தவிகாரங்களையும் , விர 
ணங்களையும் , வாத தோஷத்தையும் போக்குவதுடன் , திருஷ்டியின் 
சக்தியையும் அதிகரிக்கச் செய்ய வல்லது , நெய் , மாம்ஸம் , நிணநீர் , 
மஜ்ஜை , கொழுப்பு , இனிய சுவையுள்ள வேறுவித ஒளஷதங்கள் 
இவற்றைக்கொண்டு பக்குவம் செய்யப்பட்ட புடபாகௌஷதம் 
‘ ஸ்நேஹா புடபாகம் ஆகும் . இவ்வித ஒளஷதத்தை நேத்திரங் 
களில் இருநூறு மாத்திராகாலம் ஊறும்படி வைத்துக்கொண்டிருக்க 
வேண்டும் . ஜாங்கல பூமியில் வலிக்கும் மிருகங்களுடைய கல்லீரல் , 
மாம்ஸம் இவற்றை லேகநகுணமுள்ள பதார்த்தங்களுடன் 2 சேர்த் 
துக் கலக்கவும் ; பிறகு உருக்கிரும்பின் பொடி , செம்புப் பொடி , 
பங்கின் பொடி , பவளப்பொடி , இந்துப்பு , கடல் நுரை , அன்னபேதி , 


1. த்ருஷ்டி - கண்களில் கருவிழிகளின் நடுவிலுள்ள பாபா 
(pupil) எனப்படும் பாகம் . 

2. லேகநகுணம் - இதைப்பற்றி 19 - வது பக்கம் பார்க்க . 


334 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அத்தி 13 . 


ஸ்ரோதோஞ்ஜனம் 1 இவற்றையும் பொடித்து , தயிரின்மேலுள்ள 
ஆடையினால் அவ்வனைத்தையும் கல்வத்தில் ஆட்டி , முன் போல் 
பிண்டம் செய்து , புடபாகம் பண்ணி யெடுத்தபிறகு அதன் ரஸத்தை 
லேகமாக நேத்திரங்களில் இடலாம் . லேகநௌஷதத்தை கேத்தி 
ரங்களில் நூறு 

மாத்திராகாலம் வைத்துக்கொண்டிருக்கவேண்டும் . 
முலைப்பால், ஜாங்கல தேசமிருகங்களின் மாம்ஸம் , தேன், நெய் , 
கசப்பான ஓஷதிகள் இவற்றைக்கொண்டு புடபாக முறைப்படி பக்கு 
வம் செய்த ஔஷதமானது ரோபணமாக உபயோகிக்கப்படலாம் . 
இதில் லேகநத்தைவிட மூன்று மடங்கு காலம் ஒளஷதத்தை நேத்தி 
ரங்களில் ஊறும்படி வைத்துக்கொண் டிருக்கவேண்டும் , 56-607 . 

முறை தவறிய புடபாகௌஷத சிகித்ஸைக்குப் பரிஹாரம் .- 
படபாகௌஷதங்களைக் கொண்டு செய்யப்படும் சிகித்ஸையானது 
தர்ப்பணத்திற்கு ஏற்ற முறையாகவே இருப்பதால் , இதில் முறை 
தவறிய சிகித்ஸைகளால் கோளாறுகள் நேர்ந்தால் , அவற்றிற்கும் 
தர்ப்பணத்திற்குக் கூறிய பரிஹார முறைகளே தகுத்த சிகித்ஸை 
களாம் . 61 . 

அஞ்ஜநம் . 
அஞ்ஜநப் பிரயோகத்திற்கேற்ற காலம் : -- முற்கூறிய சிகித்ஸ. 
கிரமங்களால் நேத்திரதோஷங்கள் ஒருவாறு பக்குவநிலைமைக்கு 
வந்த பிறகு , முறைப்படி தகுந்த வேளையில் அஞ்ஜந விதியை நிறை 
வேற்றவேண்டும் . ஹேமந்த ருதுவிலும் , சிசிரருதுவிலும் பகல் 
நேரத்தில் அஞ்ஜநம் பிரயோகிக்கவேண்டும் ; க்ரீஷ்மருதுவிலும் , 
சரத் ருதுவிலும் காலையிலாவது மாலையிலாவது அஞ்ஜாத கர்மம் செய்ய 
லாம் ; வர்ஷருதுவில் ஆகாயம் மேகத்தினால் மூடப்பட்டிருக்கையி 
லும், அதிக வெயில் காயும்போதும் அஞ்ஜநமிடுவது பிசகு ; வஸந்த 
ருதுவில் இதை எந்த நேரத்திலும் செய்யலாம் . 62 , 63 . 


1. ஸ்ரோதோஞ்ஜனம் - இதை ஹிந்தி முதலான பாஷையில் 
ஸுர்மா என்று வழங்குகின் றனர் ; சிலர் தமிழில் இதை நீலாஞ் 
ஜனம் என்பார்கள் ; ஆங்கிலத்தில் Sulphurate of antimony 
என்பர் . 


அத்தி -13 .) 


உத்தர கண்டம் . 


- 335 


குணத்தில் மூவகைப்பட்ட அஞ்ஜநங்கள் : - அஞ்ஜநமானது 
லேகநம் , ரோபணம் , ஸ்நேஹநம் என்று மூன்று விதமாம் . அவற்றுள் 
வேகமென்னும் அஞ்ஜநம் க்ஷாரங்களாலும் , தீக்ஷண வீர்யமுள்ள 
வேறு பதார்த்தங்களாலும் , அம்லரஸமுள்ள வஸ்துக்களாலும் செய்யப் 
படும் . ரோபணாஞ்ஜாமென்பது துவர்ப்பும் , கசப்புமான இரஸமுள்ள 
வஸ்துக்களால் செய்யப்படுவதாம் . 1 ஸ்நேஹகமென்கிற 

அஞ்ஜகம் 
- மதுரரஸமுடையதாகவும் , விசேஷ ஸ்நேஹஸம்பந் தமுடையதாக 
வும் இருக்கவேண்டும் ; அதுவே ப்ரஸா தகாஞ்ஜகாகவும் 2 கருதப் 
படும் . 64 , 65 . 

உருவத்தில் மூவகைப்பட்ட அஞ்ஜநங்கள் : --குளிகை , பஸக் 
ரியை , சூர்ணம் என்று அஞ்ஜநம் மீண்டும் உருவத்தில் மூன்று வகைப் 
படும் . இவற்றை முறைப்படியே இழைத்து சலாகையினாலாவது , 
விரல்களாலாவது நேத்திரங்களில் இடவேண்சிம் . இவற்றுள் குளி 
கையை விட ரஸக்ரியையும் , அதைவிட சூர்ணமும் முறையே வீர்யத் 
தில் குன்றியவைகளாம் . 66 . 
அஞ்ஜநத்திற்கு ஆகாத நிலைமைகள் : -- ஏதேனும் 

அபாயக , 
மான வேலைகளைச் செய்து அயர்ந்திருக்கையிலும் , புலம்புகையிலும் , 
பயந் திருக்கையிலும் , மத்யபானம் செய்திருக்கும்பொழுதும் , நவஜ்வர 
நிலைமையிலும் , அஜீர்ண மாயிருக்கையிலும் , வேகங்களை அடக்கியிருக் 
கும் போதும் அஞ்ஜநத்தைப் பிரயோகிப்பது உசிதமல்ல . 67 . 

மூன்றுவித அஞ்ஜநதளிகைகள் : -- குளிகையாகச் செய்யப்படும் 
அஞ்ஜநமானது தீ * ணாஞ்ஜநம் , மித்யமாஞ்ஜாம் , மிருத்வஞ்ஜ.கம் என 


1. இங்கு ஸம்ஸ்க்ருதமூலத்தில் நிர்ணயஸாகர முத்ராசுர 
சாலையின் புஸ்தகப்படி " கஷாயதிக்தரஸயுக் ஸ்நேஹநம் போபணம் 
மதம் , மதுரம் ஸ்நேஹஸம்பக்கமஞ்ஜநம் ” என்று இருப்பது பிசகு . 
அதை " கஷாயதிக்தரஸயுக்ரோபணம் ஸ்நேஹநம் மதம் , மதுரம் 
ஸ்நேஹஸம்பந்தம் ... ” என்று மாற்றிப் படிக்கவேண்டும் . 

துவாட்டம் 
- கசப்புமான வஸ்துக்கள் ரோபணத்திற்கு உபயோகமானவை டென் 
பதும் , அவ்வி தமே மதுரமும் எண்ணெய்ப் பசையுள்ள துமான பதார்த் 
தங்கள் ஸ்நேஹநங்களாக இருப்பவையென்பதும் பிரவித்தம் , 

2 . ஸ்நேஹநாஞ்ஜாத்தினால் கண்களுக்குத் தெளிவுண்டாவது 
இயல்பாதலால் அது ப்ரஸாதநாஞ்ஜநம் என்று கூறப்பட்டதென்க . 


3360 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அத்தி -13 


மூன்று வகைப்படும் . அவற்றுள் தீக்ஷணாஞ்ஜநத்திற்கான குளிகையைப் 
பிரமாணத்தில் ஓர் அரேணுகம் அல்லது வாய்விடங்கத்தின் அள 
வாகச் செய்யவேண்டும் ; மத்யமாஞ்ஜகத்திற்கான குளிகையை ஒன் 
நரை அரேணுகத்தின் அளவாகவும் , மிருத்வஞ்ஜநகுளிகையை இ 
ண்டு அரேணுகங்களின் அளவாகவும் செய்துகொள்ள வேண்டும் . 68 

மூன்றுவித ரஸகீரியாஞ்ஜநம் : -- மூன்று விடங்கங்களின் அள 
வான ரஸக்ரியை யென்னும் அஞ்ஜநௌஷதம் உத்தமப்பிரமாணம் என் 
றும் , இரண்டு விடங்கங்களின் அளவுகொண்டது மத்யமப்பிரமாண 
மென்றும் , ஒரு விடங்கத்தின் அளவுகொண்டது ஹீமோத்திரை 
யென்றும் கருதப்படும் .1 69 . 

மூன்றுவித சூர்ணஞ்ஜநம் : - அஞ்ஜாத்தில் சூர்ணமென்னும் 
பாகமும் விரேசா சூ ணமென்றும் , மிருது சூர்ணமென்றும் , ஸ்நேஹ 
சூர்ணமென்றும் மூன்றுவிதமாம் . அவற்றுள் விரேசக கர்மத்தில் உப 
யோகிக்கப்படும் சூர்ணத்தை இரண்டு சலாகை அளவு 

கொண்ட 
தாய் 2 உபயோகிக்கவேண்டும் ; மிருத்வஞ்ஜநமாயின் அதை மூன்று 
சலாகைகள் பிரயோகிப்பது உசிதம் ; ஸ்நேஹகர்மத்திற்கு ஏற்ற 
வாறு டக்குவம் செய்த சூர்ணாஞ்ஜகத்தை நான்கு சலாகைகள் பிரயோ 
கிக்கவேண்டும் . 70 . 

அஞ்ஜநசலாகைகளைச் செய்யுமுறை : -- அஞ்ஜனமிடுவதற்கு 
உபயோகமான சலாகையானது எட்டு அங்குலம் நீளமாகவும் , வெகு 
வழுக்கையாகவும் , கூர்மையில்லாமல் மழுக்கங்கொண்ட இரு முனை 
களையுடையதாகவும் அமைக்கப்பட்டிருக்கவேண்டும் . 

ஏதே 
னும் தகுந்த சிலையினாலாவது, லோஹங்களாலாவது ஆக்கப்படலாம் . 
அஞ்ஜநங்களை லேகநகர்மத்தின் பொருட்டு உபயோகிக்க தாம்ரத் 

1. இங்கு கூறப்பட்டுள்ள உத்தம - மத்யம் - ஹீமோத்திரை 
கள் முறையே தீக்ஷ்ணாஞ்ஜம் , மத்யமாஞ்ஜசம் , மிருத்வஞ்ஜநம் என் 
றும் கூறப்படும் . 

2. சூர்ணத்தை ஏதேனும் திரவவஸ்துவிற் கலந்து இழைத்து 
அஞ்ஜநமாக உபயோகிக்கவேண்டும் ; அதில் ஒரு சலாகையினால் எவ் 
வளவு ஔஷதம் 

எடுக்கக்கூடுமோ அந்த அளவு ஒரு 
கொண்ட அளவெனப்படும் . 


சலாகை : 


அத்தி-13 . ) 


உத்தர கண்டம் 


337 


கையை 


சலாகை 


தினாலாவது , அயத்தினாலாவது , சிலையினாலாவது ஆக்கப்பட்ட சலா 

உபயோகிக்க வேண்டும் . ஸ்நேஹநாஞ்ஜநத்தை இடுவதற்கு 
பொன் அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட 

உபயோகிக் 
கத் தகுந்ததாம் . ரோபணகர்மத்தில் சலாகை அங்குலியைப்போல் 
மிகவும் மிருதுவாயிருக்கவேண்டும் .1 71-72 ) . 

அஞ்ஜநமிடும் முறை: - மாலை நேரத்திலாவது , விடியற்காலத்தி 
ல - வது அஞ்ஜாம் பிரயோகிக்கக்கூடியதாம் ; அதை எந்த நேரத்தி 
லும் தோன்றியவாறு உபயோகிக்கவே கூடாது . அதிக குளிரில்லா 
மலும் , அதிக சூடில்லாமலும் , அமிதமாகக் காற்று வீசாமலும் , ஆகாயம் 
அதிகமாக மேகங்களால் மூடப்படாமலுமிருக்கிற ஸமயங்களில் அஞ்ஜ 
கத்தைப் பிரயோகிப்பதால் நலமுண்டாகும் . அஞ்ஜநத்தை சலாகை 
முதலியதைக் கொன்டு நேத்திரத்தினுள் கருவிழிக்குக் கீழே வர்த்ம 
மென்னும் மாம்ஸபாகத்தில் நேத்திரத்தில் நெடுகவும் கடைக்கண் 
வரையில் தீட்டவேண்டும் . 73 , 74 . 

அஞ்ஜந வர்த்திகள் . 
சந்திரோதயவர்த்தி : -- சங்கின் நாபியெனப்படும் சுழியுள்ள 
அதன் அடிப்பாகம் , தான்றிக்காயின் கொட்டை அல்லது பருப்பு , 
கடுக்காய் , மனச்சிலை, திப்பிலி , மிளகு , கோஷ்டம் , வசப்பு இவற்றில் 
ஒவ்வொன்றையும் ஸமபாகமா யெடுத்து , அனைத்தையும் நன்றாகப் 
பொடித்து , வெள்ளாட்டுப் பால் விட்டு ஆட்டி , யவதானியத்திற்கு ஸம் 
அளவாக வர்த்திகள் செய்துகொள்ளவும் . இந்தக் குளிகையை ஓர் 
அரேணுகம் அளவு ஜலம் சேர்த்து இழைத்து சேத்திரங்களில் அஞ் 
ஜநமிடலாம் . இதனால் திமிரரோகம் , மாம்ஸவ்ருத்தி , காசம் , படல 
ரோகம் , அர்புதம் , ராத்ரயாந் த்யம் என்னும் இராக்கண் , 

வர்த்ம 
ரோகம் , புஷ்பமென்னும் பூவிழுதல் என்கிற இந்நேத்திரரோகங்கள் 
நிவ்ருத்தியாகும் . இது ‘ சந்த்ரோதய வர்த்தி எனப்படும் . 75-77 

1. அஞ்ஜகமென்னும் ஒளஷதத்தில் லேகராதி கர்மங்களுக்குத் 
தகுந்தவாறு சரக்குகள் வித்தியாஸப்படுவது அவசியமாயிருப்பதுபோ 
லவே , சலாகைகளும் அததற்குத் தகுந்தவாறு வெவ்வேறு லோஹா தி 
களால் அமைக்கப்படவேண்டுமென்பதும் ஆயுர்வேத முறைகளைக் கத் 
றறிந்தவரின் கருத்தாம் . 

22 


338 

சார்ங்கதர ஸம்ஹிதை. (அத்தி-13 . 
கரஞ்ஜபீஜ வர்த்தி : -டங்கம் விதையை அநேகமுறை பலாசம் 
பூவின் ஸ்வரஸத்தில் பாவனை செய்து , அந்த ஸ்வரஸத்தைக்கொண்டே 
அதை ஆட்டி வர்த்திசெய்து , முன்போலவே கண்களில் இட , கண் 
களிலுண்டாகும் பூவைப் போக்கிவிடும் . 78 . 

லேகந வர்த்தி : - கடல் நுரை , இந்துப்பு , சங்கு , கோழிமுட்டை 
யின் மேலோடு , முருங்கவிதை இவற்றை நன்றாகப் பொடித்து , ஜலம் 
விட்டு அரைத்து வர்த்திசெய்யவும் ; இது சுக்லம் முதலிய நேத்திர 
ரோகங்களைச் 1 சஸ்திரத்தினால் கீண்டுவிடுவதுபோல் 
விடும் . 79 . 

தந்த வர்த்தி : - யானையின் தந்தத்தையும் , பன்றி, ஒட்டகம், பசு, 
குதிரை , வெள்ளாடு இவற்றின் குளம்புகளையும் , சங்கையும் , நல்முத் 
துக்களையும் , கடல் நுரையையும் ஸமபாகமெடுத்து சூர்ணம் செய்து , 
ஜலம்விட்டு கல்வத்தில் நன்கு அரைத்து , வர்த்தி செய்யவும் . இதற்கு 
" தந்த வர்த்தி ” என்று பெயர் . கண்களிலுண்டாகும் சுக்ல ரோகத் 
தைப் போக்க இது சிறந்த ஒளஷதம் . 80 } . 

நீலோத்பலாதிவர்த்தி : - கருநெய்தல் , முருங்கவிதை , 
கேஸரம் இம்மூன்றையும் நன்றாகக் கல்வத்திலிட்டு ஆட்டி வர்த்தி 
செய்து கேத்திரங்களில் அஞ்ஜாமிட அதித்ரை நிவ்ருத்தியா 
கும் . 81, 

தஸுமவர்த்தி : - எண்பது எள்ளுப்பூ , அறுபது திப்பிலி , அறு 
பது காட்டு ஜீரகம் , ஐம்பது ஜாதிப்பூ , பதினாறு மிளகு இவற்றைச் 
சேர்த்துப் பொடித்து , நன்கு ஜலத்தினால் அரைத்து வர்த்தி செய்ய 
வும் . குஸுமவர்த்தி எனப்படும் இதை ஒன்றரை அரேணுகம் அள 
வில் ஜலத்தில் உரைத்து நேத்திரங்களில் இட திமிரம் , அர்ஜுகம் , 
சுக்லம் இவை நீக்கும் ; மாம்ஸ வளர்ச்சியும் அறுபடும் . 82-84 . 

இரஸாஞ்ஜநாதி வர்த்தி : - இரஸாஞ்ஜ.நம் , மஞ்சள் , மரமஞ்சள் , 
குருக்கத்திப்பூ , பில்வத்தளிர் இவற்றை , பசுஞ்சாணம் கரைத்து வடிக் 
கட்டிய ஜலத்தில் ஆட்டி வர்த்திசெய்து , நேத்திரங்களில் இட , நக்தாத் 
த்யம் என்னும் இராக்கண்ணோய் தீரும் . 851 . 

1. இதனால் வர்த்மரோகம் முதலியவைகளும் போக்கப்படு 
மென்பது கருத்து . 


நாக 


அத்தி -13 .) 


உத்தர கண்டம் . 


339 


கரை , 


தாத்ரீபீஜாதி வர்த்தி : - நெல்லிப் பருப்பு ஒரு பங்கு , தான்றிக் 
கொட்டை இரு மடங்கு , கடுக்காயின் பருப்பு மூன்று பங்கு இவற் 
றைப் பொடி செய்து , ஜலம் விட்டு ஆட்டி , வர்த்திசெய்து , இரண்டு 
அரேணுகமளவு உரைத்து நேத்திரங்களில் இட நேத்ரஸ்ராவம் என் 
னும் கண்ணீர்ப் பெருக்கும் , வாதரக்தத்தினாலுண்டாகும் வலியும் 
போகும் . 864 . 

இரஸக்ரிபை 1 
துத்தாதி ஸக்ரியை : -- துரிசு , பொன்னிமிளை , இந்துப்பு , சர்க் 
சங்கு , மனச் 

ச்சிலை , காவியென்னும் கைரிகம் , கடல் நுரை, மிளகு 
இவற்றைப் பொடித்து , தேன் சேர்த்து , இரஸக்ரிபையாகப் பக்குவம் 
செய்து , வர்த்மரோகம் , அர்மம் , திமிரம் , காசம் , சுக்லம் என்கிற 
ரோகங்களில் உபயோகிக்க அவ்வியாதிகள் தீரும் . 87-88 ) . 

* கர்ப்பூராதி ரஸ்கீரியை : -- பச்சைக் கர்ப்பூரப் பொடியை ஆலம் 
பாலில் குழைத்து ரஸக்ரியையாக நேத்திரங்களில் 

குஸுமி 
மென்னும் பூ சீக்கிரம் நிவ்ருத்தியாகும் . 895 . 

மரிசாதி ரஸ்கீரியை : - மிளகைத் தேனிலாவது குதிரையின் 
வாயிலிருந்து ஊறும் உமிழ் நீரிலாவது இழைத்து நேத்திரங்களில் 
அஞ்ஜாமிட சூர்யனைக் கண்ட இருள் போல அதிநித்ரை ஒழிந்து 
விடும் . 901. 

ஜாதீபுஷ்பாதிசஸ்க்ரியை : -ஜாதீபுஷ்பம் , பவளம் , 
கடுகரோகிணி , வசம்பு , இந்துப்பு இவற்றை ஸமபாகம் எடுத்து , செம் 
மறியாட்டின் மூத்திரத்தில் குழைத்து அஞ்ஜநமாக உபபோகிக்க , 
தேகத்திலுண்டாகும் சோம்பல் அல்லது திமிர் உடனே தீரும் . 91 ) . 

சிரீஷபீஜாதி ஸக்ரியை : - காட்டுவாகையின் விதை , திப்பிலி , 
மிளகு , இந்துப்பு , வெள்ளுள்ளி , மனச்சிலை , வசம்பு இவற்றைப் பசு 
மூத்திரத்தில் இழைத்து , ரஸக்ரியை செய்து அஞ்ஜநமிட , மூர்ச்சை 
முதலியவற்றால் உணர்ச்சியற்றிருப்பவர் மீண்டும் உணர்ச்சிபைப் 
பெற்று எழுந்துவிடுவார் . 923 . 

1. இரஸக்ரிடை - இளகிய பாகுபோன்ற ஒளஷத பாகம் . 


மிளகு , 


340 

சார்ங்கதர ஸம்ஹிதை. [ அத்தி -13 . 
தார்வ்யாதி ரஸ்கரியை : - மரமஞ்சள், பேய்ப்புடல் , அதிமதுரம் , 
வேப்பங்கொட்டை , அல்லிக்கிழங்கு , கருநெய்தல் , வறள் தாமரை இவ 
ற்றை ஸமயாகம் எடுத்து , இவ்வனைத்துக்கும் நாலு மடக்கு ஜலம் 
சேர்த்துக் காய்ச்சி , நாலில் ஒரு பங்காகச் சுண்டச்செய்து வடிக் 
கட்டி , அக்கஷாயத்தை மீண்டும் பாகுபோல் வருமளவும் காய்ச்ச 
வேண்டும் ; அது தானே குளிர்ந்து வந்ததும் , அக்கஷாயத்திற்கு 
காலில் ஒரு டங்கு தேனும் சர்க்கரையும் சேர்த்துக் கலக்கிவிடவும் . 
ந்த இரஸக்ரியை சேத்திரத்தில் உபயோகிக்கப்படுமானால் கண்ணெ 
ரித்தல் , கண்களில் நீர்வடிதல் , கண்களில் இரத்தம் வடிதல் , கண் 
சிவப்பு , கண் வலி இலை போகும் . 93-95 . 

இரஸ்ரஞ்ஜநாதி ரஸ்க்ரியை : - இரஸாஞ்ஜநம் , ஸர்ஜமென்னும் 
பிசின் , ஜாதிப்பூ , மனச்சிலை , கடல் நுரை , இந்துப்பு , காவிக்கல் , மிளகு 
இவற்றை ஸமபாகமெடுத்து , நன்றாகத் தேனில் இழைத்து நேத்திரம் 
களில் இட , பலவித துர்நீர்களுடன் கூடிய வர்த்மரோகமும் , கண் 
களிலுண்டாகும் தினவு முதலியதும் தீரும் ; இமையிர்களும் - 
இதனால் நன்கு வளரும் . 96 , 97 , 

குடூச்சியாதி ரஸக்ரியை : - சீந்திற்கொடியின் ஸ்வரஸம் கால் 
பலமெடை , தேன் ஒரு மாஷமெடை , இந்துப்பு அதே அளவு , 
இவற்றையெல்லாம் ஒன்றாகக் கல்வத்திலிட்டு ஆட்டி யெடுத்து , நேத் 
திரங்களில் இடுவதால் பில்லம் , அர்மம் , திமிரம் , காசம் , கண்டு , லிங்க 
நாசம் என்னும் நேத்திரரோகங்களும் , கண்களின் கருவிழிகளிலும் 
வெண்மண்டலங்களிலுமுண்டாகும் வியாதிகளிம் தீரும் , 98 , 99 . 

புநர் நவாதி ஸக்ரியை ; -- சூர்யன் அந்தகாரத்தை அடியோடு 
அகற்றிவிடுவது போல வெள்ளைச் சாறடையானது அந்தந்த வஸ்துக் 
களின் சேர்க்கையினால் அநேகம் நேத்திரரோகங்களைப் போக்கவல் 
லது : அதாவது- இவ்வௌஷதச் சரக்கைப் பசுவின்பாலில் இழைத் 
துப்போட்டால் நேத்ரகண்டூ என்னும் கண் தினவையும் , தேனிற் 
கலந்துபயோகித்தால் ஜலம் வடிதலையும் , நெய்யிற் குழைத்துப்போட் 
டால் கண்பூவையும் , தைலத்தில் இழைத்துப் போட்டால் திமிர 
ரோகத்தையும் , காடியிற் கலந்து போகித்தால் 

இராக்கண்ணையும் 
போக்கும் . 1001 , 


1 


சி 


காயை 


றாகக் 


அத்தி -13 . ) உத்தர கண்டம் 

341 
பப்பூலதன ரஸ்க்ரியை : - கருவேலங் கொழுந்தை க்வாதம் 
செய்து , வடிக்கட்டி , மீண்டும் லேஹ்யம் போல் காய்ச்சி யெடுக்கவும் . 

தைத் தேனில் கலந்து நேத்திரங்களில் அஞ்ஜனமிட கண்களி லிரு 
த்து நீர் வடிதல் நிவ்ருத்தியாகு மென்பது நிச்சயம் , 101 . 
ஹிஜ்ஜல பல ரஸ்க்ரியை . --நீர்க்கடம்பின் 

ஜலத்தில் 
தேய்த்து , தினந்தோறும் கண்களில் அஞ்ஜனமாக உபயோகித்து வரு 
வது நலம் , கண்களில் நீர்வடிதலைப் போக்குவதற்கு இது மிகச் சிற 
ந்த ஒளஷதமெனக் கருதப்படுகிறது . 102 ) . 

கதகாதி ரஸகீரியை .-- தேற்றாங் கொட்டையைத் தேனில் 
இழைத்து , சிறிது பச்சைக் கர்ப்பூரத்தையும் அத்துடன் தேய்த்து நேத் 
திரங்களில் அஞ்ஜனமிட , கண்களி லுண்டான கலக்கம் முதலியவை 
விலகி அவை நன்முகத் தெளிவடையும் . 103 ,. 

க்ருதாதிரஸ்சிரியை. --செய்பையும் தேனையும் கலந்து என் 
குழைத்துக் கண்களில் அஞ்ஜனமாக உபயோகித்தால் விரோத்பாதம் 
என்கிற நேத்திர வியாதி நிவ்ருத்தியாகும் . 104 . 

கீருஷ்ண ஸர்ப்பவஸாதி ரஸ்க்ரியை . -- கருநாகத்தின் நிணநீர் 
அல்லது கொழுப்பு, சங்கு , தேற்றாங்கொட்டை இவற்றை ரஸக்ரியை 
செய்து அஞ்ஜனமாக உபயோகிக்க , சீக்கிரத்தில் அந்தகர்களுக்கும் 
பார்வை உண்டாகும் . 105 . 

லேகந ரஸ்க்ரியை.-- கோழி முட்டையின் ஓ , மனச்சிலை , காரு 
ப்பு , 1 சங்கு , சந்தனம் , இந்துப்பு இவற்றை நுண்மையாகப் பொடித்து , 
ஜலம் சேர்த்து , ரஸக்ரியையாகச் செய்து அஞ்ஜனமிட கண்ணில் 
விழுந்துள்ள பூ , அர்மம் முதலிய ரோகங்கள் அறுபட்டு நேத்திரம் 
ஸ்வஸ்த்தமாகும் . 106 . 

பிப்பல்யாதி ஸக்ரியை , --- திப்பிலியை செய்மறி யாட்டின் கல் 
லீரலின் இடையில் மறைத்துவைத்து , அக்னியிற் பக்குவம் செய்து எடு 
த்து , அத்திப்பிலியை இழைத்துக் கண்களில் அஞ்ஜனமிட்டால் நக்தா 
ந்தய மென்னும் இராக்கண் ஸ்வஸ்த்தமாகும் . இவ்விதமே மிளகையும் 

1 . காசலவணம் என்பது தமிழில் அட்டுப்பு அல்லது காருப்பு 
எனப்படுகிறது . 


| 


342 

சார்ங்கதர ஸம்ஹிதை. ( அத்தி - 18 
பக்குவம்செய்து தேனில் உரைத்து அஞ்ஜனமிட்டாலும் இராக்கண் நிவ் 
. 
ருத்தியாகும் . 107 . 

சூர்ணாஞ்ஜநம் . 
மரிசாதி சூர்ணாஞ்ஜநம் -- மிளகு அரை சாணமெடை , திப்பிலி 
யும் கடல் நரையும் தனித்தனியே இரண்டு சாணமெடை , இந்துப்பு 
அரை சாணபெடை , புதிய ஸௌவீராஞ்ஜநம் 1 ஒரு சாணமெடை , 
ஆக இவற்றைச் சித்திரா க்ஷத்திரத்தன்று வெகு நுண்மையாகச் சூர் 
ணம் செய்து அஞ்ஜகமாக உடயோகிக்கவும் . 2 இதனால் கண்டு , காசம் , 
கடதோஷத்தினாலான கோளாறுகள் , மற்றும் பலவிதமான மலங்கள் 
முதலியவை நீங்கி நேத்திரம் சுத்தமாகும் . 108, 109. 
ஸ்ர்வரோகஹா சூரணாஞ்ஜநம் . இரஸகமென்னும் 

தாதுப் 
பொருளை 3 ஒரு சிலையில் வைத்து நுண்மையாகப் பொடித்து , அச்சூர் 
ணத்தை ஜலத்தில் நன்றாகக் கரைத்து விடவும் ; சற்று நேரம் சென்ற 
பின் மெதுவாக ஜலத்தை மற்றொரு பாத்திரத்தில் வடித்துக்கொ 
ண்டு , அடியில் தங்கி நிற்கும் சூர்ணத்தை விலக்கிவிட வேண் 
டும் ; பிறகு அந்த ஜலத்தை அப் பாத்திரத்திலேயே வெயிலில் 
வைத்திருக்க , அதிலுள்ள ஜலமெல்லாம் வற்றிட்டோய் அடியில் 
வித வண்டல் தங்கி அது பர்ப்படம் போல் 4 ஆய்விடும் ; அதை யெடுத் 

1. ஸௌவீராஞ்ஜநம் - வெண்மையான அல்லது சிறிது மங்கல் 
நிறமான ஓர் அஞ்ஜநக்கல் . இதை சிலர் வெண்ஸுர்மா என்பார்கள் . 
ஆங்கிலத்தில் White antimony என்று வழங்கப்படுமாம் . 

2. சூர்ணாஞ்ஜகங்களை சேத்திரங்களில் ஏதாவது தேன் , முலைப் 
பால் முதலிய திரவ பதார்த்தங்களில் குழைத்துத்தான் இடவேண்டும் . 
ரஸக்ரியைகளிலும் சில சூர்ணங்களை அவ்வித முபயோகித்த போதிலும் 
ரலக்ரியாஞ்ஜகத்தை எப்பொழுதுமே திரவரூபமாகச் செய்து வைத்துக் 
கொள்ளலாம் ; சூர்ணாஞ்ஜாத்தை வேண்டியபோது அவசியமான திரு 
வத்தில் உபயோகிப்பது வழக்கம் . 

3. இரஸகம்.- 203 -வது பக்கத்தில் விவரம் பார்க்க . 

4. பர்ப்படம் - மெல்லிய பலகைத்துண்டுகளைப் போன்ற 
பாளங்கள் . 


அத்தி -13 .] உத்தர கண்டம் , 

343 : 
துப் பொடி செய்து திரிபலாஸ்வரஸத்தில் மூன்று முறை பாவனை 
செய்யவும் ; அப்பால் அதில் பத்திலொருபங்கு பச்சைக் கர்ப்பூரத்தை 
யும் பொடித்துச் சேர்க்கவேண்டும் . இதை நேத்திரங்களில் அஞ்ஜா 
மாயுபயோகிக்க ஸகல தோஷங்களும் தீரும் ; கண்களுக்கு மிக்க 
ஸௌக்கியத்தை யுண்டுபண்ணும் . இது ஸர்வரோகஹா சூர்ணாஞ் 
ஜ.நம் எனப்படும் . 110-112 ) , 

ஸௌவீராதி சூர்ணாஞ்ஜந்ம் : - ஸௌவீராஞ்ஜநத்தை அக்னி 
யில் எரித்து, த்ரிபலாஸ்வரஸத்தில் அதன் சூர்ணத்தைக் கலக்கி 
எழு வேளை கேத்திரங்களில் அஞ்ஜநமாக உபயோகிக்கலாம் , அவ்வி 
தமே அதன் சூட்ணத்தை முலைப்பாலில் கலக்கி தினந்தோறும் கண்க 
ளில் அஞ்ஜநமிடலாம் . இவ்வௌஷதம் பெரும்பான்மையான சேத் 
திர சோகங்களையும் போக்கக்கூடியது . 113--1143 , 

அஞ்ஜநமீடும் நாக சலாகை : - நாகமென்கிற லோஹத்தை த்ரி 
பலாகஷாயம் , கரிசிலாங்கண்ணிச் சாறு , சுக்குக் கஷாயர் , நெய் , பசு 
மூத்திரம் , தேன், வெள்ளாட்டுப்பால் இவற்றில் தனித் தனியே 
காய்ச்சிக் காய்ச்சித் தோய்க்கவும் ; பிறகு அந்த நாகத்தினால் ஒரு 
சலாகை செய்து , அதனால் நேத்திரங்களில் மைதீட்டுவதுபோல் தீட் 
டினால் ஸகல நேத்திரரோகங்களும் தீரும் , 115 , 116 . 

ப்ரத்யஞ்ஜநம் முதலியன . 
நேத்திர சோதநம் : - கண்களில் ஸப்பவித்த தோஷங்களெல் 
லாம் நீங்கி , நீர்வடிதலும் முற்றிலும் நின்ற பிறகு , சுத்தமான தண்ணீ 
ரில் முகத்தை அமர்த்தி , நேத்திரங்களை நன்றாகத் திறந்து சழுவ 
வேண்டும் . அப்பால் அதற்கு முன்னிருந்த தேத்திர தோஷங்களுக் 
குத் தகுந்தவாறு ஏதேனும் ப்ரத்யஞ்ஜநத்தை யுபயோகிப்பதும் உசி 
தம் . ஆனால் தோஷங்கள் முற்றிலும் கண்களிலிருந்து விலகாமல் 
இன்னும் சிறிது மிகுந்திருப்பதாகத் தெரியவந்தால் , அந்நேத்திரங்க 
களைக் கழுவக்கூடாது . 1171 . 

பரத்யஞ்ஜந்ம் : - நேத்திரம் தீணமான ஔஷதப் பிரயோகம் 
களால் அழற்சி கொண்டுவிடுமானால் , அப்பொழுது அவ்வழற்சி முதலி 
யதைப் போக்கி அதற்குத் தெளிவை யுண்டுபண்ணும் ப்ரஸா தகமென் 


344 - சார்ங்கதர ஸம்ஹிதை 

[ அத்தி -13 . 
னும் குணமுடைய சூர்ணாஞ்ஜநத்தை யுபயோகிப்பது ப்ரத்யஞ்ஜநம் 
எனப்படும் . 118 . 


ஸமமாக 


நயநாம்ருதமென்னும் ப்ரத்யஞ்ஜநம் : - முறைப்படி சுத்தி செய்த 
நாகத்தை உருக்கி , அதில் சுத்திசெய்த பாதரஸத்தை 2 ஸமயெடை 
யாகச் சேர்க்கவும் ; அவ்விரண்டுக்கும் 

நீலாஞ்ஜநத்தையும் 
பொடித்துச் சேர்த்து , அனைத்தையும் ஒன்றாகக் கலந்து பிறகு கல்வத் 
திலிட்டு ஆட்டி , அச்சூர்ணத்தில் பத்திலொரு பங்கு பச்சைக்கர்ப்பூர 
மும் சேர்த்துக்கொள்ளவும் : இது ப்ரத்யஞ்ஜநம் என்னும் ஔஷத 
மாம் . இது கண்ணோய்களைப் போக்கக்கூடியது ; கண்களுக்கு அமு 
தம் போன்றது . 119 , 120 . 

ஜயபாள வர்த்தி : - நேபாளவிதைகளை முளை நீக்கிக் கெடி 
யெலுமிச்சம்பழச் சாற்றில் இருபத்தோரு முறை பாவனை செய்து , கல் 
வத்தில் ஆட்டி வர்த்தி செய்யவும் . இதை ஸர்ப்பம் தீண்டிடவனு 
டைய கண்களில் அஞ்ஜநமாக இட இவ் வௌஷதம் 

அவனுடைய 
தேகத்திலுள்ள விஷத்தைப் போக்கி அவனைப் பிழைப்பிக்க வல் 
லது . 121 , 122 . 

நேத்திர ரோகங்களைப் போக்கும் ஒரு ஸாதாரண முறை : 
போஜகமுண்ட பிறகு உடனே தனது இரண்டு கைகளையும் சூடுண் 
டாகுமாறு நன்றாகத் தேய்த்து , நேத்திரங்களின் மேல் நன்கு அமர்த்தி 
வந்தால் , திமிரம் முதலிய நேத்திர வியாதிகள் சாந்தமாகக்கூடும் . 123 . 

நேத்திர ரோகங்களைத் தடுக்க ஸுலபமான உபாயம் : 
எந்த மனிதன் , தினந்தோறும் மூன்று வேளையும் வாயில் குளிர்ந்த 
ஜலத்தை நிரப்பிக்கொண்டு , இரண்டு கண்களையு ம் தண்ணீரா 
நனைத்துக் கழுவி வருகின்றானோ, அவன் எப்பொழுதும் சேத்திர 
வியாதிகளாலான துன்பங்களை அனுபவிக்க நேரிடாதென்பது நிச் 
சயம் . 124 . 


1. நாகசுத்தியைப்பற்றி 193 - வது பக்கம் பார்க்க , 

2 . பாதரஸசுத்தி . - அல்லது பாரதசுத்தி , 
208 - வது பக்கம் பார்க்க . 


இதைப்பற்றி 


அத்தி -13 .) 


உத்தர கண்டம் . 


345 


கிரந்தத்தின் முடிவுரை. 


இந்நூல் ஆயுர்வேத ஸாரம் : - ஆயுர்வேதமென்னும் அகண்ட 
ஸமுத்திரத்தில் மறைந்து கிடக்கும் அநேகம் அரும் பொருட்களாகும் 
மாணிக்கத்திரள்களைக் கண்டறிந்து முன்னால் சில மேதாவிகளால் 
பற்பல ஸம் ஹிதைகள் 1 விரிவாக வரையப்பட்டன . அந்நூல்களி 
லிருந்து .மிகவும் ஸாரமான சில விஷயங்களைப் பெயர்த்தெடுத்து 
இந்த ஸம்ஹிதையை நான் 2 இயற்றலானோன் . ஸத்புருடர்களான 
கல்விமான்கள் இந்நூலின்கண் தமது கடாஷத்தைக் கருத்துடன் 
செலுத்துவாராக . 125 , 126 . 

ஸம்ஹிதையின் மஹிமை: -- சார்ங்கதரனுடைய 3 இந்த ஸம் 
ஹிதையான து, பலவகையான பிணிகளாகும் வறுமையை ஔஷத 
முறைகளெனப்படும் அருமையான இரத்தினங்களால் அகற்றக்கூடிய 
தாயிருப்பதால் , தாமரை மலர்களைப்போல் குளிர்ந்து மனோஹரமாக 
நிர்மலமாயிருக்கும் கவிகளின் இருதயங்களில் இக்கிரநதம் ஸ்ரீதேவி 
யைப்போல் சீருடன் விளங்குமாக 4 . 127 . 


1. சரகஸம்ஹிதை, ஸுச்ருத ஸம்ஹிதை , காச்யப ஸர்ஹிதை, 
ஹாரீ தஸம்ஹிதை முதலியவை இதனால் குறிக்கப்படுபவை . 

2. நான் என்று ஸம்ஸ்கிருத நூலுக்கு ஆசிரியரான சார்ங்க 
தரன் குறிக்கப்படுகிறார் . 

3. சார்ங்கதரன் .-- என்றால் ஸ்ரீமஹாவிஷ்ணு என்று இங்கு 
மற்றொரு பொருளுண்டு , 

கமலமலர்களில் வலிப்பவளும் , சார்ங்கதரனான ஸ்ரீமஹா 
விஷ்ணுவின் பத்னியுமான ஸ்ரீதேவியானவள் , வேண்டிய 
ளைக் கொடுத்து ஜனங்களைச் செல்வவான்களாகச் செய்ய வல்லவளா 
யிருப்பதுபோல் , சார்ங்கதரனுடைய இந்த ஸம்ஹிதையும் ஒளஷத 
முறைகளைக்கொண்டு வியாதிகளாகிற வறுமையைப் போக்கி , ஆரோத் 
கியமாகும் செல்வத்தை விருத்தி செய்யவல்லது ; மேலும் அவள் 
தாமரை மலர்களில் வலிப்பது போல , இதுவும் கவிகளுடைய இருதய 
காலங்களில் இருக்கத்தகுந்தது என்றும் கருத்தாம் . 


தனங்க 


346 

சார்ங்கதர ஸம்ஹிதை (அத்தி -18 . 
இந்நூலின் உபயோகம் : - அளவற்ற நூல்களை ஆராய்ந்தறிவ 
தற்கான திறமையிற் குன்றியவர்கள் , அல்லது அதற்குத் தகுந்த 
நீண்ட காலத்தைப் பெறாதவர்கள் இதுகாறும் அகில நூல்களையும் படிப் 
பதில் தமது சக்தியையும் மீறி முயன்றது போதும் ; வைத்திய சாஸ்தித் 
தின் ஸாராம்சமனைத்தையும் இதிற் சுருக்கிக் கூறியிருப்பதால், விவேகி 
கள் , சுருக்கமான இந்நூலைப் படித்தறிய முயல்வது முற்றிலும் : 
யுக்தமாகும் . 


முற்றிற்று . 


DAYSTF 


அனுபந்தம் 


ரோகங்களும் சிகித்ஸைகளும் 


இந்த அனுபந்தத்தில் முக்கியமான ரோகங்கள் அகராதி கிரமத் 
தில் குறிக்கப்பட்டு , அவற்றிற்கு இந்த ஸம்ஹிதையில் மொழியப்பட் 
டுள்ள ஔஷதங்களும் சிகித்ஸாமுறைகளும் கிரமமாகக் குறிப்பிடப் 
படுகின்றன . இவ்விஷயம் முற்பதிப்பிலிருந் ததைவிட விஸ்தாரமாக 
வும் அதிக ஒழுங்காகவும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . இங்கு குறிக்கப் 
பாகிற வியா திகள் , அவற்றிற்கான ஔஷத - சிகித்ஸைகள் ஆகியவற் 
றின் மற்ற விவரங்களையெல்லாம் இப்புஸ்தகத்தின் இறுதியிற் சேர்த் 
துள்ள விஷய அகராதியைப் பார்த்து புஸ்தகத்தின் அந்தந்தப் பக்கத் 
தில் பார்த்துக்கொள்க . 
அக்னிதாஹம் . 

சூர்ணங்கள்-நாராயண சூணம் 

லவண த்ரயாதி சூர்ணம்-சித்திர 
( சக்த்த விரணம் , எரிப்புன்கள் . ) காதி சூர்ணம்-பவாநீகாண்டவ 
ஜாத்யாதி க்ருதம் ( லேபநம் ) . 

சூர்ணம்- படபாநல சூர்ணம் 

விதோபலாதி சூர்ணம்-பாஸ்கர 
காளீஸாதி க்ருதம் 

சூர்ணம் - பிப்பல்யாதி 
சததௌ த க்ருதம் 

குளிகை-ஸுரணா 
காளீஸாதி தைலம் 

சந்திரப்ரபா குளிகை- யோகராஜ 
துகாக்ஷர்யாதி லேபம் 

குக்குலு- கைசோரிக குக்குலு . 
திந்துசாதி லேபம் 

ஷ்மாண்ட லேஹ்யம் -ஸுர 
யவாதி லேயம் 

ணலேஹ்யம் - பிப்பில்யா திக்ருதம் 
அக்னி மாந்த்யம் . 

த்ரிபலாதி க்ருதம்- தசமூலாரிஷ் 

டம்- குமார்யாஸவம் . லே ஹா 
( பசியின்மை ) 

ஸவம் -மாஜிக பஸ்மம் - லோகநாத 
அரளுத்வக் புடபாகம் - குபேச்சி 

ரஸம் - ஹேமகர்ப் போடலீ ரஸம் 

ஸு தாதிவடி -லோஹ 
கணக்வாதம்- த்ரிபலாதி 
சூர்ணம் - ஹரீ தக்யாதி சூர்ணம் 

னம்- அபயாமோ தகம் - வமாம் - லங் 
மரிசாதி சூர்ணம்- தாடிமாஷ்டக காம் - நிரூஹவஸ்தி . 


லவண 


வடகம் 


22 


லாய 


: 348 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அனுபந்தம் 


அங்கசோஷம் . 
( கார்ச்யம் - இளைப்பு ) 
அச்வகந்தாதி சூர்ணம் - அகஸ் 
திய ஹரீ தகீ லேஹ்பம் - குட 
ஜால லேஹ் ( முதல் ) ச்யவனப் 

லேஹ்பம் - கூஷ்மாண்ட 
லேஹ்பம் - காமதேவக்ருதம் -நாரா 
பண தைல -லக்ஷ? சந்த - நாதி 
தைல - தச மூலாரிஷ்டம் - திரா 
ஷாரிஷ்டம் - பிப்பல்பாஸவம் - 
லோசநாத ரஸம் மிருகாங்கபோ 
டலீரஸம்- (பல ஹீனத்திற்கான 
மற்றவைகளும் . ) 

அச்மரீ 
( மூத்திர மார்க்கத்தில் கல் 

அடைப்பு ) 
வீரதரா திகணக்வாதம் - ஏலாதி 
க்வாதம் - க்ஷரத்வய - சூணம்- சந் 
திரப்ரபா குளிகை-கோக்ஷரா 

குக்குலு- அபயாமோதகம் 
குமார்ய ஸ்வம் - விடக்காரிஷ் 
டம்- தசமூலாரிஷ்டர் . சில ஜது 
பஸ்மம் - த்ரிவிக்ரம் ரஸம் - நிரஹ 
வஸ்தி -உத்தர வஸ்தி - ஸ்வேத 
விதி ( மூத்திரக்ருச்சிரத்திற் 
கான மற்றவைகளும் . ) 

அண்டவிருத்தி 
( பீஜ வீக்கம் , வ்ருத்தி , விதை 
வாதம் , அந்தர விருத்தி, குட 

லிறக்கம் முதலியன.. ) 
ஆர்த்ரகஸ்வரஸம் - மஹா 
ஸ்நாதி க்வாதம் - த்ரிபலாதி க்வா 
தம் ( மூன்றாவது) -சந்திரப்ரபா 


குளிகை- யோகராஜ குக்குலு . 
த்ரிபலாதி குக்குலு . அபயாமோ 
தகம் - நாராயண தைலம் -மாஷ 
தைலம்- லோஹரஸாயனம்- வம 
னம் - விரேசனம் - இரக்த மோக்ஷ 
ணம் - ராதாஹம் ( மற்ற வாத 
ஹர சிகித்ஸைகளும் .) 

அதிநித்ரை 
பிப்பல்யாதி க்வாதம்- தசமூலா 
ரிஷ்டம்- திராக்ஷாரிஷ்டம்- லோ 
கநாத ரஸம் ( முதல் ) நாராயண 
தைலம் -சதவரீ தைலம் - நஸ்ய 
விதி . 

அதிமுத்திரம் 
( பிரமேஹம் பார்க்க . ) , 

அதிஸாரம் 

( பொது ) 
( பேதி , வயிற்றுப்போக்கு ) 
பப்பூல ஸ்வரஸம்- குடஜ புட 
பாகம் - அரளுத்வக் புடபாகம் - நயக் 
ரோதாதி புடபாகம்- தாடிம புட 
பாகம் - குடூச்சியாதி க்வாதம் ( ஐக் 
தாவது)-குடஜுஷ்டக க்வாதம் 
ஹ்ரீபேராதி க்வாதம்- தாதக்யாதி 
க்வாதம் - பில்வாதி வாதம் - ஆம் 
ரகிஸலயாதி பாண்டம்- அங்கோல 
மூல கல்கம் - ஆம்ரத்வகாதி யவா 
கூ - சுண்ட்யாதி சூர்ணம் - சங்கா 
தர சூர்ணங்கள் - கபித்தாஷ்டக 
சூர்ணம் - யவா நீகாண்டவ 
ணம்- தாடிமாஷ்க சூர்ணம் - இல 
வங்காதி 

சூர்ணம்- 

தாளிஸ 3 
சூர்ணம் - குடஜாவலேஹங்கள் 
பாஹுசால குடம் - மஸுராதி 


அனுபந்தம் .) ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


349 : 


( அதிஸாரம் தொடர்ச்சி ) 
க்ருதம் -சாங்கேரீ ச்ருதம்- தசமூ 
லாரிஷ்டம் -ரோஹித காரிஷ்டம் 
பிப்பல்யாஸவம்- லோகநாத ரஸம் 
ஆனந்த பைரவரஸம் - கிரஹணீக 
பாடாஸம் - லோஹ ரஸாயனம் . 


அந்தர் வித்ரதி 


( குடல் முதலியவற்றுள் 
உண்டாகும் விப்புருதி) 
புசர்நவாதி க்வாதம் ( நான்கா 
வது) -சிக்ரு க்வாதம் -வருணாதி 
கண க்வாதம்- தாடிமாஷ்டக சூர் 
ணம் -காஞ்சநார குக்குலு - லோக 
நாதரஸம் - விடங்காரிஷ்டம்- நிரூ 
ஹஸ்தி - ஸ்வேதவிதி . ஸ்மேஹ 


விதி . 


அப்பாஹுகம் 
( கைகளிலுண்டாகும் வாத 

ரோகம் ) 
மஹாராஸ்காதி க்வாதம் - நாரா 
யண சூர்ணம் - ஜீ s நீயசண சூர் 
ணம்- அஜமோதாதி சூர்ணம் - வா 
ருணீ தைலம் -மாஷ 

தைலம்- 
ப்ருஹ்மண 

நஸ்யம் - மாஷாதி 
க்வாத நஸ்யம் - குஞ்ஜாபலாதி ப்ர 
தேஹம் - ( வேறு வாதஹர சிகித் 
ஸைகளும்) 

அபஸ்மாரம் 
( கொறுக்குவலி அல்லது 

காக்கை வலி ) 
கூஷ்மாண்ட ஸ்வரஸம்ப்ரா 
ஹ்மீஸ்வரஸம் - இரஸோாதி கல் 
கம் - யோகராஜகுக்குலு- தரிபலாதி 
க்ருதம் -லாக்ஷாதைலம் - லாக்ஷாசந் 
தகாதி தைலம் குமார்யாஸவம் -சி 
லாஜது 

டஸ்மம் - ஸ்நேஹபானம் 
( உத்தம மாத்திரை )-ரேசன நஸ் 
யங்கள் . 

அபிஷ்யந்தம் 
( நேத்திர ரோகம் பார்க்க ) 

அம்ல - பித்தம் 
குச்ேசியாதி வாதம் ( முதல் ) 
த்ரிபலாதி க்வாதம் ( மூன்றாவது ) 
திராக்ஷாதி க்வாதம் மஹாகாண் 

சூர்ணம் லவங்காதி சூர் 
ணம் - தாடிமாஷ்டக 
குடஜாவ லேஹம் -வஸந்தகுஸு 
மகர ரளம்- நிரூஹவஸ்தி. 


அந்த்ர விருத்தி 
( அண்ட விருத்தியைப் பார்க்க ) 

அபதந்த்ரகம் 
( வேதனையுண்டாக்கும் ஒரு 

விதவாதம் . அபதாநகம் , 
தண்டாபதாநகம் முதலியன. ) 

இரஸோன கல்கம் - பிப்பல் 
யாதி க்வாதம் - மஹாராஸ்நாதி 
க்வாதம்- மாஷ தைலம்-நாராயண 
தைலம் - ஸ்வச்சந்த பைரவரஸம்- 
மாஷாதி தைல நஸ்யம் -ரேசன 
நஸ்யம் -சிரோவஸ்தி . 
( வேறு வாதஹர சிகித்ஸைகளும் ) 


சூர்ணம் .. 


350 - 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அனுபந்தம் . 


அரும்ஷிகா. 
( தலையிலுண்டாகும் சிரங்கு , 
பண்டைக்கறுப்பான் முதலியது ) 

மஞ்ஜிஷ்டாதி க்வாதம் -காளி 
ஸாதி க்ருதம் -லாக்ஷா தைலம் 
மாதுலுங்கமூலாதி லேபம் பிண் 
யாகா தி லேபம் -கதிராதி லேபம் 
ப்ரியாள பீஜாதி லேபம் - லோஹ 
ரஸாயனம் - விரேசனம் . 


அரோசகம் . 


சூர்ணம் 


டாதி 


அபாமார்கபீஜ கல்கம் - ஆர்த் 
ரக ஸ்வரஸம் - குடூச்சியா திகண 
வாதம் - அம்ருதாஷ்டக வாதம் 
ஹரீ தக்யாதி க்வாதம் - பிப்பல் 

க்வாதம் - நிதிக்த்திகாதி 
வாதம் - ஹ்ரீபேராதி க்வாதம் 
பிப்பலீ வர்த்தமாநகம் - ஆமலகாதி 
--சூர்ணம் - த்ரியூஷண சூர்ணம் 
த்ரிஜாதக -சதுர் ஜாதக சூர்ணங் 
கள் -கட்பலாதி சூர்ணங்கள் - லவ 
ங்காதி சூர்ணம் - தாடிமாஷ்டக 
ர்ணம் -மஹாகாண்டவசூர்ணம் 
த்திரகாதி சூர்ணம்- ஹிங்கவாதி 
சூர்ணம் - தாளிஸாதி சூர்ணம் 
விதோபலாதி 

சூர்ணம்- வ்யோ 

குளிகை- சந்திரப்ரபா 
குளிசை - யோகராஜ குக்குலு 
அகஸ்திய : ஹரீ , கீ லேஹ்யம் 
குடஜாவ லேஹம் ( முதல் ) -பிப் 
பல்யாதி க்ருதம் - குமார்யாஸ 
வம்-லோ ஹாஸவம் -ரோஹி தகாரி 
ஷ்டம்- தசமூலாரிஷ்டம்- லோக 
நாதரஸம் - மிருகாங்கபோடலீ ர 
ஸம் - ஹேமகர்ப்பபோடலீ ரஸம் 


வமனம்- விரேசனம்- ரேசககள் 
யம்- கண்ஷேங்கள்- மாதுலுங் 
காதி கபளக்ரஹம் . 
அர்சோ ரோகம் . 

( மூலரோகம் ) 
ஸூரண புடபாகம் - பிப்பிலி 
வர்த்தமாநகம் - ஷாரத்வய 
ணம் - மரிசாதி சூர்ணம் - மஹா 
காண்டவ சூர்ணம்- நாராயண சூர் 
ணம் - ஹபுஷாதி சூர்ணம் -பஞ்ச 
ஸம சூர்ணம் - லவணத்ரயாதி சூர் 
ணம்- ஹிங்கவாதி சூர்ணம்- பவாநீ 
காண்டவசூர்ணம் -பாஸ்கரலவண 
சூர்ணம் -சித்திரகாதி 
இரண்டாவது ) - பாஹுபால 
குடம்-வருத்ததார்வாதி குளிகை 
ஸுரணாதி குளிகைகள் -த்ரிய 
வாதி குளிகை - சந்திரப்ரபா 
குளிகை- காங்காயம் 

குளிகை 
யோகராஜ குக்குலு- த்ரிபலாதி 
குக்குலு-ஸுரண லேஹ்யம் 
அகஸ்திய ஹரீ தரீ லேஹ்பம் 
குடஜாவலேஹங்கள் - கூட்டா 
ண்ட லேஹ்யம் -சாங்கேரீ க்ரு 
தம் - வ்ருஷாதி க்ருதம் -காலி 
ஸாதி தைலம் - உசீராஸவம் -பிப் 
பல்யாத்யாஸவம் - லோஹா ஸவம் . 
திராக்ஷாரிஷ்டம் - தேவதார்காத் 
யரிஷ்டம் - கதிராரிஷ்டம் -ரோஹி 
தகாரிஷ்டம் - தசமூலாரிஷ்டம் 
அபயா மோதகம்- தாம்ர பஸ்மம் 
அய பஸ்மம் - மாணிக பஸ்மம் - சிலா 
ஜது பஸ்மம் - லோகநாத பலம், 
லோஹரஸாயனம் . 


ஷாதி 


அனுபந்தம் . ) ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


351 


சூர்ணம் . 


அர்தித வாயு 
( முகத்தைக்கோணச் செய்யும் 

வாத ரோகம் ) 
நிதிக்த்தி காதி க்வாதம் - மஹா 
ராஸ்நாதி க்வாதம் -மஞ்ஜிஷ்டாதி 
கண க்வாதம்- இரஸோநாதி கல் 
கம் - பலாதி க்ருதம் பிரஸாரிணீ 
தைலம் -சதாவரீ தைலம் -விடங் 
காரிஷ்டம் -மாஷா திக்வாத நஸ் 
யம் - ஸ்நேஹந நஸ்யம்- ( வா தஹர 
மான மற்ற சிகித்ஸைகளும் . ) 

அர்த்தாவபேதம் 
( ஒற்றைத் தலைவலி ) 
சசமுண்ட ஸ்வரஸம்- பஞ்ச 
மூலி r ரம் -சதாவரீ தைலம் 
ப்ருஹ்மண நஸ்யம்-அணுதைல் 
நஸ்யம் நாராயண தைல நஸ்யம் - 
சாரிபாதி லேபம் ( தலைவலிக்குக் 
கூறியுள்ள மற்றவைகளும் .) 

அர்புதம் 
( புரையோடும் கிரந்தி ) 
ஹிங்க்வாதி சூர்ணம் - ஹபு 
ஷாதி சூர்ணம்-சித்ரகாதி சூர் 
ணம் - சந்திரப்ரபா குளிகை -காஞ் 
சநார குக்குலு . விடங்காரிஷ்டம் - 
கதிராரிஷ்டம் - ஸர்ஷ்டாதி லே 
பம் ( இரண்டாவது )- வமனம் . 
இரக்த மோக்ஷணம் . 

அஜீர்ணம் 
ஹ்ரீ பேராதிக்வாதம் -நிதிக்த்தி 
காதி க்வாதம் - பக்வ க்ஷரம் -மண் 


டர்.பேயா - நாராயண 
ஹபுஷாதி சூர்ணம் -சித்ரகாதி சூ 
ர்ணம் - ப - ஸ்சர லவண சூர்ணம் 
தாடிமாஷ்டக சூர்ணம் - ஸஞ்ஜீவ 
நீ குளிகை - சுண்டீ குளிகை- த்ரி 
பலாதி குளிகை - குமார்யா ஸவம் - 
லோஹாஸவம் - விடங்காரிஷ் 
ம் - லோகநாத ரஸம் - அஜீர்ணகண் 
டக ரஸம் - ரோகஹர ரஸம் - வம் 
னம் லங்சனம் - ( அக்னிமாந்த்டத் 
திற்கான மற்றவைகளும் . ) 

ஆகந்துக விரணம் 
( ஸத்யோ விரணம் , காயம் , 

சிதைவு முதலியன ) 
அச்வத்தாதி க்வாதம் ( கழுவு 
தல் ) -நயக்ரோதாதி க்வாதம் ( கழு 
வுதல் , நிம்ப கல்கம் - ஜாத்தியாதி 
க்ருதம் - காளீஸாதி க்ருதம்- த்ரி 
பலா க்ருதம் - ஜாதீபல்லவாதிதை 
லம் -சோதந - ரோடண குணமு 
ள்ள வேறு லேபநங்கள் . 


ஆநாஹம் 
( ஆத்மாநம் , வயிற்றுப் பொரு 

மல், வயிறுப்பஸம் ) 
பீஜபூர ஸ்வரஸம் -மஹா ராஸ் 
நாதி க்வாதம்- மரிசாதி சூர்ணம் 
சித்ரகாதி சூர்ணம் பஞ்சகோல 
சூாணம் மஹா காண்டவ சூர் 
ணம்- நாராயண சூர்ணம் - ஹபு 
ஷாதி சூர்ணம்-பஞ்சஸம 
ணம்-பாஸ்கரலவண 

சூர்ணம் 
பிப்பல்யாதி சூர்ணம் - லவணத்ர 
பாதி சூர்ணம்- தும்புர்காதி சூர் 


352 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அனுபந்தம் .. 


( ஆதாஹம் தொடர்ச்சி) 
ணம்- ஹிங்கவாதி சூர்ணம் - பவா 
நீ காண்டவ சூர்ணம்- தாளிஸாதி 
சூர்ணம் பாஹுசால குடம் - 
சந்திரப்ரபா குளிகை -சாங்கேரீ 
க்ருதம் - பிந்து க்ருதம் -சதாவர் 
யாதி தைலம்- நாராச ரஸு- ரேச 
நரஸம்- அபயா மோதகம் - ஸ்வேத 
சிகித்ஸை . 


ஆமதோஷம் 


ஆமாதிஸாரம் 

( அஜீர்ண பேதி ) 
சுண்டீபுட பாகம் -வத்ஸகாதி 
க்வாதம் ஹரீதக்யாதி சூர்ணம் 
ஹிங்க்வஷ்டக 

சூர்ணம்- கபித் 
தாஷ்டக சூர்ணம் - ஜாதீபலாதி 
சூர்ணம் பஞ்சலம சூர்ணம் -சித்ர 
காதி சூர்ணம் - பப்பூலாரிஷ்டம் - 
லங்கனம் . 

ஆர்த்தவரோகங்கள் . 
( ஸ்த்ரீகளுக் குண்டாகும் ருது 
ஸம்பந்தமான கோளாறுகள் ) 
தசமூல க்வாதம் - தேவதார் 
வாதி க்வாதம் - ரஸோனாதிகல்கம் 
சந்திர ப்ரபா குளிகை - யோக 
ராஜ குக்குலு - தசமூலாரிஷ்டம் 
சதாவரீ தைலம் -பலா தைலம் - 
நாராயண தைலம் - லாக்ஷா தை 
லம் பலக்ருதம் - காமதேவ க்ருதம் 
தசமூலா ரிஷடம்உத்தரவஸ்தி- 

ஆஸ்ய பாகம் . 

( வாய்ப்புண் .) 
குச்ேசியாதி க்வாதம் ( முதல் ) 
திராக்ஷாதி க்வாதம் - உசீராதி 
பேயா -யவாநீ காண்டவ சூர்ணம் 
விதோபலாதி சூர்ணம் -பலா திக் 
ருதம் - இரிமேதாதி தைலம்- ( த்ரி 
பலாதி குளிகை ) - மௌக்திகபஸ் 
மம் - விரேசனம் - கண்டூஷங்கள் - 
குஷ்டாதி பிரதிஸாரணம் விபீ 
தபல மஜ்ஜாலேபம் . விரேச 


சுண்டீ 


சுண்டீ புடபாகம்- அஜமோதாதி 
சூர்ணம் - பாஸ்கரலவணம் -சித்ர 
காதி சூர்ணம் - வ்யோஷாதி 
குடிகா- அபயாமோ தகம் - வமனம் 
லங்கனம் - ஸ்வேத சிகித்ஸை. 

ஆமவாதம் 
( கீல் வாயு - முடக்குவாதம் 

முதலியது .) 
சுண்ட்யாதி கல்கம் 
புடபாகம் - தான்யகாதி க்வாதம் 
ராஸ்நாதி க்வாதங்கள் - ஸப்த 
முஷ்டிக யூஷம் -குலுத்தாதி யூ 
ஷம்- உஷ்ணோதகம்- த்ரியூஷண 
சூர்ணம் - பஞ்ஸம சூர்ணம் 
திரகாதி சூர்ணம்- அஜமோதாதி 
சூர்ணம் - பாஸ்கரலவண சூர்ணம் - 
பாஹுசால குடம் -ஸூரண 
லேஹ்யும் யோகராஜ குக்குலு 

தைலம்- மண்டூரம் - 
மஹாவஹ்நிரஸம் - அஜாஜ்யாதி 
லேபம் - ஸ்வேத சிகித்ஸை , விரே 
சனம் . 


- 


நாராயண 


னம் . 


அனுபந்தம் .] 


ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


353 


6 . 


ஆக்ஷேபகவாதம் . ஸ்யாதி லேபம் -சந்தநாதி லேபம்- 

தாத்ரியாதி லேபம் ( மூன்றா 
சுண்டீ 

புடபாகம் - இரஸோ 
தி கல்கம்-ஜாதீபலாதி சூர்ணம் 

இரக்த மோக்ஷணம்- நஸ்ய 
அஜமோதாதி சூரணம் - பலாதி 

விதி .. 
க்ருதம் - திராக்ஷாரிஷ்டம்தசமூலா இரக்தாதிஸாரம் 
ரிஷ்டம் -மாஷ தைலம் - வாதநா 
சநரஸம். நஸ்யவிதி - விரேசனம் . 

( இரத்தபேதி ) 
இந்திர லுப்தம் . 

ஜம்பூபல்லவாதிஸ்வரஸம் - வத் 

ஸகாதி க்வாதம் - குடஜாஷ்டக 
( கலதி , தலைமயிரு திர்தல் ) 

க்வாதம் - ஹ்ரீபேராதி க்வாதம் 
சதாவரீ தைலம் - கரஞ்ஜாதி முஸ்தாதிப்ரமத்யா (உணவு )- பத 
தைலம் - நீலிங்யாதி தைலம் -ப்ருங் ரீமூலாதி கல்கம் - வருத்த கங்கா 
கராஜ 

தைலம் - திக்தப்டோல தர சூர்ணம் - இலகுகங்காதர 
ரஸலேபம் - ப்ருஹதீரஸாதிலே சூர்ணம் -இலவங்காதி சூர்ணம் . 
பம்.கோக்ஷராதி லேபம் - கஜத குடஜாவலேஹம் - பப்பூலாரிஷ் 
ந்தமஷ் லேபம் - யஷ்ட்யாதி லே 

டம் - விடங்காரிஷ்டம் - ஆனந்த 
பம் - ரோம ஸஞ்ஜநந லேபம் - இந் பைரவ ரஸம் - ஹேமகர்ப்ப போ 
திரவாருணீ தைல லேபம் . 

டலீ ரஸம் . 
இரக்த- பித்தம் 

இரக்தார்சஸ் 
( நாசி , வாய் முதலிய திலிருந்து 

( இரத்தமூலம் ) 
இரத்தம் கசிதல் ) 

அபாமார்கபீஜ கல்கம் - நவநீ 
வாஸாஸ்வரஸம் - வ்ருஷபத் தாதி 

தாதி கல்கம் -ஸூரண புட 
திர புடபாகம் -திராக்ஷாதி க்வா பாகம் -மஹா காண்டவ சூர்ணம் - 
தம் - குடூச்சியாதி க்வா தம் ( ஐந்தா ஹபுஷாதி சூர்ணம் -பாஹுசால 
வது ) - வாஸாதி வாதங்கள் - குடம் வருத்ததார்வாதி குளிகை 
மதூகபுஷ்பாதி பாண்டம் - யவ --- குடஜாரிஷ்டங்கள் . கூஷ்மா 
மந்தம் - ஆம்ராதி ஹிமம் - வாஸா ண்டலேஹ்யம் -ஸுரண லேஹ் 
ஹிமம்-தாந்யகாதி ஹிமம் - ஜீவ யம் மஹாதிக்தக க்ருதம் . 
நீய கண சூர்ணம்- ஸிதேதோபலாதி 

இருதய ரோகம் 
உஷ்மாண்ட 

லேஹ் 
யம் - குடஜாவலேஹம் ( முதல் ) - ( ஹ்ருத்ரோகம் பார்க்க .) 
காமதேவக் ருதம் - மஹாதிக்தக 

இருமல் 
க்ருதம் -சதாவரீ தைல் -லாக்ஷா 

( காஸம் பார்க்க .) 
தைலம்-உசீர 

ரோஸவம் - 
குமார்யாஸவம் பிரவாள பஸ் 

இளைப்பு 
மம் - லோகநாத ரஸரி - 

ஜடாமாம் ( அங்க சோஷம் பார்க்க .) 
23 


--- 


ர்ண 


ம் - கூ 


சம் 


நதாதி 


354 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அனுபந்தம் . 


சூர்ணம் 


ஈரல் கட்டி 

தம்- அச்வத்தாதி க்வாதம் - அச்வ 
( யக்ருது தரம் பார்க்க .) 

கந்தாதி சூர்ணம் - காஞ்சநாரகுக் 

குலு - விடங்காரிஷ்டம் - திக்தக 
உதர ரோகங்கள் 

க்ருதம் - த்ரிபலாதி க்ருதம் -காளி 
குடலையும் வயிற்றில் மற்ற 

ஸாதி க்ருதம்- கரவீர மூலலேபம் 

த்ரிபலாதி லேபம் (நான்காவது ) 
அவயவங்களையும் பற்றிய 

இரஸாஞ்ஜாநாதி லேபம்- தாம்ர 
வியாதிகள் ) 

பஸ்மம் - வங்க பஸ்மம் : இரக்த 
( பொது ) 

மோக்ஷணம் . " 
புநர் நவாதி க்வாதம்-சவ்யாதி 

உபஜிஹ்வா. 
க்வாதம்- வர்த்தமா நபிப்பலீ -பஞ்ச 
கோல சூர்ணம் -சித்ரகாதி சூர் 

(உள் நாக்கு வளர்ச்சி . ) 
ணம்-பாஸ்கரல்வண 

க்ஷத்ரா 

புடபாகம்- விபீதக 
ஹபுஷாதி சூர்ணம்- யோகராஜ 
குக்குலு - கைசோரிக குக்குலு . 

புடபாகம் - கட்டலாதி க்வாதம் 
த்ரிபலாமோதகம் -பிந்து க்ருதம் த்ரியூஷண சூர்ணம் - யவாநீ கா 
குமார்யாஸவம் - பிப்பல்யாஸவம் ண்டவ சூர்ணம் - விதோபலாதி 
ரோஹி 

தகாரிஷ்டம் - தசமூலா சூர்ணம் -மரிசாதி குளிகை - வ்யோ 
ரிஷ்டம் - லோஹாஸவம் -லோஹா 

ஷாதி குளிகை- நீலிந்யாதி தை 
ஸாயனம் -மஹாவஹ்நிரஸம்- அப் 
யாமோதகம் - விரேசனம்- நிரூஹ லம் - ஹரேணுகாதி லேபம் - தோ 
வஸ்தி . 

ஷஹா தூமபானம் - கண்டூஷ 
உதாவர்த்தம் 
ஹரீ தக்யாதி க்வாதம் -வீரதர் 

உரக்ஷதம் . 
வாதிகணக்வாதம் - வருணாதிகண 

( இரக்தகாஸம் முதலியது . ) 
க்வாதம் - பாஸ்கரலவண சூர்ணம் 
யோகராஜ குக்குலு - கைசோரிக வாஸாதி க்வாதங்கள் - 

குடஜா 
குக்குலு - பிந்து க்ருதம் - குமார்யா 

ஷ்டக க்வாதம் - லாக்ஷா கல்கம் 
ஸவம்- திராக்ஷாரிஷ்டம் - நாராச தோபலாதி சூர்ணம்- இலவங் 
ரஸம் - அபயாமோதகம் - விரேச 
னம் - நிரூஹவஸ்தி - மதுதைலக் 

காதி சூர்ணம்- தாளிஸாதி சூர் 
வஸ்தி , 

ணம் - சயவன ப்ராச லேஹ்யம் 
உபதம்சம் 

கூஷ்மாண்ட ஹ்ேயம் - கண்ட 
( கொறுக்கு வியாதி ) 

கார்யாத்யவலேஹம் - காமதேவ 
படோலாதி க்வாதம் ( ஐந்தா க்ருதம் - திராஷா ரிஷ்டம் - உசீரா 
வது ) - மஞ்ஜிஷ்டாதி கணவா ஸவம்- தசமூலாரிஷ்டம் . 


விதி . 


அனுபந்தம் ] ரோகங்களும் சிகித்ஸைகளும் 


355 


உரோகாதம் . 
( மார்பு தாக்கப்படுவதாலான 

கோளாறு . ) 
க்ஷத்ராதி க்வாதம் -அம்ருதா 
ஷ்டக க்வாதம் தசமூல க்வாதம் 
கட்பலாதி க்வாதம் -லாக்ஷாதி கல் 
-- கம் - கூஷ்மாண்ட , லேஹ்யம் 
சயவனப்ராச லேஹ்யம்-( உரக்ஷ 
தத்திற்கான மற்றவைகளும் .) 

உரோ க்ரஹம் 
( மார்புப் பிடிப்பு அல்லது 
மாரடைப்பு- ஹ்ருத்க்ரஹம் 

முதலியன .) 
கிராதாதாதி க்வாதம் - கட்ப 
லாதி க்வாதம் - தசமூல க்வாதங் 
கள் - அம்ருதாஷ்டக வாதம் 
ஏரண்ட முலாதி க்வாதம் - வர்த்த 

பிப்பலீ - ஹிங்க்வஷ்டக 
சூர்ணம்-தாளிஸாதி 
ஹிதோபலாதி சூர்ணம்- காங்கா 
யன குடிகா- யோகராஜ குக்குலு - 
ச்யவனப்ராச லேஹ்யம் -லோஹா 
ஸவம் - ஸ்வேத சிகித்ஸைகள் . 

உன்மாதம் . 
( பித்து , சித்தப்பமை ) 
பிராஹ்மீ ஸ்வரஸம்-கூஷ்மா 
ண்ட ஸ்வரஸா-சசமுண்ட ஸ்வ 
ரஸம் -மதூக புஷ்பாதி பாண்டம் 
இரஸோநாதி கல்கம் - த்ரிபலாதி 
க்ருதம் - லா தைலம் - லாக்ஷா 
சந்தநாதி தைலம் - தசமூலாரிஷ் 
டம் - குமார்யாஸவம் - கண ஸ்கே 
ஹ கஸ்யங்கள்- அஞ்ஜகங்கள் 


சிரோ வஸ்தி - வமன -விரேசனங் 
கள் . 

ஊருஸ்தம்பம் . 
ராஸ்நாதி க்வாதம் - இரஸோ 
நாதி கல்கம் பிப்பல்யாதி கல்கம் . 
சந்திரப்ரபா குளிகை- த்ரிபலாதி 
குளிகை. அகஸ்திய ஹாரீ தகீ 
லேஹ்யம் - விடங்காரிஷ்டம்- லோ 
ஹாஸவம் -மஹாவஹ்நி ரஸம் - 
கிருஷ்ணாதி ப்ரதேஹம் -ஸ்வேத 
விதி . 

கடிக்கிரஹம் 
( இடுப்புப் பிடிப்பு - இடுப்புவலி ) 
மஹா ராஸ்காதி க்வாதம் - ஏர 
ண்ட மூலாதி க்வாதம் -அஜமோ 
தாதி சூர்ணம் -ஸுதர்ன சூர்ணம் 
ஹிங்கவாதி சூர்ணம்-மாஷ தை 
லம் சதாவரீ தைலம் - லாக்ஷா தை 
லம் -அபயா மோதகம் - விரேசனம் 
ஸ்கேஹ் சிகித்ஸை - ஸ்வேத விதி . 

கண்டக்கிரஹம் . 
( மந்யாஸ்தம்பம் , கழுத்துப் 

பிடிப்பு ) 
கட்பலாதி க்வாதம் ( இரண் 
டாவது ) நாராயண சூர்ணம் - பலா 
திக்ருதம் -லாக்ஷா தைலம் - நாரா 
யண தைலம் - வாருணீ தைலம் - 
பிரஸாரிணீ தைலம் - மாஷ தை 
லம் - நஸ்ய விதி- ப்ருஹ்மண நஸ் 
யம் - மாஷக்வாத நஸ்யம் - தூமயா 
னம் - ( வாதஹரமான மற்றவை 
களும் . ) 


மாம் 


சூர்ணம் 


356 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அனுபந்தம் . 


- 


கண்டமாலை 
( களகண்டம் , அபசீ முதலியன ) 

அலம்புஷா ஸ்வரஸம்- கந்யா 
ஸ்வரஸம் -காஞ்சநார 

க்வாதம்- 
சாஸ்நாதி க்வாதம் - டஞ்ச நிம்பசூ 
ர்ணம் -யோகராஜகுக்குலு-காஞ்ச 
நாரகுக்குலு- த்ரிபலா குளிகை 
மஹாதிக்தக க்ருதம் - வசாதிதை 
லம் - நிர்குண்ட்யாதி தைலம் - விட 
ங்காரிஷ்டம்- அபயா 

மோதகம் 
தசாங்கலே .. ம் - நிசுளாதி லேபம் - 
தேவதார்வா கிலேபம் - ஸர்ஷபரதி 
லேபம் - இரக்தமோக்ஷணம் . 

கண்டு 
( சொறி - அரிப்பு ) 
மஞ்ஜிஷ்டாதி க்வாதம் -பஞ் 
சநிம்ப சூர்ணம் - சந்திரப்ரபா 
குளிகை- த்ரிபலாதிக்ருதம்- காளி 
ஸாதிக்குதம் - லாக்ஷா தைலம் - 
அர்க 

ர்க்கதைலம் - மரிசாதி தைலம் 
ப்ருங்கராஜ தைலம் - ஜாதீபல்ல 
வாதி தைலம் - தேவதார்வா த்யரி 
ஷ்டம் - லோஹாஸவம் - பிரபுந் 
நாடபீஜாதி லேபம் ( ஹமக்ஷர் 
யாதி லேபம்- தூர்வாதி லேபம் 
விரேசன ஸ்நேஹவ தி . 

கபரோகங்கள் 
( ஜலதோஷ - மார்ச்சளி 

முதலியன ) 
வாஸாஸ்வரஸம் -க்ஷத்ரா புட 
பாகம் - வருணாதி கணக்வாதம் 
கட்பலா தி கவாதம் ( இரண்டா 
து ) - குளுத்தாதி. யூஷம் -உஷ் 
ணாதகடானம் லாஜ மண்டம் 


வர்த்தமாக பிப்பலீ - நிம்ப கல்கம் 
பஞ்சகோல சூர்ணம்- த்ரிஜாதக 
சதுர்ஜாதக சூர்ணங்கள் கட்ப 
லாதி சூர்ணம் - ஜாதீபலாதி சூர் 
ணம் - மஹாகாண்டவ சூர்ணம் 
பிப்பல்யாதி சூர்ணம் -சித்ரகாதி 
சூர்ணம்- அஜமோதாதி சூர்ணம் . 
தாளிஸாதி சூர்ணம் - ஸிதோபலா 
திசூர்ணம்-த்ரிபலாதி குளிகை 
யோக ராஜகுக்குலு- பிரஸாரிணீ 
தைலம் -சாங்கேரீ க்ருதம் - லோக 
காத ரஸங்கள் -மிருகாங்கபோட 
லீரஸம் - மந்தாகபைரவ ரஸம் 
பிரவாள பஸ்மம் - வமனம் ( அதி 
மதுரக்வாத வமனம் )- நஸ்யவிதி 
நிரூஹவஸ்தி- கண்ஷேவிதி - 
ஹரேணுகாதி லேபம் . 

கபாலரோகங்கள் . 
( மண்டை வெடிப்பு முதலியது .) 

சதாவரீ தைலம் - த்ரிபலாதி 
தைலம் மரிசாதி தைலம் -நீலிங் 
யாதிதைலம் - ப்ருங்கராஜதைலம் - 
ஜாதீ பல்லவாதி தைலம் - ஜாத் 
யாதி க்ருதம் - பிண்யாகாதி லே 
பம்-கதிராதி லேபம் மாதுலுங்க 
மூலாதி லேபம் -ப்ரியாள பீஜாதி 
லேபம் - காகஸ லேபம் - ஆம்ரபீ 
ஜாதி லேபம் - திக்தபடோலரஸ 
லேயம் - தரிபலாதி லேபம் - சத 
தௌத க்ருதம் -சிரோவஸ்தி . 

கம்பரோகம் . 
( கை - கால் - தலை முதலிய அவ 

யவங்களின் நடுக்கம் ) 
மஹாராஸ்நாதி க்வா தம் - மஞ் 
ஜிஷ்டாதிகண க்வாதம் - இது 


ெ 


தை 


அனுபந்தம் . ) ரோகங்களும் சிசித்ஸைகளும் . 

357 
( கம்பரோகம் தொடர்ச்சி ) தாளாதிகர்ணபூரணம்- சிக்ருமூல 
ஸோக கல்கம் -ஸுதர்சன சூர் 

ஸ்வரஸாதி கர்ண பூரணம் - பால 
ணம் - அஜமோதாதி சூர்ணம் 

மூலகாதி தைலம் . 
யோகராஜ குக்குலு -லாக்ஷா தை 

பாதிர்யம் . ( செவிடு ) - நாரா 
லம் - நாராயண தைலம் - வாருணீ யண தைலம்- பாலபில்வதைலம் - 
தைலம் - ப்ரஸாரிணீ தைலம் - பாலமூலாதிதைலம் - ஸ்வர்ஜிகாதி 
மாஷ தைலம்.குஞ்ஜாபலாதி ப்ர தைலம் -அபாமார்க்க்ஷாரதைலம் . 
தேஹம் . 

பூதிகரணம் . (காதில் சீழ் வடி 
கர்ணரோகங்கள் . 

தல் ):- ஸ்வர்ஜிகாதி தைலம் - பஞ் 

சகஷாயாதி கர்ண பூரணம் - ஸ்வர் 
(காதைப்பற்றிய கோய்கள் . ) ஜிகாதிகர்ணபூரணம் - ஆம்ரப்ரவா 
(பொதுவான சிகித்ஸை ) 

ளாதி கர்ணபூரணம் பாலமூலாதி 

தைலம் . 
ஷடங்க க்வாதம் - பலாதி ருக் 
தம்- பாலமூலகாதி தைலம் - ஹிங் கர்ப்பாசய வியாதிகள் 
க்வாதி தைலம் - கோஷ்டாதி தீபி 

(ஸுதிகா ரோகம் பார்க்க ) 
காதைலம்- விரேசனம் 
கர்ண சூலை .( காதில் குத்தல் . ) 

களரோகங்கள் 
அர்க்கபுத்திர ஸ்வரஸம்- பாலமூல 

தாண்டை வியாதிகள் : கள 
காதி தைலம்- ச்ருங்கபேரரஸாதி 
கர்ணபூரணம்- கபித்தஸ்வரஸா சுண்டீ , தொண்டைக் கம்மல் 
கர்ணபூரணம் - அர்க்காங்கராதி 

முதலியவை . ) 
புடபாகம்- மஹாபஞ்சமூல தீபிகா 

விபீதக புடபாகம் - நிதிக்த்தி 
தைலம் - ஸுகர்வஸாதி கர்ண 

காதி க்வாதம் - வாஸுதி க்வாதம் 
பூபணம் - ஸ்வர்ஜிகாதி தைலம் - 

( ஐந்தாவது ) - த்ரியூஷண சூர் 
ஆம்ரப்ரவாளாதி கர்ணபூரணம் . 
கர்ண நாதம் . ( காதிரைத்த 

ணம்- இலவங்காதி சூர்ணம்- ஹி 

ங்கவாதி சூர்ணம் - விதோபலாதி 
ல் ):-பாலமூலகாதி தைலம்-ஸு 

சூர்ணம்- பவாநீ காண்டவ 
காவஸ்தி கர்ணபூரணம் - ஸ்வர் 
ஜிகாதி தைலம்- அபாமார்கக்ஷார 

ணம் -வ்யோஷாதி குளிசை - த்ரி 

குளிகை ( இரண்டா 
தைலம் -ப்ருஹ்மண நஸ்யம் . 

வது ) ச்யவன ப்ராசாவ லேஹம் 
கர்ண விரணம் . ( காதில் பு 

காமதேவ க்ருதம்- பலாதி க்ருதம் 
ண் ) : - பஸ்த மூத்ராதி கர்ணபி நீலிங்யாதி தைலம் - திராக்ஷராஷ், 
ந்து - ஆம்ரப்ரவாளாதி கர்ணபூர 

டங்கள் - லோகநாத ரஸங்கள் -வம 
ணம் -சம்பூக தைலம் . 

னம்- விரேசன நஸ்யம் -அவ்பீட 
கிருமி கர்ணம் . (கிருமி முதலி நஸ்பம் -கண்டூஷங்கள்- ( மற்றும் 
பவை காதில் சேருதல் ): - ஹரி கபஹரமான சிகிக்ஸைகள் ) 


பல, 


தி 


358 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அனுபந்தம் - 


காமலா 

சாதி குளிகை - சுண்ட்யாதி 
( காமாலை ) 

குளிகை - கைசோரிக குக்குலு 

ஸூரணாதி வடகம் - பிப்பலீ 
வாஸா ஸ்வரஸம் -த்ரிபலா ஸ்வ மோதகம் - சந்திரப்ரபா குளிகை 
சஸம் - அலம்புஷாஸ்வரஸம்- தார் யோகராஜ குக்குலு- ச்யவனப்ரா 
வீஸ்வரஸம் - தரிபலாதி க்வாதம் சாவலேஹம் 

கண்டகார்யவ 
( இரண்டாவது) -ஸுதர்சன சூர் லேஹம் - அகஸ்தியஹரீ 

தகீலே 
ணம் - ஹபுஷாதி சூர்ணம் -பாஸ் ஹ்யம்- த்ரிபலாதிக்ருதம் “ லாக்ஷா 
கரலவண சூர்ணம்- த்ரிபலாதி திதைலம் -லோஹாஸவம்- கதிரா 
குளிகை - சந்திரப்ரபா குளிகை 

ரிஷ்டம்- தசமூலாரிஷ்டம் - லோக 
குடஜாவ லேஹம் - காமதேவ க்ரு 

நாதரஸம் - மிருகாங்க போடலீ 
தம் -சதாவரீ தைலம்- தசமூலாரி ரஸம்- ஹேமகர்ப்பபோடலீரஸம் 
ஷ்டம் - அபயா மோதகம் . 

அம்ருதார்ணவரஸம் - பிரவாள 
காய்ச்சல் 

பஸ்மம்- அபயாமோதகம்- வமனம்- 

தூமபானம் . 
( ஜ்வரம் பார்க்க ) 

கிரந்தி 
காஸம் 

அலம்புஷா ஸ்வரஸம் -கந்யாஸ் 
( இருமல் ) வரஸம் -காஞ்சநார 

க்வாதம் - சா 
வாஸாஸ்வ ரஸம் - ஆர்த்ரக ஸ்வ கோடக்வாதம் - மஞ்ஜிஷ்டா திக 
ரஸம் -வ்ருஷபத்திர புடபாகம் ணக்வாதம்.சந்திரப்ரபாகுளிகை 
க்ஷத்ரா புடபாகம் - விபீதக புட யோகராஜ குக்குலு - காஞ்சநார 
பாகம் - தசமூல க்வாதம்- ஹரீத சக்குலு- த்ரிபலாகுக்குலு - த்ரிப 
க்யாதி க்வாதம் -கிராதாதி க்வா லாதிக்ருதம் - ஜாதீபல்லவாதி தை 
தம் - கட்பலாதி வாதம்- நிதிக் லம் - வசாதி தைலம் - கதிராரிஷ் 
த்திகாதி க்வா தம்- புநர்கவாதி டம் - ஸர்ஷபா திலேபம் - இரக்த 
க்வாதம் - வாஸாதி க்வா தங்கள் மோக்ஷணம் - விரேசனம் . 
க்ஷத்ராதி க்வாதம் - உஷ்ணோ 
தகம் - பஞ்சமூலீ r ரம் - வாஸா 

கிரஹணீ 
ஹிமம் பிப்பலீவர்த்தமாதகம் சாலிபர்ண்யாதி க்வாதம் - குடூ 
பிப்பலீ சூர்ணம் - ஸுதர்சன ச்சியாதி க்வாதம் - ஆம்ரத்வகாதி 
சூர்ணம் - கட்பலாதி சூர்ணங் யவாகூ (உணவு) -சுண்டீசலாடு 
கள் - தாடிமாஷ்டக சூர்ணம் - இல கல்கம் - ஷாரத்வய 
வங்காதி சூர்ணம் - ஜாதீபலாதி காதர சூர்ணங்கள்- மரிசாதி சூர் 
" சூர்ணம் -மஹாகாண்டவசூர்ணம் ணம் - கபித்தாஷ்டக சூர்ணம் 
- நாராயண சூர்ணம்- ஹிங்கவாதி பிப்பல்யாதி சூர்ணம் ( இரண் 
சூர்ணம் - தாளிஸாதி சூர்ணம் 

இலவங்காதி சூர்ணம் . 
ஸிதோபலாதி சூர்ணம் மரி 

ஜாதீபலாதி சூரணம் - நாராயண. 


- 


சூர்ணம் - கங் 


டாவது 


அனுபந்தம் ] ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


359 


காயம் 


. 


( கிரஹணி தொடர்ச்சி ) 
சூர்ணம் -சித்திரகாதி சூர்ணம் 
ஹிங்க்வாதி சூர்ணம்- தாளிஸாதி 
சூர்ணம் - பாஸ்கரலவண சூர்ணம் 
பாஹுசால குடம்- ஸ்ரணாதி 
குளிகை (இரண்டாவது) - காங் 

குளிகை- யோகராஜகுக் 
குலு - அகஸ்திய ஹரீதகீலேஹ் 
யம் - குடஜாவலேஹர் ( முதல் ) - 
சாங்கோ க்ருதம் - மீஸுராதி 
க்ருதம் - பிப்பல்யாத்யாஸவம் - 
லோஹாஸவம் - திராக்ஷாரிஷ்டம் 
தேவதார் வாத்யரிஷ்டம் -ரோஹி 
தகாரிஷ்டம் - தசமூலாரிஷ்டம் 
அப்ரகபஸ்மம் - வைக்ராந்தபஸ்மம் 
லோகநாத ரஸம் -மிருகாங்கபோ 
டலீரஸம்.ஹேமகர்ப்பபோடலீர 
ஸம்- ஹம்ஸபோடலீரஸம் -கிரஹ 
ணீகபாடாஸம் - வஜ்ரகபாடரஸம் 
லோஹ்ரஸாயனம் . 

கிருமிரோகம் 
( குடலிலுண்டாகும் பூச்சிகள் ) 

த்ரிபலாதி க்வாதம் - நிம்பத் 
திர கல்கம் - த்ரிவ்ருதாதி கல்கம் 
ராஸ்நாதி கல்கம் க்ஷாரத்வய சூர் 

காண்டவ சூாணம் 
சித்திரகாதி சூர்ணம் (இரண்டா 
து ) - மரிசாதி சூர்ணம் - முஸ்லீ 
கந்தாதி சூர்ணம் - காங்காயம் 
குளிகை- வ்ருஷாதி க்ருதம் 
கௌராதி . க்ருதம் - உசீராஸவம் 
குமார்யாஸவம் - திராக்ஷாரிஷ்டம் 
கதிராரிஷ்டம்- மண்டூரம் -அபயா 
மோதகம்- விரேசனம்- மதுதைலக 
வஸ்தி . அவபீட நஸ்டம் . 


கீல்வாயு 
( ஆமவாதம் பார்க்க) 

குதப்ரம்சம் 
( குதம் - ஆஸனம் - நழுவுதல் ) 
ராஸ்நாதி க்வாதம் - மஹா ராஸ் 
நாதி க்வாதம்- ஹரீதக்யாதி க்வா 
தம் - ஹிங்கவாதிசூர்ணம் - நாராய 
ண சூர்ணம் - யவாநீ காண்டவ சூர் 
ணம்- காங்காயம் குளினை 

கை - யோக 
ராஜ குக்குலு - குமார்யாஸவம் 
லோஹாஸவம் - குடஜாவலேஹம் 
சாங்கேரீக்ருதம்-சததென்த க்ரு 
தம் . 

குல்மரோகம் 
தசமூல க்வாதம் - ஹரீ தக்யாதி 
க்வாதம் - வருணாதிகண க்வாதம் 
த்ரியூஷண சூர்ணம் -பஞ்சகோல 
சூர்ணம் - க்ஷாரத்வய சூர்ணம்- மரி 
சாதி 

சூர்ணம் - கபித்தாஷ்டக 
சூர்ணம்- இலவங்காதி சூர்ணம் . 
மஹாகாண்டவ 

சூர்ணம்- நாரா 
சூர்ணம்- ஹபுஷாதி சூர் 
ணம்- இலவணத்ரயாதி சூர்ணம் 
தும்புர்வாதி 

சூர்ணம் 
காதி சூர்ணம்- ஹிங்கவாதி சூர் 
ணம் - பாஸ்கரலவண 
பாஹுசால , குடம் -ஸஞ்ஜீவ 
குளிகை - காங்காயாக குளிகை 
யோகராஜ குக்குலு - கைசோரிக 
குக்குலு- த்ரிபலா குக்குலு- காஞ் 
சநார குக்குலு -மஹாதிக்தக க்ரு 
தம் - பிந்துக்ருதம் - பிப்பில்யாஸ் 
வம்-லோஹாஸவம் - திராக்ஷா ரிஷ் 
டம் - ரோ ஹிதகாரிஷ்டம்- தசமூ 
லாரிஷ்டம்- நாம் பஸ்மம் - மண் 


யண 


சித்ர 


ணம்.மஹா 


சூர்ணம் 


360 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அனுபந்தம் 


(குல்மரோகம் தொடர்ச்சி) 
டூரம் - வித்யாதர ரஸம்-லோகநாத 
ரஸம் - அபயா மோதகம் -விரேச 
னம் - நிரூஹவஸ்தி- மதுதைலக 


அஜமோதாதி சூர்ணம் - ஸுதர் 
சன சூர்ணம் - நாராயண தைலம் - 
பிரஸாரிணீ 

தைலம் - சதாவரீ 
தைலம் - குஞ்ஜாபலாதி ப்ரதே 
ஹம் - ஸ்வேத சிகித்ஸை- ஸ்நேஹ 


வஸ்தி . 


குஷ்டம் 


- நாராயண 


சூர்ணம் 


சங்ககம் 
மஞ்ஜிஷ்டாதி கணக்வாதம் - நி (கன்னத்தில் உண்டாகும்வலி . ) 
ம்பாதி கல்கம்- த்ரிபலா சூர்ணம் 

வருணாதிகண க்வாதம் - ஷட 
த்ரியூஷண சூர்ணம் - நாராயண 

ங்க வ தம் -சதாவரீ தைலம் 
சூர்ணம் - ஹபுஷாதி சூர்ணம் - பா 

அணுதைல நஸ்யம் 
ஸ்கரலவண சூர்ணம்-பஞ்சநிம்ப 
சூர்ணம் -சித்திரகாதி 

தைல நஸ்யம்- கோஷ்ட லேபம் 

சுண்ட்யாதி லேபம் - ஸ்வேதவிதி. 
( இரண்டாவது )- த்ரிபலாதி குளி 
கைகள் - சந்திரப்ரபா. குளிகை 

சர்தி 
யோகராஜ குக்குலு- கைசோரிக 

( வாக்தி ) 
குக்குலு-காஞ்சநார குக்குலு 
அம்ருதாதி க்ருதம் -காஸிஸாதி பீஜபூராதி புடபாகம் - குடூச்சி 
க்ருதம் - பிந்து க்ருதம் - வ்ருஷாதி யாதி க்வாதம் - அம்ருதாஷ்டக 
க்ருதம் -மஹாதிக்தக க்ருதம் - மரி க்வாதம் -பில்வக்வாதாதிகள்- ஆம் 
சாதி தைலம்- வஜ்ர தைலம் -உசீ 

ர கிஸலயாதி பாண்டம்-மஸு 
ராஸவம் - லோஹாஸவம் திராக்ஷா ராதி மந்தம் - மரிசாதி ஹிமம் - நீ 
ரிஷ்டம்- தேவதார்வா த்யரிஷ்டம் லோத்பலாகி ஹிமம் - நிம்பபத்திர 
பப்பூலாரிஷ்டம்- ரொஹி தகாரி கல்கம் - கட்பலாதி சூர்ணங்கள் - 
ஷ்டம்- தசமூலாரிஷ்டம் - கதிராரி மஹா 

T காண்டவ சூர்ணம் - யவாநீ 
ஷ்டம் -தாம்ர பஸ்மம்- அயபஸ்மம் காண்டவ சூர்ணம்- தாளிஸார 
குஷ்ட குடார ரஸம் -மஹாதா 

சூர்ணம் - ஏலாதி சூர்ணம் - கூஷ் 
ளேச்வர ரஸம்- ஸ்வர்ண rg மாண்டலேஹ்யம் - தசமூலாரிஷ் 
ரஸம் - கனக ஸுந்தர ரஸம் - வம 

டம் - லோகநாத ரஸம் விரேசன 
னம்- விரேசனம் இரக்த மோக்ஷ 

சர்ம வியாதிகள் . 
க்ருத்ரஸீவாதம் 

( தோலைப்பற்றிய ஸாதாரண 
தசமூல க்வாதம் - சேபாலிகா 

ரோகங்கள் . ) 
க்வாதம்- ராஸ்நாதி க்வாதம் -மஹா 

( பொது ) 
ராஸ்நாதி க்வாதம் - மஹாநிம்ப த்ரிபலாதி க்ருதம்- காபீஸாதி 
ஜடாகல்கம் - இரஸோகாதிகல்கம் க்ருதம் -மஹாதிக்தக க்ருதம் - மரி 


ணம். 


அனுபந்தம் ) ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


361 


ரஸம் . 


நாராயண 


(சர்ம வியாதிகள் தொடர்ச்சி ) வது )-நாராயண தைலம் - சதாவரீ 
சாதி தைலம்- பிண்ட தைலம் தைலம்- பலா தைலம்- குமார்யாஸ 
மாதுலுங்க மூலாதி லேபம் - தசா வம் - தசமூலாரிஷ்டம் - தாராதி 
ங்க லேயம் - ப்ரபுந்நாடபீஜா திலே ரஸம் -வஸந்த குஸுமாகரரஸம் 
பம் - ஹேமஸீர்யாதி லேபம் - தார் வித்தயோக ரஸம்- மஹாமேஹ 
வ்யாதி லேபம் - நிம்பபத்திராதி பத்த ரஸம் - கந்தர்ப்ப ஸுந்தர 
லேபம் - ஸ்நேஹவிதி . 
சிரங்கு : 

சூக தோஷம் . 
( பாமாவைப் பார்க்க . ) 

படோலாதி க்வாதம் ( இரண் 
சிரோ ரோகங்கள் . டாவது , ஐந்தாவது )-மஹாராஸ் 

நாதி க்வாத - ஏரண்ட மூலாதி 
( சிரஸ்ஸைப்பற்றிய ஸாமான்ய 

க்வாதம் - ந்யக்ரோதா கிசண க்வா 
வியாதிகள் ) 

தம் -மஞ்ஜிஷ்டாதிகண வாதம் 
( பொது ) 

சூர்ணம் - பஞ்ச நிம்ப 
சசமுண்ட ஸ்வரஸம் - த்ரிப 

சூர்ணம் - மஹாதிக்தக . க்ருதம் - 
லாதி தைலம் - நீலிங்யாதி தைலம் 

யோகராஜ குக்குலு - சத்திரப்ரபா 
திராக்ஷாரிஷ்டம் - சந்தாதி லே 

குளிகை - குமார்யாஸவம் - கதி 
பம் - விநேசனம் - நஸ்யவிதி- ப்ரதி 

ராரிஷ்டம் - தசமூலா ரிஷ்டம் - 
மர்ச நஸ்யம் -சிரோவஸ்தி . 

லோஹஸவம்- த்ரிபலாதி க்ருதம் 

அம்ருதாதிக்ரு தம்- மஹாதிக்தக 
சீதபேதி . 

க்ருதம் - காணீஸாதி க்ருதம் - கௌ 

ராதிக்ருதம் - மரிசாதிதைலம் - 
( பிரவாஹிகாவைப்பார்க்க . ) 

தாம்ர பஸ்மம் -லோஹரஸாயனம் 
சுக்ர ரோகங்கள் . - இரத்த மோக்ஷணம் . 
( வீர்யம் அல்லது ஆண் தன்மை சூலரோகம் 
யைப்பற்றிய வியாதிகள் , ரேதஸ் ( வயிற்று வலி - ஆமசூலை , பரி 
ஸ்கலநம் முதலியன . ) 

ணாமசூலை முதலியன ) 
ராஸ்நாதி க்வாதம் - ஆகார கர நிதிக்த்திகாதி க்வாதம்- தாக்ய 
பாதி சூர்ணம் - சந்திரப்ரபா குளி காதி க்வாதம் - வத்ஸகாதி க்வா 
கை -மாஷாதி குளிகை - யோக 

தம் - ஹ்ரீ பேராதிக்வ தம் - புநர் 
ராஜ குக்குலு- கோக்ஷராதி குக் 

நவாதிக்வாதம் . சுண்ட்யாதி க்வா 
குலு - ச்யவனப்ராசாவலேஹம் - தம்- த்ரிபலாதி க்வாதம் ( மூன்றா 
கூஷ்மாண்ட லேஹ்யம் - அகஸ் 

வது ) தசமூல க்வாதம் ( மூன்று 
தியஹரீ கீ லேஹ்யம் -காமதேவ 

வது ) - ஏரண்டமூல க்வா தம் -பீஜ 
க்ருதம் - பலக்ருதம் ( இரண்டா 

பூரஸ்வரஸம் - விஷ்ணு க்ராந்த 


362 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அனுபந்தம் . 


கருதம் 


( சூலரோகம் தொடர்ச்சி ) லோஹாஸவம்- தாம்ர பஸ்மம்- அய 
ஜடாகல்கம்- சுண்ட்யாதி கல்கம் . 

பஸ்மம் - மண்டூரம் - விரேசன விதி 
பஞ்சகோல சூர்ணம் - கட்பலாதி 

தசாங்க லேபம் . 
சூர்ணங்கள் -பஞ்சஸம சூர்ணம் 

ச்லீபதம் . 
பிப்பல்யாதி சூர்ணம் - லவணத்ர 

( யானைக்கால் ) 
ய . தி சூர்ணம்- தும்புர்வாதி சூர் 
ணம் - பாஸ்கரலவண 

சூர்ணம் 

மஹாராள் நாதிக்வாதம் -சாகோ 
யவாகோண்டவ சூர்ணம்- ஹிங்க் டக்வாதம் - மஞ்ஜிஷ்டாதி கண 
வாதி சூர்ணம் -சித்திரகாதி சூர் க்வாதம் -பஞ்சநிம்ப சூர்ணம் - ஸு 
ணம் - சந்திரப்ரபா குளிகை - காங் தர்சன சூர்ணம்- ஸுரணாகிகுளி 
காயக குளிகை -யோகராஜ குக் கை ( இரண்டாவது ) -காஞ்சநார 
குலு . தசமூலாரிஷ்டம் - குமார்யா 

குக்குலு-காணீஸாதி 
ஸவம்- பிந்துக்ருதம் -லாக்ஷா தை 

ஜாத்யாதி க்ருதம் -பிந்து க்ருதம் 
லம் - லோகநாத ரஸம் - த்ரிநேத்ர 

வருஷாதி க்ருதம் - அங்காரக 
ரஸம் - கஜகேஸரிரஸம் - நாராச தைலம் - நாராச ரஸம் - அபயா 
பஸம் 

ஸ்வச்சந்தபைரவரஸம் மோதகம் - தத்தூராதி லேபம்- 
மதாபலாதிட்ரதேஹம். வங்கபஸ் 

இரக்த மோக்ஷணம் 
மம் - நிரூஹவஸ்தி - விரேசன 
விதி . 

ச்வாஸரோகம் 
சொறி . 

(ச்வாஸகாஸம் , ஊர்த்வ ச்வாஸம் , 
( கண்ைேவப்பார்க்க ) 

தமகச்வாஸம் முதலியன ) 
சோதை 

ஆர்த்ரக ஸ்வரஸம் - க்ஷத்ரா 

புடபாகம் -விபீதக புடபாகம்- தச 
( சோபம், சோகை , ஊதல்) . 

மூல க்வாதம் - ஹரீ தக்யாதி க்வா 
புகர்வோ திக்வாதங்கள் - வீரத தம் - கிராதாதி க்வாதம் - கட்பலாதி 
ராதிகணக்வாதம் - ஹரீ தக்யாதி க்வாதம் - நிதிக்த்திகாதி க்வாதம்- 
க்வாதம் - ஹபுஷாதி சூர்ணம் புநர்கவாதி க்வா தம் -வாஸாதிக்வா 
அஜமோதாதி சூர்ணம்- பாஸ் தங்கள் - தசமூல க்வாதம்- (மூன் 

சூர்ணம்-சித்திரகாதி றாவது ) - உஷ்ணோதகம் -பஞ்ச 

பஞ்சஸம் சூர்ணம் மூலீ ஜீரம் - பிப்பலீ வர்த்தமாக 
ஸுரணாதி குளிகை (இரண்டா கம் - பிப்பலீ சூர்ணம்-ஸுதர்சன 
வது ) - திரிபலாதி குளிகைகள் - சூர்ணம் -கட்பலாதி சூர்ணங்கள் 
யோகராஜ குக்குலு - கைசோரிக ஜாதீபலாதி சூர்ணம் -மஹாகாண் 
குக்குலு- கோக்ஷராதி குக்குலு . சூர்ணம்- நாராயண 

சூர் 
குடாஜாவலேஹம் - பிந்து க்ருதம் ணம் -வியாக்ரியாதி சூர்ணம் - லவ . 
உசீராஸவம் -ரோஹி தகாரிஷ்டம் ணத்ரயாதி சூர்ணம் - சுண்ட்யாதி 


கரலவண 


சூர்ணம் 


அனுபந்தம் ) ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


363 , 


(ச்வாஸரோகம் தொடர்ச்சி ) 

தத்ரு 
சூர்ணம் ( இரண்டாவது) - ஹிங்க் 

( படை , தழுதணை , 
வாதி சூர்ணம்-தாளிஸாதி சூர் 

எச்சிற்றழும்பு. ) 
ணம் - விதோபலாதி சூர்ணம் - மரி 
சாதி சூர்ணம் - இலவங்காதி சூர் காளீஸாதி க்ருதம் - மஹாதிக் 
ணம் -வ்யோஷாதிகுளிகை-ஸு தக க்ருதம்- அர்க்க தைலம்- மரி 
ரணாதி குளிகை- பிப்பல்யாதி சாதிதைலம் - தேவதார்வாத்யா 
குளிகை -சந்திரப்ரபா குளிகை . ஷ்டம் - கதிராரிஷ்டம் உதயாதித் 
யோகராஜ குக்குலு - கண்டகார் 

யாஸம் - ஸர்வேச்வர ரஸம்-லோ 
யாதி அவலேஹம் ச்யவனப்ராசா ஹரஸாயனம் -ப்ரபுத்தாட பீஜாதி 
வலேஹம் -கூஷ்மாண்ட லேஹ் லேபம் - ஹே er ர்யாதி லேபம் 
யம் - அகஸ்திய ஹரீதகீ லேஹ் தூர்வாதி லேபம் - வித்தார்த்த 
யம் -லாக்ஷாதி தைலம் -லோஹா காதிலேபம் . 
ஸவம்- சதிராரிஷ்டம்- பப்பூலா 
ரிஷ்டம் - திராக்ஷாரிஷ்டம்- தசமூ 

தந்தரோகங்கள் 
லாரிஷ்டம் - அப்ரகபஸ்மம்- லோக 

( பற்களைப்பற்றிய - வியா திகள் ) 
நாத ரஸம்-மிருகாங்க போடலீ 
ரஸம்- ஹேமகர்ப்பபோடலீரஸம் 

ஹ்ரீ பேராதி க்வாதம் - ஷடங்க 
ஸுர்யாவர்த்தரஸம் - லோஹ 

க்வாதம் - பத்யாதிக்வாதம்- அச்வத் 
ரஸாயனம் - வமனம்- தூமபானம் . 

தாதி க்வாதம் , சந்திரப்ரபா குளி 

கை - நாராயணதைலம்- இரிமேதா 
ச்வித்ரம் 

திதைலம்-ப்ருஹ்மண நஸ்யம் - ப்ர 
( கிலாஸம் -- வெண்குஷ்டம் ) 

திஸாரண சூர்ணம்-குஷ்டாதிப்ர 

திஸாரணம்- ( வேறுவிதப்ரதிஸா" 
மஞ்ஜிஷ்டாதி க்வாதம் - படோ 

ரணங்களும் கண்ஷேங்களும் .) 
லாதி - க்வாதம்- மரிசாதி தைலம் 
துத்தபஸ்மம் -உதயாதித்ய ரஸம் 

தந்த்ரா 
ரோகஹாரஸம் 

( திமிர் - சோம்பல்- உத்ஸுஹக் 
லேபம்-ஸ்வர்ணபுஷ்ப்யாதிலேபம் 
வரயஸ்யாதி லேபம்- தாளகாதி 

குறைவு - அலஸதா .) 
லேபம் ( இரண்டாவது ) -வாகச் 

தசமூல க்வாதம்- ஹரீ தக்யாதி 
சியா திலேபம்- தார்வ்யா திலேபம் . 

க்வாதம் - பிப்பல்யாதி 

கிராதாதி க்வாதம் - ஸுதர்சன 
தகோதரம் 

சூர்ணம் ச்யவனப்ராச லேஹ்யம் 
( மஹோதரம் பார்க்க ) தசமூலாரிஷ்டம்- திராக்ஷாரிஷ் 

டம் . நாராயண தைலம் - ப்ருஹ் 

மண நஸ்யம் - ரேசன நஸ்யம்- நீ 
( அக்னி தாஹம் பார்க்க ) லோத்பலாதி வர்த்தி - அஞ்ஜநம் . 


ச்வித்ரஹர 


க்வாதம் 


டை 


தக்த்த விரணம் 


364 


சார்ங்கதர் ஸம்ஹிதை. 


( அனுபந்தம் . 


தும்மல் 


தலைச்சுற்றல் 
(சிரோப்ரமணம்- கிருகிருப்பு ) ( ஷவதுவைப் பார்க்க ) 

தசமூல க்வாதம் -மதூக புஷ் 
பாதி பாண்டம் -நீலோத்பலாதி 

துர்நாற்றம் 
ஹிமம் -ஸுதர்சன சூர்ணம்- கூ . 

( தேகத்தில் ) 
ஷ்மாண்ட லேஹ்டம்- ச்யவன 
ப்ராசலேஹ்யம்- தசமூலாரிஷ்ட பஞ்சநிம் . சூர்ண :-லோஹா 
ம்-நாராயணதைலம்- சதாவரீ தை ஸவம்- லோஷரஸாயனம்-லாக்ஷா 
லம் - ஸ்நேஹபானம் ( மத்யமமாத் தைலம்- தாம்பூலாதி லேபம் . 
திரை) - வமனம் . அபயாமோ தகம் தசாங்க லேபம் -குளுத்தாதி 

லே 
நஸ்ய விதி . 

பம்- விரேசனம் -ஸ்வேதவிதி- ஸ் 
தலைவலி 

நேஹவிதி . 
(சிரச்சூலை ,சிரோவேதனை ) 

தேமல் 
வருணாதிகண 

க்காதம்- தச ( வித்மம் பார்க்க ) 
மூல க்வாதம் - ஷடங்க க்வாதம் 
பஞ்சமூலீ க்ஷரம்- பலாதி க்ரு 

தொண்டைவியாதிகள் 
தம் -சதாவரீ தைலம்- திராக்ஷாரி 

( களரோகங்கள் பார்க்க ) 
ஷ்டம் - விரேசன நஸ்யம்- அணு 
தைல நஸ்யம் - நாராயண தைல 
நஸ்யம்- தூமபானம்-கோஷ்டலே 

( நாவறட்சி ) 
பம் - முசுசந்த லேபம் - தேவதார் 
வாதி லேபா -சந்தநாதி லேபம் குச்ேசியாதி க்வாதம்- திராக்ஷா 
தாத்ரியாதி லேபம் ( மூன்றாவது ) திக்வாதம்- அம்ருதாஷ்டக க்வா 
சுண்ட்யாதி லேபம் -சதாவர்யாதி தம் - உசீராதிபேய (உணவு ) -லா 
லேபம்- இரக்த மோக்ஷணம்- சி ஜமண்டம் -மதூகபுஷ்பாதி 
ரோவஸ்தி . 

ண்டம் - ஆம்ரகிஸலயாதி 

பாண் 
தாஹம் - தாபம் 

டம் - யவமந்தம் - மரிசாதி ஹிமம் 

நீலோத்பலாதி ஹிமம் தான்டக 
( உடலின் அழற்சி ) 

ஹிமம் - ஜீவநீயகண 
குடூச்சியாதி கணக்வாதம்- த்ரி 

குளிகை- சயவனப் 
பலாதி க்வாதம்- ந்யக்ரோதாதி லேஹ்யம் -கூஷ்மாண்ட 
கண வாதம்- திராக்ஷாதி க்வா லேஹ்யம்-- நிரூஹவஸ்தி- ப்ரதி 
தம் - மதூகபுஷ்பாதி 

பாண்டங் மர்ச வஸ்தி . 
சின்- தான்ய காதி ஹிமம் - ஜீவநீய 
-கண சூர்ணம் -சதாவரீ தைலம் 

நாக்குப்புண் 
அப்யங்கம் . 

( ஆஸ்யபாகம் பார்க்க ) 


த்ருஷ்ணை 


சூர்ணம் 


ஆமலகாதி 


அனுபந்தம் ) ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


365 


ை 


நாடீவிரணம் 
( நரம்புச்சிலந்தி , புரை யோடும் 

புண் முதலியன ) 
ந்யக்ரோதாதி க்வாதம் (கழுவு 
தல் ) - காளீஸாதி க்ருதம் - ஜாத் 
யாதி க்ருதம் - ஜாதீ பல்லவாதி 
தைலம் -தசாங்க லேபம் லாங்கல் 
யாதி லேபம்- திலா தீ லேபம் நிம் 
பபத்திராதி லேபங்கள் --லசுநாதி 
லேபம் - ஸர்ஷபாதி லேபம் - ஸ்வே 
தவிதி - ச்ருங்கத்தினால் சுத்தி 
செய்தல் . 

நாஸா ரோகங்கள் . 
( நாசியைப் பற்றிய வியாதிகள் ) 

( பொது ) 
ஆர்த்ரகஸ்வரஸம் - விதேக புட 
பாகம் -பஞ்சமூவீஸீரம் - த்ரியூ 

சூர்ணம் - இலவங்காதி 
சூர்ணம் - ஜாதிபலாதி சூர்ணம் 
விதோபலாதி சூாணம் - தாளி 

சூர்ணம் - வ்யோஷாதி 
குளிகை - யோகராஜ குக்குலு 
ச்யவனப்ராச லேஹ்யம் - பலாதி 
க்ருதம் - கிருஹதுமாதி தைலம் 
பாடாதி தைலம் - குஷ்டாதி 
தைலம் - வ்யாக்ரியாதி தைலம் 
க்ருஹ தூமாதி தைலம் - லோக 
நாத ரஸம் 

தூமயானம் - நஸ்ய 
விதிகள் . 

நித்ராபங்கம் 
( நித்திரையின்மை ) 
தசமூல க்வாதம் - வருணாதி 

க்வாதம் - மதக புஷ்பாதி 
பாண்டம் - ஆகாரகர பாதி 


ணம் - லாக்ஷா தைலம் -நாரயண 
தைலம் -டலா தைலம் - திராக்ஷா 
ரிஷ்டம் - லோகநாத ரஸம் - ஆனந் 
தபைரவரஸம் 

பம் - சிரோவஸ்தி . 
நீர்க்கோவை 
( மஹோதரம் பார்க்க ) 

நீர்ச்சுருக்கு . 
( மூத்திர க்ருச்சிரம் பார்க்க ) 

நெத்திர ரோகங்கள் . 
பொது : --மஞ்ஜிஷ்டாதிக்வா 
தம் - ஷடங்க க்வாதம் - வாஸாதி 
க்வாதம் - ( ஐந்தாவது , - குடூச்சி 
யாதி க்வாதம் - ( எட்டாவது ) தரி 
பலா சூர்ணம்- சந்திரப்ரபா குளி 
கை - யோகராஜ குக்குலு - கைசோ 
ரிக குக்குலு- த்ரிபலாக்ருதம் (இர 
ண்டானது ) பலாதி க்ருதம்- திரா 
க்ஷாரிஷடம்- காப்ஸ்யடஸ்மம்- துத் 
தடஸ்மம் - நீலாஞ்ஜம் - மௌக்திக 
பஸ்மம் -ப்ருஹ்மண நஸ்டம்-பிரதி 
மர்ச நஸ்யம் - ஹரீ தக்யாதி லே 
பம் - இரஸாஞ்ஜநாதி குடிகாலே 
பம் - இரக்தமோக்ஷணம் . 

அதிமந்தம் : - சந்திரோதயவர் 
த்தி - லேபகௌஷதங்கள் - 
ரேசன நஸ்யம் - பிடாலகப் பிர 
யோகங்கள் . 

அபிஷ்யந்தம் : --- சலோத்பலா 
திவர்த்தி - மரிசா ரஸக்ரிடை 
க்ருதாதி ஸக்ரியை - ஹிஜ்ஜுல 
டல ( ஸக்ரிடை -மரிசாத் 
ஞ்ஜார் - ஸர்வரோக ஹாசூர்ணாஞ் 
ஜகம் - வௌவீராதி 

சூாணாஞஜ 
நம் - 5.பாம்ருதம் 


ஷண 


ஸாதி 


6 " கசலாகை 


-366 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அனுபந்தம் . 


பீஜாதி வர்த்தி - லேகா வர்த்தி 
தந்த வர்த்தி குஸும வர்த்தி - 
துத்தாதி ரஸக்ரியை - கர்ப்பூராதி 
ரஸக்ரியை - புநர்கவாதி ரஸக்ரியை 
லேகா ரஸக்ரியை . 

லிங்கநாசம் : - குடூச்சியாதி 
ரஸக்ரியை- ஆச்சியோ தநங்கள் - பு 
டயாக முறைகள் . 

வர்த்மரோகம் : -- சந்திரோ 
தய வர்த்தி- துத்தாதிரஸக்ரியை 
இரஸாஞ்ஜநாதி ரஸக்ரியை - லேக 
ந ரஸக்ரியை . 

அர்மம் :-மரிசாதி லேபம் - துத் 
தாதி ரஸக்ரியை - லேகா சூர்ணம் . 

திமிரம் : -ஸ்நேஹபானம் - ரோப 
ண வர்த்திகள்- துத்தாதி ரஸக் 


ரியை . 


( நேத்திரரோகங்கள் தொடர்ச்சி ) 
ஸேசநௌஷதங்கள் - ஆச்சியோ 
தெநௌஷதங்கள் பிண்டிகை 
கள் - பிடாலக முறைகள் - தர்ப் 
பண முறைகள் - புடபாக முறை 
கள் - அஞ்ஜனமுறைகள் . 

அந்தத்வம் : --குச்சியாதிரஸ 
க்ரியை -கிருஷ்ணஸர்ப்பவ ஸாதி 
ரஸக்ரியை நயநாம்ருதம் . 

காசம் : - சந்திரோதய வர் 
த்தி - துத்தாதி ரஸக்ரியை-குச் 
சியாதி ரஸக்ரியை - இரஸாஞ்ஜ 
நாதி ரஸக்ரியை - லேகா ரஸக் 
ரியை . 

நக்தரந்த்யம் : - இரஸாஞ்ஜ 
நா திவர்த்த சந்திரோதயவர்த்தி 
புநர்நவாதி ரஸக்ரியை - கணா 
ரஸக்ரியை . 

நேத்திர கோபம் :-( கண் 
பக்கம் : - 

வலி ) தார்வ்யாதிரஸக் 
ரியை - கதகாதி ரஸக்ரியை . 

நேத்திரதாஹம் : - தார்வ்யாதி 
ரஸக்ரியை- ஹரீ தக்யாதி லேபம் 
நயநாம்ருதம் - ஸேசருங்கள் . 

நேத்திர ஸ்ராவம்:-- தாத்ரீ d 
ஜாதி வர்த்தி - தார்வ்யாதி ரஸக் 
ரியை - பப்பூலதள ரஸக்ரியை 
ஹிஜ்ஜலபல ரஸக்ரியை - நேத் 
திர சே . தரும் . 

மாம்ஸ விருத்தி : -- சந்திரோ 
தய வர்த்தி- லேகா வர்த்தி - 
குஸுமவர்த்தி . 

புஷ்பம் (பூவி ழுதல் ) : -- 
சந்திரோதய வர்த்தி - காஞ்ஜ 


ரஸ. 


ராத்ரியாந்த்யம்:-பத்யா திக்வா 
தம்- இரஸாஞ்ஜநாதிவர்த்தி - புநர் 
நவாதி யோகம்- லேகா 

ரஸக் 
ரியை . 

பஷ்மரோகம் : -- இரஸாஞ்ஜ 
நாதி ரஸக்ரியை - ரோபண 
க்ரியை . 

பகந்தரம் . 

( பவுத்திரம் ) 
மஞ்ஜிஷ்டாதி க்வாதம் - கதி 
ராதி க்வாதம் - நாராயண சூர்ணம் 
பாஸ்கர லவண சூர்ணம் -சித்திர 
காதி சூர்ணம் ( இரண்டாவது ) 
ஸுரணாதி குளிகை ( இரண் 
டாவது ) -சந்திர ப்ரபா குளிகை 
யோகராஜ சக்குலு - த்ரிபலாதி 
குக்குலு - காஞ்சநார குக்குலு 


அனுபந்தம் ] ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


367 


( பகந்தரம் தொடர்ச்சி ) கராஜ தைலம் - விபீதக்யாதி தை 
காஹீஸா திக்ருதம் - பிந்து க்ருதம் 

லம் - அப்ரக பஸ்மம் - அயோ 
-லோஹாஸவம் - விடங்காரிஷ்டம் ரஜஸ்காதி லேபம்- தாத்ரீ பலாதி 
தசமூலாரிஷ்டம் - ரோகஹர 

லேபம் - த்ரிபலாதி லேபம் -மஹா 
ரஸம் - கநகஸுந்தர ரஸம் - அபயா 

த்ரிபலாதி லேபம் . 
மோதகம் -மதுகாதி லேபம் - தசா 
ங்க லேபம் - ஸ்வேதவிதி . 

பல்நோய் 
பசியின்மை 

( தந்தரோகங்களைப் பார்க்க ) 
( அக்னி மாந்த்யம் பார்க்க .) 

பக்ஷவாதம் 
படை - படர் தாமரை 
(தத்ரூவைப் பார்க்க . ) 

(பக்ஷவதம் - பார்ச்வவாயு , 
பரிணாம சூலை 

பக்ஷாகாதம் . ) 
( சூலரோகம் பார்க்க .) மஹாராஸ்காதி க்வாதம் -மஞ் 
பலமின்மை 

ஜிஷ்டாதி க்வாதம் - இரஸோ 
{ பலக்குறையு , தௌர்பல்யம் . ) 

நாதி கல்கம் - பஞ்சமூலீக்ஷரம் 

ஹிங்கவாதி சூர்ணம்- நாராயண 
ல்வங்காதி சூர்ணம் - சந்திர 

தைலம் - மாஷ தைலம் - யோகராஜ 
ப்ரபா குடிகை -ச்யவன ப்ராசம் 

குக்குலு - ஸ்நேஹ விதி - ஸ்a ர்ண 
கூஷ்மாண்ட லேஹ்யம் - அகஸ் 

r ரீரஸம் - ஸ்வேதவிதி- (வாதஹ 
தியஹரீ தகீ லேஹ்யம் - குடஜாவ 

ரமானமற்ற சிகித்ஸைகளும் ) . 
லேஹம் ( முதல் ) -காமதேவ க்ரு 
தம் - நாராயண தைலம் - பலா தை 

பாண்டு ரோகம் . 
லம் - லாக்ஷா சந்தனாதி தைலம் 

த்ரிபலாதி க்வாதம் ( இரண் 
குமார்யாஸவம்- பிப்பல்யாத்யாஸ 
வம்- திராக்ஷாரிஷ்டம் - தசமூலா 

டாவது ) - புநர்கவாதி க்வாதம் 

பிப்பலீவர்த்தமாநகம்-ஸுதர்சன 
சரிஷ்டம் - மௌக்திக பஸ்மம் 
மண்டூரம் மிருகாங்கபோட 

சூர்ணம் 
லீரஸம் - தாராதி ரஸம் - லோஹ 

ஹபுஷாதி சூர்ணம் - ஹிங்கவாதி 
சூர்ணம் - பவாநீ 

காண்டவ சு 
ரஸாயனம் - வஸா பானம் - மது 

ணம்- தாளிஸாதி சூர்ணம்-சித் 
தைலக வஸ்தி . 

திரகாதி சூர்ணம்- ( இரண்டா 
பலிதம் 

பாஹுசால சடம்- த்ரிய 
( மயிர் - நரைத்தல் ) லாதி சளிகை- பிப்பல்யா திகுளி 
ஸுரணாதி குளிகை ( இரண் 

கை -சந்திரப்ரபாகுளிகை 
டாவது )-அகஸ்திய ஹரீதகீலே 

சோரிக குக்குலு - சடஜாவ 
ஹ்யம்- நிம்பதைலம் - யஷ்ட்யாதி 

ஹம் ( முதல் ) - காமதேவ க்ரு 
தைலம் - நீலிங்யாதி தைலம் ப்ருங் 

தம்- த்ரிபலாதி க்ருதம் -பஹா திக் 


* 


நாராயண 


சூர்ணம் 


வது 


368 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அனுபந்தம் . 


( பாண்டுரோகம் தொடர்ச்சி ) கபதோஷம் : -பிப்பலீ சூர் 
தக க்ருதம்வ்ருஷாதி க்ருதம் 

ணம் - சட்பலாதி சூர்ணம் - யவ 
சதாவரீ தைலம் -உசீராஸவம் . ஷாராதி சூர்ணம் - கர்க்காடக 
பிப்பல்யாத்யாஸவம் - லோஹா ச்ருங்கயாதி சூர்ணம்-தாளிஸாதி 
ஸவம் - கதிரா ரிஷ்டம் -லோஹித 

சூர்ணம்- ப்ரவாள பஸ்மம் ச்யவன 
காரிஷ்டம் - தசமூலாரிஷ்டம் 

ப்ராசாவ லேஹம். 
தாம்ரடஸ்மம்- ஆரடஸ்மம் - வங்க 

ஜ்வரம் : -- துஸணீஸ்வரஸம் 
பஸ்மம்- அயபஸ்மம்- அப்ரக பஸ் குடூச்சியாதி க்வாதம் - சுண்ட்யாதி 
மம் - மண்டூரம் - லோஹரஸாய க்வாதம் - கட்பலாதி சூர்ணம்- ஸஞ் 
னம் - அபயாமோ தகம் - விரேசன 

ஜீவி நீகுளிகை- ஜ்வராங்குசரஸம் , 
விதி . 

சர்தி : -- சங்க பஸ்மம் - கூஷ் 
பாமா 

மாண்ட லேஹ்யம் - ஏலாதி சூர் 

ணம் -மஸூராதி மந்தம் - மரிசாதி 
( கச்சூ , ரகஸம் , சிரங்கு . ) ஹிமம் - லாக்ஷாசந்தநாதி தைலம் 
படேலாதி க்வா தம் ( இரண்டா 
வது )-மஞ்ஜிஷ்டாதி க்வாதம் ஆக்ஷேபகம் ( வலி) : -- சுண் 
திரிபலாதி க்ருதம் -காஹீஸாதி டீபுடபாகம் - இரலோநாதி கல்கம் 
க்ருதம்-மஹா திக்த ச்ருதம் - அர் தசமூலாரிஷ்டம்-மாஷ தைலம் 
க்க தைலம் - பரிசாதி தைலம் 

விரேசனம்- தூபனம் . 
ப்ருங்கராஜ தைலம் - ஜாதீபல்ல ( மற்ற வியாதிகளில் பெரிய 
வாதி தைலம் - லோஹாஸவம் வர்களுக்கு உபயோகிக்கும் ஔ 
தேவதார்வாட்டரிஷ்டம் - மாது ஷதங்களும் சிகித்ஸைகளும் உசி 
லுங்கமூலாதி லேபம் -ஹேம்றீர் தப்படி சிறிய அளவுகளில் பிர 
யாதி லேபம்- தூர்வாதி லேபம் - 

யோகிக்கக் கூடியன ) 
வடபத்ராதிலேடம்- உதயா தித்ய 

பித்தரோகங்கள். 
ரஸம் - இரக்தமேரக்ஷணம் (சர்ம 
வியாதியில் குறிக்கப்படும் மற்ற ( பித்தம் அதிகரிப்பதால் காணும் 
வைகளும் ) 

விகாரங்கள் . ) 
பார்ச்வவாயு . 

ஸ்வரஸம் -பர்ப்படாதி 

க்வா தங்கள் - திராஷாதி க்வா தம் 
(பக்ஷவாதம் பார்க்க ) 

அம்ருதாஷ்டக க்வாதம் - கு பேச்சி 
பால ரோகங்கள் . யாதி க்வாதம் - விலேபீ - வாட்ய 

மண்டம்-யவமண்டம்- லாஜமண் 
அதிஸாரம் : -- தாதக்யா திக்வா 

டம் - டி தூக புஷ்பாதி பண்டம் . 
தம்- முஸ்தாதி ப்ரமத்யா- ஜம்பூ நிம்ப பத்திர கல்கம்- த்ரிபலா சூர் 
பல்லவ ஸ்வரஸம் - மஸுராதி ணம் - ஹிதோபலாதி சூர்ண . 
க்ருதம் . 

யோகராஜ குக்குலு - கூஷ்மா 


வாஸா 


ப 


அனுபந்தம் ) 


ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


369 


.. 


ண்டலேஹ்டம் -ச்பவன ப்ராசாவ குடஜாவ் லேஹம் - காம தேவ 
லேஹம்- அகஸ்திய ஹரீ தகீ வே க்ருதம் -த்ரிபலாதி க்ருதம் -மஹா 
ஹ்யம் - குமார்யாஸவம் -லாக்ஷாதி திக்தக க்ருதம் -பலக்ருதம் -பலா 
தைலம் - சதாவரீ தைலம் -வஸந்த தைலம்- தசமூலா ரிஷ்டம்- குமார் 
குஸுமாகர ரஸம் - க்ருதபானம் யாஸவம் - உத்தரவஸ்தி - நிரூஹ 
விரேசனம் - சமன கண்டூஷம். வஸ்தி . 
பிடகா . 

பிரதிச்யாயம் . 
( இரத்தக்கட்டி , விரணசோதை ) விபீதச புடபாகம் - ஆர்த்ரக 

அச்வத்தாதி க்வாதம் ( ஸ்வே ஸ்வரஸம் - ஜாத்யாதி சூர்ணம் 
தம் )- த்ரிபலாதி சூர்ணம் ( லேப வருஷாதி குளிகை- தரிபலாதி 
நம் ) -கணீஸாதி க்ருதம் - பிந்து 

க்ருதம் -லாக்ஷா 

தைலம் - விரே 
க்ருதம் ( ரேசனம் ) - லோஹாஸ 

சன நஸ்யம் - தூமபானம் . 
வம் (உட்கொள்ள ) - சில ஜது பிரமேஹம். 
பஸ்மம் ( உட்கொள்ள ) . தசாங்க 
லேபம் -மாதுலுங்க மூலாதி லே ( அதிமூத்திரம், நீரிழிவு, மது 
பம் -பீஜபூர மூல தி லேபம் -மது 

மேஹம் முதலியன . ) 
காதி லேபம் -க்ருஷ்ணாதி ப்ரதே 
ஹம் - நிசாதிலேபம்- தந்த்யாதி 

தாத்ரீஸ்வரஸம் - அம்ருதா ஸ்வ 
லேபம்-சிரிபில்லாதிலேபம் - ஸர்ஜ 

ரஸம் -த்ரிபலா க்வா தங்கள் - வத்ஸ 
க்ஷராதிலேபம் - நிசுளாதி ப்ரதே காதி க்வாதம் ( இரண்டாவது ) - 
ஹம் - தேவதா! வாதி ப்ரதேஹம் 

யக்ரோதி க்வாதம் - இலவங் 
இரக்தமோக்ஷணம் . 

காதி சூர்ணம்- த்ரிபலா சூர்ணம் 
பாஹுசால குடம் - சந்திர ப்ரபா 

குளிகை - யோகராஜ குக்குலு 
( உன்மாதம் பார்க்க ) 

கைசோரிக குக்குலு- கோக்ஷ 
பிரதரம் . 

ராதி குக்குலு - ஸுரணாதி வட 
( பெரும்பாடு ) 

கம்- த்ரிபலாதி க்ருதம் - சதாவர் 
தார்வ்யாதி க்வாதம் - மஹாராஸ் யாதி தைலம் - உசீரா ஸவம் - தேவ 
நாதி க்வாதம் - தசமூல க்வாதம் - தார்வாத்யரிஷ்டம் - 
ந்யக்ரோதாதிகண வாதம்- ஹிங் ரிஷ்டம் - பப்பூலாரிஷ்டம் - தச 
க்வாதி சூர்ணம் தண்டுலீய ஜடா 
கல்கம்-சந்திரப்போ குளிகை மூலாரிஷ்டம் - வஸந்த குடி 
ங்காயா குளிகை- யோகராஜ குக் 

மாகாரஸம் - மஹாமேஹ பத்த 
குலு -கோமாதி குக்குலு - த்ரி 

ரஸம் -அயபஸ்மம் - அப்பக பஸ் 
பலாதி குளிகை( இரண்டாவது) . மம்- ரூஹவஸ்தி . 

24 


பித்து . 


373 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அனுபந்தம் 


பிரமேஹ பிடகை ண்டாவது ) - இலவங்காதி சூர் 
( இராஜப் பிளவை ) 

ணம் - பாஹுசாலகுடம் - வ்யோ 
த்ரிபலா க்வாதங்கள் - ந்யக்ரோ 

ஷாதிகுளிகை-அகஸ்தியஹரீதகீ 
தி கண க்வாதம் ( கழுவுதல் ) -கை 

லேஹ்யம்- பாடாதி தைலம் -வ்யாக் 

ரியாதி தைலம் - வமனம்- விரேசன 
சோரிக்குக்குலு-காந்த பஸ்மம் - 

நஸ்யம் - தூமபான விதி- ( பிரதிச் 
வஸந்த குஸுமாகர ரஸம்- குமார் 
யாஸவம் - சந்திரப்ரபா குளிகை 

யாயத்துக்கும் நாஸா ரோகங்களு 
மாதுலுங்காதி லேபம் - ஸ்வேத 

க்கும் கூறிய மற்றவைகளும் ). 

புத்தி மாந்த்யம் . 
பிரவாஹிகா. 

பிராஹ்மீஸ்வரஸம் - தசமூல 
(சீதபேதி , வயிற்றுக் கடுப்பு ) 

க்வாதம் - பிப்பல்யாதி வாதம் 

மதூகபுஷ்பாதி பாண்டம் - நீலோ 
ஜம்பூ பல்லவ ஸ்வரஸம் - பப் 

த்பலாதி ஹிமம்-இரஸோநாதி கல் 
பூல ஸ்வரஸம் -குடஜபுட பாகம் 

கம் -ஸஞ்ஜீவர் குளிகை - ஸுர 
அபளுத்வக்புட பாகம்- ந்யக்ரோ 

ணாதி குளிகை - சந்திரப்ரபா குளி 
தாதி புட பாகம் - தாடிம புட்பா 
கம்-வத்ஸகாதி . க்வாதம் - குடஜா 

கை - யோகராஜ குக்குலு -ச்யவன 

ப்ராசாவலேஹம் கூஷ்மாண்ட 
ஷ்டக க்வாதம் -தாதக்யாதி வா 

லேஹ்யம்-அகஸ்திய ஹரீ தகீலே 
தம் - பில்வாதி க்வாதம் - முஸ்தாதி 

ஹ்யம் - காமதேவ க்ருதம் - த்ரிப 
ப்ரமத்யா- ஆம்ரத்வகாதி யவாகூ 

லாதி க்ருதம் -பலக்ருதம் ( முதல் ) 
(உணவு ) -ல 1 ஜமண்டம் (உணவு ) 
ஆம்ரகிஸல பாதி பாண்டம் -பதரீ 

லாக்ஷாதைலம் - நாராயணதைலம் 

தசமூலாரிஷ்டம் -நஸ்ப விதிகள் . 
மூலாதி கல்கம்- இலகு கங்காதர 
சூர்ணம்-வருத்த கங்காதர சூர் பூச்சிக்கடிகள் 
ணம் - தாடிமாஷ்டக சூர்ணம்- மு 

காணீஸாதி க்ருதம்- கௌரா 
ஸ்தாதி சூர்ணம் - இலவங்காதி 

இ க்ருதம்- தசாங்க லேபம் லாங் 
சூர்ணம்- கபித்தாஷ்டக சூர்ணம் 

கல்யாதி லேபம்- சததௌதக் 
குடஜாவ லேஹம் - சாங்கேரீ க்ரு 

ருதம் - இரக்த மோக்ஷணம்-விரே 
தம் -மஸுராதி க்ருதம் - குமார்யா 

சனட்-(விஷக் 
ஸவம் -சந்திர ப்ரபாகுடி- ஸ்வேத 

கோளாறுக்குக் 

கூறும் மற்றவைகளும் .) 
சிகித்ஸை -ஸ்நேஹ விரேசனம் . 

பெரும்பாடு 
பீகஸம் . 

( பிரதரம் பார்க்க ) 
நிதிக்த்திகாதி வ தம் - வாஸா 

ப்லீஹரோகம் 
திக்வாதம் ( ஐந்தாவது ) - பஞ்ச 
மூலீ க்ஷம் - த்ரியூஷண சூர் { ட்லீ ஹவ்ருத்தி , ஜ்வரக்கட்டி ) 
ணம் - தாடிமாஷ்டக சூர்ணம் ( கா சதாவர் ஸ்வாஸம் - கம்பா ஸ்வ 


அனுபந்தம் ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


371 


சூர்ணம். 


பாலகரலவண 


. 


ணம் - ல்வி 


ண 


( ப்லீஹரோகம் தொடர்ச்சி ) 

மலட்டுத்தனம் 
ரஸம்- ஹரீ தக்யாதி 

க்வாதம் 

( வந்த்யா த்வம் ) 
( மூன் 27 வது ). பிப்பலீ சூர்ணம் 

மஹாராஸ்தா திக்வாதம் - யோக 
பஞ்சகோல சூர்ணம் உரிசாதி 
- சூர்ணம் - ஹபுஷாதி 

ராஜ குக்குலு காமதேவ க்ருதம் . 
சூர்ணம் 

த்ரிபலாதிக்ருதம்- பலக்ருதங்கள் - 
இலவணத்ரயாதி சூர்ணம்- ஹிங் 

பலா தைலம்- தசமூலாரிஷ்டம் - 
கவாதி சூர்ணம் -யவரநீகாண்டவ 

(ஸுதிகாரோக முறைகளையும் 
சூர்ணம்- தாளிஸாதி 

பார்க்க). 
சூர்ணம்- ஸு 
ணாதி வடகம் ( இரண்டாவ ) 

மலபந்தம் . 
த்ரிபலா குளிகைகள் - சந்திரப் ( மலச் சிக்கல் - விட்க்ரஹம் ) 
ரபாகுளிகை-பிப்பல் பாதி க்ருதம் ஹரீ தக்யாதி க்வாதங்கள் - த்ரி 
-சதாவரீ தைலம்- லே . ஹஸவம் கண்டகாதி க்ஷரம் நாராயண சூர் 
கதிராரிஷ்டம் - ரோஹி தகாரிஷ் ணம் - பிப்பல்யாதி சூர் 
டம் -விடங்காரிஷ்டம் - தசமூலா ணத்ரயாதி சூர்ணம் - பாஸ்கர லவ 
ரிஷ்டம்- ஆரபஸ்மம்- வித்யாதரர சூர்ணம் - பவாநீ காண்டம் 
ஸம் - லோகநாதரஸம்- அபயாமோ சூர்ணம் -சந்திர ப்ரபா குளிகை 
தகம் -மதுதைலக வஸ்தி- இரக்த நாராச ரஸம்- ரேசந ரஸ்- ஹ 
மோக்ஷணம்-தாஹவிதி . 

வஹ்நி ரஸம் - அபயாமோ தகம் 

மதுதைலக வஸ்தி . 
( மதுபான விகாரம் , மதம் , 

மலரிகா. 
வெறி , முதலியன ) 

( விஸ்ப்போடம் பார்க்க . ) 
திராக்ஷாதி க்வாதம் - கர்ஜூ 

மஹோதரம் . 
ராதி மந்தம் -கூஷ்மாண்ட ஸ்வர (தகோதரம், ஜலோதரம் , 
ஸம்- மதூக புஷ்பாதி பாண்டம் 

நீர்க் கோவை ) 
திராஷாரிஷ்டம். அவபீடக நஸ் 
யம் கமனம் - நஸ்.பவிதி . 

புநர்கவாதி க்வாதங்கள் - சவ் 

யாதி க்வாதம் - ஹரீ தக்யாதி க்வா 
மதுமேஹம் 

தம் ( மூன்றாவது ) - பிப்பலீவர் 
( பிரமேஹம் பார்க்க ) த்தமா நகம் பஞ்சகோல சூரணம் 

மரிசாதி சூர்ணம் -ப.ஹாகாண்டவ 
மந்யா ஸ்தம்பம் 

சூர்ணம் -நாராடண சூர்ணப்பஞ் 
( எண்டக் ஹம் பார்க் :) சஸம சூர்ணம் பிப்பல் தி . சூர் 
மயிர் நரைத்தல் 

ணம்- துப்புர்கர்தி சூப்பாஸ் 

சூணம் சித்திரசாதி 
( பலிதம் பார்க்க ) 

சண்டாவது பிப்பல் 


மதாத்யயம் 


சரலாண 


சூர்ணம் 


372 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


( அனுபந்தம் 


யாஸவம் 


ரஸக்ரியை 


( மஹோதரம் தொடர்ச்சி ) 

ரோஹி தகாரிஷ்டம் - 
தசமூலாரிஷ்டம்- தாம்ர பஸ்மம் - 
மாக்ஷிக பஸ்மம் - அப்ரக பஸ்மம் - 
சிலாஜது பஸ்மம் . 
முகப்பரு முதலியன . 

( யுவா நபிடகா ) 
விபீதபல மஜ்ஜாலேபம் - லோத் 
ராதிலேபம்- வடபத்ராதி லேபம் 
திரிபலா திலேபம் -ஹேமகூர்யாதி 
லேபம் - இரஸாஞ்ஜநாதி லேபம் 
இர் மேதாதி தைலம்- பிரதிஸார 
ணங்கள் . 
மூத்திர க்ருச்சிரம் . 

( நீர்ச்சுருக்கு ) 
வீரதராதிகண வாதம் - ஹரீ 
தக்யாதிக்வாதம் (இரண்டாவது ) 
ஏலாதி க்வாதம் கே : r ராதி 
வாதம் - தரிகண்டகாதிரம் 
ஹிங்கவாதி சூர்ணம் - கோக்ஷரா 
திகுக்கு ஓ சந்திரபிாடாகுளிகை 
சாங்கேரீ . க்ருதம் காடதேவ க்ரு 
தம் - த்ரிபலாதி க்ருதம்- குமார்யா 
ஸவம்- தேவதார்வாத்யரிஷ்டம் -- 
தசமூலாரிஷ்டம் -லோஹ ரஸாய 
னம்- அபயாமோ தகம் - நிருஹவ 
ஸ்தி -உத்தா வஸ்தி . 

மூத்திராகாதம் . 
( மூத்திரம் அடைபடுதல் ) 
பஹாராஸ்காதி க்வாதம் வீர 
தராதி கண க்வாதம் -சந்திரப் 
பா குளிகை சோ - ராதி குக் 
(ஈலு ஸ்நேஹ விதி உத்தர 2 ஸ் 
-வினேம் . 


மூர்ச்சை . 
திராக்ஷாதி க்வாதம் - மதூக 
புஷ்பாதி பாண்டம் - ஆம்ரகிஸல 
யாதி பாண்டம் -நீலோத்பலாதி 
ஹிமம் - யோகராஜ குக்குலு- திரா 
க்ஷாரிஷ்டம்- தசமூலா ரிஷ்டம் 
ஸுசிகாபுரண ரஸம் - நாராயண 
தைலம் -நிரூஹவஸ்தி - ப்ரதமாக 
நஸ்யம் - மரிசாதி 
( அஞ்ஜநம்) - சிரீஷபீஜாதி ரஸ 
க்ரியை (அஞ்ஜநம் ) . 

மூலரோகம் . 
( அர்சஸ்ஸைப் பார்க்க ) 

மேதோ ரோகம் . 
(தேகம் ஸ்த்தூலித்தல் ) 
க்யக்ரோதாதி கண வாதம் 
பில்வாதி க்வாதம் ( மூன்றாவது ) 
த்ரிபலா க்வாதம் ( ஆறாவது ) 
சாகோடக்வாதம் - வருணாதி கண 
க்வாதம் -மஞ்ஜிஷ்டாதிகண க்வா 
தம் - உஷ்ணோதக பானம் - த்ரியூ 
ஷண சூர்ணம்- யோகராஜ குக் 
குலு -மதுதைலக வஸ்தி - இரக்த 
மோக்ஷணம்- லங்கனம் . 

மேஹ ரோகங்கள் 
( மூத்திர ஸம்பந்தமான 

வியாதிகள் . பொது ) 
மஹாராஸ்நாதி க்வாதம்-ந்யக் 
ரோதாதி கண க்வாதம்- த்ரிபலா 
சூர்ணம்- த்ரியூஷண சூர்ணம் -. 
கட்பலாதி சூணம்- ( இரண்டா 
வது) தரிடலாதி குளிகை- 

ச்யன 
ப்ராசம் - சதாவரீ தைலம் - கு !CT 


ரஸாய 


அனுபந்தம் .) ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 

373 
(மேஹ சோகங்கள் தொடர்ச்சி ) ஹிங்கவாதி சூர்ணம் - ஜீவநீய 
யாஸவம் -விடங்காரிஷ்டம் - தச 

கண சூர்ணம் -சந்திரப்ரபா குளி 
மூலாரிஷ்டம் - வங்க பஸ்மம் 

யோகராஜ குக்குலு - 
மாமிகபஸ்மம் - வைக்ராந்த பஸ் 

கோராதி குக்குலு - குட 
மம் -சிலாஜது பஸ்மம் - மண்டூரம் 

ஜாவலேஹம் - காமதேவ க்ரு 
வஸந்த குஸுமாகரம் -மஹாமே 

தம் - த்ரிபலாதி க்ருதம் - மஹா 
ஹபத்தரஸம் - லோ 

ஹ 

திக்தக க்ருதம் - பல க்ருதங்கள் 
னம். 

சதாவரீ தைலம் -நாராயண தை 

லம் - பலாதைலம்- தசமூலாரிஷ் 
யக்ருது தரம் 

டம்- தாராதி ரஸம் -டலாசபலாதி 
( யக்ருத்ரோகம் , யக்ருத்தாலீ , லேபம் - மாகந்தாதி லேபம் - விரே 
மாந்தக் கட்டி ) 

சனம் -உத்தரவஸ்தி . 
ஹரீ தக்யாதி க்வாதம் ( மூன்றா 

வயிற்றுநோய் 
வது ) - தாளிஸாதி சூர்ணம் ( சூலரோகம் பார்க்க ) 
ஹிங்கவாதி சூர்ணம் 

வலி - வலிப்பு 
வண த்ரயாதி சூர்ணம் - பவா 
நீகாண்டவ 

பாஸ் 

( ஆக்ஷேபகவாதம் பார்க்க ) 
கர லவண சூர்ணம் விடங்கா வஸ்திநோகம் . 
ரிஷ்டம் - ஸுரணாதி குளிகை 

வீரதராதிகண வாதம் - ஏலா 
நாராச ரலம் - லோகநாத ரஸம் 

திக்வாதம் - கோ rுராதிக்வா தம் 
( முதல் ) - ரேசக ரஸம் - மஹா ராஸ்நாதிக்வாதம்- த்ரிகண்டகாதி 
வஹ்ரி ரஸம் - வித்யாதர ரஸம் 

க்ஷரம்- ஹிங்வ தி சூர்ணம் - கட் 
த்ரிநேத்ர ரஸம் - கஜகேஸரிரஸம் 

பலாதி சூர்ணம் - குமார்யாஸவம் 
ஸுதாதி வடி - பாரத பஸ்மம் 

தசமூலாரிஷ்டம் - தேவ தார்வாத்ய 
அபயாமோ தகம் - ரேசன விதி - 

ரிஷ்டம் - விடங்காரிஷ்டம் - உசீரா 
நிரூஹுவஸ்தி - ஸ்வேத விதி - ஸவம் - சிலாஜது பஸ்மம் -மஹா 
தாஹவிதி . 

மேஹபத்த ரஸம்-உத்தரவஸ்தி 

ஸ்வேதவிதி. 
யானைக்கால் 
(ச்லீபதம் பார்க்க ) 

வாத ரக்தம் . 
யோனி ரோகங்கள் 

குடூச்சிடாதி க்வா தம் ( ஏழா 

வது) படோலா திக்வாதம் ( மூன் 
நயக்ரோதா திகணக்வாதம்-ராஸ் றாவது ) -மஞ்ஜிஷ்டாதி க்வாதம் 
நாதி க்வாதம்-தசமூல க்வா தம் பிப்பலீ வர்த்தமா நகம் - யோகராஜ 
தேவதார்வாதி க்வாதம் - தார்வ் குக்குலு - கைசோரிககுக்குலு - 
பாதி க்வாதம்- தண்டுலீய ஜடா கோக்ஷேராதி குக்குலு -ச்யவன 
கல்கம்- ஆகார கரபா 

சூர்ணம் . 

ப்ராசாவலேஹம் - காமதேவ ச்ரு 


சூர்ணம் 


யா 


374 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அனுபந்தம் . 


நிரூஹ 


( வாத ரக்தம் தொடர்ச்சி ) 

ரஸம் - வா தமாசக 

ரஸம் - லோஹ 
தம் த்ரிபலாதிக்ருதம் - அம்ருதாதி 

ரஸாயனம் - அபயா மோ தகம் 
க்ருதம் பஹாதிக்தக க்ருதம் அநுவாஸா வஸ்தி - குடூச்சியாதி 
காணீஸாதி க்ருதம் சதாவரீ தை 

தைல 

அநுவாஸநம் 
லம் - பிண்ட தைலம் - மண்டூரம் 

வஸ்தி - ஸ்வேதவிதி -மஹா சால் 
லோகநாத ரஸம்-குஷ்ட குடார 

உண ஸ்வேதம்- தூமயான விதி . 
ரஸம்- உதயாதித்ய ரஸம் -லோஹ 

வாந்தி . 
ரஸாயனம்- தாம்ர டஸ்மம் - விரேச 

(சர் திடைப் பார்க்க ) 
னம் - நிரூஹஸ்தி - ஜடாமாம்ஸ் 
யாதி லேபம் - இரக்தமோக்ஷணம், 

விக்கல், 
வாதரோகங்கள் . 

( ஹிக்காவைப் பார்க்க ) 
( பொது . ) 

விசர்ச்சிகா. 
பீஜபூர ஸ்வரஸம் - பிப்பல்யாதி 

சந்திரப்ரபா குளிகை - தசாங்க 
வாதம் - ராஸ்நாதி க்வாதங்கள் - 

லேபம் -ப்ரபுநாட பீஜாதிலேபம் 
ஏரண்டமூலாதி க்வாதம் - வீரத 

ஹேur ர்யாதி லேபம். 
ராதிகண க்வாதம் - தசமூல கா 
தம் - கிராதாதி க்வாதம் -பஞ்சமூலீ 

விச்வாசி . 
க்ஷரம் - பிட்பலீ வர்த்தமா நகம் 

( வாதரோக சிகித்ஸைகள் . ) 
இரஸோன கலகம்- அஜ மோதாதி 
சூர்ணம் - ஸுதர்சன சூர்ணம் . 

வித்ரதி . 
ஹிங்கவாதி சூர்ணம் - தோப (சீழ்க்கட்டி , விப்புருதி ) 
லாதி சூர்ணம் -ஜீ s நீயகண சூர் 
கட்பலாதி தணம்- பிப் 

மஹாதிக்தக க்ருதம் -- கௌ 

ராதி க்ருதம் -விடங்காரிஷ்டம் 
பல்யாதி சூர்ணம் ( இரண்டா 

உபநாஹ ஸ்வேதம் - வானம் - 
வது) - ஜாதீபலாதி 
சூர்ணம் - யோகராஜ 

மாதுலுங்க மூலா திலேபம் -சண 

பரண்யாதி லேபம் -சிக்ருத்வகாதி 
குக்குலு - கோக்ஷராதி குக்குலு 
காமதேவ க்ருதம் - ல. xாதைலம் 

ப்ரதேஹம் - லாஜாதி லேயம்-பய 

ஸ்யாதி லேபம் - இஷ்டகாதிப்ர 
நாராயண தைலம் - மாஷ தை 
லம் -பலா தைலம் - பிரஸரிணீ 

தேஹம் - ரக்தசந்தநாதி லேபம் 
தைலம் -சதாவரீ தைலம் -குஞ்ஜா 

( இரண்டாவது ) - இரக்த மோ 
பலாதி ப்ரதேஹம் - தேவதார் 
வாத்யரிஷ்டம் - தசமூலாரிஷ்டம் 

விரணங்கள் . 
ஆரபஸ்மம் 

பஸ்மம் 

காங்கேருகீ ஸ்வரஸம் - அச் 
பாரத டஸ்மம் - ஹேமகர்ப்பபோ வத்தாதிக்வாதம் ( சுத்தம்செய்ய) 
ட.லீ ரஸம் - ஸ்வச்சந்தபைரவ யேக்ரோதாதி க்வாதம் 


ணம் - 


சூர்ணம் . 


காராயண 


ணம் . 


தாளக 


அனுபந்தம் ) ரோகங்களும் சிகித்ஸைகளும் , 


375 


( விரணங்கள் தொடர்ச்சி ) 
பயத்திர கல்கம் - கைசோரிக 
குக்குலு காஞ்சநார 

குக் 
குலு -காஷீஸாதி க்ருதம் - ஜாத் 
யாதி க்ருதம் - கௌராதி க்ருதம் 
ஜாதீபல்லவாதி தைலம் - த்ரி 
பலாதி தைல - தசாங்க லேபம் . 
திலாதி லேபங்கள் - த்ரிபலாதி 
லேபம் - நிம்பபத்ராதி லேபம் . 
விஷக் கோளாறுகள் . 


பலாதி க்வாதம் ( இரண்டா 
வது ) - ந்யக்ரோதாதி க்வா தம் 
அங்கோல மூல கல்கம் -வந்த்யா 
கர்க்கோட கல்கம் -சதுர்ஜாதக 
சூர்ணம் - நாராயண சூர்ணம்- த்ரி 
பலாதி க்ருதம் - கௌ ராதி க்ரு 
தம் -சதாவரீ தைலம் - ஸ்வர்ண 
டஸ்மம் - கௌச்திகபஸ்மம் -ஸுசி 
காபரண ரஸம் - கனகஸுந்தர 
ரஸம் - ரோகஹாரஸம் - ஆரபஸ்மம் 
ஸஞ்ஜீவி குடிகா - டோகராஜ 
குக்குலு - லாங்கல்யாதி லேபம் 
தசாங்க லேபம் - ஜயபாலவர்த்தி 
ஸ்நேஹ பானம் ( உத்தம மாத்தி 
ரை ) -வமன விரேசனம்- இரக்த 
மோக்ஷணம் . 

விஷம் ஜ்வரம் . 
( ஜ்வரங்களைப் பார்க்க ) 

விஷ சி . 

( வாந்தி பேதி ) 
மரிசாதி சூர்ணம் -மஹாகாண் 
டவ சூர்ணம் - தும்புர்வாதி சூர் 

பவாநீகாண்டவ சூர்ணம் 


ஸஜீவநீ குளிகை - அஜீரண 
கண்டக ரஸம் -கஜகேஸரி ரஸம் 
விரா தாஹம் . 

விஸர்ப்பம் . 
( அக்கி முதவியவை ) 
திரிபலாதி க்ருதம் -மஹாதிக் 
தக க்ருதம் -காளீஸாதி க்ருதம் 
கௌாராதி க்ருதம் - வ்ருஷாதி 
க்ருதம்- சததௌத க்ருதம்- தசா 

லேபம் -ராஸ்காதி லேபம். 
ம்ருணாளாதி லேபம் ( மூன்றா 
வது ). த்ரிபலாதி லேபம் - ரோக 
ஹர ரஸம் -கனக ஸுந்தரரஸம் . 
இரக்த மோக்ஷணம் , 

விஸ்ப்போடம் . 
( ஸுரிகா , துர்நீர்க் கொப்பு 
ளங்கள் , அம்மை , வைசூரி.) 

காளீஸாதி க்ருதம் - கௌராதி 
க்ருதம் - ஜாத்யாதி க்ருதம் - சத 
தௌ தக்ருதம் - ஜாதீ பல்லவாதி 
தைலம் -சதாவரி தைலம் - புநர்க 
வாத லேபம் - தசாங்க லேபம் 
லாங்கல்யாதி லேபம் - ராஸ்காதி 
லேபம் - சந்தனா லேபம்- வடபத் 
திர லேபம் - நிப்பதள கல்கம் 
சீதோபசாரம் . 

வெண் குஷ்டம் 
(ச்வித்ரம் பார்க்க) 

வ்யங்கம் . 
( வங்கு என்னும் சர்மரோகம் .) 

ரக்தசந்தநாதி லேபம் - மாதுலு 
ங்க மூலாதி லேபம் -வித்தார்த்த 

வடபத்திராதி 
லேடம் . ( சர்ம ரோகத்திற்குக் 
கூறிய மற்ற முறைகளும் .) 


காதி லேடம் 


ணம் 


376 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[அனுபந்தம் 


னம் . 


ஜ்வரங்கள் . 

க்வாதம்- தசமூல வாதம் - ஸ்வே 

தவிதி . 
( பொது ) 

பித்த ஜவரம் : - கட்பலாதி 
வாஸர் ஸ்வரஸம் குடூச்சியாதி 

க்வாதம் - பாப்படாதி க்வாதம் 
க்வாதங்கள் - த்ராதிக்வாதம் 
- கண்டகார்யாதி க்வாதம் - பிப்பல் 

ராக்ஷாதி க்வாதம் - ஹிதோப 
யாதி க்வாதம் - கட்பலாதி க்வா 

லாதி சூர்ணம் உசிராதி பேயா 

வமனம் - விரேசனம் . 
தம் (இரண்டாவது ) நிதிக்த்தி 
காதி க்வாதம் - ஹ்ரீபேராதி க்வா கப ஜ்வரம் :-வ்ருஷபத்திர 
தம் - வாஸாதி க்வாதம் ( மூன்றா புடபாகம் - பீஜபூராதி க்வாதம் - 
வது) -உசீராதி பேயா (உணவு ) பூநிம்பாதி க்வாதம் - படோலாதி 
உஷ்ணோதக பானம் -பஞ்சமூலீ க்வா - த்ரிகண்டகாதி க்ஷரம் 
r ரம் - லாஜமண்டம் -மதூக புஷ் பிப்பலீ 

சூர்ணம் - வமனம் லங்க 
பாதி பாண்டம் - ஆம்ரகிஸலயாதி 
பாண்டம் - வாஸாஹிமம் - தான்ய 
காதி ஹிமம் - பிப்பலீவர்த்மாநகம் . 

வாத - பித்த ஜ்வரம் : --பஞ்ச 
ஆமலக தி சூர்ணம் -ஜீவநீயகண 

பத்ர க்வாதம் - மதூகபுஷ்ப தி 
சூர்ணம் - ஸுதர்சன சூர்ணம் 

பாண்டம் - நீலோத்பலாதிஹிமம் . 
கட்ப்பலாதி சூர்ணங்கள் தாடி வாத - கப ஜ்வரம் :-க்ஷத் 
மாஷ்டக சூர்ணம் 

ராதி க்வாதம் ( இரண்டாவது ) 
ரூர்ணம் - தாளிஸாதி சூர்ணம் 

ஆரக்வதா தி க்வாதம் - பிப்பல்யாதி 
ஸியே 

தோபலாதி சூ ணம் கூஷ்மா க்வாதம் . 
ண்ட லேஹ்யம்- அகஸ்திய ஹரீ 
தகீ லேஹ்யம் - அங்காரகதைலம் 

பித்த கப ஜ்வாம் : - அம்ரு 
நாராயண தைலம் - லாக்ஷா சந்த 

தாஷ்டக க்வா தம் - ( இரண்டா 
நாதி தைல . - ஜ்வராங்குச ரஸம் 

வது ) கேவல வாஸா க்வாதம் . 
ஜ்வரக்னகுடிகா 
ரஸம் - ரோகஹர ரஸம் - கனக 

ஸந்நிபாத ஜ்வரம் : 

-க்ஷத்ரா 

திக்வாதம் (இரண்டாவது ) - தச 
ளந்தர ரஸம்- வமனம் லங்க 
னம் -ஸ்வேதவிதி . 

மூலக்வாதய- ஹரீ தக்யாதி வா 

தம் - கிராதாதி க்வா தம்- ஸப்தமு 
ஆம ஜ்வாம் : - சுண்ட்யாதி 

ஷ்டிகயூஷம் (உணவு ) அபயாதி 
க்வாதம் - உஷ்ணோதக பானம் - 

கல்கம் ( முதல் ) ஸுதர்சன சூர் 
வமனம் - லங்கனம் . 

ணம் - ஜ்வாங்குச ரஸம் ( இரண் 

டாவது ) - ஜலசூட ரஸம-உன்ம 
வாத ஜ்வாம் --- குச்ேசியாதி த்த ரஸம் - ரோகஹர ரஸம் - ஸக் 
க்வாதம் (இரண்டாவது ) - சாலி நிபாத பைரவ ரஸம் -ஸுசிகா 
பாண்யாதி க்வாதம் - காச்மர்யாதி 

பரண ரஸம் . 


நாராயண 


லோகநாத 


அனுபந்தம் ) 


ரோகங்களும் சிகித்ஸைகளும் . 


377 


விஷம ஜ்வரம் ( முரைக்காய் ராதி சக்குலு 

குடஜாவலே 
ச்சல் ) : - துளஸீ ஸ்வரஸம் ஹம் - மஹா திக்தக க்ருதம்-பல 
க்ஷத்ராதி க்வாதம் ( மூன்றா க்ருதம் -பலா தைலம் . 
வது )- முஸ்தாதி க்வாதம் -படோ 
லாதி க்வாதம் - ச டூச்சியாதி வா 

ஸுர்யாவர்த்தம் 
தம் ( நான்காது ) தேவதார்வா 

( சிரோரோகம் ) 
திக்வாதம் ( இரண்டாவது ) -இர 
ஸோக கல்கம் - த்ரிபலா சூர்ணம் 

ஷடங்க க்வா தம் ப்ருஹ்மண 

நஸ்யம் -அணுதைல நஸ்ய நாரா 
ஸுதர்சன சூர்ணம் பிப்பல்யாதி 

யண தைல நஸ்யம்- மாஷதைல 
க்ருதம் -வ்ருஷாதி க்ருதம் - லா 

நஸ்யம்-சாரிபாதி லேபம்-சிரோ 
ஷாதி தைலம் . ஜ்வராரி ரஸம் 

வஸ்தி . 
சீதாரி ரஸம் - ஜ்வராங்குச ரஸம் 
அபயாமோதகம்- நிரூஹ வஸ்தி 

ஸ்வர க்ஷயம் . 
அவபீட நஸ்பம் . 

( தொண்டை வியாதிகளைப் 
புராண ஜ்வரம் : --குச்ேசியா 

பார்க்க . ) 
தி க்வாதம் ( மூன்றாவது ) பஞ்ச 
மூலீக்ஷரம் - அம்ருதாதி ஹிமம் ஹநுஸ்தம்பம் . 
விரேசனம் . 

நாராயண தைலம் - சதாவரீ 
ஜ்வாக கட்டி :-(ப்லீஹோ 

தைலம் - பிரஸாரிணீதைலம்- விட 
தரம் பார்க்க ) 

ங்காரிஷ்டம் - வாதநாசக ரஸம் - 

ஸ்வேதவிதி - ஸ்நேஹ விதிகள் - 
ஸத்யோவிரணம் . 

( வா தஹரமான மற்றவைகளும் ) 
த்ரிபலா திக்வாதம்- காளீஸாதி 
க்ருதம் - கௌராதி க்ருதம் - 

ஹலீமகம் . 
சததௌ தக்ருதம் - ஜாத்யாதி க்ரு பாஸ்கரலவண சூர்ணம்- ஹபு 
தம் - நயக்ரோதாதி க்வாதம் . 

சூ ணம் - பாஹுசால 
ஸித்மம் . 

குடப - சந்திர ப்ரபாதி குடிகா 

காமதேவ க்ருதம் - ரேசனா - கிரூ 
( தேமல் . ) 

ஹவஸ்தி- ( காடிலா ரோகத்தில் 
தாதக்யாதி லேபம்- தார்வ்யாதி கூறிய மற்றவைகளும் . ) 
லேபம் - மஹாதிக்தக க்ருதம் 

ஹிக்கா. 
ஸூதிகர் ரோகங்கள் . 

( விக்கல் . ) 
தேவதார்வாதி க்வாதம் -மஹா கிரா தாதி க்வாதம் - உரேனு 
ராஸ்நாதி க்வாதம் - தார்வ்யாதி காதி க்வாதம் -பிப்பல்யாதி சூர் 
க்வாதம் -திண்டுலீய ஜடா கல் ணம் - இலகங்காதி சூணம்- இல 
கம் - சந்திரப்ரபாகுடிகா- கோடி ~ வணத்ரயாதி சூர்ணம் - ஹிங்க 


ஷாதி 


3S 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


[ அனுபந்தம். 


வாஸ T 


சூாணம் 


( ஹிக்கா தொடர்ச்சி ) க்ஷாரிஷ்டம் - லோஹா ஸ்வம் - 
வாதி சூர்ணம் -ஸுரணாதி குளி 

மிருது நஸ்யம் . 
கை (இரண்டாவது ) கண்டகார் 

க்ஷயம் 
யாதி அவலேஹம் - அகஸ்திய 
ஹரீ தகீ லேஹ்யம் - லோகநாத 

(யமா, இராஜயக்கமா , 
ரஸம் இமனம் - நஸ்யவிதி . 

சோஷம் ) 
ஹ்ருத்ரோகம் . 

ஸ்வரஸம் - வ்ருஷபத் 

திர புடபாகம் - வாஸா க்வாதம் - 
( இருதயத்தைப் பற்றிய 

தசமூல 

க்வாதம்- ஹரீதக்யாதி 
வியாதிகள் .) 

க்வாதம் - தான்யகாதி ஹிமம் -பிப் 
பீஜாபூர ஸ்வரஸம்-சருங்கபுட 

பலீ வர்த்தமானகம் - 

லாக்ஷா கல் 
பாகம் - குடூச்சியாதிகண வாதம் 

கம்- ஜீவயேகண 

சூர்ணம்- கட் 
அம்ருதாஷ்டக க்வாதம் - தசமூல 

பலாதி சூர்ணங்கள் -கபித்தாஷ் 
க்வாதம் - கிராதாதி க்வாதம். - ஏர 

டக சூர்ணம் - இலவங்காதி சூர் 
ண்டமூல க்வாதம் - ஸுதர்சன 

ணம் - ஜாதீபலாதி 
சூர்ணம்- இலவங்காதி சூரணம் . 

யவா நீ காண்டவ சூர்ணம்-தாளி 
நாராயண சூர்ணம் - லவணத்ரயா 

ஸாதி 

சூர்ணம்- விதோபலாதி 
தி சூர்ணம் சுண்ட்யாதி சூர்ணம் 

சூர்ணம் - பாஹுசால குடம் 
( இரண்டாவது ) 

ஹிங்கவாதி 

ஸுரணாசி குளிகை - பிப்பல் 
சூர்ணம் பவ , நீ காண்டவ சூர் 

பாதி சுளிகை - யோகராஜ குக் 
ணம் - பாஸ்கர் 

ச்யவனப்ர சாவலேஹம் - 
சித்திரகாதி சூரணம் ( இரண்டா 

கூஷ்மாண்ட லேஹ்யம் அகஸ் 
வது ) காங்காயம் 

திய ஹரீதகி லேஹ்யம் - திரிபலா 
குடிகை - யோக 
ராஜ குக்குலு - சயனைப்ராசாவ 

திக்ருதம் - நாராயணதைலம் - சதா 

வரீ 
லேஹம் - கூஷ்மாண்ட லேஹ் 

தைலம் - லாக்ஷாசந்தாதி 
ய ...- அசுஸ் திய ஹரீதகீ லேஹ் 

தைலம் - குமார்யா ஸவம் - பிப்பல் 
யம் - மஹாதிக்தக க்ருதம் - லோ யாத்யாஸவம் - பப்பூலாரிஷ்டம் 
ஹாஸவம் - கதிராரிஷ்டம் - ரோ 

திராக்ஷாரிஷ்டம்- ரச மூலாரிஷ் 
ஹிதகாரிஷ்டம் - திராக்ஷாரிஷ் டம் - அப்ரகபஸ்மம் - வைக்ராந்த 
டம் -நிரூஹவஸ்தி- நஸ்யவிதி . பஸ்மம் - மௌக்திக பஸ்மம் - பிர 

பஸ்மம் - சிலாஜது பஸ்மம் - 
( இரக்த க ஸம் ) 

ஸ்வர்ணபஸ்மம் - லோகநாதரஸம் 
ஜீவயேகண சூர்ணம் விதோ 

( இரண்டாவது ). ஹேமகர்ப்ப 
பலாதி சூர்ணம்- தாளிஸாசி சூர் 

போடலீர 

ரஸம் - இராஜம்ருகாங் 
ணம் ச்யவனப்ராச லேஹ்யம் - 

கரஸம்- அக்னி ஸம் -லோஹா 
கூஷ்மாண்ட லேஹ்யம் திரா 

னம் . 


- 


லவண 


சூர்ணம் - 


. 


வாளபு 


க்ஷதகாஸம் 


ஸாயனம் - வஸாபான 


அனுபந்தம் 2 . 


முக்கியமான சில ஔஷத வகுப்புகளும் 
அவற்றின் குண விசேஷங்களும் , 


ஜது டஸ்மம் . 


ஆயுஷ்யம் . 

ஹரீ தகீ லேஹ்யம் -கூஷ்மாண்ட 
( ஆயுளை விருத்தி செய்வது . ) லேஹ்யம்- தசமூலாரிஷ்டம் -காம 
அச்வகந்தாதி சூர்ணம்-பலக்ரு தேவக்கு தம் -- லக்ருதம் ஸ்வர்ண 
தம்- லாக்ஷா சந்தனாதி தைலம்- பஸ்மம்- ஆரபஸ்மம்- நாக பஸ்மம் 
ச்யவனப்ராசம்- தசமூலாரிஷ்டம்- வங்க டஸ்மம்- அயபஸ்மம் - வஜ்ர 
வஜ்ர பஸ்மம் -பாரத டஸ்மம் - லோ பஸ்மம் -வைக்ராந்த பஸ்மட் - சிலா 
ஹாஸாயனம்- தாராதிரஸம்- வஸ 
நதகுஸுமாகரரஸம் -விரேசனம் 
வஸ்தி கர்மங்கள் . 

கண்ட்யம் . 
இரலொயனம் . 

( தொண்டைக்கு வலுவைக் 
( கிழத்தன்மைக்கியல்பான துர் 

கொடுப்பது . ) 
பலம் முதலியதைத் தடுப்பது . ) யூஷங்கள்- போபா-வாட்ய மண் 

திரிபலா சூர்ணம் - பஞ்ச நிம்ப டம் -உஷ்ணோதகம் - பிப்பலீ சூ 
சூர்ணம் - அச்வகந்தாதி சூர்ணம்- ணம் - கட்டலாதி சூர்ணங்கள் - 37 
பாஹுசால குடம் -ஸுரணாதி டிமாஷ்டக சூர்ணம் - தாளிசாதி 
குளிகை ( இரண்டாவது ) -சந்திர 
ப்ரபா குளிகை- யோகராஜ குக் 

சூர்ணம் - ஹிதோபலாதி சூர்ணம் 
குலு- கைசோரிக குக்குலு ச்யவ 

கண்டகார்யாதி லேஹ்யம் - ப்ர 
னப்ராசாவலேஹம் 

அகஸ்திய வாள பஸ்மம் . 
* முக்கியமான சில ஒளஷத வருட்புகளும் அவற்றின் முக்கியமான 
குண விசேஷங்களும் மாத்திரம் இங்கு சுருக்கமாகக் குறிக்கப்படுகின் 
ரன , வேறு சில குண விசேஷங்களை பூர்வ கண்டம் 4 -வது அத்தி 
யாயத்திலும், நூலிற் கூறப்படுகிற ஔஷத முறைகளின் விவரங்களி 
லும் படித்துத் தெரிந்துகொள்ளலாம் . அவ்விஷயத்தில் நாம் சேர்த் 
துள்ள விஸ்தாரமான முதல் அனுபந்தமும் உடயே சமாயிருக்கும் . 


380 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


[ அனுபந்தம் 2 . 


பலா 


கபஹரம் . 

கிருமிஹரம் . 
வாஸா ஸ்வரஸம் - க்ஷத்ராபுட 

த்ரிபலாதிக்வாதம் - நிம்பபத்திர 
பாகம்- வருணாதி கண க்வாதம் 

கல்கம் - த்ரிவ்ருதாதி கல்கம் -சித் 
ஸப்தமுஷ்டிகயூஷம் - உஷ்ணோ 

திரகாதிசூணம் (இரண்டாவது ) 
தகம்-யூஷம் வாட்யமண்டம் ஆரபஸ்மம் -வங்க பஸ்பம் - பாரத 
ல : ஜமண்டம் பிப்பலீ வர்த்த 

பஸ்மம் -ஜிம்பத்திராதி லேபம் - 
மாநகம் - ஆமலகாதி சூர்ணம் - த்ரி (( கிருமி ரோகத்திற்குக் கூறிய 

சூர்ணம் த்ரியூஷண சூர் மற்றவைகளு 2. ) 
ணம் -சாங்கேரி க்ருதம் - தாம்ரபஸ் 

சுக்காலம் 
மம் - நாக பஸ்மம் - வங்க பஸ்மம் - பிர 

( சுக்ல - ஆர்த்தவம் இவற்றை 
வாள பஸ்மம் - லோசநாத ரஸம் - 
ஹேமகர்ப்ப போடலீ ரஸம்-பஞ் 

விருத்தி செய்வது . ) 
சவக்த்ர ரஸம் . தாப ஸ்வேதம் 

ஆகாரகரபாதி சூர்ணம் - ச. 

சதா 
ஊஷ்ம ஸ்வேதம் - ( மற்றும்லே வர்யாதி சூர்ணம் முஸலீ கந்தாதி 
கநௌஷதங்களும் கபரோகங்க சூர்ணம் -மாஷாதி குளிகை - காம 
ளுக்குக்கூறிய ஔஷதங்களும் . ) தேவ க்ருதட்பலக்ருதம் -சதாவரீ 
கர்ப்பஜநகம் . 

தைலம்- தசமூலாரிஷ்டம் நாகபஸ் 

மம்- தாராதிரஸம்- கந்தர்ப்பஸுந் 
(கர்ப்ப போஷகமும் ) தரரஸம்- ( வருஷ்ப குணமுள்ள 
மஹாராஸ்நாதி க்வாதம் - ஜீவ 

மற்றவைகளும்) . 
நப கண சூர்ணம்- யோகராஜ குக் 

தீபனம் 
குலு- சந்திர ப்ரபா குடிகா- கூஷ் ( பசியை விருத்தி செய்வது ) 
மாண்ட லேஹ் பம்- பலக்ருதம் 

தான்யகாதி க்வாதம் . அரளுத் 
லாக்ஷர தைலம்- தசமூலாரிஷ்டம் , 

வக்புடபாகம் - குச்ேசியாதி க்வாத 
கிராஹீ . 

ம் -உஷ்ணோதகம்- மண்டம் - அஷ் 
டகுணமண்டம் - ரஸோநாதி 

கல் 
( மலம் முதலியதைக் கட்டுவது . சும் த்ரிபலா சூர்ண ! - த்ரியூஷண 
ஸ்தம்பனம் ) 

சூர்ணம் -பஞ்சலவண சூர்ணம் 

ஹரீ தச்யாதி சூர்ணம்- தாடிமாஷ் 
ஜம்பூபல்லவாதி ஸ்வரஸம் -- ப் 

டக சூர்ணம் -மஹாகாண்டவ 
பூல ஸ்வரஸகுடஜாஷ்டகக்வா 

ணம் - படபாநல சூர்ணம்- சயவன 
த-தாந்யகாதி க்வாதம் -சுடூச்சி 

ப்ராசாவலேஹம் குமார்யாஸவம் 
யாதி க்வாதம் - நயக்ரோதாதிகண பிப்பல்யாத்யாஸவம் - ஷட்குண 
க்வாதம் - யவாகூ -பேயா- லாஜமண் 

பலிஜாரிதரஸம் - ஹேமகர்ப்ப போ 
டம் ஹரீதக்யாதி சூர்ணம்- கங்கா 

டலீரஸம் பஞ்சவக்த்ர ரஸம் - கிர 
தர சூர்ணங்கள் - தாடி மாஷ்டக 

ஹணீகபாடாஸ - ஸ்நேஹபான 
சூர்ணம் - குடஜாவ லேஹங்கள் . ம் - விரேசனம்- தீபாவஸ்தி . 


அனுபந்தம் 2. ] ஔஷத - குண விசேஷங்கள் 


381 


பல்யம் 

மம்- தாம்ர பஸ்மம் - வங்கபஸ்மம் 
( தேகபலத்தை விருத்தி 

விரேசனம்- திரவஸ்வேதம் . 
செய்வது ) 

ப்ருஹ்மணம் 
யவாகூ -யூஷம் - அஷ்ட குண 

( சரீரத்திற்கு புஷ்டியளிப்பது . ) 
மண்டம் - இலவங்காதி சூர்ணம் விலேபீ - பேயா - ஜீவநீய கண , 
சந்திரப்ரபாகுளிகை- கூஷ்மாண் சூர்ணம்- கூஷ்மாணட லேஹ்யம் 
டலேஹ்யம் - சயவனப்ராசலேஹ் லாக்ஷாசந்தநாதி தைலம் - குமார் 
யம் அகஸ்திய ஹரீ தகீலேஹ்டம் யாஸவம்- தசமூலாரிஷ்டம்- வஜ்ர 
லாக்ஷாசந்த நாதிதைலம்- குமார்யா பஸ்மம்- மௌக்திகபஸ்மம் - ஸ்தே 
ஸவம்- திராக்ஷாரிஷ்டம்- சமூலா ஹபானம் -மது தைலகவஸ்தி -பிச் 
ரிஷ்டம்- ரஜதபஸ்மம்- தாபர பஸ் சாவஸ்தி ( அங்கசோஷத்திற்குக் 
மம் - நாக டஸ்மம் - வஜ்ர பஸ்மம் கூறிய மற்றவைகளும் ) 
மண்டூரம்- ஷட்குணபலி ஜாாத 
ரஸம் - தாராதி ரஸம் - சந்தர்ப்ப 

மேத்யம் 
ஸுந்தரரஸம் 

மதுதைலகவஸ் (புத்தியை விருத்தி செய்வது ) 
தி - ஹித்தவஸ்தி ( பலஹீனத்திற் 

ஸுரணாதி சளிகை- ( இரண் 
குக் கூறிய மற்றவைகளும் . ) 

டாவது ) -ப்ராஹ்மீஸ்வ ரஸம்-சய 
பாசனம் 

வன ப்ராசாவலேஹம் - பலக்ருதம் 

ஸ்வர்ண பஸ்மம்- தசமூலக்வாதம் 
( ஜீர்ணம் செய்விப்பது ) 

பிப்பல்யாதிக்வாதம் - மதூகபுஷ்பா 
தான்யகாதி க்வாதம் - கண்ட 

திபாண்டம்-நீலோத்பலாதி ஹிமம் 
கார்யா திக்வாதம் -ஆரக்வதாதிக்வா -இரஸோகாதி கல்கம் - ஸஞ்ஜீவநீ 
தம் - குடூச்சியாதிக்வாதம் (ஆறா குளிகை நாராயண தைலம் - சதா 
வது ) -அபயாதி கல்கம் ( இரண் 

வரீதைலம் -விரேசனம் . 
டாவது) மண்டம்- க்ஷாரத்வயசூர் 
ணம் - நாரபயண சூர்ணம் 

ருச்சியம் . 
ஸாதி சூர்ணம்-பாஸ்கர லவணம் 

( அரோசகத்தைப் போக்கி 
வ்யாக்ரியாதி தைலம் - காம்ஸ்டபஸ் 

நாக்கின் சுவையை விருத்தி 
மம்- ( அஜீர்ண ரோகத்திற்கான 

செய்வது ) 
மற்றவைகளும் .) 

ஆர்த்ரகஸ்வரஸம் -பஞ்ச கோல 
பித்தஹரம் 

சூர்ணம்- தாடிமாஷ்டக 

சூர்ணம் 
வாஸாஸ்வரஸம் - விலேபீ - வாட் மஹாகண்டவ சூர்ணம் பாஸ்கர 
யமண்டம் லாஜ - மண்டம் - மதூக லவண சூர்ணம் - கூஷ்மாண்ட 
புஷ்பாதி பாண்டம்-தான்யகஹி வேஹ்யம் குமார்யா ஸவம் .( ரோ 
மம் -நிய பத்திரகல்கம்- தரிபலா சகத்திற்குக் கூறிய மந்தவை. 
சூர்ணம் -லாக்ஷா தைலம்-ரஜதடஸ் களப்பு) 


- தாளி 


382 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


[ அனுபந்தம் 2 . 


ரேசனம் . 

வாருணீ தைலம் - குடூச்சியாதி 

ரஸக்ரியை. 
! விரேசனம் - மலத்தை திரவ 
மாக்சி வெளிப்படுத்துவது . ) 

லேகனம் . 
நாராயண சூர்ணம் - ஆமலகாதி ( தோஷங்களைக்கிளப்பி வெளிப் 
சூர்ணம் - ஆரக்வதாதி க்வாதம் - 

படுத்துவது . ) 
பிந்து க்ருதம் - நேபாள ரஸம் 
நாராச ரஸம் -மஹாவஹ்நி ரஸம் 

தாம்ர பஸ்மம்- லவணத்ரய சூர் 
அபயாமோ தகம் - ( மலபந்தத்திற் 

ணம்- காம்ஸ் பஸ்மம் நாகபஸ்மம் 
மற்றவைகளும் . ) 

வங்க பஸ்மம் - துத்த பஸ்மம் 

லே நவஸ்தி - தூமபானம் - (கப 
ரோபணம் . 

ஹரமான மற்றவைகளும் .) 
( விரணாதிகளை ஆற்றுவது ) 

வர்ண்யம் . 
க்யக்ரோதாதி கணக்வாதம் , 

( இயற்கை நிறத்தை தேகத்தில் 
அச்வத்தாதி க்வாதம் - நிம்ப பத்தி 
பாதி லேபம் - நிலா திலேபம் நிம்ப 

விருத்தி செய்வது . ) 
பத்திர கல்கம் - கரஞ்ஜாதிலேயும் த்ரிஜாதக சூர்ணம் - கை சோ 
லசுநாதி லேபம் - த்ரிஜாதக சூர் ரிக குக்குலு - ச்யவனப்ராசாவ 
ணம் -சதுர்ஜாதக சூர்ணம் -காளீ லேஹம் - அகஸ்திய ஹரீ தகீ லே 
ஸுதிக்ருதம் -சத தௌதக்ருதம் , ஹ்யம் -காளீஸதி க்ருதம்- குமார் 
( விரணங்களுக்குக் கூறிய மற்ற 

யாஸவம்- தசமூலாரிஷ்டம்- தாரா 
வைகளும் .) 

திரஸம் - லோஹ ரஸாயனம் - மது 

தைலகவஸ்தி - ரக்தசந்தாதி 
ரோம சாதகம் . 

லேபம் . 
(உரோமங்களை உதிர்ப்பது . ) . வஸ்தி சோதநம் . 
கரவீராதி தைலம் - சங்க சூர் 

( மூத்திரப்பையில் சேர்ந்துள்ள 
லேபம் -தாளகாதி லேபம் . 

மூத்திரத்தை வெளிப்படுத்து 
ரோம வர்த்தகம் . 

வது ; வ்ருக்கங்களிலிருந்து 
(மயிர்களை வளர்ப்பது . ) மூத்திரத்தைச் சுரப்பிப்பது .) 
யஷ்ட்யாதி தைலம் - கரஞ் ஹரீ தக்யாதி க்வாதம் - வீர 
ஜா திதைலம் - நீலிங்யாதி தை தராதி க்வாதம் - கோக்ஷராதி 
லம் ப்ருங்கராஜ 

க்வதம் அஷ்டகுணமண்டம் 
கே : க்ஷுராதி லேபம் - கஜதந் 

உஷ்ணோதகம் - பஞ்ச 
தாஷீலேபம்- யஷ்ட்யாதிலேபர் 

சூரணம் ஹிங்கவாதி சூர்ணம் 
ரோஸஞ்ஜநந லேபம் - இந்திர 

குக்குலு - சந்திர 


ல 


-- 


தைலம் - 


லவண 


தச 


மண்டம்- அப் 


ஜீவநீ 


அனுபந்தம் 2.] ஔஷத - குண விசேஷங்கள் . 383 
(வஸ்தி சோதகம் தொடர்ச்சி ) சாவலேஹம் -கூஷ்மாண்டலேஹ் 
ப்ரபாகுடிகை- சாங்கேரீ க்ருதம் 

யம் - காமதேவ ச்ருதம் - பலக்ருதம் 
தேவதார்வாத்யரிஷ்டம் 

சதாவரீ தைலம்- குமார்யா ஸவம் . 
மூலாரிஷ்டம் - உத்தர வஸ்தி . 

ஆரபஸ்மம் -மாணிக 

பஸ்மம் கந் 

தர்ப்ப ஸுந்தர ரஸம் -லோஹா 
வாதஹரம் 

ஸாயனம் 

- தாராதி ரஸம்-வஸந்த 
ஸப்தமுஷ்டிக பூஷம் - யவாகூ 

குஸுமாசர 

ரஸம் - ஸ்நேஹபா 
யோகராஜ குக்குலு - சாங்கேரீ 

னம் - மதுதைலக வஸ்தி - விதாதி 

லேப் - இந்திரவாருணீ 
க்ருதம் - ரஜத பஸ்மம்- நாகபஸ்மம் 

தைல 

லேபம் . 
ஹேமகர்ப்ப போடலீ ரஸம் - வாத 
நாசந ரஸா-உபநாஹ ஸ்வேதம் 

ஸந்நிபாதஹரம் 
அனுவாஸநவஸ்தி- ( வாதரோகங் 
களுக்குக் கூறிய மற்றவைகளும் . ) 

அஷ்டகுண 
யாதி 

கல்கம் -ஸுதர்சன சூர் 
விஷஹரம் 

ணம் - இலவங்காதி சூர்ணம் - ஸஞ் 

குளிகை -சந்திரப்ரபா 
ந்யக்ரோதாதிகண 

க்வா தம் 

குளிகை - யோகராஜ குக்கலு 
அங்கோலமூல கல்கம் - வந்த்யா 
கர்க்கோடாக கல்கம் - த்ரிஜா தக 

திரிபலாதி குளிகை - ஸுசிகாப 
சதுர ஜாதக சூர்ணங்கள்- நாரா 

ரண ரஸம் - ஜலசூட ரஸம் - உந் 
யன சூர்ணம் - ஸ்வர்ண பஸ்மம் மத்த ரஸம் - நேபாள ரஸம்-ரோக 
ரஜதபஸ்மம்- ஆரபஸ்மம்- மாக்ஷிக ஹா ரஸம் - ஸந் பொத 
டஸ்மம்- துத்த பஸ்மம்- மௌக்திக 

ரஸம்- அவபீட நஸ்யம் . 
பஸ்மம்-( விஷக் கோளாறு 

ராறுகளுக் 
குக் கூறிய மற்றவைகளும் .) 

ஹ்ருத்யம் 
வ்ருஷ்யம் 

(இருதயத்துக்கு பலம் தருவது ) 
( வாஜீகரணம்-தாதுபோஷக அம்ருதாஷ்டக வாதம் 
மென்னும் குணம் . ) விலேபீ -மஹா காண்டவ 

சூர் 
ஜீவயேகண சூர்ணம் - இலவங் 

ணம் - காமதேவ க்ருதம்- திராஷா 
காதி சூர்ணம் - ஆகாரகரபாதி சூர் ரிஷ்டம்- தசமூலா ரிஷ்டம் -கஷ் 
ணம் -சதாவர்யாதி சூர்ணம்- அச் மாண்ட லேஹ்யம் - ச்யவனப்ரா 
தாதி சூண -முஸலீகக் 

சாவ வேஹம் -சதாவரி தைலம் 
தாதி சூரணம் - 

ஸுணாதி குளி 
கை ( இரண்டாவது ) சந்திரப்ரபா 

ப்ரஸாரிணீதைலம் - ஸ்வர்ண பஸ் 
குளிகையோகராஜ 

சக்குலு . மம் - ஹ்ருத்ரோகத்திற்கான மற் 
பாஷதி குளிகை - ச்யவனப்ரா 

றவைகளும் . ) 


பைரவ 


* 


விகம் 


விஷய அகராதி . 


( 


21 


அணிமா , 


அகஸ்தியஹரீ தகீலேஹ்யம்,161 
அகால தந்தம் , 34 , 85 
அக்கி , 64 
அக்னி , 22 

அம்மை , 64 
> ஆசயம் , 22 

தரா கலா , 22 

தாஹம் , 347 
1 , மாந்தியம் , 45 , 347 

ரஸம் , 224 
,, போஹிணீ, 62 , 63 

விகாரம் , 45 
அங்க சூலம் , 65 , 67 

சோஷம் , 65 , 67 , 

85 , 348 
தரணம் , 63 
பங்க , 65,67 
பாகதா, 68 
பீடா , 65 , 67 

பேதம் , 65 , 67 
,, விப்ரம்சம் , 65 , 67 
அங்காரக தைலம் , 173 
அங்காரகன் (பித்தளை ), 208 
அங்கோல மூல கல்கம் , 131 
அசுத்த விரணம் , 57 
அசுப ஸ்வப்னங்களும் பரிஹார 

ங்களுர் , 15 
அச்மரீ , 53 , 54 , 343 
அச்வகந்தாதி சூர்ணம் , 147 
அக்கந்தாதி வாதம் , 121 


அஞ்ஜந குளிகை , 335 

சலாகைகள் செய்யு 
முறை, 

336 
நாமிகா, 76 , 77 
பிரயோகத்திற் கேற்ற 

காலம் , 334 

வர்த்தி , 337 
அஞ்ஜநத்திற்கு ஆகாத 

நிலை 
மைகள் . 335 
அஞ்ஜநம் , 35 , 90 , 324 , 334 
டும் நாகசலாகை , 343 
முறை , 

* 337 
அஞ்ஜலி , 4 , 5 
அவ 207 
அணு தைலம் , 285 
அண்டம் , 56 
அண்ட விருத்தி , 55 , 56 , 348 

வீக்கத்தில் விராதா 

ஹம் , 322 . 
அதி சரணயோனி , 83 
அதி தந்தம் , 70 , 71 
அதி நித்ரை , 69 , 348 
அதி மதுரக்வாவத்தினால் வம 

னம் , 250 
அதி . மந்தம் , 80 , 365 
,, மாம்ஸம் , 71 

மாம்ஸார்மம் , 78 
மூத்திரம் , 348 , 369 
யோகம் , 90 

க்ஷ நிலைமையில் செய்ய 
வேண்டிய சிகித்ஸை , 
243 


1 


விஷய அகராதி . 


| 385 


அதி வம்னத்திலான கோளாறு 

களை விலக்கு முயம் , 

254 
,, வமனம் , 253 
விரேகத்தின் குறிகளும் 

சிகித்ஸையும் , 260 
ஜிஹ்வம் , 71 
ஜ்ரும்பா , 65 , 67 
ஸாரம் , 39 , 28 
ஸ்த்தூல ரோகம் , 55 
ஸ்நிக்த்த நிலைமையில் 
செய்யவேண்டிய சிகித் 


ஸை , 243 


11 


22 


ஸ் நிக்த்தமான தற்குக் குறி 

கள் , 243 
அதோசத அஸ்த்தி பங்கம் , 58 

இரக்த பித்தம் , 43 
அத்யாநந்தி (யோனி), 83 
அத்யு த்காரம் , 65 , 67 
அத்யுஷிதம் , 81 
அத்ருப்தி ; 68 
அநுயி, 62 , 64 
அநுவ ஸனத்தில் 

உத்தாத் 
யாஹீன மாத்திரைகள் , 265 
அநுவ : ஸனத்திற்கு உரியவரும் 

தக தவரும் , 263 
ஏற்ற கலங்கள் , 265 
குச்ேசியாதி தைலம் , 269 

அன்னபானதி 

271 
கொடுக்கத்தகுந்த 


அநுவர ஸனம் நன்கு நிறைவேறி 

ன தன் சறிகள் , 267 , 
அநுவாஸன வஸ்தி, 89, 90 , 

262 , 
அந்தந்த தூமத்திற்குத் : குந்த 

கல்கதிரவ்டங்கள் , 

292.1 
,, பதார்த்தங்களிலிருந்து 

கிரஹிக்க வேண்டிய 

அம்சங்கள் , 9 . 
ருதுக்களுக்கேற்ற விரே 

செனௌஷதங்கள் , 

253 
அந்த பூதா கிரஹம் , 87 , 88 
அந்தராயாமம் , 65 , 66 . 
அந்தர் முக யோனி, 83 . 

,, வித்ரதி , 57 , 349 . 
அந்த்ர கூஜநம், 65, 67 

தராகலா , 

வருத்தி , 348 
அந்த்ராதம் , 42 
அந்தராலஜீ , 62 , 63 
அக்யதோ வாதம் , 8 , 81 
அந்யேத்யுஷ்கம் ( ஜ்வரம் ), 38 
அபசீ , 24 , 356 
அப தந்திரகம் , 65 , 66 , 349 

தாநகம் , 65 , 66 , 349 
டாஹுகம் , 65 , 66 , 349 

ஸ்மாரம் , 49, 349 
அபயாதி கல்கம் , 1 -வது , 131 

2 -வது , 131 
அபயா மோதகம் , 259 
அப்த வாயு , 10 , 25 
அபாமார்க பீஜ சல்கம் , 13 ! 

க்ஷார தைலம் , 315 
அபிகாதஜ மூத்திர க்ருச்சிரம் , 

53 ) 
,, ஜ்வரங்கள் , 39 


பிறகு 
களின் முறை, 


உண 


267 


அநுவ: ஸனத்தினால் மலம் சுத் 

தியாகாவிடில் செய்யக் 

கூடியஉபாயங்கள் , 268 
அநுவாஸனம் , 89 , 90, 262 , 


செய்யவேண்டிய முறை , 

266 . 


25 


386 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


அர்க்க தைலம் , 177 * 

பத்ர ஸ்வரஸர் , 313 

க்ஷராதி லேடம் , 299 
அக்காங்குராதி புடபாகம் 314 
அர்சோ ரோகம் , 41 , 350 

பகந்தரம் ,, 59 
அர்திதம் , 65 , 66 , 351 
அர்த்த சாவப் , 4 


பல , 4 


11 


அபிசாரம் , 39 
அபிசார ஜ்வரம் , 39 
அபிந்யாஸ ஜ்வரம் , 39 
அபிஷங்க ஜ்வரங்கள் , 39 
அபிஷ்யந்தத்தில் பிண் டிகை 

உபயோகிக்கும் கிராம் , 327 
அபிஷ்டக்தம் , 80, 349 , 365 
அபிஷ்யந்தி , 21 
அபுதர்ப்பவம் , 193 
அப்பங்கம் , 35 , 312 
அப்ரக சுத்தி , 200 
பஸ்ம ணங்கள் , 362 

முறைகள் , 200 
அப்ரகம் 199 
அம்மை , 375 
அம்ருத வாயு , 29 
அம்ருதாதி க்ருதம் , 168 
அம்ருதார்ணவ ரஸ , 224 
அம்ருதாஷ்டக க்வாதம் , 105 
அம்ருதாஷ்டகம் , 105 
அம்ருதா ஸ்வரஸம் , 95 

ஹிமம் , 128 
அட்ல பித்தம் , 65 , 349 

வக்த்ரவம் , 68 
விதக்த்த திருஷ்டி , 79 , 

80 
விபாகம் , 12 
அயத்தின் குணங்கள் , 199 
அயபஸ்ம முறைகள் , 198 
அடம் , 198 , 208 
அயோாஜஸ்காதி லேபம் , 30 
அரளுத்வக் புடபாகம் , 98 
அரிப்பு , 65 , 356 
அரிஷ்டம் , 183 
அருங் நிமேஷம் , 76 
அரூம்ஷிகா, 75 , 76 , 35 ) 
ரோசகம் , 46 , 351) 


அர்த்தாலபேதம் , 75 , 351 
- புதம் , 58 , 70, 71 , 72 , 74 , 

75,76,351 
அர்ஜுநம் , 78 , 79 
அல புஷா ஸ்வரஸ , 96 
அலஜீ , 55 , 60 , 76 , 77 , 78 
அலஸகம் , 40 
அலஸம் , 61 , 62 , 64 , 71 
அலாஸம் , 71 
அல்ப சுக்ரத்வம் , 68 
, சேஃபம் , 80 , 81 

,, நித்ராத்வர் , 68 , 69 
அவடாடிகா, 59 , 60 
அவபாஷி , 23 , 24 
அதபீட நஸ்யத்திற்கான வியா 

கள் , 283 
நஸ்யம் , 282 
வமந்த , 59 , 60 
அவலம் பந கபம் , 26 
அவலேஹம் , 158 
அவிக்ருதி , 32 
அவிக்லுப்தம் , 57 , 58 
அளவுகளின் விவரம் , 3 
அளவு பாத்திரம் , 5 
மீறிய இரக்தமோக்ஷணக் 

கெடுதிகள் , 322 
1 , ஸ்வேதத்தின் கெ 

டுதிகளும் பரி 
ஹாரமும் , 245 


10 


. 


அரதி , 63 


விஷய அகராதி . 


387 


ஆசயங்கள் , 22 
ஆச்சியோ தநம், 324 , 326 


செய்ய முறை 


அறு சுவைகள் , 11 
அனுலே. மனம் , 18 
அன்ன த்ரவ சூலை , 50 
அன்னபேதி சுத்தி , 202 
அன்னம் பக்குவம் செய்யும் 

வகை 123 
அன்னஜ ஹிக்கா, 45 
அஜகல்லீ ,.85 
அஜகா , 79 

ஜூதம் , 79 . 
அஜமோதாதி சூர்ணம் 1441 
அஜ ஜ்யாதி லேபம் , 310 
அஜீர்ண கண் -கரஸர் , 231 
அஜீணர் , 49, 351 
அஜீர்ணாதிஸாரம், 39 , 352 
அஷ்ட குண மண்டம் , 124 


+ 


கள் , 326 
ஆடகம் , 4 , 5 
ஆத்மாநம் , 65 , 67 , 351 
ஆதாஹம் , 51 , 351 
ஆநூபம் ( பூமி ) , 8 
ஆந்த்யப , 68 , 69 
ஆப்யந்தா க்கமிகள் , 41 
ஆம சூலை, 361 

தோஷ , 33 , 41, 352 
வாத , 49, 35 ! 

ஜ்வாய் , 39 , 242, 376 
ஆமப் , 33 , 4 ) 
ஆமலக லேபம் , 3 ) 4 
ஆமலதாதி குளிகை, 150 

சூர்ண , 133 
ஆமாசயர் , 22, 33 
ஆமாதிஸார 

39 , 352 
ஆமா ஜீர்ணம், 40 
ஆட் கிஸலயாகி பாண்டம் , 126 

த்வகாதி யவாகூ , 121 
பீஜாதி லேயர் , 299 


பலர் , 4 


13 


, 


மானம் , 4 
வர்க சூர்ணம் , 135 
வர்கம் , 135 

வலி , திகள் , 207 
அஷ்டமிகா, 4 
அஷ்டீலா, 65 , 67 
அஷ்டீலிகா , 59, 60 
அஸாரியர் , 30 
அஸாத்ய வியாதிகள் , 3 ) 
அஸ்த்தி கிரந்தி , 56 

பங்கம் , 58 
அஹங்காரப் , 31 , 32 
அஹிபூதகம் , 85 


ப்ரவ - ளாதி கர்ணபூர 


அக்ஷம் , 4 


ணம் , 316 
ஆம்ரம் , 4 
ஆம்பாதி ஹிமம் , 127 
ஆயுளும் இறப்பும் , 29 
ஆயுள் அழி தல் , 36 
ஆயுஷ்டம் , 379 
ஆரக்வாததி வாதம் , 104 
ஆர டஸ்மர், 196 
ஆரோக்கியம் , 32 
ஆர்த்தவ ரோகங்கள் ; 332 

ஜங்கம், 20 
9 , ஸ்தம்பகம், 20 
ஆர்த்தக ஸ்வரஸம் , 96 


1 


ஆகந்து . பூ பரக்தம் , 75 

விரணம் , 57 , 351 
ஜ்வரர் , 38) 

வது , 75 
ஆகார கரப் 

சூணம் , 14S 


L 


11 


( 


3 . 


ஹாரம் , 323 


12 


388 

சார்ங்கதர ஸம்ஹிதை . 
ஆர்த்ரார்சஸ் , 41 

இரக்த காஸம் , 354 , 378 
ஆலஸ்டம் , 37 , 69 

கிரந்தி, 56 
,, முதலியவற்றின் 

விவர 

குன்மம் , 51 
ணம் , 37 

தரா கலா , 22 
ஆலேபகம் , 297 

தோஷக்குறிகள் , 317 
ஆலோசக பித்தம், 25 

பித்தம் , 43 , 353 
ஆவாபம் , 128 

மோக்ஷணத்தில் சீதோ 
ஆறாவது கலை, 33 

| சாரத்தினாலான 
ஆறு ருதுக்கள் , 13 

வீக்கத்திற்குப் பரி 
வித தூமங்கள் , 

290 
ஆனந்தபைரவ ரஸம் , 220 

மோக்ஷணத்திற்கு அளவு , 
ஆஸவம் , 8 , 183 

முதலியது , 316 , 
ஆஸவாரிஷ்டங்களில் சேர்க்க 

ஏற்ற அல்லது 
வேண்டிய வஸ்துக்களின் 

ஏற்காத காலம், 
பொதுப்பிரமணம், 184 

321 
ஆஸவாரிஷ்டங்களின் பேதமும் 

,, ஏற்ற வியாதிகள் ,, 
பரிமாணமும் , 183 

318 
ஆலேக்யன் , 82 

தகாதவர்கள் , 319 
ஆஸ்த்தாபந வஸ்தி , 263 

பிறகு பத்தியக்கிர 
ஆஸ்ய பாகம் , 72, 73 , 352 

மப் ,323 
வைரஸ்டம் , 65 , 67 

மோகணத்தினால் 
ஆஹாரம் உட்சென்று ஜீண 

ஹீனமானவர்களு. 
வது , 33 

க்கு உசிதமான உ . 
ஆஹாராதிகளால் தே ஷங்க 

எவு , 

323 
வக்கு மாறுபாடுகள் , 

மோ ணம் , 252, 316 
ஆக்ஷேட்க வாதம் , 10 , 56 , 353 

நன்கு நிறைவேறி 
யதன் குறிகள் , 

323 
இசிவு , 65 

மோக்ஷண விதி , 316 
இருப்புப் பிடிப்பு , 355 

இரக்தாதி ஸாரம், 40 , 353 
இந்திர நாபம் , 210 

இரக்தார்சஸ் , 41 , 353 
வாருணீதைலலேபம் இரக் தினக, 3 
1 - வது 300 , 

இரஞ்ஜக பித்தம் , 34 
2 - வது 311 

ரண்டு வஸ்திகளுக்கும் தகாத 
வருத்தா, 62 

வர்கள் , 263 
லுப்தம் , 76 , 353 

இரண்டுவித நஸ்யங்கள் , 

280 
ந்ரலின் உபயோகம் , 346 

ப்ருஹ்பண நஸ்யங் . 
இந்நூல் ஆயுர்வேத ஸாரம் , 345 

கள் 224 


13 


பல . 


ம 


ண 


விஷய அகராதி . 


389 


30 


இரண்டுவித வஸ்திகள் , 262 

விரேசக நஸ்பங்கள் , 282 

வீர்யங்கள் , 12 

க்ஷர முறைகள் , 206 
இரத்தக்கட்டி , 369 
இரத்தத்தின் அருமை, 323 

இயற்கை லக்ஷணங் 
கள் , 316 

நிலைமை , 318 
இரத்தத்தை அதிகமாக வெளிப் 

படுத்தலாகாது , 323 
இரத்த பித்தம் , 43 , 353 
,, பேதி , 353 

மண்டலம் , 70 
மதம் , 48 

மூலம் , 41 , 353 
• மேஹர் , 54 
வியாதிகள் , 69 

வெறி , 48 
இரத்தம் , 22 , 23 
அதிகமாகப் பெருகும் கா 

ரணமும் பரிஹார 

மும் , 321 
) , அதிகரித்தால் 

காணக் 

குறிகள் , 
317 
வெளிவர முடியாத நிலை 


3 . 


இரத்தினங்கள் , 203 
இரஜஸ், 23 , 35 
இரஸக குணங்கள் , 203 

சுத்தி , 203 
இரஸகம் , 199 , 203 
இரஸக்ரியை, 158, 339 
இரஸங்கள் , 11 , 207 
இ J ஸ தன்மாத்திரை , 31 
இரஸத்தின குணங்கள் , 207 
இரஸ டஸ்ம முறைகள் , 

212 
இரஸர் , 33 , 34 , 101, 207 

இரத்தமாக மாறுதல் , 34 
முதலிய வற்றிற்குப் பல 
வித பெயர்கள் , 

207 
இரஸவஹ தமனிகள் , 22 
இரஸாஞ்ஜநம் , 116 
இரஸுஞ்ஜநாதி 

குடிகாலேபம் , 

303 
ரஸக்ரியை, 340 

வர்த்தி , 388 
இரஸாயனம் , 20 , 379 
இரஸேந்திரம் , 207 
இராகு ( வெண்கல , ) 208 
இராசி , 4 
இராஜப் பிளவை , 55 , 370 
இராஜ ம்ருகாங்க ரஸர், 223 

யக்ஷம ரோகம் . 45 , 378 
இராஜஸாஹங்காரம், 31 
இராஜிகை, 3 
இரிமேதாதி தைலம் , 179 
இரி வேல்லிகா ( இரிவேல்லீ ) , 62 

63 
இருதயா , 3 , 28 
இருதயரோகம் , 51 , 353 , 378 . 
இருதுக்களும் அவற்றில் தோஷ 

ங்களுக்குண்டாகும் மாறு 
பாடுகளும் , 13 


23 


கூடிய 


31 


மை , 320 


வெளிவராவிடில் செய்ய 


வேண்டிய 


உபா 


யம் , 32 ) 
க்ஷணத்தால் காணக்கூடி 

குறிகள் , 317 
இரத்தாசயம் , 22 
இரத்தார்புதம் , 55 , 57 , 60 
இரத்தினங்களின் சுத்தி , 203 , 

204 
பஸ்பங்கள் , 203 , 20+ 


390 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


| 


. 


- 


இருபத்தினாலு 

தத்துவங்கள் , 
32 
இருமல் , 44 , 353 
இரும்பு , 92 , 192 

சுத்தி , 192 
இரைப்பை 33 
* இலகிமா , 107 
இலகு , .11 , 94 
,,, சங்காதர சூர்ணம் , 138 

8 
இலவங்காதி சூர்ணம் , 139 
இலைக்கள்ளி , 211 
இளைப்பு , 47 , 348 , 353 
இறப்பு , 29 
இஷ்டகாதி ப்ரதேஹம் , 309 
இக்ஷ பேஹம் , 54 

ஸுக்தம் , 185 


பாகம் , 


21 


12 


உதர்தம் , 64 
உதா ந வாயு 10 , 25 
உதாவர்த்தம் , 50, 354 
உதாவர்த்த யோனி , 83 
உதும்பரம் , 4 , 42 , 61 
உத்காரம் , 38 
உத்க்லிஷ்ட வர்த்மா , 76 , 77 
உத்க்லேசத உஸ்தி , 72 , 274 
உத்க்லேச நீர்தி வஸ்திகளுக் 

குரிய சரக்குகள் , 

275 
வஸ்திகளைப் பிரயோகிக் 

ஈம் நிமம் , 274 
உத்தர கண்டம் , 238 

கால ஜார்சஸ் , 41 
வஸ்தி , 262 , 278 

நன்கு நிறை 
வேறியதன் குறி 

280 
நன்கு நிறை 
வேறாததன் சறி 
கள் , 280 
பிரயோகிக்கும் 

முறை , 278 

விதி, 278 
வஸ்திக்கு ஏற்றரோகி 

கள் , 279 

தகாதவர்கள் , 279 
உ.ஸ்தியில் ஔஷதம் - 
பிரயே கிக்கப் பொது , 
விதி , 278 
நேத்திர அளவு , 

278 
உத்பவம் , 59 , 60 
உத்பாதம் , 74 
உந்மந்தகம் , 74 
உந்மார்க்கீ ( பகந்தரம் ) , 60 


கள் , 


ஈசத்வம் , 207 
ஈயம் , 199 


ஈரல் சட்டி , 254 
ஈஷ்ட் கன் , 82 


2 


உ 


3 . 


2 , 


உசிராதி பேயா , 122 
உசீரஸவம் , 185 
உச்சுவாஸம் , 29 
உணவு உட்செல்லும் வகை 

முதலியது , 33 
உண்டுகம் , 27 
உதக பே ஹம் , 54 
உதடுகளைப் பற்றிய வியாதிகள் , 

70 
உதயாதித்ய ரஸம் , 227 
உதர ரோகம் , 51 , 354 
உதரா வேஷ்டப் , 42 


விஷ்ய அகராதி . 


391 


உஷ்ணேச்சை , 69 
உஷ்ணோதகம் , 122 


ஊ 


ப்லுத் 


31 


13 


ஊமத் ?ை , 211 
ஊரு ஸ்தம்பா , 65 , 355 
ஊர்த்வகத அஸ்த்தி பங்கம் , 53 

ஆஸ்ய பாகர் , 72, 73 

இரக்த பித்தம் , 43 
ஊர்த்வச்வஸம் , 45 

பா தந யந்திரர், 209 
ஊஷகாதி கணம் , 18, 275 
ஊஷ்ம- ஸ் வேதம் , 243 


உப குசம் , 71 

சமம் , 13 

சபர் , 1 
,, சீர்ஷகம் , 75 , 76 , 35 

தம்ச , 59 , 354 
தாதுக்கள் , 21 , 23 , 199 
து விஷங்கள் , 921 

யோனி , 83 
விஷங்கள் , 93 , 211 
) , விஷ்டகம் , 84 

ஜிஹ்வ , 71 , 354 
உபத்திரவம் , 47 
உபா , ஹம் , 77 , 78 , 247 
உபா ஹஸ் வேதம் , 247 
உப ! மார்க்க இரக்த பித்தம் 43 
உபயோகிக்கத் தகாத ஸ்நேஹ 

பாகங்கள் , 166 
உருவத்தில் மூவகைப்பட்ட 

அஞ்ஜாகங்கள் , 335 
உரக்ஷதம் , ++ , 354 
உரோ காதம் , 51 , 355 

கிரஹம் , 51 , 355 
உலாத்தா லிங்கம் , 223 
உள் நாக்கு வளர்ச்சி , 71 , 354 
உன் பணம் , 

4 
உன்பத்த ஸம் , 222 
உன்மாதம், 48 , 555 
உன்மானம் , 4 
உஷ்ட்ர க்ரீவம் , 59 
உஷ்ண காலங்கள் , 240 

ச்வ ஸம் , 68 , 59 
மலத்வம் , 68 , 69 
மூத்ரத்வம் , 68 , 69 
வாதம் , 52 , 53 
விதக்த்ததிருஷ்டி, 79 80 

வீர்யம் , 12 
உஷ்ணம் , 11 
உஷ்ணாக்கத்வம், 63 


எட்டுவித ஜ்வரங்கள் , 102 
எத்தனை நாட்கள் தர்ப்பணம் 

செய்ய வேண்டும் ? 267 
முறை 

அநுவாஸனம் 
செய்டவேண்டும் ? 

267 
எரிப்புண் , 347 
எருக்கு , 211 
எலி விஷம் , 91 
எலும்பு , 22 , 23 , 26 
எல்லா தாதுக்களையும் புடமிட 

பொதுமுறை , 199 
எளிய விரேச கௌஷதம் , 253 


எஃச, 192 


30 


ஏக குஷ்டம் , 61 

லவணம் , 135 
ஏகாதசேந்திரியங்கள் , 31 
ஏப்பம் , 38 
ஏரண்ட மூலாதி க்வாதம் 1 வது 
1 ! 4 , 2 -வது, 11+ 


392 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


எலாதி கணம் , 

292 
வாதம் , 115 

சூர்ணம் , 146 
ஏவல் , 49 
ஏழு ஆசயங்கள் , 22 

உப தாதுக்கள் , 23 , 199 
கலைகள் , 22 

சர்யங்கள் , 23 , 24 
,, தாதுக்கள் , 22 , 192 

மலங்கள் , 23 


1 , 


ஓஷதிகளுண்டாகு மிடங்களும் 
அவற்றைக் கிரஹிக்கத் தகு 
ந்த காலங்களும் , 8 

ஔ 
ஒளஷதங் ளுக்குப் பெயரி 

டல் , 5 
ஔஷதங்களுடைய குணங்கள் 
கால பேத்த 

பத்தினால் மாறு 
தல் , 7 , 8 
ஔஷத முரைகளில் விவரம் 
கூறாவிடின் செய்யவேண் 
டிப வகை , 

7 
ஒளஷதம் உபயோகிக்கும் கால 

ங்கள் , 9 
முதற் காலம் 10 
இரண்டாம் , 

10 
மூ றாம் 1 : 
நான்காம் 

11 
முதலியவற்சின் 

விவரம் , 9 
ஔஷ்ண்டம் , 70 


ஐந்து கப தே ஷங்கள் , 26 

தோஷ ஸ்த்தாநங் 


ار 


கள் , 26 


3 . 


1 . 


11 


1 ஐந்தாம் 


கர்மேந்திரியங்கள் , 31 
கஷாயங்கள் , 94 
ஞானேந்திரியங்கள் , 31 
பித்த தோஷங்கள் , 26 

தோஷஸ்த் தாருங் 

சள் , 25 
* பூதங்கள் , 11 

வாத தோஷங்கள் , 25 
} தேஷஸ்த் தரநங் 

கள் , 25 
விஷயங்கள் , 31 


க 


30 


ஒ 
ஒரு யோகத்தில் தகாததை வில 
க்குவதும் தகுந்ததைச் சேர்ப் 
பதும் , 8 
ஒவ்வொரு ஸ்நேஹஸ்தியினா 
லும் ஏற்படும் 

ணங்கள் , 
267 
ஒற்றைத் தலைவலி , 75 , 351 


ககேருகம் , 42 
கங்காதர சூண - இலகு , 138 

--வருத்தம் , 138 
சங்குஷ்ட சுத்தி , 202 
கங்குஷ்டம் , 202 
கச்சப புடம், 211 

யந்திரம், 211 
கச்சபிகா, 55 
கச்சபீ , 62 , 63, 71 
கஞ்ஜம் , 65, 66 
கடம் , 4 
கடவுள் வா 

வாழ்த்து , 1 
கடிக் கிரஹம் , 63 , 66 , 355 


ஒஜஸ் , 23 , 28 


விஷய அகராதி . 


393 


1 - வது , 


i 


கநிஷ்ட மாத்திரை , 256 
கந்தக சுத்தி , 192 

ஜாரணம் , 211 
கந்தகம் , 192 
கந்த தன்மாத்திரை, 31 
கந்தம் , 62 , 64 
கந்தர்ப்ப ஸுந்தர ரஸம் , 231 
கந்தர்வ கிரஹம் , 47 
கந்த விஷம் , 91 
கந்தாஜ்ஞத்வம் , 65 , 68 
கந்பா ஸ்வரஸம் , 96 
கப கண்டம் , 72 

கிரந்தி , 73 
துஷ்டமான இரத்தத்தி 

ன் குறிகள் , - 38 


13 


நடீ , 71 


12 


--கடினம் , 12 
கடு விபாகம் , 12 
கட்பலாதி க்வாவதம் 

103 
2 - வது , 106 
சூர்ணம் 1 - வது , 137 

2 -வது , 137 

3 -வது , 137 
கண்டகார்யாதி அவலேஹம் , 

159 

க்வாதம் , 105 
கண்ட கிரஹர் , 105 , 355 
சேஷம் , 

68 
மலை , 55 , 56 , 356 
கண்டங்களுடையவும் அத்தியா 

யங்களுடையவும் அட்ட 

வணை, 2 
கண்டரங்கள் , 

27 
கண்டடாலஜீ , 55 , 56 
கண்டூ , 65 , 67,355 
கண்டூஷ . கபளங்களின் போம் , 

296 
கண்ஷேத்தின் மூன்று யோகங் 

29 ) 
கண்ஷேம் , 90, 29+ 

செய்யுமுறை முதலியது , 

294 
கணஷோதி விதி , 294 
கண்டோஷ்டம் , 70 
கண்ட்யம் , 12+ , 379 
கதகாதி ரஸக்ரிபை 311 
கதர்ம் , 62 , 63 
சதிர ஸாரம் , 119 
கதிராதி க்வாதர் , 119 

லேபம் , 299 
கதிராரிஷ்டம் , 189 
கக்கதம் , 65 , 67 
கத்யாநகம் , 6 


கள் , 


12 


பிரக்ரு , 37 
ரோசங்கள் , 69 , 856 
ரோஹிணீ , 72 
ஜ்வர , 376 
ஸ்ராவர் , 77 , 78 
ஹரம் , 380 
24 , 26 
சப -ப்ரகோப சமடையும் 

காலங்கள் , 13 
முதலிய வற்றாலான வி 

யாதிகளுக்கேற்ற 
வமகெளஷதங் 

கள் , 253 
கபள கிரஹம் , 294 
கபளம் , 294 
கபாசபம் , 22 
கபால ரோகங்கள் , 75 , 5 , 356 
கபாலிகா, 71 
கபித்த ஸ்வரஸா தி சனபூர 

ணம் , 314 
கபித்தாஷ்டக சூ ணம் , IPS 
கபோதக்லிஷ்டர், 76 


394 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


20 


11 , 


கமலாக்னி , 101 
கம்ப ரோகம் , 65 , 67 , 356 
கம்பில்லம் , 132 
கப்பீர த்ருஷ்டி , 80 

ஹிக்கா , 45 
கஞ்ஜ பீஜ வர்த்தி , 338 
கரஞ்ஜாத தைலப் , 178 

லேபம் , 308 
கரமத்ட , 4 
கரப் , 11 
கர விஷம் , 92 
கரவீர மூல லேயம் , 310 
கரவீராதி தைலம் , 182 
கரளம் , 70 
கரிமா , 207 
கருவிழியைப் பற்றிய வியாதி 

கள் , 78 
கர்ச்சாடச் நங்க்யா தி சூட்ணம், 

137 
கண கண்டூ, 73 

73 
சூலை , 73 , 357 

சதை, 73 
நாதம் , 73, 357 
பகம் , 13 
பாளீ , 74 
பூாண முறை, 313 
பூரணம் , 313 
ரோகங்கள் , 73 , 357 
வித்ரதி , 73 
விரணம் , 357 
எ ராகம் , 73 
ஹல்லிகா, 18 

வேடம் , 73 
ணார்சஸ் , 73 
ணார்புதம் , 73 
கர்ணிர் 83 
கர்தபீ , 62 , 63 


கர்தமம் , 76 , 77 
கர்ப்ப பாதம் , 84 , 85 

போஷகம் , 380 
வியாதிகள் , 84 

ஜநகம் , 330 
கர்ப்பாசயம் , 22 
கர்ப்பாசய வியாதிகள் , 357 
கர்ப்பூராதி ஸக்ரியை, 339 
கம விபாகம் , 30 
கர்மேந்திரியங்கள் , 31 
க ஜூராதி மந்த , 126 
கர்ஷண நஸ்பம் , 280 
கர்ஷணம் , 

2 
கஷ i , 4, 5 , 6 
கலசம் , 

4 
கலதி , 76 , 353 
கலாய கஞ்ஜர் , 65 , 66 
கலை , 21 , 22 

முதலியவற்றின் விவரம் ,21 
கல்க கல்பனை , 123 
கல்கத்தில் சேர்க்கக்கூடிய 

பதார்த்தங்களின் அள 

வுகள் 128 
கல்கம் , 94 , 123 , 163 , 296 

- ப்ரதிஸாரணம் , 296 
கல்மாந்தம் . 31 
கல்லீ , 65 , 66 
கல்லீரல் , 28 

வீக்கத்தில் ராதாஹம் , 

322 
கவள கிரஹம், 14 
கவளம் , 35. 35 
கழுத்துப் பிடிப்பு , 355 
கள கண்டம் , 56 , 356 

சுண்டீ , 71 : 357 
ரோகங்கள் , 71 , 357 
வித்ரதி , 72 + 


கூதம் , 


> 


2 . 


11 


. 


3 , 


, 


விஷய அகராதி . 


395. 


வலி , 


கஷா , 


பரிபாஷை , 


களாயு , 

72 
களிங்கம் , 15 
களௌகம் , 72 
கன்னத்திலுண்டாகும் , 

260 
ஜ கேஸரி ரஸம் , 230 
1. தந்த ஞலேபம் , 300 

புடம் , 196 
சஜ்ஜளி, 193 
கஷாயம் , 94 , 101 
சஷாய வக்த்ரம் , 65 , 67 

, . வஸ்தி , 262 , 263 , 272 
சஷ்ட ஸாத்தியம் , 30 

ஸாத்திய வியாதிகள் , 30 

62 , 64 
க : கணம் , 

61 
காகல லேபம் , 299 
காக்கைவலி , 49 , 349 
காங்காயந் குளிகை , 153 
காங்கேருகீஸ்வாஸம் , 97 
க . சம் ( நேத்திரரோகம் ) , 79 , 

366 
க, ச்மர்யாதி வாதம் , 103 
காஞ்ச நார குக்குலு , 157 

118 
காஞ்சொறி முதலியதாலுண்டா 

கும் தீமைகள் , 93 
கஞ்ஜிகம் , 185 
காதப்டரீ , 184 
காதைப்பற்ய வியா திகள் , 74 

357 
காத்ரசோஷம் , ( அங்கசோஷய் ) 

85 , 348 
காந்தம் , 208 
காத் திஹாரி , 68 
காபாலிகம் , 61 
காமதோக்ருதம் , 167 
காமலா , 43 , 358 


காமாலை , 3 , 358 
காம்ஸ்ய பஸ்மம் , 196 

பாத்திரம் , 4 
காம்ஸ்யம் , 196 
காய சிகித்ளை ( முகவுரையில் 

பார்க்க ) 
சாயம் , 351 
காய்ச்சல் , 353 
காரணம் , 1 
காரம் , 207 
காரீ , 4 , 5 , 164 
கரீயம் , 92 , 197 
கார்ச்யம் , 65 , 67 , 68 , 69 , 343: 
கால கூடம் , 210 
கால பேதத்தினால் பதார்த்தங் 

களுக்கும் சண்டே தம் , 7 
காவி , 92 
காளிங்க அளவுசள் , 

6 

5 
காஸம் , 44 , 358 
க . ள ஹா துமம் , 290 
க ளீஸ ( அன்னபேதி ) சுத்தி , 

202 
காஸாதி க்ருதம் , 169 

தைலம் , 177 
சிஞ்சித் பாணி , 4 
கிடிபம் , 62 
கிடிமம் , 61 
கிண்வகம் , 18+ 
கிரந்தத்தின் முடி உரை , 345 
கிரந்தி , 41 , 56 , 358 
கிரந்திலம் (சுக்ரம் ) , 82 , 83 
கிரஹணீ , 33 , 39,358 

கபாட ஸம் , 233 

ரோகம் , 39 , 40 , 358 
கிரஹாலே சஜ ஜ்வரம் , 9 
கிராதாதி சவாதம் , 106 
கிரா ஹிகா, 34 


கவாதம் , 


3 


396 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


13 


கிராஹீ, 19 , 380 
கிரிஸிந்தூரம் , 92 
கிருமி கர்ணம் , 73 , 357 

ரோகர் , 41 , 359 
ஹாம் , 380 

ஹ்ருத் சோகம் , 51 
கிருஷ்ண மேஹம் , 54 

ஸர்ப்பவளாதி ரஸக்ரி 


3- வது , 
4.வது , 


1 


2 


13 


7 - வது , 


பை, 311 


கிருஷ்ணாதி ப்ரதேஹம் , 307 
கிருஹங்களி * தூபம் போடு 

வதற்கேற்ற வஸ்துக்கள் , 293 
கிரோஷ்டு ; சீஷம் , 65 , 66 
கில ஸம் , 24 , 61 , 363 
கின்னர கிரஹம் , 49 

கூணகம் , 76 , 85 
குக்குட புடர். 194 
குக்குலு , 154 


C ஞஜு , 3 6 


குச்ேசியாதி கணம் , 102 
க்வாதம் 1 -வது , 102 
2 - வது, 103 

107 

108 . 
5 - வது, 109 
6 - வது , 110 

, 119 
8 -வது, 121 
ரஸக்ரியை , 340 
ணங்கள் - ஞ்சபூதங்க 

ளின் ) , 11 
இருபது விதா , 11 , 12 
குணத்தில் மூவகை பட்ட 

அஞ்ஜநங்கள் . 335 
குணபகந்தி (சுக்ரம் ) , 82 , 83 
சூத பாகம் , 85 

ப்ரம்ச 1 , 62 , 63 , 353 
குதம் , 34 
குநகம் , 62 , 64 
குப்ஜம், 65 , 67 
குமார்யாஸவம் , 186 
குட காமலா , 43 
கும்பம் , 4 
கும்பிகா, 05 , 76 , 77. 
சம்பீகன் , 82 
குரு ( குணம் ), 11 , 94 

49 
குர்க்குர வாக்யம் , 69 
குல்மம் , 59 , 359 
குளவி விஷம் , 91 
குளிகா கல்பனை , 148 
குளினக , 148 , 385 
தளிகைகளில் சேர்க்கக்கூடிய 

பதார்த்தங்களின் அளவு முத 
குளுத்தாதி லேபம் , 311 
குறு.பி , 73 


31 


பலாதிப்பதேஹம் , 309 
குடம் , 148 
குடல் , 58 

இரக்கம் , 349 
குடல்களின் குணபேதங்களும் 

ஒரேகம் செய் 


விக்க ஒளஷத 


சாபம் , 


மாத்திரைகளும் , 

257) 
தன்மைக் கேற்ற விரே 

கௌஷதங்கள் , 257 
குடவம் , 4 , 5 , 6 
குடஜ புடபாகம் , 98 
குடஜாரிஷ்டம் , 188 
குடஜாவலேஹம் 1 - வது , 162 

2 - வது , 163 
E- ஜுஷ்ட- க்வாதம் , 110 
குடஜஷ்டகம் , 110 
குடஸுக்தம் முதலியது, 185 


லிடன , 

149 


விஷய அகராதி . 


397 


. 


குட்பம ஓ 


49 


பனம் 


கள் , 


குன்மம் ; 51 , 359 
சஷ்ட குடார ரஸம் , 226 
குஷ்டய , 61 , 360 
ஷ்டாதி க்ருதம் , 181 

தைலம் , 181 
ப்ரதி ஸாரணம் , 296 

பர்த்தி , 338 
ஹ்யக் கிரஹம் , 49 
கூட காப்பம் , 84 
கூஷ்மாண்ட தேவ கிரஹம் , 

லேஹ்யம் , 160 

ஸ்வரஸம் , 97 
கேசாதம் , 42 
கேது ( காந்தம் ) , 208 
கேவல வாஸா க்வாதம் , 111 
கைசோரிக் குக்குலு , 155 
கைரிக சுத்தி , 202 
கைரிகப் , 

202 
கொறுக்கு வலி , 349 

வியாதி , 354 
கொட்டாவி , 37 
கொழுப்பு , 22 
கோடம், 62 , 63 

4 
கோத்ரவம், 93 
கோபம் , 68 , 69 
கோலம் , 4 
கோளாறடைந்த தோஷங்களால் 

இரத்தத்திற்குண்டாகும் குறி 
கள் , 317 
கோஷ்ட பேதம் , 58 

;; லேபம் , 304 
கோஷ்டம் , 58 
1 , க்ரூரம் ( கடினம் ) , 257 
,, மத்யமம் , 257 

257 
கோஷ்டாதி தீபிகாதைலம் , 314 


கோக்ஷராதி எச்குலு , 156 

காதம் , 115 

லேபம், 300 
கௌரவம் , 69 , 70 
களாஸ ஷம் , 6 
கௌராதிக்ருதம் , 

171 
க்ரந்தி தம் , 59 , 60 
கர q , 19 
கர ஹிகா , 34 
க்ரீஷ்ம கால விரோ ளைஷதம் 

259 

13 
க்ருச் சிரோக் லேகம் , 76 
க்ரு தங்கள் , 166 
க்ருத மானத்திற்கான நீ 

239 
க்ருதம் , 163 , 166 , 238 
க்ருதாதி ரஸக்ரியை , 341 
க்ருத்யை , 49 
க்ருத்ரஸீ , 65 66 360 
க்ருத்ரிம விஷங்கள் , 91 , 92 
க்ருமி காணம் , 73 , 357 

கிரந்தி , 77. 78 
சிரோரோசம் , 75 
தந்தம , 70 ) 

ரே கம் , 41 , 359 
) , ஹ்ருத்ரோசம் , 51 
க்ருஷ்டம் ( விரணம் ) , 57 , 18 
க்ருஷ்ணஸர்ப்பவஸாதி 

க்ரியை , 341 
க்ருஸரா , 123 
க்ருஹதூமாதி தைலம் , 181 
க்ரூர கோஷ்டம் , 24 ) 

கோஷடிகள் , 
க்ரேஷ்டுக சீஷப் , 65 , 65 
க்லமம் , 68 
க்லாரி , 47 
க்லிஷ்ட வர்த்மா , 76 , 77 


கோ. a , 


. 


கலட் 


157 


மிருது , 


393 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


க்லே தத கபம் , 25 
க்லே : பா , 28 
க்வாத கல்.னை , 100 
வாதத்தில் பசார்த்தங்களைச் 

சேர்க்கும் பிரமாணம் , 101 
க்வ தத்தை உட்கொ 

அளவு , 

101 
தயார் செய்வதற்கான 

குறிப்பு , 102 
க்வாத , 94, 100 , 101 


காள்ளும் - 


சரைமேஹம் , 5+ 
சந்தனாதி லேபம் 304 
சந்திரப்பா குளிகை , 152 
சந்திரன் ( வெள்ளி) , 208 
சந்திரோதய வர்த்தி , 337 
சப்ததன் மத்திரை , 31 
சப்தாஜ்ஞதா , 65 , 68 
சமன கண்டூஷம் , 294 
தூமம் , 290 

274 
சமனம் , 18 
சம்பூக தைல :, 315 
சயம் , 13 , 14 
சய்யா மூத்திரம் , 85 
சரத் காலத்திற்கேற்ற விரே 

கௌஷதம் , 259 


வஸ்தி , 


C து , 13 


சகுனம் , 

1+ 
சசனி கிரஹம் , 87 
சக்தி , 32 
சங்ககர் , 75 36 ) 
சங்கசூ ணாதி லேபர் , 301 
சங்காவர்த்தம் , 59 
சங்கு , 202 
சசமுண்ட ஸ்வரஸம் , 97 
சணபர்ண்யாதி லேம் , 307 
சண்டாக் . 185 
சதக்கி , 72 
சததௌதக்குதம் . 304 
சதபோதகம் . 59 , 60 
சதாருகம் , 61 ) 
சதாவரீ தைலம் , 176 


சராவர், 4 
சராவிகா, 55 
சரீரம் ஸ்நிக்த்தமானதற்கு அறி 

குறிகள் , 243 
சரீரி , 32 
சர்க்கரா , 54 , 70 
சக்கரார்புசம் , 62 
சதி , 45 , 36 ) 
சர்ம கீலகம், 41 


13 


தளம் , 61 


ஸ்வரஸர் , 


96 


சதாவர்யாதி சூர்ணம் , 147 

லேம் , 305 
சதாஹ்வா தைல விரேகமும் 
அனுவ ஸனத்திற் கேற்ற 

நிலைமையும் . 265 
சதுர்த்திகை, 4 
சதுர் லவணம் , 135 
சதுர்ஜாத சூர்ண , 134 
சது ஜாதம் , 134 


வியாதிகள் , 330 

விஷம் , 91 
சர்மங்கள் , 23 , 24 
சல்யங்கள் , 91 
சல்ய சிகிச்ஸை ( முகவுரைபார்க் :) 
சவ்ய தி வாதம் , 117 
சனி , 208 
சஷ்குலீ , 73 
சாகோடக்வாதப் , 118 
சாங்கேரீ க்ருதம் , 118 
சாணம் , 4 , 5 , 6 


விஷய அகராதி . 


399 


சாதுர்த்திகம் ( ஜ்வரம் ), 38 
சாபம் , 53 
சாபஜ ஜ்வரம் , 39 
சாரிபாதி லேபப் , 305 
சாரீரம் , 21 
சாரீரவிரணம் , 57 
சார்ங்கதரஸம் ஹிதையின் மஹி 


. 


மை , 345 





சில வாத ரோகங்களுக் கேற்ற 

நஸ்யம் , 233 
வியாதிகளுக்கேற்ற கண் 

ஷேங்கள், 295 
சிலாஜது , 92 , 199 , 205 

சணங்கள் , 206 

டஸ்மம் , 205 
சிலேஷ்ம பிரக்ருதி , 6 
சிலேஷ்மம் , 26 
சிறுவர்களக்கு உத்தர வஸ்தி 
யின் பிரயாணம் முதலியது , 

279 
சின்ன ச்வாஸம் , 45 

விரணம் , 57 , 55 
சின்னாந்த்ரப் , 58 
சீத கஷாயம் , 116 , 127 

காலங்கள் , 24 ) 
பித்தம் , 64 
பூதநா கிரஹம் , 87 
பேதி , 40 , 331 , 370 
மேஹர் , 54 
வீர்யம் , 12 
ரஸசீது , 184 


1 


. 


சாலிபர்ண்யாதி வாதம் . 1 - வது : 

103 

2 -வது, 110 
சாலூகம் , 12 
சிகத்ஹிக்கத்தகுந்தரோகிகள் , 17 
சிகித்ஸை , 1 
சிக்ரு காதம் , 118 
1 , த்வகாதிப்பதே ஹம் , 318 
மூல ஸ்வரஸாதி கர்ண 

பூரணம் , 316 
சிசிர ருதுவுக்கேற்ற விரேசௌ 

தெம் , 259 
சித்த காடிந்யம் , 65 , 67 
சித்தாக வஸ்திதி , 65 , 67 
சித்ரகாதி சூர்ணம் 1 - வது , 143 

148 
சிப்டம் , 62 64 
சிரங்கு , 61 , 361 
சிரஸ்தாபம் , 75 
சிரிபில்வாதி லேபம் . 307 
சிரீஷபீஜாதி ரஸக்ரியை , 339 
சிரோ கிரஹம் , 65 , 66 

ப்ரமணம் 354 
ரோகங்கள் 75 , 361 
வஸ்தி , 312 


11 


11 


2- வது , 


தம் , 11 


சீதாதம் , 71 
சீதா ரி ரஸம் , 214 
சீதேச்சை , 68 , 69 
சீழ்க்கட்டி , 57 , 374 
சுக்தம் , 185 
சுக்தி , 4 
சுக்திகா, 78 
சுக்ர கார்ச்யம் , 65 , 67 

தரா கலா , 22 
தோஷங்கள் , 82 
நாசம் , 65 , 67 
பாஹூன்யம் , 69 
மேஹம் , 54 
போகங்கள் , 57 , 30 ! 


13 


13 


1 , 


முறை , 312 


விரேசனம் , 283 

வேதனை , 364 
சிலந்தி விஷம் , 91 


12 


400 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


சூணத்தில் சேர்க்கக் கூடிய 
பதார்த்தங்களின் பொது 


அளவு , 132 


சலிக , 


சுக்ரம் , 18.5 
சுக்ரலம் , 20 , 380 
சுக்ரன் , 20S 
சுக்ராச்ட்ரீ , 54 
சுக்ர திப்ரவருத்தி , 65 , 67 
சுக்லம் , 22 , 23 , 35 , 78 
சுக்லார்பம் , 7S 

7S 
சுண்டீகுளிகை முதலியது, 151 

சலாடு கல்கம் முதலியது , 

132 

புடபாகம் , 100 
சுண்ட்டாதி கல்கம் , 130 

குளிகை , 150 
வ . 

102 
2 -வது , 109 

3 - வது , 114 
சூட்ணம் , 1 -வது , 137 

2 -வது , 144 
லேடம் , 305 
சுத்த சக்லம் , 78 , 79 
,, விணம் , 57 

ஸ்வரஸம் , 94 
சுப ஸ்வட்னங்கள் , 16 


1 வது , 


சூர்ணாஞ்ஜரும் , 335 , 333 
சூர்ப்பம் , 4 
சூர்யன் ( தாம்ரம் ) 203 
சூலை , 49 , 361 
செம்பு , 92 , 192 
செலிட்டுத்தனம் , 73 , 357 
செவியைப்பற்றிய வியாதிகள் , 

73 
சேதகம் , 19 
சேபாலிகா க்வா தம் , 112 
சேராங்கொட்டையின் சுத்தி 

முறை, 116 
னசத்யம் , 65 , 67 , 69 

முதலிய வற்றா லுண்டா 

கும் ரோகங்கள் , 91 
சொறி , 66 , 355 
சோகாதி ஸாரம் , 39 
சொகை , 47 , 262 
சோணிதம் , 83 
சோணி தார்மம், 78 , 79 
சோதல் கண்டூஷம் , 294 
குணமுள்ள சரக்குகள் , 

275 


13 


. 


சுரு , +2 


குணம், 279 


11 


சுஷ்க யோனி, 83 

ரேவதீ கிரஹம் , 88 
சுஷ்தா சஸ் , 41 
சுஷ்க: க்ஷி பாகம் , 80 , 81 
சூச தே : ஷம் , 59 , 361 
சூ ண சல்பனை , 132 
சூர்ணங்களுக்கு அனுபானம் 

முதலியன , 132 
சூணங்களை பாவனை செய்தல் , 

132 , 133 
ணத்திரவம் , 125 
சூணய் , 7 , 132 , 335 

ட் திஸாரணம் , 296 


( 


சிகித்ஸைகள் , 245 
தூமம் , 

290 
உஸ்தி , 275 
உஸ்திக்குரிய சரக்குகள் 

275 
வஸ்துக்கள் , 

275 
சோதை , 55 , 362 
சோபம் , 47 , 81 , 362 
சோம்பலைப் போக்கும் நஸ்யம் , 

283 
சேரம்பல் . 37 , 363 


13 


விஷய அகராதி 


•401 


சோவம் , 44 , 378 
ச்யவன ப்ராசாவ லேஹம் , 159 
ச்யாவ தந்தம் , 71 

வர்த்மா , 76 , 77 
சயாவம் , 65. 67 
ச்ருங்ககம் , 210 
ச்ருங்க புடபாகம் , 100 
ச்ருங்கபோட்ரஸாதி கர்ண 

பூரணம் , 314 
ச்ருங்கம் , 319 
முதலியவற்றின் பிரயோ 

கத்தால் இரத்தம் 
சுத்தியாவதில் தார 

தம்யம் , 320 
ச்ருங்காடகம் , 288 
ச்ருதம் , 101 
லக்ஷ்ணம் , 11 
ச்லீபதம் , 57 , 362 
சலேஷக கபம் , 26 
ச்லேஷ்ம பிரக்ருதி , 6 
ச்லேஷ்மம் , 26 
ச்வக்கிரஹம் , 86 
சவாஸ காலம் , 362 

ரோகம் , 45 , 362 
ச்வாஸாசயம் , 27 
ச்வித்ரம் , 61, 363 
ச்வேத மலம் , 69 

மூத்திரம் , 69 
ச்வேதா , 23 , 24 
ச்வேதாங்கம் , 69 
ச்வேதாவலோகரம் , 69 


தகரம் , 92 , 198 
தகோதரம், 363 , 371 
தக்த்த விரணம் , 347 
தசமூல க்வா தம் 1 -வது , 105 

2- வது 112 

3 - வது , 114 
தசமூலம் , 105 , 191 
தசமூலாரிஷ்டம் , 191 
தசாங்கம் , 297 , 298 
தசாங்க லேபம் , 297 
தண்டகாலஸகம் , 40 
தண்டாபதாநகம், 65 , 66 , 349 
தண்டுலீயஜடா கல்கம், 131 
தத்தூராதி லேயம் , 310 
த்த்ரு , 61 , 363 
தந்த சப்தம் , 84 , 85 

சாலம் , 70 
பேதம் , 71 
வர்த்தி , 338 
வித்ரதி , 71 

ஹஷம் , 70 
தந்தா காதம் , 84 , 85 
தந்தோத் பேதம் , 84 , 85 
தந்த்யாதி லேபம் . 307 
தந்த்ரா , 69 , 363 
தந் தரிகா , 73 
தந்த்ரை , 47 , 69 
தமக ச்வாஸம் , 45 
தமனீ, 15 , 26 , 27 
தமோதர்சனம் , 68, 69 
தரணம் , 4 
தரதர் , 209 
தருண ஜ்வரம் , 242 
தர்ப்ப குஸுமம் , 42 
தர்ப்பணத்திற்குத் தகாத காலம் 

முதலியது , 330 


ஞ 
ஞானேந்திரியங்கள் , 31 


டங்கம் , 4 , 6 
டோலா யந்திரம், 202 . 

26 


402 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


தர்ப்பணத்தினால் பிரகோபித்த 

கபத்தைக் கழித்தல் , 331 
தர்ப்பணமும் அதற்கேற்ற கண் 

ணோய்களும் , 329 
தர்ப்பணம் , 90 , 324 , 329 
நிறைவேறியதன் குறி 

கள் , 331 
தர்ப்பணௌஷதம் ஊறவேண் 

டிய கால அளவு , 331 
தலைச்சுற்றல் , 47 , 364 
தலை மயிருதிர்தல் , 353 

வலி , 364 
தவடையைப்பற்றிய வியாதிகள் , 


13 


71 


தழுதணை , 363 


களாலான 


தாத்ரீ பீஜாதி வர்த்தி , 339 

ஸ்வரஸம் , 95 
தாந்யக ஹிமம் , 128 
தாந்யகாதி க்வாதம், 1 - வது , 109 

2 - வது , 109 
ஹிமம் , 128 
தாந் பாப்ரக , 200 , 201 
தாபம் , 364 
தாப ஸ்வேதம் , 246 
தாமம் , - 
தாமஸாஹங்காரம் , 31 
தாம்பூலாதி லேம், 311 
தாம்ர சுத்தி , 192 

பஸ்ம குணங்கள் , 196 
,, பஸ்மா , 195 , 196 , 197 
தாம்ரம் , 192 , 208 
தாம்ரா , 23 , 24 
தாரணம் , 307 
தாராதி ரஸம் , 234 
தாருணம் , 76 
தார்வ்யாதி க்வாதம் , 116 

ரஸக்ரியை , 340 

லேபம் , 302 
தாலு கண்டகம் , 85 

சோஷம் , 71 
பாகம் , 71 

பிடகா , 71 
,, புப்புடம் , 71 

ஸம்ஹதி , 71 
தாளக குணங்கள் , 203 

சுத்தி , 202 
தாளகம், 199 
தாள காதி லேபம் 1 -வது 302 

2 -வது 302, 
தாளகம் , 70" 
தாளிஸாதி குளிகை , 145 

சூர்ணம் , 145 
தான்ய ப்ரகம், 201 


11 


2 - வது , 


தனித்தனியே வாத - பித்த - கபங் 

வியாதிகளில் வம 
னத்திற்குரிய பொருட்கள் , 

252 
தன்மாத்ரைகள் , 31 
தாடிம புடபாகம் , 99 
தாடிமாஷ்டக சூர்ணம் 1- வது , 

139 

139 
தா தக்யாதி க்வாதம் , 110 
தாதுக்களின் பரிணாமம் , 34 

ஸத்வபாதகம் , 203 
தாதுக்கள் , 22 , 24 , 192 
தாது சுத்திமுறை , 192 

திரவ்யங்கள் , 8 

மலங்கள் , 21 
* முதலியவற்றின் எண் 

ணிக்கைகள் , 21 
,, விஷங்கள் , 92 
தாத்ரியாதி வாதம், 119 
தாத்ரீ பலாதி லேபம் 1 - வது, 301 

2 - வது ,302 
3 -வது , 305 


33 


33 


11 


. 


13 


1 


விஷய அகராதி . 


403 


11 


30 


11 


தாஹரோகம் , 48 , 364 
திக்த காமிதா, 69 

,, படோலரஸ லேபம், 299 
திக்தாஸ்யதா , 68 
திக்த்த விஷம் , 93 
திந்துகம் , 4 
திந்துக்யாதி லேபம் , 310 
திமிர் ரோகம் , 79 , 336 
திமிர், 363 
திரவம் , 11 
திரவ ஸ்வேதம் , 248 
திரவ்யங்களுக்சள்ள இரண்டு 

குணங்கள் , 94 
திராக்ஷ தி க்வாதம் , 103 
திராக்ஷாரிஷ்டம் 1 -வது , 187 

2 -வது , 190 
திரோணம் . 4. 55 
திரோணீ , 4 , 5 
திர்யக் க்ஷிப்தம் ( அஸ்த்தி ) , 58 
திலகாலகழ் , 60 , 61, 63 
திலம் , 22 , 25 , 28 
திலா தி லேபம் , 298 , 308 
தினந்தோறும் அனுவாஸன நிரூ 

ஹங்களுக்குரியவர் , 268 
தீபன் -பாசனம் , 18 

பாசனாதி குணங்கள் , 18 

வஸ்தி , 277 
4 , வஸ்தியும் சரக்குகளும் , 

277 
தீபனம் , 18 , 380 
தீப்தகம் , 74 , 75 
தீஷ்ண தூமம் , 290 

வஸ்தி , 272 
தீக்ஷ்ணம் , 11 
தீ z ணாக்னி , 45, 46 
தீக்ணாஞ்ஜம் , 335 , 336 
துகாணீர்யாதி லேபம் , 310 
துக்க வர்த்தகம், 74 


துச்சர்தி , 253 
துண்டிகேரீ , 72 
துத்த சுத்தி, 200 

மாகம், 92 
3 , பஸ்மம் , 200 
துத்தத்தின் கணங்கள் , 200 
துத்தாதி ரஸக்ரியை, 339 
தும்புர்வாதி சூர்ணம் , 143 
தும்மல், 37 
துர் கந்தம் , 68 , 364 

நாற்றம் , 68 , 354 
தக்த்தம் , 53 
பலம், 65 , 67 
பல ஸ்வேதம், 246 
விரேகத்தின் குறிகளும் 

சிகித்ஸையும் , 260 
துலாம் , 4 
துவரியின் சத்தி , 202 
துவரீ , 202 
துளஸீ ஸ்வரஸம் முதலியது , 96 
துஷாம்பு , 185 
துஷ்ட பீகஸம் , 74 , 75 
தூத பரீக்ஷையும் சகுனமும் , 17 
தூநீ , 65 , 66 
தூம நாடிக்கு ஏற்ற வஸ்துக்கள் , 

293 
நாடியின் உருவம் , 291 
51 டீ , 

291 
பானத்திற்கு ஏற்ற வயது 

231 
தகாதவர்கள் , 290 
பானத்தினாலான தீங்குக 

ளின் பரிஹாரம் , 293 
பனத்தின் பொது உட 

யோகங்கள் , 
பான விதி , 290 
வர்த்தியும் அதன் உ 
யோகங்களும் , 29 


. 


رد 


3 


31 


291 


404 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


கண்டகப் , 


12 


12 


30 


தூமம் , 90, 290 
,, உடயோகிப்பதற்கேற்ற 

கருவி , 290 
தூமோத்காரம் , 68 
தூர்வாதி லேயம் , 303 
தூஷ் விஷம் , 92 
தூஸராந்திடம் , 79 , 80 
தேமல் , 61 , 364 , 377 
தேவதார்வாதி அரிஷ்டம் , 189 

க்வா தம் 1 - வது , 

107 
2-வது, 108 

ப்ரதேஹம் , 309 
லேபம் , 304 
தேவர், 49 
தேள்விஷம் , 91 
தேஜோ த்வேஷம் , 68 , 69 
தேஹ ஸம் சோதகம் , 19 , 279 

வித்தி , 207 
தேஹம் ஸ்த்தூலித்தல் , 372 
தைலங்கள் , 173 
தைல பானத்திற்கான நிலைமை 

240 
தைலம் , 238 
தைாக 

பண்டைக் கம்மல் , 46 , 357 
தொண்டையைப்பற்றிய வியாதி 

கள் , 46 , 72 , 357 
தோதம் , 65 , 67 
தோஷங்களின் 

கோளாறுகள் , 88 

ச - ப்ரகோபா 

திகள் , 13 14 
தோஷங்கள் , 2 , 24 , 30 
தோஷஜ பூயரக்தம், 75 

க்ஷவது , 75 
தோஷஹா முகலேபம் , 297 

வஸ்தி , 274 
தௌர்பல்யம் , 85 , 367 


த்ரங்க்ஷணம் ; 4 
த்ரஸரேணு , 

3 
தரி கடு , 101 , 134 

186 
கண்டகாதி க்ஷரம் , 123 
கந்த சூர்ணம் , 134 
கந்தம் , 134 
பேராத்ர ரஸம் , 230 
டலா , 9 , 133 

க்ருதம் , 170 
வாதம் , 118 

சூர்ணம் , 1331 
பலாதி குக்குலு , 156 
குளிகை 1 - வது, 

151 

2 -வது , 155 . 
, க்ருதம் , 168 
க்வாதம் 1 -வது 

111 

111 
114 . 

115 
5 - வது, 116 : 
1 , 6 - வது , 117 

7 - வது , 118 , 
சூர்ணம் , 136 
1 , 

தைலம் , 178 : 
, லேபம் , 1- வது,. 

130 
9 , 2 - வது , 301 , 

3 - வது, 304 
) , 4 -வது , 310 
ஸ்வரஸம் முதலி 

யன 95 
பலை , 9 , 104 
யூஷண சூர்ணம், 134 . 
யூஷணம் , 101 , 134 . 
லவணம் , 135 


11 


2 - வது , 
3.வ 
4- வது , 


வது , 


கள் , 


11 


பலவகையான 


13 


3 


விஷய அகராதி . 


405 


22 


தரி விக்ரமரஸம் , 2 5 

வ்ருதாதி கல்கம் , 132 

ஜாதக சூர்ணம் , 134 
1 , ஜாதகம் , 144 
த்ருதீயக ஜ்வரம் , 38 
த்ருப்தி , 69 
த்ருஷ்டி , 333 

பாகத்தைப்பற்றிய வியாதி 

கள் , 79 
த்ருஷ்ணா ரோகம் , 47 , 364 
த்ரோணம் , 4, 5 . 
த்ரோணீ , 4 , 5 
த்வக் பாகம், 59 60 
த்வந்த்வ தோஷங்கள் , 49 

ஜ்வரங்கள் , 38 
த்வி லவணம் , 135 


கள் , 


* 


நகணம் , 77 
நகுலாந்தயம் , 79 ; 80 
-நக்தாந்த்யம் , 79 , 366 
நபும்ஸக தோஷங்கள் , 81 
நயநாம்ரு தெமென்னும் ப்ரத்யஞ் 


நஸ்யத்திற்குத் தராத காலம் , 280 

தகாதவர்கள் , 281 
,, பிறகு செய்யவேண்டிய 

உபசாரம் , 289 
நஸ்பமும் அதன் இரு பிரிவு 

களும் , 280 
தஸ்யம் , 36 , 89 , 90, 280 

செய்யுமுறை, 287 
நன்கு பிரயோகித்ததன் 
மூன்று முக்கியக் குறி 

289 
முதலிய வற்றிற்குரிய 

ஸ்நேஹங்கள், 241 
நஸ்ய விதி , 28 ! 
நல்யௌஷதத்திற்கான சரக்கு 
களின் பொது அளவுகள் , 
281 
நாக சுத்தி, 112 

டஸ்மமுறைகள் , 197 

வங்கங்களின் சுத்தி , 193 
நாகத்தின் சணங்கள் , 197 
காகங்கள் , 49 
நாகம் , 194 
நாகோதரம் , 84 
நாக்கைப்பற்றிய வியாதிகள் , 71 
நாடி நடையில் வாதாதிகளின் 

குறிகள் , 15 
5 - டியின் நிலை , 15 
நாடீ பரீக்ஷை முதலியது 15 

விரணம் , 58 , 365 
காதக்குழல் , 28 
* நாபி, 29 

2 : 7 . 
நாராச ரஸம், 222 
நாராயண சூணம் , 141 

தைலம் , 173 
நாவரும் , 280 
நா அறட்சி , 47 , 361 


ஜக . , 344 


நரம்புச்சிலந்தி , 42 , 58 , 365 
நல்முத்தின் சணங்கள் , 205 ) 

சுத்தி , 204 
-நல்முத்து முதலியவற்றின் பஸ் 

மம், 205 
நல்வணம் , 4 
--நவநீதாதி கல்கம் , 132 
--நவநீதாப்ரகம் , 201 
நவ விஷங்கள் , 210 
-நவஜ்வரம் , 108 
-நஸ்யத்தில் அதிஸ்நிக்தக் குறி 

களும் பரிஹாரமும் , 289 
நஸ்பத்திற்கு ஏற்ற காலம் , 280 


சுத்தி , 


வயது, 231 


406 


சார்ங்கதர் ஸம்ஹிதை. 


2 


. 


நான்குவித கண்ஷேங்களுக்கான 

வஸ்துக்களும் 

வியாதிகளும் ,294 
கண்ஷேங்கள் , 294 
* கடளக்ரஹங்கள் , 294 

ரோகங்கள் 2, 30 
,, ஸ்நேஹங்கள் , 278 
ஸ்வேதங்களும் அவற் 

றின் உபயோகங் 

களும் , 244 
நாஸா சேஷம் , 74 , 75 
1 பாகம் , 74 , 75 

ரோகங்கள் , 74 , 365 
நாஸா நாஹம் , 74, 75 
நாஸார்சஸ் , 74 
நிசாதி லேபம் , 307 

ந ப்ரதேஹம் ; 309 
நிசோஷித ஸ்வரஸம் , 94 
நிதாநாத்தியாயத்தின் முடிவுரை , 

93 
நிதிக்த்திக தி வ தம் , 107 
நித்ரா நாசம் , 65. 67 , 365 

,, ரோக , 47 
நித்ரை முதலியவையுண்டாகும் 
நிபாதிதம் ( விரணம் ), 57 , 58 
நிமிளை , 199 
நிம்ப தைலம் , 178 

பத்ர கல்கம் , 129 
பத்ராதி லேபம் 1 -வது 

308 

2 -வது 308 
நிருத்தப்ரசசம் , 60 
நிருத்தம் , 193 
நிரூஹ அனுவாஸன வஸ்திகள் 

நன்கு நிறைவேறிய 
தன் பொதுக் குறி 
கள், 273 


நிருஹ வஸ்தி , 89, 90 

விதி , 272 
, வஸ்தியின் பேதங்கள் 

272 
, வஸ்திக்குத் தகாதவர்கள் , 

272 
நிரூஹத்திற்கு உரியவர் , 272 

பிறகு பத்தியகிர 

மம் , 277 
நிரூஹம் , 262, 272 
1) அல்லது ஆஸ்த்தாபந வஸ் . 

தி , 272 
செய்யும் கிரமம் , 273 
,, நிறைவேறியதன் குறிகள் 

273 
நிறைவேறாததின குறி! 

கள் , 273 
நிர்குண்ட்யாதி தைலம் , 183 
நிர்யாஸ விஷம் , 91 
நிர்யூஹம் , 101 
நிலைமைகளுக்குத் தகுந்த வெவ் 
வேறு ஸ்வேத முறைகள் , 

245 
நிவ்ருத்தம் , 59 , 60 
நிஷ்கம் ; 6 
நிஸ்ஸ்ருதாந்த்ரம் , 58 
நீடித்த காலம் அநுவாஸனத் 

திற் குரியவர் , 268 
நீரடைப்பு , 52 
நீரிழிவு, 369 
நீர்க்கோவை , 55 , 365 , 371 
நீர்ச்சுருக்கு , 53 , 372 
நீலமேஹம் , 54 
நீலாஞ்ஜனத்தின் 

202 
நீலாஞ்ஜகம் , 199 , 201 , 334 

முதலியவற்றின் 
201 


வகை , 37 


குணங்கள் 


விஷய அகராதி. 


407 


நீலிகா , 62 , 63 
நீலிங்யாதி தைலம் , 179 
நீலோத்பலாதி வர்த்தி , 3 8 

ஹிமம் , 127 
நூலின் உபயோகம் , 2 


தன்மை , 1 


நெஞ்செரிவு , 65 
நேத்தில், கோபம் , 366 

சிகித்ஸை , 324 
சோதகம் , 343 
தர்ப்பண முறை 330 
தாஹம் , 166 
ரோகங்களைத் தடுக்க 


ஸலபமான 


உபாயம் , 344 


போக்க ஸாதாரண 


முறை , 344 


பக்வ ரஸ சீது , 184 

ஜ்வரம் , 39 

ஸ்வரஸம் , 94 
பக்வாசய , 25 
பங்கு , 65 , 66 
பசியின்மை , 347 
பஞ்ச கர்மங்கள் , 89 , 90 , 290 - 

கர்மஜ் ரோகங்கள் , 89 
கஷாயங்கள் , 94 
கஷாயாதி கர்ண 
ணம் , 315 
கோல சூர்ணம் , 134 
கோலம் , 134 
தன்மாத்திரைகளின் வி 
சேஷங்கள் , 31 
தன் மாத்திரைகள் , 31 , 

32 
நிர்ப சூர்ணம் , 146 
நிம்பம் , 146 
பத்ர க்வாகம் , 10+ 
பத்ரம் , 104 
பூதங்கள் முதலியவை , 

31 
11 மஹா பூதங்கள் , 32 

மூலம் , 123 
மூலீ வீரம் , 123 
லவண சூர்ணம் , 135 
லவணம் , 135 
லக்ஷணங்கள் , 1 

வக்த்ர ரஸம் , 221 
- வல்கலம் , 171 

விசேஷங்கள் , 31 
விஷயங்கள் , 31 

ஸம சூர்ணம் , 142 
படபாநல சூர்ணம், 144 
படர் தாமரை , 367 


, ரோகங்கள் , 73 , 81 , 365 

ஸ்ராவம் , 366 

கயம் , ( 5 , 68 
நேத்திரத்தின் விவரணம் , 263 

வெண்மண்டலத் 
தைப்பற்றிய வியா 
திகள் , 78 
பாகத்தை 
யும் பற்றிய வியா 

திகள் , 80 
நேத்திரம் , 263 
நேபாள சுத்தி, 236 

ரஸம் , 222 
நைகமேய கிரஹம் , 83 
ந்யக்ரோதாதி கணக்வாதம் , 116 

கணம் , 99 , 116 
புடபகம் , 99 


ஸகல ப 


பகந்தரம் , 58 , 366 
பக்க ப்ருஷட , 58 


408 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


زر 


2 - வது , 


2 


5 - வது , 
6- வது , 


< 2 -வது , 


படோலாதி க்வாதம் 1 - வது , 140 

105 
3 -வது- 108 
4 வது , 108 

119 

119 
பதம் , 320 
பதரீமூலாதி கல்கம் , 131 
பதார்த்தங்களின் தன்மைகளை 
அனுஸரித்து பிரமாணபேதங் 
கள் , 5 
பதார்த்தங்களுக்கு ஐந்து தன் 

மைகள் , 11 
பதார்த்தங்களை யுபயோகிக்கும் 
வகைகள், 

6 
பதினோர் இந்திரியங்கள் , 31 
பத்தவிட்கம் , 65 , 67 
பத்மாருணம், 85 
பத்மி நீகண்டகம் , 62 , 64 
பத்ரவிஷம் , 91 
பாவகா, 62 
பப்பூல தள ரஸக்ரியை , 341 

,, ஸ்வரஸம் , 96 
பப்பூலாரிஷ்டம் , 190 
பயஸ்யாதி லேபம் , 308 
பயாதிஸாரம் , 39 
பரமதம் , 48 


33 


பரிக்ஷேபீ , 591 
பர்ப்படம் , 342 
பர்ப்படாதி மாதம் 1 - வது , 103 

2 -வது , 103 

3 - வது , 107 
பர்வணி , 77 , 78 
டலகறையின் சுத்தி , 202 
பல க்ருதம் 1 - வது , 

171 

172 
பலமின்மை , 367 
பலம் , 4 , 5 , 6 
பலவர்த்தி , 269 , 280 
பலவித ஆச்சியோ த நௌஷதங் 

கள் , 327 
நிலைமைகளில் நாடியின் 
மாறுபாடுகள் , 15 
நேத்திரௌஷதங்கள் 

324 
பிடாலகங்கள் , 329 
பிண்டிகைகள் , 328 

ஸேசநௌஷதங்கள் 325 
பல விஷம் , 91 
பல க்ஷடம் , 65 , 67 
பலாச பலாதிலேபம் , 310 
பலா திக்ருதம் , 171 
பலா தைலம், 175 
பலிதம், 75 , 367 
பல்நோய் , 70 , 367 
பல்யம் , 381 
பல்லீறுகளைப்பற்றிய விடாதி 

கள் 71 
பவள சுத்தி , 204 

பஸ்மா 205 
, மனச்சிலை , 209 
பவளத்தின் குணங்கள் , 205 
பவுத்திரம் , 58 , 366 
பற்களைப்பற்றிய வியாதிகள் , 70 
பற்சிலிர்க்கை , 71 


பரமாணு, 


13 


பரிக !, 84 
பரிணாமசூலை முதலியன , 49, 

361 
பரிபாஷை , 1 
பரிபோடம் , 74 
பரிப்லுதயோனி , 

83 
பரிலேஹீ , 74 
பரிவர்த்திகா, 60 
பரிஷேகம் , 312, 324 
பரிஸ்ராவீ , 59 


விஷய அகராதி 


409 


நஸ் 


77 


பற்றுப்போடுதல் , 306 
பஸ்த மூத்ராதி கர்ணபிந்து , 

314 
பஸ்மகம் ( அக்னி ) 45 , 46 
பஹலம், 76 , 77 
பஹு மூத்ரம், 69 
பக்ஷவாதம , 357 
பக்ஷாகாதம் 65 , 66 , 367 
பக்ஷம பாதம், 76 

ரோகம் , 316 
பக்ஷமார்சஸ் , 76 
பபோத்ஸங்கம் , 76 , 
பாகபேதத்தினால் ஸ்நேஹங்களு 

க்கு உபயோக பேதம் , 166 
பாகம் , 70 
பாகாத்யயம் , 8 , 81 
பாசக பித்தம் , 25 , 33 , 34 
பாசனமும் தீபன பாசனமும் , 18 
பாசனம் , 18 , 381 
பாட தி தைலம் , 181 
பாணி தலம் , 4 

மானிகை , 4 
பாண்ட கல்பனை , 125 
பாண்டம் , 94 , 125 
பாண்டு ரோகம் , 46 , 367 
பாத ரஸம் , 207 
பாத ஹர்ஷம் , 65 , 66 
பாதிர்யம் , 73 357 
பாந விப்ரமம் , 48 
பாநாத்யயம் , 48 
பாக ஜீர்ணம் , 48 | 
பாமா , 61 , 368 
பாரத சுத்தி , 208 

டஸ்ம குணங்கள் , 213 
பஸ்மத்தின் உபயோக 

முறை , 213 
1 , உஸ்மம் , 212 , 213 


பாரதத்தின் தாதுக்ராஸ சக்தி , 

211 
, பிரபாவம் , 207 
பாரதம் , 27 
பாரம் , 4 
பாரிகர்ப்பிகம் , 85 
பார்ச் சூலம் , 65 , 66 

வாயு , 65 , 367 
1 , முதலிய வாதரோ 
கங்களக்கேற்ற 

யப் , 286 
பால கிரஹங்கள் , 86 

பில்வ தைலம் ; 180 
மூலகாதி தைலம். 180 

ரோகங்கள் , 84 85 , 363 
பாலர் முதலியாருக்கேற்ற நஸ் 

டம் , 283 
முதலிய . குமார தே 

ஹிகளுக்கச் செய்விக் 
கத் தகும் வமன முறை 

251 
பாவனை , 

133 
பாளி சோதை , 74 

சோஷம் , 74 

விரணங்கள் , 74 
பாஜகம் , 4 
பாஷாண கர் தபம் , 62 , 64 
பாஷ்ப (ஊஷ்ம) ஸ்வேதம் , 

246 
பாஸ்கரலவண சூர்ணம் , 146 
பாஹுசால குடம் , 149 
பாஹ்ய கிருமிகள் , 41 
பாஹ்யாயாமம், 65 , 66 
பிசாசங்கள் , 49 
பிசு , 4 , 312 
பிச்சிதம் ( விரணம் ) . 57 
பிச்சிலம் , 12 


410 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


4 


குளிகை , 


பிச்சில வஸ்தி , 275,276 

வஸ் திசகுரிய சரக்குகள் , 

275 
பிடகா , 76 , 369 
பிடாலக , 324 , 323 

செய்யு முறை , 328 
பிடால் 
பதக , 

4 
பிடிகா, 76 
பிண்ட தைலம் , 

177 
பிண் 143 
பிண்டிகா , 324 

பயின் முறை , 327 
பிண்யாகாதி லேபம் , 299 
பித்த தரா கலா , 33 

துஷ்டமான இரக்தத் 
தின் குறிகள் , 318 


பிண்டிகை 


நாடீ , 71 


رو 


பிக் .5 மலத்வம் , 68 , 69 
பிப்பலீ , 74 

சூர்ணம் , 133 

வர்த்தமா நகம் , 128 
பிப்பல்யாதி ஆஸவம் , 186 
கல்கம் , 130 

152 
க்ருதம் , 166 
க்வாதம் , 106 
சூர்ணம் , 1 - வது, 

133 
2 -வது , 139 

3.வது , 142 
ரஸக்ரியை , 341 
பிரக்ருதி , 6 , 30 , 32 

விக்ருதிகள் , 32 
பிரகோபம், 27 
பிரதரம் , 83 369 
பிரதானம் , 31 
பிரதி சயாயம் , 74 , 75 , 369 
பிரத்யஷ்டீலா, 65 , 67 
பிரத்ய த்மாநம் , 65 , 67 
பிரத்யாநாஹம் , 51 
பிரபாவம் , 12 
பிரமம் , 63 

முதலியன , 47 
பிரமேஹ பிடகைகள் , 55 , 370 
பிரமேஹம் , 5+ , 363 
பிரவாஹிகா, 4 ) , 370 
பிரவாஹிணீ , 3+ 
பிரஸேகம் , 69 
பிரஸ்த்தம் , 4 , , 5 , 6 
பிரஹ்ம ரக்ஷஸ்ஸு , 49 
பிராண வாயு 10 , 25 , 23 
பிரேதம் , 49 
பில்வம் , 4 


மசம் , 35 


நிஸ்ஸரணம் , 63 , 69 
| பிரக்ருதி , 6 , 36 

ரோகங்கள் , 68 , 368 
ரோஹிணீ , 72 
விததத த்ருஷ்டி , 79 , 

80 
ஜ்வரம் , 876 

ஹரம் , 381 
பித்தப்பை , 28 
பித்தம், 24 , 25 

சய - ப்ரகோப்- சம 

யும் கலங்கள் 13 , 
பித்தளை, 92 , 192 , 196 , 208 

பஸ்மம் , 196 , 197 
பித்தளையின் குணங்கள் , 197 

சுத்தி , 192 
பித்த சயம் , 22 , 25 , 28 
பித்து , 355 
பித்தோத்க்லிஷ்டம் , 76 , 77 
பித்ரு கிரஹம், 49 , 86 , 87 
பித்து க்ருதம் , 170 


11 


மடை 


விஷய அகராதி . 


411 . 


3 - வது , 


11 


பில்வாதி க்வாதம் 1 -வது , 111 

2 -வது ,. 112 

3 - வது , 1.7 
பின்னம், 57, 58 
பிஷ்டகம் , 78 
பிஷ்டமேஹம் , 54 
பிஸவர் த்மா , 76 , 77 
பீடை , 70 
பீத தந்தத்வம் , 68 

தர்சனம் , 68 
* தேஹத்வம் , 68 

நகத்வம் , 68 
நேத்ரத்வம் , 68 
பண்டலத்வம் , 68 , 6 ) 

மலத்வம் , 68 
1 மூத்ரத்வம் , 68 
பீரஸம் , 74 , 75 , 370 
பீருத்வம் , 65 , 67 
பீஜபூர புடபாகம் , 99 

மூலாதி லேபம் , 307 

ஸ்வரளம் , 96 
பீஜபூராதி க்வாதம் , 104 
பீஜம் , 28 , 56 
பீஜலீக்கம் , 348 
புடபாக ஒளஷதமுறை , 

332 
ஸ்வரஸங்கள் , 97 / 
ஸ்வரஸத்திற்கான 

வுகள் , 98 
ஸ்வரஸத்தை நேத்திரத் 

தில் ஊற்றவேண்டிய 
முறை , 

333 
புடபாகம் , 97 , 324 
புண்டரீகம் , 61 
புதன் ( நாகம் , 208 
புத்தி , 3 , 32 

1 , மாந்தியம் , 370 


புத்தியை விருத்தி செய்வது , 

381 
புத்ரக்னயோனி, 83 
புத்ரிணீ, 55 
புநர்கவாதி க்வா தம் 1 வது , 111 

2 - வது , 117 

113 
4 வது , 113 
லேபம் , 297 

ரஸக்ரிமை , 340 
புப்படம் , 71 
புப்புடம் , 71 
புப்புஸம், 27 
புராண ஜ்வரம் , 377 
புரைகுழல் , 56 
புரையோடும் கிரந்தி , 351 

விரணம், 53 
புஷ்கரிகா , 59, 6 ) 
புஷ்பம் , 366 
புஷ்- விஷம , 91 
பூச்சிக்கடிகள் , 370 
பூச்சு மருந்து , 297 
பூதங்கள் , 49 
பூதநாகிரஹம , 87 
பூதாயந்தரம் , 226 

70 
கர்ணம் , 73 , 357 
நஸ்யம் , 74 .75 

ரக்தம் , 74. 75 
பூதோன்பாதம் , 49 
பூத்யாஸ்யம் , 72 , 73 
பூநிபாதி கவாதம் , 104 
பூமிகள் மூன்று வித 8 
பூய தோஷம் , 82.83 

ஸ்ராவம் , 74 , 73 , 77 78 
பூயாலஸம் , 77 , 78 ) 
பூர்வ கண்டம் , 1 

}) , ரூபம் , 1 


97 , 


பூதி சந்த , 


-412 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


கள் , 


பெரும்பாடு , 83 , 369 

ப்ரதேஹ-ப்ரலேபங்களில் சில 
பேதனம் . 18 

நியமங்கள் , 306 
பேதி , 18 , 348 

ப்ரதேஹம் , 305 , 306 
பேயா , 122 , 124 

ப்ரத்யஞ்ஜகம் , 343 
பொன் , 92 , 192 

, முதலியன , 343 
நிமிளை , 92 , 199 

ப்ரத்யஷ்டீலா, 65 , 67 
முதலியவற்றின் சுத்தி , ப்ரத்யாத்மாநம் . 65 , 67 
192 

ப்ரபாவம் , 1 ? 
போதகீ, 76, 77 

ப்ரபுக்காடபீஜாதி லேபம் , 303 
ப்ரகுஞ்சம் , 4 

ப்ரமத்பா முதலிய கஷாய வகை 
ப்ரகோபம் , 13 

121 
ப்ரக்ருதி , 6 

ப்ரமாதி , 21 
ப்ரசலிதம் (விரணம்), 57 , 58 

ப்ரப்சது , 74 75 
ப்ரதமா நஸ்யம் , 282 

ப்ரலாபம் , 65 , 67 
1. செய்வதற் கேற்ற 

ப்ரலேபமும் ப்ரதேஹமும், 305 
பிணிகள் , 283 

ப்ரலேபம் , 305 
நஸ்யௌஷதம் , 283 

ப்ரவாள ( பவள ) சுத்தி , 204 
ப்ரதரம் , 83 

பஸ்மம் , 204 , 205 
ப்ரதானம் , 32 

ப்ரவாஹிகா, 40 
ப்ரதி ச்யாயம் , 74 , 75 

ப்ரவாஹிணீ, 34 
, தூநீ , 63 , 66 

ப்ரஸந்நா , 18+ 
மர்சத்திற்கேற்ற ஸமயங் 

ப்ரஸாதநாஞ்ஜலம் , 335 
287 

ப்ரஸாரிணீ தைலம் , 175 
ம :சத்தின் உபயோகங் 

ப்ரஸுப்தி, 65 , 68 
287 

ப்ரஸோம் , 69 
,, மர்சமாத்திரையறியு மு ட்ரஸ் தார்யர்மம், 78 

பாயம் முதலியது , 287 ப்ரஸ்த்தம் , 4 , 5 , 6 
மர்சம் , 35 , 284 

ப் ஸ்ருதய , 4 
ஸபண கண்ஷேங்கள் , 

ப்ரஸ்ருதி , 4 
296 

ப்ரஹ்ம புத்திரம் , 210 
கபளக்ரஹங்கள் , ப்ரக்ஷேபம் , 128 
296 

ப்ராகாம்யம் , 207 
ஸாரணம் , 296 

ப்ராக்சரண யோனி , 83 

ப்ராணவ யு , 10 
மூன்று விதம், 
296 

ப்ராந்தி , 37 : 

ப்ராப்தி , 207 
ப்ப தீநாஹம் , 73 

ப்ராயோகிக தூமம் , 39 
- தீபகம் , 210 

ப்ராவ்ருட் ருது , 120 


கள் , 


கள் , 


11 


. 


விஷய அகராதி 


413 .. 


யன் , 


கள் , 


ப்ராஜக பித்தம், 25 
ப்ராஹ்மீ ஸ்வரஸம் முதலியது , 

97 
ப்ரியாள பீஜாதி லேபம் . 299 
ப்ருங்கராஜ தைலம் , 179 
பருந்தம் , 72 
ட்ருஹதீரஸாதி லேயம் , 299 
ப்ருஹஸ்பதி , 208 
ப்ருஹ்மண துமம் , 290 
நஸ்யத்திற்குரிய பிணி 

285 
நஸ்யம் , 280 , 284 
பஹ்ண வஸ்தி , 275 

வஸ்திக்குரிய சரக்குகள் , 

375 
ப்ருஹ்மணம் , 2 , 381 
ப்லீஹ தரா கலா , 22 

ரோகம் , 370 

வ்ருத்தி , 370 
ப்லீஹம் , 27 
ப்லீஹோதரம் , 51 , 117 
ப்லுஷ்டம் , 58 


32 


2.து , 


13 


3 


மதகாரி , 21 
மதா பலாதி ப்ரதேஹம் , 308 
மதம் , 47 , 371 
மதாத்யயம் , 48 , 371 

முதலியன , 48 
மதுகாதி லேபம் , 307 
மது தைலக வஸ்தி , 276 
வஸ்தியின் சரக்கு முதலி 

276 
பான விகாரம் , 371 
மேஹம், 54 , 969 

ஸூக்தம் , 181 
மதுர விடாகம், 12 
மதுக புஷ்பாதி பாண்டம் , 1 து 

125 . 

126 ; 
மத்யம கண்டம் , 94 

கோஷ்டிகள் , 257 
தூமம், 290 
மாத்திரை , 252 

ஸ்வேதம் , 24+ 
மத்யமாஞ்ஜகம் , 335, 336 
மந்த கல்பனை , 

126 
மந்த புத்தி , 69 
மந்தம் , 11 ,126 
மந்தாக்னி , 45 , 46 
மந்தாநபைரவ ரஸம் , 231 
மந்யாஸ் 

தம்பம் , 65 , 66 , 355 . 
மயக்கம் , 93 
மயிர் நரைத்தலைப் போக்கும் 

நஸ்யம் , 287 

நரைத்தல் , 76-367 
மயில் துத்தம் , 92 , 199 
மரணம் , 8 
மரிசாதி குளிகை , 150 

சூர்ணம் , 138 
, , 

சூரணாஞ்ஜநம் , 342 


கேருகம் , 42 
மக்கல்லம் , 84 
மஞ்ஜிஷ்டாதி கண 

க்வாதம் , 

20 
கணம் , 120 

க்வாதம், 119 
மண்டம் , 124 
மண்டலம் ( குஷ்டம் ) , 61 
மண்டூரத்தின் குணங்கள் , 206 
மண்டூரம் , 206 
மண்டைக் கறுப்பான் , 350 
மண்டை 

வெடிப்பு , 356 
மண்ணீரல் வீக்கத்தில் வராதா 
ஹம் , 322 


1 , 


31 


சி , 


12 


28+ 


2 


13 


கள் , 


314 


13 


414 

சார்ங்கதர ஸம்ஹிதை. 
பரிசாதி தைலம் , 178 

மஹத் , 32 
ரஸக்ரியை , 339 

மஹா காண்டவ சூர்ணம் , 140 
லேபம் , 311 

குதம் , 43 
ஹிமா , 127. 

குஷ்டம் 61 
3 

குஹம் , 42 
மருந்துண்பதற்கு ஐந்துவித 

சால்வணம் 248 
* காலங்கள் , 9 , 10 

ச்வாஸம் , 45 
மர்ச நஸ்யத்தின் மாத்திரைகள் , 

தாளேச்வர ரஸம் , 226 

திக்தக க்ருதம் , 168 
நஸ்யம் , 284 

த்ரிபலாதி லேபம் , 301 
பிரதிபர்சங்களின் பேதங் 

நிம்ப ஜடா கல்கம் , 129 
286 

நிம்பம் , 120 
விவேகங்களாலுண்டா 

பஞ்சமூல தீபிகா தைலம் , 
கும் தீங்குகளுக்கு நிவா 
ரணம் , 284 

பஞ்ச மூலம் , 314 
விரேசன நஸ்டங்களால் 

புடம் , 194 
நேரிடும் அபாயங்கள் , 28-4 

மேஹ - த்தரஸம் , 229 
மர்சம் செய்யவேண்டிய நாட் 

ம்ருகங்கள் , 300 
களின் முறை , 28+ 

3 , யோனி , 831 
மர்மம் , 26 

ராஸ்நாதி க்வா தழ் , 113 
மலங்கள் , 23 , 24 , 34 

வஹ்நிரஸம் , 229 
மலட்டுத் தனம் , 371 

ஸௌஷிரம் , 71 
மல பந்தம் , 53 , 371 

* ஸ்நேஹம் , 238 
மலாகாதம் , 52 , 53 

ஸ்வேதம் , 24+ 
மலாசயம் , 22 , 25 

* ஹிக்கா, 45 
மலாதிக்யம் , 69 

மஹிமா, 207 
மனச்சிலாதி சுத்தி , 202 

மஹோதரம் , 51 , 371 
மனச்சிலை , 199 

மஹௌஷதி , 1 
மனச்சிலையின் குணங்கள் , 292 மாகத பரிபாஷை , 3 , 5 
மனதைப் பற்றிய ரோகங்களுக் 

மானம் , 3 , 5 
சேற்ற நஸ்பர், 283 

மாகந்தாதி லேபம் , 311 
பஜ்ஜா பானத்திற்குரியவர் , 240 மாஞ்ஜிஷ்ட மேஹம் , 54 
மேஹம் , 54 

மாதுலுங்க மூலாதிலேயம் , 298 
மஜ்ஜை , 22 , 23 

மாதுலுங்காதி கபளக்ரஹம் , 296 
ஷகம் , 62 , 63 

மாத்ரா காலம் . 266 
மஸுராதி க்ருதம் , 167 

வஸ்தி . 262 , 263 
மந்தம், 127 

மாத்ரு , 42 
மஸுரிகா , 53 , 62 , 64, 371 மாத்ரை, 266 


, 


விஷய அகராதி . 


415 


கள் , 


மாந்தக்கட்டி , 323, 373 
மாம்ஸ கண்டரங்கள் , 22 

கிரந்தி , 56 
தரா கலா , 

22 
பாகம் , 59, 60 
பேசிகள் , 26 , 27 

விருத்தி , 366 
மாம்ஸம் , 22 , 23 
மாரடைப்பு , 355 
மார்ச்சளி , 356 
மானிகை, 4 
மாஷ தைலம் , 175 
மாஷம் , 4, 5 , 6 
மாஷாதி குளிகை , 157 

க்வாத நஸ்யம் , 286 
மாணிகத்தின் குணங்கள் , 200 
மிக்ரப் பிரக்ருதிகள் , 37 
மித்யாசாரங்கள் , 241 
மித்யாயோகம், 90 
மிந்மிகம் , 65 , 67 
மிருகாங்க போடாலீரஸம், 217 
மிருது , 12 

கோஷ்டிகள் , 257 
வஸ்தி , 272 , 274 
வஸ்திக்குரியவர் , 274 

ஸ்வேதத்திற்குரிய நிலை 
மிருத்வஞ்ஜகம் , 335 , 336 
முக சோஷம், 68 

தூஷிகா, 62 , 64 


முகுந்தம் , 207 
முகுந்த லே - ம் , 304 
முடக்கு வாதம் , 352 
முதலில் ஸ்வேத சிகித்னஸக்கரி 

ய பிணியாளிகள் , 245 
முறைக் காய்ச்சல் , 38 
முறை தவறான அநுவாஸனத் 

தினாலான தீங்கு 
கள் , 365 , 270 , 
தர்ப்பணக் குறி 

332 
,, தர்ப்பணத்திற் 

குப் பரிஹா 
ரம் , 332 . 
தூமபானத்திற் 
குப் பரிஹா 
ரங்கள் , 291 
புடபா கௌ 
ஷத சிகித் 
ஸைக்குப் பரி 
ஹாரம் , 334 
ஸ்நேஹ பான 
த்தினா லுண் 
டாகும் தீமை 
யும் பரிஹார 

மும் , 241 
முறைப்படி வாந்தியான தன் கு , 

றிகள் , 254 
விரேகமான 
தன் குறிக 
ளும் பிந்திய 


13 


மை , 246 


> , பாகம் , 85 
ப்பரு , 372 


உடசாக 


மண்டநிகா கிரஹகம் , 87 
,, மாதுர்யம் , 69 

ரோகங்கள் , 70 
லேபகம் , 297 
லேபம், 69, 297 
ஸ்ராவம் , 85 


ளும் 261 
முஷ்டி, 4 
முஸலீகந்தாதி சூர்ணம் , 147 , 
முஸ்தாதி க்வாதம் . 108 

ப்ரமத்யா, 121 
மூகப் , 65 , 67 


416 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


3 


2 


மூட கர்ப்பம் , 84 , 245 
மூத்ர கிரந்தி , 52 , 53 

க்ருச்சிரம் , 53 , 372 
சுக்ரம் , 52 , 53 
மார்க்கத்தில் கல் அடை 

ட்பு , 348 
ரோகங்கள் . 52, 372 
வ்ருத்தி , 56 
ஜடரம் , 52 
ஸாதர் , 52 

க்ஷடம் , 52 
மூத்ராகாதம் , 52 , 372 
மூத்ராசயம் , 22 
மூத்தாதீதம் , 52 
மூத்ரோத்ஸங்கம் , 52 , 53 
மூர்ச்சா ரோகம் , 47 
மூர்ச்சை , 47 , 372 
மூர்த்த தைலங்கள் , 312 
மூல பகந்தரம் , 59 
,, பிரக்ருதி , 30 
,, பிரக்ருதி முதலியது , 30 

முளைகள் , 41 
,, ரோகம், 40 , 350 

விஷம், 91 
மூன்று தோஷங்கள் , 24 

அஞ்ஜந குளிகை 

கள் , 355 
அஹங்காரங்கள் , 

31 
) , ஆச்சியோ தநங்கள் 

326 
,, சூர்ணாஞ்ஜநம், 336 
,, புடபாகௌஷதங் 

கள் , 333 
பூமிகள் , 8 
,, முகலேபம் , 297 
ரஸக்ரியாஞ்ஜநம் , 

336 


மூன்றுவித வஸ்திகள் , 262 

வஸ்திகள் , செய்யும் 

கிரமம் , 162 . 
விபாகங்கள் , 12 
, ஸேகங்களும் அவற் 

றின் காலநிய 

மங்களும் 224 
ஸேகங்கள் , 324 

ஸ்நேஹ பாகம்- 166 : 
,, ஸ்வேதங்களும் அவ . 

ற்றின் 
யோகங்களும் 

344 
மேதகம் , 134 
மேதஸ் , 22 , 23 , 56 
மேதோ கண்டம் , 72 

கிரந்தி , 56 
தரா கலா , 22 
ரோகம் , 55 , 372 
ரோஹிணீ, 72 

வ்ருத்தி , 56 
மேதோர்புதம் , 56 , 70 
மேத்யம் , 151 , 381 
மேஹநம் , 27 
மேஹம் ( பிரமேஹம் ) , 54 
மேஹ ரோகங்கள் , 54, 372 

ரோகத்தின் உபத்திரவங் 
கள் , 55 
மோதகம் , 148 
மௌக்திக குணங்கள் , 205 

சுத்தி, 204 

பஸ்மம் , 205 
ம்ருகாங்க போடாலீரஸம் , 217 
ம்ருணாளாதி லேபம் , 304 
ம்ரு திதம் , 60 
மருது 12 

கோஷ்டிகள் , 257 
, சூர்ணாஞ்ஜநம் , 257 


3 . 


13 





13 


விஷய அகராதி 


417 


33 


ம்ருது தூரமம், 290 

வஸ்தி , 272 
வஸ் திக்குரியவர் , 274 
ஸ்வேதத்திற்குரிய 

நிலைமை , 246 
ஸ்வேதம் , 246 
ம்ருத்வஞ்ஜ5 ம் , 335 , 336 


| பூஷம் , 122 , 124 

செய்பு முறை, 122 
யோகம், 7 
யே கராஜ குக்குலு , 154 
யோகவாஹீ , 21 
யோனி கந்தம் , 83 
யோனிப்புற்று , 83 
யோனி ரோகங்கள் , 83, 373 


ரகஸா , 62, 63 
ரக்த சந்தாதாதி லேபம் 1 - வது , 

298 


2- வது, 


32 


309 


பரிபாலித்தல் , 


யக்ருத் , 27 

தரா கலா , 22 
தாலீ , 51 , 373 

ரோகம் , 373 
யக்ருதுதரம் , 117 , 373 
யமக ஸ்நேஹம் , 238 
யமதம்ஷ்ட்ரா காலம் , 14 

காலத்தில் ஆரோ 
க்கியத்தைப் 

14 
யமள ஹிக்கா, 45 
யவ ப்ரக்யா, 62 , 63 

மந்தம் , 127 
,, க்ஷாராதி சூர்ணம் , 137 
யவம் , 36 
யவாகூ 123 
முறை, 

121 
க்வாதம் , 111 

லேபம் , 300 
யக்ஷர், 49 
யக்ஷமா , 373 
யாப்யம் , 30 
யானைக்கால் , 53 , 57 , 362 
யுக்தாத வஸ்தி , 277 

வஸ்தியும் அதன் சரக் 
குகளும் , 277 
யுவாக பிடகா, 372 
பூகம் , 42 

27 


பவா 


ரக்த நாடீ , 71 

நேத்ரம் , 70 
பிடகா, 70 

ப்ர தரம் , 83 
,, மண்டலம் , 70 

மூத்ரம், 70 
ஹேம் , 51 | 

ஷ்டீ வரும் , 70 
,, ஸ்ராவம் , 68 , 77 , 78 
ரக்தம், 42 
ரக்தார்சஸ், 41 
ரக்தார்பு தம் , 54 , 55 
ரக்தோத்க்லிஷ்டம் , 76 
ரஞ்ஜக பித்தம் , 25 
ரஜத பஸ்ம குணங்கள், 195 

13 முறைகள் , 195 
ரஜஸ் , 132 
ஸகம் , 199 
ரஸ க்ராஸம், 211 
1 , க்ரியாஞ்ஜரும் , 324 

க்ரியை , 158 , 334 , 339 


13 


418 


சார்ங்கதா ஸம்ஹிதை . 


2 - வது , 


1 , 


4- வது , 


12 


D 


12 


23 


ரேதஸ் ஸ்கலம், 361 
ரேவதீ கிரஹம் , 88 
ரோகங்களின் ஸங்க்யை , 38 
ரோக பரீக்ஷையும் சிகித்ஸை 

யும் , 1 

ஹா ரஸம் , 232 
ரோகாரோக்யங்களின் காரணம் , 

30 
ரோதநம் , 85 
ரோ - ண ஆச்சியோதாம் , 326 

கண்டூஷம் , 294 
புட்டாகம் , 333 | 

ஸேகம் , 324 
ரோடணம் , 382 
ரோபணாஞ்ஜாமத்திற்குத் தகுந்த 

சலாகை, 337 
ரோபணஞ்ஜநம் , 335 
ரோம சாதாம் , 383 
1 , தீவீபம் , 42 

வர்த்தகம் , 362 
ஸஞ்ஜநந லேபம் , 300 

ஹாஷம் , 65 , 67 
ரோஹிணீ, 24 
ரோஹி தகாரிஷ்டம் , 190 
ரௌஷ்யம் , 65 , 67 


13 


ரஸ பஸ்மம் 1- வது, 212 

212 
3 - வது , 212 

213 
ரஸா கபம் , 26 
ரஸாஞ்ஜரும் , 116 
ரஸாஞ்ஜநாதி ரஸக்ரியை, 34 ) 

வர்த்தி , 338 ) 
ரஸாயனம் , 20 
ரஸாஜ்ஞதா , 65, 63 
ரஸே.5 கல்கம் 1 -வது , 129 

2 -வது , 130 
ராத்ரியாந் த்யம் , 79 , 80 , 366 
ராஜ ம்ருகாங்க ரஸம் , 223 

யக்ஷமா, 44 , 45 
ராஜிக , 62 , 64 
ராஸ்தாதி க்வாதம் 1 - வது , 112 

2 வ 112 
,, (மஹா) 3 - வது , 

118 
,, லேபம் , 303 
ரூச்சியம் , 381 
ருது தோஷங்கள் , 83 
ருஜு ( பகந்தரா ), 69 
ருஷ்ய ஜிஹ்வம் , 61 
ருக்ஷ 

61 
ரூபதன் மாத்திரை , 31 
ரூபம் , 1 
ரூக்ஷ தேஹிகள் , 256 

நிலைமையில் செய்ய 
வேண்டிய சிகித்ஸை , 

243 
ரூஷம் , 11 , 330 
ரேசக ரஸம் , 222 
ரேசன தூமம் , 291 

நஸ்யம் , 280 
ரேசனம் , 19 , 382 
ரேணுகாதி க்வாதம் , 112 


வது , 


13 


1 , 


11 


> 


லகணம் , 76 , 77 
லகு கங்காதர சூர்ணம் , 138 
லங்கனம் , 2 
லசுகாதி லேபம் , 303 
லவங்காதி சூர்ணம் , 140 
லவணத்ரயம் , ! 42 

த்ரயாதி சூர்ணம் , 142 
லாங்கலீ , 293 
லாங்கல்யாதி லேபம் , 298 
லாலா பேஹம் , 54 
லாஜ மண்டம் , 125 


1 


விஷய அகராதி , 


419 


லேஹ்ய பாகத்தின் அறிகுறிகள் , 

158 
லேஹ்யமும் அதன் பரிமாண 

மும் , 158 
லேஹ்யம், 158 

ப்ரதிஸாரணம் , 216 
லோகநாத ரஸம் 1 -வது , 215 

2 -வது . 217 
லோத்ராதி லேபம் , 298 
லோம வித்வம்ஸம் , 42 
லோஹ கந்தாஸ்பதா , 68 

ரஸாயகம் , 235 

வித்தி , 207 
லோஹங்கள் பஸ்மமான தற்கு 

அறிகுறிகள் , 224 
லோஹாஸவம் , 87 
லோ ஹி தம் , 76 
வோஹிதா , 23 , 24 


12 


லாஜாதி லேபம் , 308 
*லாக்ஷா கல்கம் , 131 

சந்தநாதி தைலம் , 182 

தைலா , 173 
லிங்கத்திலிருந்து இரஸமெடுக்கு 
முறை , 

209 
லிங்காசம் , 366 
லிங்கப் புற்று , 59 
லிங்கம் , 209 
லிங்கார்சஸ் , 59 , 60 
விக்ஷா, 42 
லேகா ஆச்சியோதாம் , 393 

புடபாக முறை , 333 
ரஸக்ரியை , 341 
வர்த்தி , 338 
வஸ்தி , 275 
வஸ்திக்குரிய சரக்கு 

கள் , 275 
,, ஸேகம் , 324 
லேகரம் , 19 , 382 ,) 
லே கநாஞ்ஜநத்திற்குத் தகுந்த 

சலாகை , 234 
லேகநாஞ்ஜரும் , 335 
லேபகமும் மூனறுவித முக 

கேபாமூர் , 297 
லேபகம், 297 
லேபநாதி விதி , 297 
லேபம் , 35 , 297 
லேலிஹம் , 42 
லேஹம் , 158 
லேஹீ , 74 
லேஹ்ய கல்பனை , 158 
லேஹ்யத்தில் சேர்க்கவேண்டிய 
வஸ்துக்களின் பிரமாணங் 

158 
லேஹ்யத்திற்கு 

அனுபானங் 


வங்க சுத்தி , 193 

பஸ்மம் , 198 
உங்கத்தின் குணங்கள் , 198 
வங்கம் . 192 , 208 
வங்கு , 375 
வசாதி தைலம், 182 

லேபம் , 311 
வசித்வம் , 207 
வடகம் , 4 , 148 
வடபத்திராதி லேபம் , 299 


வடி , 148 
வடிகா, 143 


33 


கள் , 


வத்ஸகாதி க்வாதம் 1 - து , 

19 
* 2 - வது , 11 ) 
வத்ஸ நாபம் , 210 
வந்த்யா கர்க்கோடகீ கல்கம் 
முதலியது , 131 


கள் , 159 


420 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


கட்பொது அளவு , 


வந்த்யாத்வம் , 371 
வமன் சிகித்ஸையில் விலக்கக் 

கூடியவை , 255 
விதி , 249 
விரேசனங்களுக் கேற்ற 

காலங்கள் , 249 
வமனத்திற்கு அளவுகள் , 252 

உபயோகிக்கும் பொதுச் 

சரக்குகள் , 251 
, உரியவர் , 249 
,, ஔஷதங்களுபயோகிக் 

251 
க்வாதம் பக்குவம் செய்யு 
முறை , 

251 
தகாதவர்கள் , 350 
தகாதவர்களில் சில 

விலக்கு , 250 
1 , பத்தியம் , 254 
வமனத்தினால் நிவ்ருத்திக்கக் 
கூடிய வியா திகள், 

255 
வமனம் , 19 , 35 , 89 , 90, 249 

செய்வதற்கான வியாதி 

கள், 250 
வமனாதிகளில் பிரஸ்த்தத்தின் 

பரிமாணம் , 252 
வமனோபசாரம் , 253 

3 
வயதுக்குத் தகுந்தவாறு ஒளஷ 

தப் பிரமா 
ணங்கள் , 35 
சிகித்ஸாமுறை 

முதலியது , 35 
வயிற்றுக் கடுப்பு , 370 
வயிற்றுப் பொருமல் , 351 
வயிற்று வலி , 361 
வராஹ தம்ஷ்ட்ரா , S2 , 63 
இருணாதிகண வாதம் , 18 
,, கணம் , 118 , 119 


வர்ண்யம், 297 , 382 
வர்த்தி , 148 
வர்த்மஸந்தியைப்பற்றிய வியாதி 

கள் , 76 , 77 
வர்த்மா , 76 
வர்த்மாவைப்பற்றிய வியாதிகள் , 

76 , 363 
வர்ஷ ருது, 13 
ருதுவுக்கேற்ற 

நெளதம் , 258 
வலயம் , 34 , 72 
வலி . 65 , 373 
வலிகள் , 34 
வல்மீகம் . 62 , 63 
வல்லம் 6 
வறட் காமாலை , 43 
வறட்சி , 330 
வஜ்ர கபாட ரஸர் , 233 

1 , சுத்தி , 2031 
1 , தைலம் , 187 

பஸ்மம் , 203 
வஜ்ரத்தின் குணங்கள் , 204 
வஸந்த குஸுமாகா ரஸம் , 222 


ருது , 13 


விரேச 


வம்சீ , 


( 


. 


, ருதுவுக்கேற்ற 

நௌஷதம் , 259 
வஸா , 23 , 238 
,, பானத்திற் குரியவர் , 240 

பேஹம் , 54 ) 
வஸ்தி , 22 , 262, 312 

என்னும் கருவிக்கான 

வஸ்துக்கள் , 264 
, குண்டலிகா , 52 , 53 

சோதனம் , 124 , 382 

ரோகம் , 373 
2. விதி , 262 
வஸ்தியின் மஹிமை , 264 
வஹம் , 4 


விஷய அகராதி 


421 


வாகுச்சியாதி லேபம் , 302 
வாங் மாத்திரை, 326 
வாட்ய மண்டம் , 125 
வாத கண்டகம், 65 , 66 

கண்டம் , 72 
குண்டலிகா , 52 
துஷ்டமான இரத்தத்தின் 
* குதிகள் , 317 , 318 
நாசந ரஸம் , 231 


11 


வாதாதி தோஷங்களுக்கேற்ற 

ஆச்சியோத 
நௌஷதங் 
கள் , 320 

விரே கௌ 
ஷதங்கள் , 258 
வாதாநுலோம்யம் , 234 
வாதார்புதம் , 58 ) 
வாதாஷ்டீலா , 

52 
வாந்தி , 46 , 360 

பேதி , 40 
வாமந தூமம் , 290 

யோனி , 83 
வாமகம் , 65 , 67 
வாயஸ்யாதி லேபம், 302 


நாடீ , 71 


13 


வாயு , 25 


21 


,, பித்த கபங்களால் துஷ் 

டமான இரத்த 
த்தை வெளிப் 
படுத்தல் , 30 
கபங்களில் தனித் 

தனியாக உப 
யோகிக்கக்கூடி 
ய நஸ்யங்கள் , 

286 
கடங்கள் , 2 
கப ரோகங்களில் 

நிரூஹ வஸ்தி 

யின் கிரமம் , 274 
,, பிரக்ருதி , 6 , 36 
% , முதலிய தன்மைக 

ளின் குறிகள் , 

36 
) , பாவ்ருத்தி , 65 , 67 
1 ரக்தம் , 65 , 373 

ரோகங்கள் , 65 , 374 
ரோஹிணீ, 72 
வஸ்தி, 52 
விபர்யயம் , 80, 81 

ஜ்வரம் , 376 
1 ) ஹரம் , 383 
வாதம் , 25 
வாதாசயம் , 22 


சய - ப்ரகோப - சமமடை 

யுங் காலங்கள், 13 
வாய்ப்புண் , 352 
வாருணீ , 184 

1 , தைலம் , 174 
வாலுகா யந்திரம் , 213 
வாஜீகரம் , 20 , 151 , 383 
வாஸாதி வ.வம் 1 -வது , 111 

111 


2 -வது , 
3 - வது , 


111 


2 


4- வது , 


31 


112 

5 -வது , 120 
வாஸா ஸ்வரஸம் , 95 

. , ஹிமம் , 128 
விகாரங்கள் , 32 
விகாஸி , 20 
விக்கல் , 374 , 377 
விக்ருதி , 32 
விசதம் , 12 
விசர்ச்சிகா , 61 , 374 
விசாகக் கிரஹம் , 86 
விசேஷங்கள் , 31 


422 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


13 


13 


விச்சின்னம் , 85 
விச்லிஷ்டம் , 58 
விச்வாச் , 65 , 66 , 374 
விடங்காரிஷ்டம் , 18S 
விட்கிரஹம் , 65 , 67 
விதக்த்தம் , 40 , 58 
விதக்த்தா ஜீர்ணம், 40 
விதர்ப்பம் , 71 
விதாரிகா , 55 , 62 , 63 
விதாரிதம் , 58 
விதாரீ , 74 
விதாஹம் , 68 
விதை வாதம் , 348 
வித்தம் , 57 , 58 
வித்யாதர ரஸம் , 230 
வித்ரதி , 55 , 57 , 60 , 76 , 374 
விந்தா, 55 
விபாகங்களால் தோஷங்கள் 

பிரகோபித்தல் , 12 
விபாகங்கள் , 

12 
விபாதிகா, 61 
விபீதக பல பஜ்ஜா லேபம் , 297 

புடபாகம் , 100 
விப்லு தயோனி , 83 
வியவாயி , 20 
வியாதிகளைப் பற்றிய முன்னு 


விரணம், 57 , 374 
விருத்தமணி , 59 , 60 
விரேகத்தில் உத்தம மத்யம 

ஹீயோகங்கள் , 257 
கல்கம் முதலியவற்றின் 

அளவு , 258 

பத்தியம் , 261 
விரேகத்திற்குத் தகாதவர்கள் , 

256 
தகுந்த ரோகிகள் , 

256 
ப் பொதுவாகக் 
கஷாயங்களின் உ 
த்தம - மத்யம ஹீ 

மாத்திரைகள் , 258 
விரேகத்தின் உபயோகர் , 261 
விரேகம் , 9 , 36 , 89 , 90 
விரேகௌஷத முபயோகித்த 
வர் விலக்க வேண்டியவை , 
261 
விரேசன சூர்ணாஞ்ஜநம் , 336 
நஸ்யத்திற்கு உரிய ரோ 

கங்கள் , 

282 
ஏற்ற ஒளஷத் 
ங்கள் , 

281 
நஸ்யத்தின் மாத்திரை 

கள் , 281 
நஸ்யம் , 282 

இரண்டு விதம் , 

282 
விதி , 255 
விரேசனத்திற்கு ஏற்ற காலம் , 

256 
முன் செய்ய வேண் 

டிய சிகித்ஸை , 255 
விரேசனத்தின் மேன்மை , 

256 


12 


12 


ரை , 38 


12 


வியாதிகளை விலக்கு தல் , 29 
வியாதிகள் நான்கு விதம் , 30 
வியாக வாயு , 10 , 25 
வியாயாமம் , 249 
விரண க்ரந்தி , 56 . 
* சோதை , 369 
வஸ்தியின் நேத்திரம் , 

264 
விரணங்களில் லேபாதி கிர 
மம் , 306 


விஷய அகராதி. 


423 


விரேசனம் , 249 , 382 
செய்விக்கச்சுகூடிய 

கோ 
ளாறுகள் , 256 
விரேசனௌஷதமுட்கொண் 

டபின் செய்ய வேண்டிய 
விதி , 260 
விலப் பிதம் , 57 , 58 
விவேபீ . 1231 
விவர்த்திதர் , 58 ) 
விவ்ருதா, 62 
விளம்பிகா, 40 
விஷக்கோளாறுகள் , 375 
விஷங்கள் , 91 , 92 
விஷ துஷ்டமான இரத்தத்தின் 

குறிகள் , 318 
ஹா முக லேபம் , 297 


வெண் கல பஸ்மம் , 196 , 197 
வெண் கலம் , 9, 196 , 197 
வெண்கார சுத்தி , 202 
வெண் குஷ்டம் , 61 , 375 
வெளிக்காதைப் பற்றிய வியாதி 

கள் 74 
வெள்ளி , 92 , 192 

நிமிளை , 92 , 199 
வெள்ளியின் குணங்கள் , 195 


சுத்தி , 192 


ஹரம் , 383 


விஷம ஜ்வரங்கள் , 38 , 375 , 

377 
விஷமாக்னி , 45 , 46 
விஷயங்கள் , 31 , 32 
விஷா ஜீர்ணம் , 40 
விஷசியில் ராதாஹம் , 322 
விஷ்கம்பம் , 84 
விஷ்கிரங்கள் , 261 
விஷ்டப்த்தம் , 40 
விஷ்டப்த்தா ஜீர்ணம், 40 
விஷ்ணுக்ராந்த ஜடாகல்கம் , 

130 
விஸர்ப்பம் , 64 , 375 
விஸ்ப்போடம் , 61 , 62 , 64 , 375 
வீரதரம் , 115 
வீரதராதி சண க்வாதம் , 115 

கணம் , 115 , 248 
வீர்யங்கள் , 12 
வீர்யவாஹி , 28 - 
வெண் கலத்தின் ணங்கள் , 
197 


வெள்ளீயம் , 92 , 192 
வெறி , 47 , 371 
வேகங்கள் , 50 
வேக நிரோதம் , 244 
வேதநீ , 24 
வேதாளம் , 49 
வைக்ராந்த சுத்தி முதலியது , 

204 
பஸ்பம் , 204 
வைக்ராந்தத்தின் குணங்கள் , 

204 
வைக்ராந்தம் , 204 
வைசூரி, 375 
வைரம், 203 
வயங்கம் 62, 64 , 375 
வ்யவாயி, 20 
வ்யாக்ரியாதி சூர்ணம் , 146 

தைலம் , 181 
வ்யா நவாயு , 10 
வ்யோஷம் , 150 
வ்யோஷாதி குளிகை , 150 
வ்ரண கிரந்தி , 56 

தூபனம் , 290 
வஸ்தியின் நேத்திரம் 

264 
வ்ரணாயாமம் , 65 , 66 
வரண்யம் , 117 
வ்ருக்கம் , 28 


32 


424 


சார்ங்கதர ஸம்ஹிதை. 


வ்ருத்த கங்காதர சூர்ணம், 138 

தார்வாதி குளிகை, 151 
வ்ருத்தர் (பூதங்கள் ) , 49 
வ்ருத்தி , 55 , 56 , 348 
வருஷண கச்சூ , 62 , 64 
வ்ருஷபத்திர புடபாகம் , 99 
வருஷாதி க்ருதம் , 172 
வ்ருஷ்யம், 151 , 283 


ஜிஹ்வாஸ்தம்பம் , 65 , 66 
ஜீர்ண ஜ்வரி , 256 
ஜீவநீய கண சூர்ணம் , 134 
கணம், 

134 
ஜீவாத்மாவும் அதன் நிலைமை 


யும் , 32 


2 - வது , 


13 


யது , 


ஜகலம் , 184 
ஜங்கம விஷங்கள் , 91 
ஜடாமாம் ஸ்யாதி லேபம் , 304 
ஜதுமணி , 62 , 63 
ஜந்துமணி , 63 
ஜம்பூ பல்லவஸ்வரஸம் 

முதலி 
96 
ஜயபாளவர்த்தி , 344 
ஜராயு தோஷம், 84 , 85 
ஜல சூடரஸம் , 222 

தேவதைகள் , 49 
- தோஷம், 356 

ஸ்ராவம் , 71 , 78 
ஜலார்புதம், 70 
ஜலோதரம், 51 
ஜாங்கல பூமி, 8 
ஜாங்கலம் , 8 
ஜாடராக்னி , 12 , 33 
ஜாதிலிங்கம் , 209 
ஜாதீ பலாதி சூர்ணம் , 140 

பல்லவாதி தைலர் , 180 
புஷ்பாதி ரஸக்ரிரை , 

329 
ஜாத்யாதி க்ருதம் , 170 
ஜாரணம் , 211 
ஜாலகர் தபம் , 62 , 63 
ஜாலிநீ, 55 


ஜேபாள ( நேபாள) ரஸம் , 222 
ஜ்யேஷ்ட மாத்திரை , 251 
ஜ்ரும்பா , 37 ) 
ஜ்வரக்கட்டி , 117 , 370 
ஜ்வரக்ன குடிகா , 214 
ஜ்வரங்கள் , 38 , 102 , 376 
ஜ்வர பித்த சூலை , 50 
ஜ்வராங்குச ரஸம் 1 -வது 213 

220 
ஜ்வராதி ஸாரம் , 109 
ஜ்வராரிரஸம் , 213 

ஷ 
ஷடங்க வாதம் , 120 . 
ஷடங்கம் , 120 
ஷட் கர்மங்கள் , 90 

கர்மஜரோகங்கள் , 90 
குண பலிஜாரிதரஸம் , 
212 
ஷண்டன் , 82 
ஷண்டித யோனி, 83 
ஷோடசிகா, 4 
ஷோடசீ , 4 


வல 


ஸக்துகம் , 210 
ஸங்கோசம் , 65. 67 
ஸஞ்ஜீவிநீ குளிகை, 150 
ஸதத ஜ்வரம் , 38 
ஸத்துவம் , 203 
ஸத்யோ விரணம் , 57 , 351 , 

377 


விஷய அகராதி . 


425 


ஸந்தி , 


ஸந்தத ஜ்வரம் , 38 

26 

பங்கம் . 58 
ஸந்தாக முறை , 183 

விதி , 183 
ஸந்நிபா,பாத துஷ்டமான இரக் 

தம் , 318 
நாடீ, 71 
1 பிரக்ருதி , 37 

பைரவ ரஸம் , 232 
ரோஹிணீ , 72 
ஜ்வரம் , 38 106 , 376 

ஹரம் , 383 
ஸந்நிருத்த குதம் , 62 , 63 
ஸந்யாஸ் 

ரோகம் , 47 
ஸப்த உப தர துக்கள் , 92 , 199 

விஷங்கள் , 93, 


12 


3 


13 


211 


தாதுக்கள் , 92 , 192 

முஷ்டிக யூஷம் , 122 
ஸமாக வாயு , 10, 25 
ஸம்ப்ராப்தி , 1 
ஸம்மூட பிடகா, 60 
ஸம்யக் தக்த்தம் , 58 
ஸம்ஸர்கம் , 41 
ஸம்ஹிதையின் மஹிமை, 345 
ஸரம் , 12 
ஸர்ஜர் , 34 
ஸர்ஜக்ஷாராதி லேபம் , 307 
ஸர்ஜிபாதி கர்ணபூரணம் , 315 
ஸர்ப்பவிஷம் , 91 
ஸர்வ ரோகஹா சூர்ணாஞ்ஜரும் , 

342 
ஸர்வேச்வர ரஸம் , 228 
ஸர்ஷபம் , 3 , 6 
ஸர்ஷபாதி லேயம் , 1 -வது 309 

2 - வது , 309 
ஓர்ஷபிகா, 55 , 59 , 60 


ஸலூ நம் , 42 
ஸஹஜார்சஸ் , 41 
ஸாதக பித்தம், 26 
ஸாதாரண பூமி , 8 
ஸாத்மியம் , 238 
ஸாத்யம் , 30 
ஸாத்ய வியாதிகள் , 30 
ஸ் த்விகாஹங்காரம் , 31 
ஸாந்த்ர மேஹம் , 54 
ஷாந்தரம் , 11 
ஸர விஷம் , 91 
விகதா மேஹம் , 54 

யந்திரம், 214 

வர்த்மா , 76 , 77 
விதாதி லேபம் , 311 
ஹிதோபலாதி சூர்ணம் , 145 
வித்த யோக ரஸம் , 223 

இஸ்தி , 277 ) 
* உஸ்தியும் அதன் சரக்கு 

களும் , 277 
ஸித்தார்த்தகாதி லேபம் 1 வது 

298 

2 - வது , 303 
வித்மம் , 23 , 61 , 377 
விந்தூரம் , 199 
வரா கிரந்தி , 56 

சுக்லம் 79 
பிடிகா, 78 
பூரணம் , 65 , 67 
மோக்ஷணம் , 320 
ஜாலம் , 78 

ஸங்கம் , 79 
1 , ஹர்ஷம், 78 
விரை , 26 , 56 , 320 

முதலியவற்றால் சரீரம் 
போஷிக்கப்படும் வகை , 

29 
ஸிரோத்பதம் , 78 


* 426 


சார்ங்கதர ஸம்ஹிதை . 


வீஸம் , 197 
ஸுகந்தம் , 42 
ஸுகந்தி , 82 
ஸுதர்சன சூர்ணம், 136 
ஸுரா பேஹம் , 54 
ஸுரை, 184 
ஸுர்மா, 

348 
ஸுவர்ணம் , 4 
ஸுகராவஸாதிகர்ண பூரணம் , 

315 
ஸூக்தர் , 184 
ஸுசிகா 

கா பரண ரஸம் , 220 
ஸுசீமுக யோனி , 83 
ஸூதகர் , 207 
ஸுதம் , 207 
ஸுதாதி வடி , 231 
ஸுதிகா ரோகங்கள் , 85 , 86 , 

377 
ஸூரண புடபாகம் , 100 

லேஹ்யம் , 161 
ஸுரணாதி குளிகை 1 - வது 

151 

2 - வது, 151 
ஸுர்யாவர்த்தம் , 75 , 377 

முதலியவற்றில் 
ப்ருஹ்மண நஸ் 


ஸௌவீராதி சூர்ணாஞ்ஜரும் , 

343 
ஸௌஷிரம், 71 
ஸௌஸுராதம் , 42 
ஸ்கந்தக் கிரஹம் , 86 
ஸ்தாக ரோகங்கள் , 84 
ஸ்தங்யம் , 23 
ஸ்தந்ய ரோசங்கள் . 84 
ஸ்க்யாசயங்கள் , 22 
ஸ்தம்பகம் , 19 , 20 , 65 , 67 
ஸ்தப்பம் , 65 , 67 
ஸ்த்தாலீ யந்திரம் , 225 
ஸத்தாவர விஷங்கள் , 91 
ஜங்கமாதிவிஷங்கள் . 

91 
ஸ்த்திரம் , 12 
ஸ்த்தூலம் , 12 


ஸ்த்தூலா , 


24 


ஸ்த்ரீகளுக்கு உத்தரவஸ்திசெய் 


4 முறை, 279 


யம் , 285 


ஸுர்யாவர்த்த ரஸம் , 224 
ஸூக்ஷ்மம் , 12 , 20 
ஸேகம் , 324 

செய்யு முறை , 324 
ஸோம ரோகம் , 55 
ஸௌரஸம் , 42 
ஸௌராஷ்ட்ர ம்ருத்திகை, 


உத்தர வஸ்தியின் பிர 
மாணம் முதலியது , 

279 
ஸ்நாநம் , 35 
ஸ்தாயு , 26 
ஸ்நாயுகம் , 42 
ஸ்நாய் வர்மம் , 78 , 79 
ஸ்நிக்த்தம் , 11 , 239 
ஸ்நேஹ கல்பனை , 163 
ஸ்நேஹங்களின் சேர்க்கை முத 

லியது , 238 
ஸ்நேஹங்களுக்கு பாக பேதத்தி 

னால் உபயோக பேதம் , 166 
ஸ்நேஹங்களை உபயோகிக்கை 
யில் பரிஹரிக்க வேண்டிய 


202 


வை , 243 


ஸௌ ராஷ்ட்ரிகம் , 210 
ஸௌவீரம் ,, 185 
ஸௌ வீராஞ்ஜநம் , 342 


ஸ்நேஹங்கள் பழகவேண்டும் , 
166 


விஷய அகராதி . 


427 


ஸ்நேஹத்திற்கு அனுபானங்க 


ள், 241 


கள் , 


ஸ்நேஹா ஆச்சியே தரும் , 326 

கண்டூஷம் , 294 
கபம் , 26 
சூர்ணாஞ்ஜரும் , 336 
தூமம் , 

290 
நஸ்யம் , 280 
புடயாக முறை , 333 

ஸேகம் , 324 
ஸ்நேஹநாஞ்ஜா ! , 335 
ஸ்நேஹ பாகத்தில் விசேஷவிதி 

164 
பாகத்திற்கு ஸாமான்ய 
விதி , 163 
பாகங்கள் , 166 
,, மூன்று விதம் , 

166 
பானத்தில் அருவருப் 
புள்ளவருக்குச் செய்யு 

முபாயம் , 241 
பானத்திற்கு அளவுக 

ளும் உப 
யோகங்க 
ளும் , 239 
அனுபானங் 

241 
உரியகாலங்கள் 

24 ) 
உரியவர்கள் , 

242 
பானம் செய்யத்தகாதவர் 


அளவு , 94 


ஸ்நேஹம் பக்குவமான தின் அறி 

குறிகள் , 165 
ஸ்நேஹோபயோகத்தினாலுண் 

டாகும் குணங்கள் , 243 
ஸ்பர்ச தன்மாத்திரை , 31 

ஹானி, 59 , 60 
ஸ்புரணம் , 65 , 67 
ஸ்ரம்ஸகம் , 18 
ஸ்ருஷ்டிகிரமம், 30 
ஸ்ரோ தஸ்ஸுகள் , 27 
ஸ்ரோதோஞ்ஜநம் , 334 
ஸ்வச்சந்த பைரவ ரஸம் , 225 
ஸ்வர பங்கம் , 72 
1 பேதம் , 46 

க்ஷயம் , 379 
ஸ்வரஸ கல்பனை , 94 
ஸ்வரஸங்களை உடயோகிக்கும் 
ஸ்வரஸத்தில் சேர்க்க வேண்டிய 
இதர வஸ்துக்களின் பிர 
மாணம் , 95 
ஸ்வரஸம் , 94 
ஸ்வர்ணத்தின் குணங்கள் , 195 
ஸ்வர்ண பஸ்ம முறைகள் , 193 

புஷ்ட்யாத் லேபம் , 302 
மாக்ஷிக சுத்தி , 199 

பஸ்மம் , 199 
rg ரஸம் , 228 
ஸ்வர்ணம், 193 
ஸ்வர்ஜிகாதி கர்ண பூரணம் , 

315 
தைலம் , 315 
ஸ்வேத சிகித்ஸைக்குத் தகாத 

வர் , 246 
பிறகு செய்ய 
வேன்டிய கா 
ரியம் , 245 


கள் , 


1 , 


1. 


கள் , 

242 


பானவிதி . 238 
» வஸ்தி, 263 
ஸ்நேஹம் , 90 , 163 , 265 , 324 

குடலில் கெடுதி செய்யா 
மலிருக்க உபாயம் , 267 


428 


சார்ங்கதர ஸம்ஹிதை 


--ஸ்வேத சிகித்ஸையைப் பயன் 

படுத்து முபா 


யம் . 245 


12 


கிறுத்தும ஸமயம் , 

249 
நாசம் , 65 , 67 
முடிவில் செய்யவேண் 

டிய காரியம் , 249 
விதி , 244 

ஸ்ராவம் , 68 
- ஸ்வேதத்திற்குரிய நிலைமையும் 

காலமும் , 245 
* ஸ்வேதம் , 90 


1 


ஹிங்குளம் , 209 
ஹிங்களா க்ருஷ்ட ரஸம் , 209 
ஹிங்க்வாதி குளிகை , 144 

சூர்ணம் , 144 

தைலம் , 180 
ஹிம கல்பனை , 127 
ஹிமம் , 94 , 127 
ஹிஜ்ஜல பல ஸக்ரியை , 341 
ஹீக யோகம் , 90 
ஹேமகர்ப்ப போடலீரஸம் 

1 -வது , 218 

2 -வது 219 
ஹேமந்த ருது , 13 

ருதுவுக்கேற்ற விரேச 

நௌஷதம், 259 
ஹேமம் , 4 
ஹேம ஸீர்யாதி லேபம் , 308 . 
ஹ்ரீபேராதி க்வாதம் , 110 
ஹ்ருதயாதம் , 42 
ஹ்ருத் கிரஹம் , 105 , 355 

, ரோகம் , 51 , 378 
ஹ்ருத்யம் , 383 
ஹ்ருல்லாஸம் , 102 
ஹ்ருஸ்வ த்ருஷ்டி , 80 


க்ஷ 


ஹதாதி மந்தம் , 81 
ஹது ஸ்தம்பம் , 65 
ஹபுஷாதி சூர்ணம் , 142 
ஹம்ஸ பதம் , 4 

போடலீரஸம் , 225 
ஹாஜம் , 207 
ஹரித வர்ணத்வம் , 68 
ஹரிதாளாதி கர்ண பூரணம் , 

316 
ஹரீ தக்யாதி க்வாதம் 1 - வது , 

105 
2 -வது , 115 

3 - வது , 117 
சூர்ணம் , 138 

லேபம் , 302 
ஹரேணுகாதி லேபம், 3 : 5 

ஹலீ மகம் , 43 , 377 
ஹஸ்தி மேஹம் , 54 

54 
ஹாரித்ரம் ; 210 
ஹாலாஹலம் , 210 
ஹிக்கா ரோகம் , 45, 377 


3 


31 


க்ஷத காலம் , 44 

சுக்லம் 79 
க்ஷய காஸம் , 44 , 378 
க்ஷயம் , 44 , 378 
க்ஷவது , 38, 75 
க்ஷவம் , 74 , 75 , 
க்ஷார கல்பனை , 206 
, த்வய சூர்ணம் , 135 

த்வயம் , 135 
மேஹம் , 54 


ஹாரித்ர ) 


11 


விஷய அகராதி . 


429 


க்ஷாரம, 91 , 207 


இரண்டு வித முறை , 

206 
க்ஷிப்த மூத்ரப் , 65,67 
r ண தோஷம் , 82 , 83 
rr பாகவிதி, 123 

விஷம் , 91 

ஸர்ப்பில் , 327 
க்ஷத்ரகம் , 4 


க்ஷத்ரச்வாஸம் , 45 

ரோகங்கள் , 62 

ஹிக்கா, 45 
க்ஷத்ராதி க்வாதம் 1 - வது , 102 

2 -வது , 104 
3 -வது , 107 

4 - வது ; 112 
க்ஷத்ரா புடபாகம் , 99 
க்ஷோதம், 132 


. 


1 


சுதேசமித்திரன் பிராஞ்சு பிரஸ், சென்னை . 


1 


- 


C 


2 


10 


. 


- 


- 


> 


31 


13 


15 


- 


1 ,/ 


அ 288 


2 பலம் 


480 
பிராசீரு - நவீரு மாநங்கள் . 

( அளவுகளும் நிறைகளும் .) 
சார்ங்கதர ஸஹிதையிலும் மற்ற ஆயுர்வேத நூல்களிலும் மொழியப்பட் 
நள்ள ஆயுர்வேதமாநபரிபாஷா முறைகளுக்கும் , நவீன முறைப்படி வழங்கப் 
படும் அளவு- நிறைகளின் கிரமங்களுக்கும் உள்ள ஒற்றுமைகள் இதனடியில் 
குறிக்கப்படுசின்றன . - ஆயுர்வேத ஒளஷதங்களைக் கையாளுகையில் அவசிய 
மான அளவு- நிறைகளைக் கவனிப்பதற்கு ஸௌகரியமுண்டு பண்ணுவதற்காக 
இவ்விஷடம் இங்கு சேர்க்கப்படுகிறது . அடியிற்குறிக்கப்படும் பிராசீம் - நவீரு 
அளவு- நிறைகளின் ஒற்றுமை பெரும்பாலும் ஒழுங்கானது 
3 ஸர்ஷபங்கள் " கொண்டது 
கொண்டது 1 யவம் அல்லது 

கிரைன் 
யவங்கள் 

1 குஞ்ஜார் 
3 குஞ்ஜா 

1 மாஷம் 

12 

தோல 
4 மஷம் 

1 சாணம் 

48 
2 சாணம் 

1 கோலம் 

96 
2 கோலம் 

1 கர்ஷம் 

192 
2 கர்ஷம் 

1 சுக்தி 

384 
2 சுக்தி 

1 பலம் 

1 ப்ரஸ்ருதி ,, 3 96 
2 ப்ரஸ்ருதி 

1 குடவம் 

192 

16 
2 

1 சராவம் ,, 12 ,, 334 32 
2 சராவம் 

1 பிரஸ்த்தம் ,, 119 அ 288 ,, 64 
100 பலம் 1 துலாம் 

400 
( அ - அவுன்ஸ் , ப - டவுண்டு . ) 
குறிப்பு : -1 குஞ்ஜா -2 கிரை . 1 தோலா-- 192 கிரை . 
1 அவு.- 480 கிரை . அல்லது 2 , தோலா . 
1 பவு . - 40 தோலா அல்லது 16 அவு . 

20 கிரை = 1 ஸ்க்ரூபில், 
1 பிந்து அல்லது துளி 1 மினிம் சுமார் 3 மரீசிகள் 
60 மினிம் கொண்டது 

1 டிராம் 1 தேக்கரண்டி 
8 டிராம் 

1 அவுன்ஸ - 2 டேபுள் ஸ்பூன் 
16 அவுனஸ் 

= 1 பவுண்டு 40 தோலா 
1 பவுண்டு (20 அவுன்ஸ் ) 1 பைண்டு 

8 டைண்டு 1 காலன் , 
ஸர்ஷபம் - சுமார் 1- கடுகு நிறை . 
யவம் - சுமார் 1-தானியமணி நிறை . 
குஞ்ஜா- சுமார் 1.சன்றுமணி யெடை . 
1. சராவம் என்பதே சேர் எனப்படுகிறது. ஆனால் இப்பொழுது வழங்கப் 
டடும் சேர் 24 தோலா நிறையுள்ளது . 


12 


,,,, 


13 


-வம் 


ப 


- 


100 


- 


11 


-- 


- 


- 


3 


-- 


அஷ்டாங்க ஹ்ருதயம் . 
முதற்பாகமும் இரண்டாம் பாகமும் 


ஆசார்ய வாக்படருடைய பிராசீன ஸம்ஸ்கிருத 

ஆயுர்வேத கிரந்தத்தின் மொழி பெயர்ப்பு . 
52 அத்தியாயங்கள் கொண்ட முதற் பாகமும் , 28 அத் 
தியாயங்கள் அடங்கிய இரண்டாம் பாகமும் , ஸுத்திர ஸ்த் 
தாநம், சாரீர ஸ்த்தாநம் , நிதாநஸ்த்தாநம் , சிகித்ஸா ஸ்த்தா 
நம் , கல்மஸ்த்தாநம் இவைகள் அடங்கியது . 
ஆயுர்வேத பூஷணம் பண்டித எம் . துரைஸ்வாமி ஐயங்கார் 
ஏ . வி . எஸ் , அவர்களால் மொழி பெயர்க்கப்பட்டது . 

01 த்திர ஸத்தாநத்தில் : - ஆயுஷ்காமீயம் , தினசர்யை , 
ருதுசர்யை , ரோகங்கள் உண்டாகாத வழி , திரவத்திரவ்: ப 
விஞ்ஞானம் , அந்தஸ்வரூப விஞ்ஞாநம் , அந்நரக்ஷை , தோ 
ஷாதி விஞ்ஞாதம் , சோதநாதி குணமுள்ள திரவ்ய ஸ்வரூப 
விவரணம் , ஸ்நேஹம் , ஸ்வேதம் , வமந- விரேசநம் , வஸ்தி , 
நஸ்யம் , தூமபாநம் , கண்டூஷாதிகள் , அஞ்ஜநாதிகள் , தர்ப் 
பண - புடபாகங்கள் , யந்திரவிதி , சஸ்திரவிதி , விராவ்யதை , 
சஸ்திர கர்மம் , க்ஷாராக்னி விதிகள் முதலிய அநேகம் விஷ 
பங்கள் 30 அத்தியாயங்களில் விவரிக்கப் பட்டுள்ளன. 

சாரீர ஸ்த்தாநத்தில் : - கர்ப்போற்பத்தி , கர்ப்ப வியாபத் , 
அவயவாதிகளின் தத்துவங்கள், மர்ம விவரணம் , விக்ருத 
சாரீர விஞ்ஞாநம் , தூ தபரீக்ஷை முதலிய சரீர தத்துவாதி 
ஸம்பந்தமான விஷயங்கள் 6 அத்தியாயங்களில் விவரிக்கப் 
படுகின்றன . 

நிதாந ஸ்த்தாகத்தில் : - ஜ்வரம் , இரக்த பித்தம் , காஸம் , 
ச்வாஸம் , ஹிக்கா ( விக்கல் ) , க்ஷயம் , மதமென்னும் வெறி , 
அர்சஸ் என்னும் மூலம் , அதிஸாரம் , கிரஹணீ, மூத்திர க்ரு 
ச்சிர மென்னும் நீர்ச்சுருக்கு முதலியவை , பிரமேஹம் , வித் 
ரதி , அண்டவ்ருத்தி , குல்மம் , மஹோதரம் முதலிய உஉதரத் 
தைப் பற்றிய வியாதிகள் , பாண்டு , சோகை , குஷ்டம் , ச்வி 
த்ர மென்னும் வெண் குஷ்டம் , வாதரோகங்கள் முதலிய 


ரோகங்களின் காரண லக்ஷணாதிகள் 16 -அத்தியாயங்களில் 
விவரிக்கப்படுகின்றன . 

சிகித்ஸா ஸ்த்தாகத்தில் :-ஜ்வரசிகித்ஸை , இரக்த -பித்த 
சிகித்ஸை , காஸ சிகித்ஸை , ச்வாஸ சிகித்ஸை , இராஜபக்ஷம் 
( க்ஷய ) சிகித்ஸை , சர்தி ( வாந்தி ) இருதய ரோக சிகித்ஸை 
கள் , மூல ( அர்சஸ் ) சிகித்ஸை , அதிஸார சிகித்ஸை, கிர 
ஹணீ சிகித்ஸை , மூத்திராகாத சிகித்ஸை , பிரமேஹ சிகித் 
ஸை , வித்ரதி சிகித்ஸை , அண்டவ்ருத்தி சிகித்ஸை , குல்ம 
சிகித்ஸை , மஹோதரம் முதலிய உதர ரோசிங்களின் சிகித் 
ஸைகள் , பாண்டுரோக சிகித்ஸை , ச்வயது ( சோதை ) சிகித் 
ஸை , குஷ்ட ரோகம் முதலிய சர்ம வியாதிகளின் சிகித்ஸை 
கள் , வாத ரோகங்களின் சிகித்ஸை இவை முதலி. அநேகம் 
வியாதிகளின் சிகித்ஸா விஷயங்கள் நூற்றுக் கணக்கான 
ஔஷத முறைகளோடு 22 - அத்தியாயங்களில் , விஸ்தாரமாக 
விவரிக்கப்படுகின்றன . 

கல்ப ஸ்த்தாகத்தில் : -- வமத கல்பம் , விரேசா கல்பம் , 
வமந -விரேசநங்களா லுண்டாகும் தீங்குகளைப் பரிஹரிக்கும் 
கல்பம் , வஸ்தி கல்பம் , வஸ்திப் பிரயோகத்தாலான வியாபத் 
பரிஹார - கல்பம் , பேஷஜ கல்பம் இவை முதலிய வித்தௌ 
ஷத சிகித்ஸா முறைகள் 6 - அத்தியாயங்களில் விவரிக்கப்படு 


கின்றன . 


மேலும் ஒவ்வொரு பாகத்திலும் பிரத்தியோகமாய் 
முகவுரையும் , ஒவ்வொரு பக்கத்திலும் வியாக்யாநமும் , விஸ் 
தாரமான விஷய அகராதிகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ... 
பிராசீன யந்திர சஸ் திரங்களென்ன, சரீரதத்துவங்க 
ளென்ன இவற்றை விளக்கும் சித்திரப் படங்கள் அநேகம் 
அச்சிடப்பட்டிருக்கின்றன . 

முதற்பாகம் 450 பக்கங்களுக்கும் , இரண்டாம் பாகம் 
சுமார் 250 பக்கங்களுக்கும் அதிகம் கொண்டவை. 
ஸாதாரண அட்டை பைண்டு விலை . 
முழுக் காலிகோ பைண்டு ( உயர்ந்தது ) 
வைத்திய கலாநிதி ஆபீஸ், வேப்பேரி, மதராஸ் . 


( 


ரூ . 12-0. 
ரூ.15-0.) 


